50K o benignboog 

sconna) 


த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -458 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஆசிரியர் 


அ . குமாரராசு , B.Com . (Hons . ) , 

வணிகவியல் பேராசிரியர் , 
அறிஞர் அண்ணா அரசினர் ஆண்கள் கலைக் கல்லூரி 

நாமக்கல் . 


UITL 


நூல் 


பகுப் 


வனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


OLD 


First Edition - June, 1973 . 


A.N.T.B.S. ( C.P. ) No. 458 


Tamil Nadu Text Book Society 


PRINCIPLES OF ACCOUNTANCY 


A. KUMARA RAJ 


Price Rs . 12-35 


Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally . 
Sponsored Scheme of Production offer 
books and literature in regional 
languages at the University level, of 
the Government of India in the 
Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture), 
New Delhi 


Printed by 
New Century Printers , 
6/30 , Mount Road , 
Madras -600002 . 


அணிந்துரை 

திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி- உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின் 
மூன்றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
K. குமுக வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு . 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
" தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
சரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான, கணக்கியலின் கோட்பாடுகள் என்ற 
இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 458 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 

நூல்களையும் சேர்த்து இதுவரை 493 நூல்கள் வெளி 
வந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச் 
சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் 
திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை . ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் 

இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் 
கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


31 


உலக 


பொருளடக்கம் 


பக்கம் 


இரட்டைப் பதிவுமுறையின் அடிப்படை 
( Fundamentals of Double Entry System ) 
கணக்குப் பதிவியலின் நோக்கங்கள் - இரட் 
டைப் பதிவுமுறை - இரட்டைப் பதிவு 
முறையின் நன்மைகள் ஒற்றைப் பதிவு 
முறை 

கணக்குகளின் வகைகள் - பற்று , 
வரவு விதிகள் - வங்கி நடவடிக்கைகள் . 


- 


... 


22 


2. குறிப்பேட்டுப் பதிவுமுறை ( Journalising ) . 

குறிப்பேடு- பதிவு முறை . 


35 


3. பேரேடு அல்லது பெயரேடு ( Ledger) 

பேரேடு - எழுதுமுறை - இருப்புக் கட்டுதல் . 


50 


.. 


4. ரொக்க ஏடு ( Cash Book ) 

பல்வகைத் துணையேடுகள் பற்றிய குறிப்பு - 
ரொக்க ஏடு - சாதாரண ரொக்க ஏடு - 
--ரொக்கம் , தள்ளுபடிப் பத்திகளுடைய 
ரொக்க ஏடு ரொக்கம் , வங்கி , தள்ளு 
படிப் பத்திகளுடைய ரொக்க ஏடு -- வங்கி , 
தள்ளுபடிப் பத்திகளுடைய ரொக்க ஏடு 
சில்லரை ரொக்க ஏடு . 


பட்டி 


5. வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 

(( Bank Reconciliation Statement ) 


84 


... 


வங்கிக் கணக்கு -- அதன் நன்மைகள் - 
காசோலை - கீறலிடல் -- ரொக்க ஏடு காட் 
டும் வங்கியிருப்பும் , வங்கி நகலேடு காட்டும் 


vi 


பக்கம் 


வங்கியிருப்பும் வேறுபட்டிருக்கக் காரணங் 
கள் - சரிக்கட்டும் பட்டி தயாரிக்கும் 
முறை . 


6 . 


118 


துணை 


ஏடுகள் (( Subsidiary Book ) 
கொள்முதல் குறிப்பேடு விற்பனைக் குறிப் 
பேடு - கொள் மூதல் திருப்ப ஏடு 

திருப்ப ஏடு - விற் 
பனைத் திருப்ப ஏடு - பற்றுக் குறிப்பு 
வரவுக் குறிப்பு . 


139 


7. துணை ஏடுகள் ( தொடர்ச்சி ) -- உண்டியல் 

- 
[ Subsidiary Records ( Continued ) - Bills ) 
உண்டியல் - ஏற்பின் வகைகள் உண்டியல் 
முதிர்வு --மேலெழுத்து - உண்டியல் மறுப்பு 
- உண்டியல் வகைகள் 

நன்மைகள் 
வரவுடைய உண்டியல் ஏடு -- செலுத்த 
வேண்டிய உண்டியல் - ஏடு - பதியுமுறை 
உண்டியல் நடவடிக்கைகட்கான 
பேட்டுப் பதிவுகள் பணவசதி உண்டியல் . 


குறிப் 


இ ) குறிப்பேடு (Journal) > R <Lhali ... 210 


219 : 


குறிப்பேட்டில் பதிய வேண்டிய பல்வகை 
நடவடிக்கைகள் - பல்வகைப் பிழைகள் 
பிழை நீக்கும் பதிவுகள் இடைநிலைக் 
கணக்கு ( Suspense Account) 


9. இருப்புப் பட்டியல் ( Trial Balance ) 


V 


252 


இருப்புப் பட்டியல் தயாரிக்கும் முறை 
இருப்புப் பட்டியல் உணர்த்தும் பிழைகள் 
அது 

உணர்த்தாப் பிழைகள் இருப்புப் 
பட்டியலின் பயன்கள் . 


0 . 


285 . 


வாணிகக் (வியாபாரக் ) கணக்கு ( Trading 
- Account ) 
மூலதனச் செலவும் நடைமுறைச் செலவும் 
நெடுநாள் பயன் தரு நடைமுறைச் செலவு 
வாணிகக் கணக்குத் தயாரித்தல் - இறுதிச் 


பக்கம் 


சரக்கிருப்பினை மதிப்பிடும் 

முறைகள் . 
உற்பத்திக் கணக்கு அல்லது தயாரிப்புக் 
கணக்கு 


11.1 இலாப- நட்டக் கணக்கு ( Profit and Loss 

Account ) 


320 


இலாப - நட்டக் கணக்குத் தயாரிக்கும் முறை 

இதில் இடம்பெறும் கணக்குகள் , 


இருப்பு நிலைக் குறிப்பு ( Balance Sheet ) 


333 


நோக்கங்கள் - இருப்பு நிலைக் குறிப்புக்கும் 
இருப்புப் பட்டியலுக்கும் உள்ள வேறு 
பாடுகள் - சொத்துகளின் வகைகள் - 
இருப்பு நிலைக் குறிப்பை எழுதுமுறை . 


346 


13. சரிக்கட்டுதல் ( Adjustment ) 
இறுதிச் சரக்கிருப்பு - தேய்மானம் - கொடு 

வேண்டிய செலவு - முன்கூட்டிச் 
செய்த செலவு - பெற வேண்டிய வரவு - 
முன் கூட்டிப் பெற்ற வரவு - முதல் மீது 
வட்டி எடுப்பு மீது வட்டி வராக் 
கடன் - ஐயக்கடன் காப்பு - கடனாளிகள் 
மீது தள்ளுபடிக் காப்பு - கடனீந்தோர் 
மீது தள்ளுபடிக் காப்பு - எழுது பொருள் 
இருப்பு - தீயில் சரக்கழிதல் - சொத்தினை 
விற்பதில் ஏற்படும் இலாப - நட்டம் 
உரிமையாளர் சரக்கினைப் பயன்படுத்திக் 
கொள்ளுதல் பயிற்சி 

பெறுநரின் 
முனைமம் 

இலாபத்தில் கழிவு தருதல் . 


14 . 


464 


... 


வரவு செலவுக் கணக்கு (Income and - 
Expenditure Account) 
பெறுதல் - செலுத்தல் கணக்கு ( Receipts and 
Payments Account ) - வரவு -- செலவுக் 
கணக்கு ( Income and Expenditure Account ) 
பெறுதல் - செலவுக் கணக்கு ( Receipts and 
Expenditure Account ) 


பக்கம் 
528 


15. அனுப்பீடு ( Consignment ) 

அனுப்பீடு பற்றிய விளக்கம் - அனுப்பீட்டுக் 
கும் விற்பனைக்கும் உள்ள வேறுபாடுகள் 
விற்பனைக் கணக்கறிக்கை - பிணைக் கழிவு - 
அனுப்பீட்டுக் கணக்கு - பிற பேரேட்டுக் 
கணக்குகள் அனுப்பீட்டுச் சரக்கிருப்பை 
மதிப்பிடும் முறை - விபத்து நட்டம் 
இயல்பான நட்டம் பெயரளவு இடாப்பு . 


- 


- 


16 . 


இணை நிறுவனம் ( Joint Venture ) 
இணை நிறுவனம் - இணை நிறுவனக் கணக்கு 
குறிப்பு இணை நிறுவனக் கணக்கு - தனியேடு 
களில் பதியுமுறை இணை வங்கிக் கணக்கு 
தயாரித்தல் . 


- 


17 . 


நாள் 


... 


622 . 


-- 


விழுக்காட்டுத் தவணை 

அல்லது 
சராசரித் தவணை நாள் ( Average Due Date ) 
விழுக்காட்டுத் தவணை நாளின் பயன் - 
அதனைக் கணக்கிடும் 

கணக்கிடும் முறைகள் நடை 
முறைக் கணக்கு -- அதன் பயன்கள்- வட்டி 
வாய்பாட்டு முறை - சிவப்பு மை வட்டி 
பெருக்குத் தொகை முறை - வட்டி எண்கள் 
முறை - இருப்புப் பெருக்குத் தொகை 
முறை . 


கலைச்சொற்கள் 


... 


657 


மேற்கோள் நூல்கள் பட்டியல் 


1. Double Entry Book -keeping 


-J . R. Batliboi 


2. Book -keeping and Accounts - Part I 


3 . 


- Part II 

--- Jai Narain Vaish 


4. Practical Book -keeping and Accountancy - Vol. I 


5 . 


> 


— Vol . II 
- Nana Bhoy S. Davar 


6. Introduction to Accountancy 


- Grewal 


7 . 


Advanced Accounting 


--J. R. Batliboi 


8. The Higher Science of Accountancy 

--Dr. A. N. Agarwala 


9. Bcok - keeping and Accountancy 


-N . Sarkar 


10. Advanced Accounts 


-M.C. Shukla and 

T. S. Grewal 


11. Advanced Accounting 


- Rup Ram Gupta and 

Vidya Saran Gupta 


12. Accountancy 


- William Pickles 


13. Banking Law and Practice 


-M . L. Tannan 


1. இரட்டைப் பதிவுமுறையின் 

அடிப்படை 


( Fundamentals of Double Entry System ) 


வியத்தகு வண்ணம் நாள்தொறும் வளர்ந்தோங்கும் வணிக , 
தொழில் நிறுவனங்களில் நிகழும் என்ணற்கரிய நடவடிக்கைகளை 
முறைப்படி பதிந்து வந்தால்தான் , தொழில் முன்னேற்றத்தை 
வணிக வளர்ச்சியை - உணர முடியும் . இலாபம் ஈட்டும் நோக்கம் 
ஈடேறுகிறதா , தொழில் நிறுவனம் சீரான வளர்ச்சியைப் பெறு 
கிறதா என்ற விளக்கங்களை அறிய வேண்டுமாயின் , தொழில் 
நடவடிக்கைகள் வகைப்படுத்தப்பட்டு முறைப்படி பதியப்பட் 
டிருக்க வேண்டும் . வேண்டிய விவரங்களை உடனுக்குடன் உணரும் 
வகையில் -- தொல்லை ஏதுமின்றித் தெள்ளிதில் தெளியும் வகையில் 
அவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் . இவ்வாறு முறைப்படி 
தொழில் நடவடிக்கைகளைப் பல்வகை ஏடுகளில் பதிவது தான் 
கணக்குப் பதிவியல் ( Book - Keeping ) எனப்படும் என்பதை நாம் 
அறிவோம் . 


கணக்குப் பதிவியலின் நோக்கங்கள் 

( Objects of Book - Keeping ) 
1. நிகழும் பல்வகைப்பட்ட நடவடிக்கைகளின் நிலையான 
குறிப்பைப் பெறுதல் . 

2. குறிப்பிட்ட கால முடிவில் தொழிலில் ஏற்பட்ட ஆதாயம் 
அல்லது இழப்பு எவ்வளவு என்பதை அறிதல் . அதாவது தொழில் 
நடத்தும் நோக்கம் எந்தவளலில் நிறைவேறுகிறது என்பதை 
உணர்தல் . 


2 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


3. பிறர்க்குத் தரவேண்டிய தொகையையும் , பிறரிடமிருந்து 
பெறவேண்டிய தொகையையும் அறிதல் . 

4 .. குறிப்பிட்ட நாளில் தொழிலில் உள்ள சொத்துகளின் 
மதிப்பு , பொறுப்புகளின் அளவு இவற்றை அறிதல் . 
5. பொறுப்பினைத் தீர்க்கப் போதுமான 

சொத்துகள் 
உள்ளனவா என்பதையும் சொத்துகளின் தன்மையையும் 
உணர்தல் . 

தொழில் நடவடிக்கைகள் அனைத்தையும் முறைப்படி வகைப் 
படுத்திப் பல்வகை ஏடுகளில் பதிந்து வந்தால் தான் சணக்குப் 
பதிவியலின் இந் நோக்கங்கள் நிறைவேறும் . 

மேலும் கணக்குப் பதிவியல்பற்றி விளக்கு முன் சில சொற்கட் 
கான சிறப்புப் பொருளினை உணர்தல் நலம் பயக்கும் . 

கணக்கு ( Account ) : ஒருவர் அல்லது ஒரு வியாபார அமைப்பு, 
அல்லது ஒரு சொத்து அல்லது ஒரு செலவு அல்லது வரவுபற்றிய 
நடவடிக்கைகளைத் தொகுத்து, அக் குறிப்பிட்ட தலைப்பின் கீழ்ப் 
பதிதல் கணக்காகும் . இது பற்று , வரவு என இரு பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கும் . 

பற்று வைத்தல் ( Debiting an account ): கணக்கின் பற்றுப் 
பக்கத்தில் பதிவதை இது குறிக்கும் . 

வரவு வைத்தல் ( Crediting an account ) : கணக்கின் வரவுப் 
பக்கத்தில் பதிவதை இது குறிக்கும் . 

சரக்கு ( Goods ) : எப் பொருளில் வணிகஞ் செய்கிறோமோ , 
அதுவே சரக்கெனப்படும் ...- ஒரு பொருளை விற்கும் நோக்குடன் 
வாங்கியிருப்பின் , அது சரக்காகிறது . தொழிவில் பயன் படுத்தும் 
நோக்குடன் வாங்கியிருப்பின் , அதைச் சரக்கு எனும் பொதுப் 
பெயரில் அழைத்தல் வழுவாகும் . 
சொத்துகள் ( Assets) : கட்டடம் , கார் , 

சரக்கு , பொறி 
வகை 

ஒருவரின் உடைமைகளையும் , பிறரிடமிருந்து 
பெற வேண்டிய தொகையையும் இச் சொல் உணர்த்தும் . 

பொறுப்புகள் ( Liabilities ) ; பிறர்க்குத் தரவேண்டிய தொகை 
இதில் அடங்கும் . 

முதல் அல்லது மூலதனம் ( Capital ) : பொறுப்புத் தொகை . 
யினும் அதிகமுள்ள சொத்துகளின் மதிப்பு முதலாகும் . முதலை 
ஓர் அகப்பொறுப்பு (Interilal Liability ) எனலாம் . பிறர்க்குத் தர 
வேண்டியதைப் புறப் பொறுப்பு ( External Liability ) எனலாம் . 


போன்ற 


சொத்து 


பயன்களும் 
, மறுபகுதியில் 
இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 

வகையுள்ளவர் ( Solvent ) : பொறுப்புகளைத் தீர்க்கப் போது 
மான சொத்துகள் இருக்குமாயின் வகையுள்ளவர் எனலாம் . 

வீக்கற்றவர் அல்லது திவாலானவர் ( Insolvent ) : 
களின் மதிப்பைவிடப் பொறுப்பு அதிகமிருக்குமாயின் , இவ்வாறு 
கூறலாம் . 
கடனாளி ( Debtor ) : கடன் 

பேரில் சரக்கு வாங்குவதால் , 
பிறர்க்குப் பணந்தர வேண்டியவர் . 

கடனீந்தோர் ( Creditor ) : கடன் பேரில் சரக்கு விற்கும் கார 
ணத்தால் , பிறரிடமிருந்து பணம் பெறவேண்டியவர் . 

ரொக்க நடவடிக்கை ( Casli Transaction): ரொக்கம் பெறுதலும் 
தருதலும் ரொக்க நடவடிக்கைகளாகும் . 

கடன் நடவடிக்கை ( Credit Transaction ) : ரொக்கம் பிறரிட 
மிருந்து பெறுவதுமில்லை ; பிறர்க்குத் தருவதுமில்லை . சரக்கையோ , 
சொத்தையோ கடனுக்கு விற்கும்போழுது உடைமையும் உரிமை 
யும் மாற்றப்படுகிறது . ஆனால் , அதற்குரிய , விலை உடன் தரப்படுவ 
தில்லை . பின்னரே தரப்படும் . ரொக்கத்திற் கென்று கொடுக்கா 
மல் , ஆனால் யாருக்கு விற்கப்படுகிறது அல்லது யாரிடமிருந்து 
வாங்கப்படுகிறது என்ற விவரம் கொடுக்கப்பட்டிருப்பின் , அதைக் 
கடன் நடவடிக்கையாகக் கொள்ளலாம் . 
இரட்டைப் பதிவுமுறையில் கணக்குப் பதிதல் 

( Double Entry System of Book - Keeping ) 
எவ்வகைத் தொழிலிலும் நிகழும் நடவடிக்கைகள் எண்ணற் 
கரியன . ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இரு தன்மைகள் உள்ளன . 
பணம் அல்லது பணமதிப்புடைய பொருள் அல்லது பணி 
இருவரிடமிருந்து மற்றவர்க்கு மாறுவதாகத்தான் எந் நடவடிக்கை 
யும் இருக்கும் . இதிலிருந்து இருவர் அல்லது இரு கணக்குகள் 
தொடர்புடையதாகத்தான் எந்த நடவடிக்கையும் இருக்கும் 
என்பது புலனாகும் . 
கணக்கு , 

பயன் ஒன்றைத் தருகிற தென்றால் மற்றக் 
கணக்கு அப்பட்ட பெறுகிறதென்றுதானே பொருள் ? என வே 

கணக்கு ஒவ்வொன்றும் இருபகுதிகளாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளது . ஒரு பகுதியில் ( இடப் பகுதியில் ) அக் கணக்குப் பெறும் 

( 
பயன்களும் பதியப் பெறுகின்றன . குறிப்பிட்ட காலத்தில் அக் 


-- 


ஒரு 


தான் , 


4 


சணக்கியலின் கோட்பாடுகள் 


எ 


என்று 


கணக்குப் பெற்றபயன் அதிகமா அல்லது அளித்த பயன் அதிகமா 
என்பதை அக் கணக்கின் இருபத்திகளையும் கூட்டி இருப்புக் 
கட்டுவது மூலம் உணரலாம் . பயன் பெறும் பகுதியைப் ( இடப் 
பகுதியைப் ) பற்றுப் பகுதி ( Debit side ) என்றும் , பயன் தரும் 
பகுதியை ( வலப் பகுதியை ) வரவுப்பகுதி ( Credit side ) என்றும் 
அழைக்கிறோம் . ஒரு கணக்கின் பற்றுப் பகுதியில் பதிவதை அக் 
கணக்கில் பற்றுவைப்பதாகவும் , வரவுப்பகுதியில் பதிவதை அக் 
கணக்கில் வரவு வைப்பதாகவும் கூறலாம் . 
ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இரு தன்மைகள் உள்ளன 
உரைத்தோம் . அதாவது 

ஒன்று பயன் 

பெறுகின்ற 
தன்மை (receiving aspect ) ; பிறிதொன்று பயன் தருகின்ற 
தன்மை ( giving aspect ) . எடுத்துக்காட்டாக , ரூ . 5,000 / - ரொக்கம் 
கொடுத்துப் பொறி ( machinery ) ஒன்றை வாங்கின் , பொறிக் 
கணக்குப் பயனைப் பெறுகின்றது ; ரொக்கக் கணக்கு அதே மதிப் 
பில் பயனைத் தருகிறது . இவ்வாறு , ஒரு நடவடிக்கையில் காணப் 
படும் இவ்விரு தன்மைகளையும் பற்று வரவு வைத்துப் பதிவதை 
இரட்டைப் பதிவு ( Double Entry Book - Keeping ) என்கிறோம் . 
எக் கணக்கில் பற்று அல்லது வரவு வைப்பது என்பது கணக்கின் 
வகைக்கேற்ப மாறும் . அதனைப் பின்னர்க் காண்போம் . எவ் 
வகைத் தொழில் நிறுவனத்துக்கும் பொதுவான சில உண்மைகள் 
உள்ளன . அவையாவன : 

1. பிறர் அல்லது பிற நிறுவனங்களுடன் எவ் வணிக அமைப் 
பும் தொடர்பு கொள்ளும் . 


1 


2. சரக்கு , ரொக்கம் , பொறிவகை, மனைத்துணைப் பொருள் 
போன்ற சில சொத்துகள் எவ்வகை அமைப்பிலும் இருக்கும் . 

3 . வாடகை , ஊதியம் , கூலி , விளம்பரம் போன்ற செல 
வினங்களை ஏற்றலும் , இலாப ஈவு, வட்டி , கழிவு முதலிய வர 
வினங்களைப் பெறுதலும் எவ்வகை அமைப்பிற்கும் உரியன . 

மேற்கூறப்பட்ட முறைகளின் அடிப்படையில் கணக்குகளைச் 
மூன்று வகைப் படுத்தலாம் . 


ஆள்சார் கணக்குகள் ( Personal accounts ) : தனிநபர் தனியாள் 
வணிகம் , கூட்டு நிறுவனம் போன்ற பலருடன் அல்லது பல்வகை 
வணிக அமைப்புகளுடன் தொடர்பு ஏற்படும் என்று கண்டோம் . 
தொடர்புள்ள ஒவ் வொருவருக்கும் அல்லது ஒவ்வோர் அமைப் 
புக்கும் என்று தனித்தனிக் கணக்கு வைத்திருக்க வேண்டும் . இவை 
ஆள்சார் கணக்குகள் எனப்படும் . ஆள்சார் கணக்குப் பயனைப் பெற் 
றிருக்குமாயின் , அக் கணக்கில் பற்றும் பயனை அளித்திருக்குமாயின் , 


இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 


5 


அக் கணக்கில் வரவும் வைக்கப்படும் . எவ்வாறு கணக்குகளில் பதிவ 
தென்பதைப் பேரேட்டுக் கணக்குகள் ( Ledger accounts ) எனும் 
தலைப்பில் காண்போம் . 

2. சொத்துக் கணக்குகள் ( Real or propertv accounts ) : எவ் 
வகை வியாபாரத்திலும் அல்லது தொழிலிலும் சொத்துகள் இருக் 
கும் . எடுத்துக் காட்டு : - ரொக்கம் , சாக்கு , மனைத்துணைப் பொருள் , 
பொறிவகை, கட்டடம் , கார் முதலியவை . ஒவ்வொரு வகைச் 
சொத்துக்கும் தனித்தனிக் கணக்கு வைத்திருக்க வேண்டும் .. 
சொத்து ஒன்றை வாங்கும் பொழுது , அக் குறிப்பிட்ட சொத்துக் 
கணக்கில் பற்றும் , சொத்து ஒன்றை விற்கும் போழ்து அக் குறிப் 
பிட்ட சொத்துக் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 

3. பெயரளவுக் கணக்குகள் ( Nominal or Fictitious accounts ) : 
வாடகை , 

ஊதியம் , விளம்பரம் , பயணச் செலவு போன்ற செல 
வினங்களும் , வாராக் கடன் போன்ற நட்டமும் எவ் வகை வணிக 
அமைப்பிற்கும் பொதுவானவை . அவ்வாறே வாடகை , வட்டி , 
இலாப ஈவு , கழிவு முதலியவற்றைப் பிறரிடமிருந்து பெறுதலும் 
உண்டு . 

அந் நிலையில் அவை வரவினங்களாகும் . பிறரிடமிருந்து 
தள்ளுபடி பெற்றால் அது நமக்கு ஆதாயமாக அமைகிறது . ஆக , 
செலவினக் கணக் தகளையும் வரவினக் கணக்குகளையும் குறிப்பது 
பெயரளவுக் கணக்கு எனச் சொல்லலாம் . ஒவ்வொரு செலவுக் 
கும் , வரவுக்கும் 

வரவுக்கும் தனித்தனிக் கணக்கு வைத்திருந்தால் தான் , 
எவ்வெவ் வழிகளில் நாம் செலவு செய்துள்ளோம் ; எவ்வெம் முறை 
களில் நாம் ஆதாயம் பெற்றுள்ளோம் என்பதைத் தெரிந்து 
கொள்ள முடியும் . செலவாயினும் நட்டமாயினும் அக் குறிப்பிட்ட 
செலவு அல்லது நட்டக் கணக்கில் பற்றும் , வரவு அல்லது ஆதாய 
மாயின் அக் குறிப்பிட்ட வரவு அ லது ஆதாயக் கணக்கில் வரவும் 
வைக்க வேண்டும் . 


கணக்குப் பதிவியலின் முறைகள் 

( Systems of Book - Keeping ) 
மேலே விளக்கப்பட்டது. இரட்டைப் பதிவு முறையாகும் . 
ஒவ்வொரு நடவடிக்கையிலுமுள்ள இரு தன்மைகளும் பதியப்படு 
கின்றன . இதுவே சிறந்த முறை . மற்றுமொன்று ஒற்றைப் 
பதிவு முறை ( Single Entry System ) எனப்படுவது . இதை ஒரு 
தனிப்பட்ட முறை என்று கூறுவதே வழுவாகும் . காரணம் , 
ஒவ்வொரு நடவடிக்கையிலுமுள இரு தன்மைகளையும் இம் 
முறையில் பதிவதில்லை . அதாவது , ஒரு நடவடிக்கையில் தொடர் 
புற்றிருக்கும் இரு கணக்குகளிலும் பதிவு செய்வதில்லை . எக் கணக்கு 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கள் இன்றியமையாதனவாக இருக்கின் றனவோ , 

அவைகளை 
மட்டும் எழுதி வைப்பர் . ரொக்கக் கணக்கு , வாடிக்கையாளர்கள் 
( கடனாளிகள் , கடனீந்தோர் ) கணக்குகள் போன்றவையே 
இருக்கும் . கடனுக்குச் சரக்கு விற்கும் பொழுது , கடனாளி கணக் 
கில் பதிவதோடு சரி ; விற்பனைக் கணக்கில் பதிவதில்லை . சொத் 
துகள் பற்றிய கணக்குகள் இருப்பதில்லை . ஒவ்வொரு வகைச் 
செலவுக்கும் வரவுக்கும் எனத் தனித்தனிக் கணக்கு வைத்திருப்ப 
தில்லை . கடன் பேரில் சொத்து ஒன்றை வாங்கின் , இந் நட 
வடிக்கை எக் கணக்குகளிலும் பதியப் பெறாமல் போகும் . ஆக , 
சில நடவடிக்கைகளில் ஒரு தன்மை மட்டிலும் ( பற்று அல்லது 
வரவு ) பதியப்பெறும் ; ஒருசிலவற்றில் இரு தன்மைகளும் பதி 
வாகும் ; சில நடவடிக்கைகள் பதியப்பெறாமலே விடப்பட்டிருக்கும் . 
இதைத்தான் ஒற்றைப் பதிவு முறை என்கின்றனர் . இரட் 
டைப் பதிவு முறையை முழுவதும் பின்பற்றாது , இன்றியமையாக் 
கணக்குகளை மட்டில் பதிவு செய்யும் முறையே ஒற்றைப்பதிவு 
முறை என்பது இதிலிருந்து தெளிவாகும் . எனவே தான் , ஒற் 
றைப் பதிவு முறை ஒரு தனி முறையன்று ; குறைகள் நிறைந்த 
இரட்டைப் பதிவு முறைதான் அது 

என்று 

கூறப்படுகிறது . 
வேண்டிய விவரங்கள் உடனுக்குடன் கிடைப்பதில்லை. இருப்புப் 
பட்டியல் அல்லது இருப்புச் சோதனை ( Trial Balance ) தயாரித்துக் 
கணக்குகள் சரிவரப் பதியப் பட்டுள்ளனவா என்று சரிபார்த்துக் 
கொள்ளும் வாய்ப்பில்லை . மோசடி நிகழ்வதை உடனுக்குடன் 
உணரவும் முடியாது . அது நிகழாவண்ணம் தடுத்து நிறுத்தவும் 
முடிவதில்லை . 

சொத்துகளின் கணக்குகள் ஏடுகளில் பதியப் 
பெறுவதில்லை யாகையால் அவற்றின் மதிப்பை அறிய முடிவதில்லை . 
இருக்கின்ற சொத்துகளை அவ்வப்பொழுது சந்தை விலைப்படி 
( Market value ) மதிப்பிட்டே தெரிந்து கொள்ள முடியும் . ஆண்டு 
முடிவில் இலாப நட்டக் கணக்கும் எளிதில் தயாரிக்க முடிவதில்லை. 
அரைகுறைக் கணக்குகளிலிருந்து தயாரிக்கப்பெறும் வணிக நிலை 
யறிக்கையோ -( Statement of affairs ) வியாபாரத்தின் உண்மை நிலை 
யைச் செவ்வையாகப் படம் பிடித்துக் காட்டுவதில்லை . ) இத்துணை! 
குறைபாடுகள் மிகுந்திருந்த போழ்திலும் நாட்டில் பல்கிப் பெருகி 
யுள்ள சிறு சிறு வியாபார அமைப்புகள் இவ் வழியில் தான் கணக்கு 
களைப் பதிந்து வருகின்றன . 


இரட்டைப் பதிவுமுறையின் நன்மைகள் 

( Advantages of Double Entry System ) 
நெறைப்பதிவு 

முறையில் 

காணப்பெறும் குறைபாடுகள் 
அறவே அகற்றப்படுகின்றன , 


இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 


7 


நடவடிக்கைகள் அனைத்தும் பதியப்பெறுகின்றன .. ஆள்சார் . 
கணக்குகள் மட்டுமன்றிச் சொத்துக் கணக்குகளும் பதியப்பெறு 
கின்றன . எனவே , முழுமை பெற்ற ஒரு முறையாக இது இயங்கு 


கின்றது . 


வேண்டிய புள்ளி விவரங்களைத் தொல்லை சிறிதுமின்றிப் பெற 
முடியும் . சொத்துகள் --பொறுப்புகள் --- இவற்றின் மதிப்பினை 
அறியவும் , குறிப்பிட்ட நாளில் தொழிலின் நிதி நிலையை உணரவும் 
முடியும் . 

கணக்குகள் சரிவரப் பதியப்பட்டுள்ளனவா என்பதை இருப் 
புப்பட்டியல் தயாரிப்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . 

வியாபார இல ப நட்டக் கணக்கு , ஏற்பட்ட இலாபம் 
அல்லது இழப்பை உணர்த்துகிறது . இருப்பு நிலைக் குறிப்பு , குறிப் 
பிட்ட நாளில் தொழிலின் நிலையை விளக்குகிறது. 

கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு விற்பனை கூடியுள்ளதா , 
செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதாயம் அதிகரித்துள்ளதா 
என்பதை ஆய்ந்து , செய்யும் வணிகம் அல்லது தொழில் சீரிய 
முறையில் வளர்ந்தோங்கத் தேவையான முறைகளை மேற்கொள்ள 
முடியும் . 


பற்று வரவு விதிகள் 
( Rales for Debit and Credit ) 


வை , 


1. ஆள்சார் கணக்கு 
பெறுபவர் கணக்கில் பற்று வை ; தருபவர் க்ணக்கில் வரவு 

( Debit the Receiver and credit the Giver . ) 
எடுத்துக்காட்டு : - அன்பழகனுக்கு அளித்தது ரூ . 500 . 

இதில் அன்பழகன் நம்மிடமிருந்து ரூ . 500 பெறுகிறார் என்பது 
புலனாகும் . அதாவது , அன்பழகன் பயன் பெறுகிறவர் ஆகிறார் . 
ஆகவே , அவர் கணக்கில் இத் தொகைக்குப் பற்று வைக்க வேண்டும் . 

ஆடலரசிடம் பெற்றது ரூ . 200 . 

இதில் ஆடலரசு என்பவர் நமக்கு ரூ . 200 அளித்திருக்கிறார் . 
அதாவது பயன் தருபவர் ஆகிறார் . , ஆகவே , ஆடலரசின் கணக்கில் 
இத் தொகைக்கு வரவு வைக்க வேண்டும் . 

இந் நிலையிலேயே ஒன்றைத் தெளிவாக நாம் உணர வேண்டும் . 
வியாபார அமைப்பின் ஏடுகளில் தான் நாம் பதிவுகளைச் செய் 
கிறோம் . அவ் வியாபார அமைப்பின் உரிமையாளர் ஒருவரே 


8 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஆயினும் , அவரிடமிருந்து வேறுபட்டது வியாபாரம் ஆகும் . 
என வே , எந் நடவடிக்கையையும் வியாபாரத்தின் கண்கொண்டே 
நோக்க வேண்டும் . மேற் கூறப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் 
அன்பழகனுக்கு அளித்தது ரூ . 500 எனும் பொழுது , நமது வியா 
பாரம் அவர்களுக்கு ரூ . 500 அளித்தது என்று பொருள் . ஆடலர 
சிடம் ரூ . 200 பெற்றது என்றால் நமது வியாபார நிறுவனம் 
அவரிடமிருந்து பெற்றிருக்கின்றது 

பொருளாகும் . 
இவ்வாறே சரக்கு வாங்கியது , மனைத்துணைப் பொருள் விற்றது , கூலி 
கொடுத்தது என்றெல்லாம் சொல்லும் போழுது நமது நிறுவனம் 
வாங்கியது , விற்றது , கொடுத்தது என்றே கொள்ள வேண்டும் . 


என்று 


பொறி 


2. சொத்துக் கணக்கு 

விதி : உள்வரும் சொத்துக் கணக்கில் பற்று வை ; வெளிச் 
செல்லும் சொத்துக் கணக்கில் வரவு வை ( Debit what comes in 
and credit what goes out ) . 

சொத்து ஒன்றை வாங்கும் போழுது அது உள் வருவதாகவும் , 
விற்கும் பொழுது அது வெளிச் செல்வதாகவும் கொள்ள வேண்டும் . 
எடுத்துக்காட்டு : தட்டெழுத்துப் 

ரூ . 2,000 - க்கு 
வாங்கியது . 
இது ஒரு ரொக்க நடவடிக்கை . ரொக்கம் 

கொடுத்துத் 
தட்டெழுத்துப் பொறி ஒன்றை வாங்கியுள்ளோம் . தட்டெழுத்துப் 
பொறி நம்மிடம் வந்துள்ளதால் அதன் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . அதன் விலையைச் செலுத்துவதால் ரொக்கம் வெளிச் 
செல்கிறது . ரொக்கமும் சொத்துக் கணக்கு வகையைச் சார்ந்தது . 
எனவே , ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

முன்னர் விளக்கப்பட்ட ஆடலரசிடம் பெற்றது ரூ . 200 எனும் 
எடுத்துக்காட்டில் , தொடர்பான கணக்குகள் 1 . 

ஆடலரசு ; 
2. ரொக்கம் . ஆள்சார் கணக்கின் விதிப்படி , பயன் கொடுத்த 
ஆடலரசின் கணக்கில் வரவு வைத்து விட்டோம் . 
கணக்கு வகையைச் சேர்ந்த ரொக்கம் நம்மிடம் வந்துள்ளதால் , 
உள் வரும் சொத்துக் கணக்கில் பற்றுவை எனும் விதிப்படி 
ரொக்கக் கணக்கில் பற்று வைத்தாக வேண்டும் . 
3. பெயரளவுக் கணக்கு 
விதி : செலவு , நட்டக் கணக்கில் பற்று வை ; 

வரவு , ஆதாயக் கணக்கில் வரவு வை . 
( Debit all losses and expenses ; Credit all incomes and gains ) 
எடுத்துக்காட்டு : 
விளம்பரம் கொடுத்தது ரூ . 1,000 , 


சொத்துக் 


இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 


டை 


9 


இதில் தொடர்பான கணக்குகள் : 1. விளம்பரம் என்ற செலவுக் 
கணக்கும் , 2. ரொக்கக் கணக்குமாகும் . செலவுக் 

கணக்கில் 
பற்று வை எனும் பெயரளவுக் கணக்கின் விதிப்படி , விளம்பரக் 
கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . விளம்பரத்துக்கெனக் கொடுக் 
கும் போழுது ரொக்கம் வெளிச் செல்வதால் , சொத்துக் கணக்கின் 
விதிப்படி , ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

வட்டி பெற்றது ரூ . 200 . 

இதில் தொடர்பான கணக்குகள் ‘ வட்டி என்ற பெயரளவுக் 
கணக்கும் , ரொக்கம் என்ற சொத்துக் கணக்குமாகும் . நாம் ரூ . 200 
ரொக்கம் பெறுவதற்குக் காரணமாக , வழியாக இருப்பது வட்டி 
யாகும் . எனவே , இது நமக்கு வரவு ஆகும் . பெயரளவுக் கணக்கின் 
விதிப்படி , வரவுக் கணக்கான வட்டிக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் . வட்டி எனும் ஒரு பொருளைப் பெறுவதில்லை . வட்டி 
யின் காரணமாக ரொக்கத்தைத் தான் பெறுகிறோம் . ஆகவே , 
ரொக்கக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 

மேலே விளக்கப்பட்ட பற்று- வரவு விதிகளிலிருந்து நாம் உணர 
வேண்டியது : எந் நடவடிக்கையிலும் இரு கணக்குகள் தொடர்புற் 
றிருக்கும் . முதலில் அவற்றைக் கண்டுபிடித்த , வகைப்படுத்த 
வேண்டும் . ( ஆள்சார் கணக்கா , சொத்துக் கணக்கா, பெயரளவுக் 
கணக்கா என்பதை அறிய வேண்டும் . ) பிறகு அவ்வகைக் கணக் 
கிற்கான விதியைப் பயன்படுத்தின் , பற்று வைக்க வேண்டிய கணக் 
கையும் , வரவு வைக்க வேண்டிய கணக்கையும் உணரலாம் . 


. 


சரக்குக் கணக்கு 

( Goods a / c ) 
சரக்கு எனுஞ் சொல் வணிகம் செய்யும் பொருளைக் குறிக்கும் 
என்று முன்னரே கூறியுள்ளோம் . அதாவது , அஃது ஒரு பொதுப் 
பெயர் . சரக்கு மதிப்புடையது . எனவே , சொத்து வகையைச் 
சார்ந்ததாகும் . சரக்கு வாங்கும்பொழுது அது உள் வருவதால் , 
சரக்குக் கணக்கில் பற்று வைக்க வேண்டியதும் சரக்கு விற்கும் 
பொழுது வெளிச்செல்வதால் , சரக்குக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டியதும் புலப்படும் . நாம் சரக்கு வாங்கும் பொழுது , அதுவும் 
வெளியூரிலிருந்து வரவழைக்கும் பொழுது, சில சேதமடைந்திருக்க 

நாம் குறிப்பிட்ட சரக்கின்றி வேறு வகையை நம்மிடம் 
அனுப்பியிருக்கலாம் ; அல்லது 

நாம் வேண்டிய 

அளவினும் 
அதிகம் அனுப்பியிருக்கலாம் . இந் நிலைகளில் , வந்த சரக்கைத் 
திருப்பியனுப்புவது வழக்கம் . வாங்கிய சரக்கைத் திருப்பியனுப்பும் 


லாம் ; 


10 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பொழுது , சரக்கு நம்மிடமிருந்து வெளிச் செல்கிறது . சொத்துக் 
கணக்கின் 

விதிப்படி அப்பொழுது சரக்குக் கணக்கில் வரவு 
வைக்க வேண்டும் அல்லவா ? சரக்குக் கணக்கில் வரவு வைக்கும் 
பொழுது , அதை விற்றதால் வரவு வைக்கிறோமா அல்லது திருப்பி 
யனுப்பியதால் அதில் வரவு வைக்கிறோமா என்பது தெரிவதில்லை . 
இவ்வாறே , நம்மிடம் சரக்கு வாங்கியவர்கள் இதே காரணங்கட் 
காகச் சரக்கைத் திருப்பி யனுப்பலாம் . நம்மிடம் சரக்கு உள் 
வருகிறது . சரக்குக் கணக்கில் பற்றுவைக்க வேண்டியதாகிறது . 
சரக்கு வாங்கியதால் அக் கணக்கில் பற்று வைக்கிறோமா அல்லது 
சரக்கு நம்மிடம் திருப்பியனுப்பப் பட்டதால் அதில் பற்று வைக் 
கிறோமா என்பது விளங்குவதில்லை . இதனால் சரக்கு 

எனும் 
பொதுப் பெயரில் கணக்கெழுதி வைப்பதில் பயனில்லை என்பது 
தெளிவாகும் . ( சரக்கு எனுஞ் சொல் நான்கு வகைக் கணக்குகளை 
உணர்த்தும் , நாம் சரக்கு வாங்கும் பொழுது 

‘ கொள் முதல் 
கணக்கு ( purchase a / c) என்றழைத்து அதில் பற்று வைக்கலாம் ; 
விற்கும்பொழுது விற்பனை ( sales a / c ) என்றழைத்து விற்பனைக் 
கணக்கில் வரவு வைக்கலாம் ; வாங்கிய சரக்கை நாம் பிறர்க்குத் 
திருப்பியனுப்பும் பொழுது ‘ கொள்முதல் திருப்பம் (purchase 
returns ) அல்லது “வெளித்திருப்பம் ( Returns outward ) 
றழைத்து அக் கணக்கில் வரவு வைக்கலாம் ; நாம் விற்ற சரக்கை 
நம் வாடிக்கையாளர்கள் 

நம்மிடம் திருப்பி யனுப்பும் 
பொழுது அதனை விற்பனைத் திருப்பம் ( Sales returns ) அல்லது 
‘ உள் திருப்பம் ( Returns inwards ) என்றழைத்து அக் கணக்கில் 
பற்று வைக்கலாம் . இவ்வாறு சரக்கை வகைப்படுத்திக் கூறும் 
பொழுது பொருள் தெளிவாகிறது ; எதன் காரணமாகப் பற்று 
அல்லது வரவு வைக்கிறோம் என்றும் தெரிகிறது . கொள்முதல் 
என்று சொல்லும் பொழுது சரக்கு வாங்குவதைத்தான் குறிக்கும் . 
வேறு சொத்துகள் வாங்கும்பொழுது ஒவ்வொரு சொத்தின் 
பெயரில் தனித்தனிக் கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்று 
முன்னரே கூறியிருக்கிறோம் . அவ்வாறே , விற்பனை எனும் பொழுது 
சரக்கு விற்பதைத்தான் அது குறிக்கும் . 


சில எடுத்துக்காட்டுகள் : 

அகமது ரூ . 10,000 வைத்து வியாபாரம் தொடங்கியது . 
முதல் போட்டவர் அகமது . இதனால் நாம் அகமதுவின் 
ஏடுகளில் எழுதுகிறோம் . ஒருவர் முதல் போடுகிறார் என்றால் 
வியாபாரத்துக்கென ரொக்கம் தருகிறார் என்று பொருள் . எந் 
நடவடிக்கையையும் வியாபாரத்தின் கண்கொண்டே நோக்க 
வேண்டுமென்று கூறியிருக்கிறோம் . வியாபாரத்தைப் பொறுத்த 


இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 


11 


வரை ரொக்கம் உள் வருகிறது . ரொக்கம் சொத்து வகையைச் 
சேர்ந்த தாகையால் , உள்வரும் ரொக்கக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . முதல் அல்லது மூலதனம் என்ற கணக்கு இப் பலனை 
வழங்கியுள்ளது . 

அகமதுவின் 

முதல் 

கணக்கு- அவர் 
பொருட்டு உள்ள கணக்கு. எனவே , பானை அளித்துள்ள முதல் 
கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . முதல் ஒரு பொறுப்பு ஆகும் . 
காரணம் அகமது இப்பொழுது போட்ட முதலை , வியாபாரம் 
மூடப்படும்பொழுது திருப்பித் தர வேண்டு மல்லவா ? 

ஆலாலத் திடம் சரக்கு வாங்கியது ரூ . 2,000 . 
முன் விளக்கியவாறு சரக்கு உள் வருகிறது . எனவே , கொள் 
முதல் கணக்கில் பற்றுவைக்க வேண்டும் . ரொக்கத்துக்கு வாங்கி 
யது என்று சொல்லப்படாமையாலும் , யாரிடம் வாங்கியுள்ளோம் 
என்ற விளக்கம் குறிப்பிட்டுள்ள நாலும் இது ஒரு கடன் நட 
வடிக்கை . ஆலாலம் - ரூ . 2,000 மதிப்புள்ள சரக்கு எனும் பயனைக் 
கொடுத்தவர் ஆகிறார் . ஆகவே , ஆலாலம் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் . 

3 . இன்பநாதனிடம் எந்திரம் விற்றது ரூ . 2,500 . 

இதுவும் ஒரு கடன் நடவடிக்கையே . தொடர்பான கணக் 
குகள் : - ( 1 ) இன்பநாதன் கணக்கு ( 2 ) எந்திரக் கணக்கு . 

இன்பநாதன் கணக்கு ஒரு ஆள்சார் கணக்கு. நாம் கடன் பேரில் 
எந்திரத்தை விற்கும் பொழுது அவர் நம்மிடமிருந்து பயனைப் 
பெறுகிறார் . எனவே , அவர் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . 
எந்திரம் நம்மிடமிருந்து இன்பநாதன் கைக்குச் செல்கிறது . எந் 
திரக் கணக்குச் சொத்து வகையைச் சார்ந்தது . எனவே , எந்திரக் 
கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . எந்திரம் விற்பதை விற்பனை 
எனக் கொண்டு விற்பனைக் கணக்கில் வரவு வைக்கக் கூடாது- 
காரணம் , சரக்கு விற்பனையை மட்டிலுமே விற்பனை என்றழைக் 
கிறோம் 


4. விற்பனை ரூ . 500 . 

வேறு விவரங்கள் கொடுக்கப்படாமையால் , இது ஒரு ரொக்க 
நடவடிக்கையாகும் . நாம் சரக்கு விற்கும் பொழுது ரொக்கம் உள் 
வருகிறது . இதில் தொடர்புற்ற கணக்குகளான 

ரொக்கக் 
கணக்கும் விற்பனைக் கணக்கும் இரண்டுமே சொத்துக் கணக்குக 
ளாகும் . ரொக்கம் உள் வருவதால் ரொக்கக் கணக்கில் பற்றும் , 
சரக்கு வெளிச் செல்வதால் விற்பனைக் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் . 


12 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


15. ஈசனிடம் பெற்ற கழிவு ரூ. 50 . 

கழிவு பெறுகிறோம் என்றால் கழிவுக்கென பெறும் ரொக்கத் 
தைத்தான் அது குறிக்கும் . ரொக்கம் உள் வருகிறது . எனவே , 
ரொக்கக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . இத் தொகையைப் 
பெறுவதற்குக் காரணமாயிருந்த ஆதாயக் கணக்கின் பெயர் 
கழிவுக் கணக்காகும் . 

கழிவுக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் . 


எனவே 


கணக்கில் 


6. உலகநாதனிடம் கொடுத்த வாடகை ரூ . 150 . 

நாம் கொடுத்த வாடகை ஒரு செலவினமாகும் . பெயரளவுக் 
கணக்கின் விதியின் படி , செலவுக் கணக்கான வாடகைக் 
பற்று வைக்க வேண்டும் . வாடகை கொடுத்தோமெனில் ரொக்கம் 
நம்மிடமிருந்து வெளிச் சென்றிருக்கின்றதல்லவா ? எனவே , 
வெளிச் செல்லும் ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

இதில் நாம் கொடுத்த வாடகையைப் பெறுபவர் உலகநாதன் 
என்று கொண்டு உலக நாதன் கணக்கில் பற்று வைக்கக் கூடாது . 
காரணம் , நாம் உலகநாதனின் கட்டடத்தைப் பயன்படுத்திய 
தற்காகக் கொடுத்த தொகை . ஆகவே , வாடகை என்பது ஒரு 
வகைச் செலவாகிறது . செலவுக் கணக்கில் தான் பற்று வைக்க 
வேண்டும் . அவ்வாறின்றி , உலகநாதன் கணக்கில் பற்று வைத் 
தால் பிறகு இத் தொகையை அவர் திருப்பித் தர வேண்டுமென்று 
பொருள் படலாம் ; அல்லது 

முன்னரே அவர் கொடுத்த 
தொகைக்காக அல்லது பொருளுக்காக இப்பொழுது அத் தொகை 
யைத் தருவதாகப் பொருள் ஏற்படலாம் . ஆகவேதான் , ஆள்சார் 
கணக்கில் பற்று வைக்கக்கூடாது , 


7. கொள்முதல் ரூ . 200 . 

இது ரொக்கத்திற்குச் சரக்கு வாங்கியதைக் குறிக்கிறது . 
சரக்கு உள் வந்திருக்கிறது . எனவே , கொள்முதல் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . ரொக்கங் கொடுத்து வாங்கியுள்ளதால் , 
ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

8. அரசினர் கடன் பத்திரங்கள் வாங்கியது ரூ . 5,000 . 

இஃதும் ஒரு ரொக்க நடவடிக்கையே . அரசினர் கடன் 
பத்திரங்களை நாம் வாங்கியுள்ளோம் . இது சரக்கன்று . எனவே , 
கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கக் கூடாது . நாம் இப்பொழுது 
வாங்கியுள்ள அரசினர் சடன் பத்திரங்களை எப்பொழுது வேண்டு 
மாயினும் விற்றுப் பணமாக்கிக் கொள்ளலாம் ; அல்லது கடன் 
பத்திரத்தில் குறிப்பிட்ட ஆண்டில் அரசினரிடம் கொடுத்து முழுத் 


இரட்டைப் பதிவு முறையின் அடிப்படை 


13 


தொகையையும் பெற்றுக் கொள்ளலாம் . அவ்வப்பொழுது 
அதற்கான வட்டியும் நமக்குக் கிடைக்கும் . இதிலிருந்து அரசினர் 
கடன் பத்திரங்கள் நாம் செய்த முதலீடு ( Investment ) என்பதும் , 
அது சொத்து வகையைச் சார்ந்தது என்பதும் நமக்குப் புலப்படும் . 
ஆகவே , அரசினர் கடன் பத்திரங்கள் கணக்கில் பற்றும் , ரொக்கக் 
கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 

9 . ஊட்டி டிரேடர்சிடம் ( Coty Traders ) விற்றது ரூ .1,000 . 
‘ ரொக்கத்திற்கு விற்றது 

குறிப்பிடாததாலும் , 
யாருக்கு விற்றோம் என்ற விவரம் இருத்தலாலும் இஃது ஒரு கடன் 
நடவடிக்கையாகும் . ‘பெறுபவர் கணக்கில் பற்று வை எனும் 
ஆள்சார் கணக்கு விதிப்படி , ஊட்டி டிரேடர்ஸ் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . என்ன விற்றோம் என்ற விவரம் கொடுக்காமல் 
விற்றது என்று கொடுத்தாலே அது சரக்கு விற்றதைத்தான் 
குறிக்கும் . எனவே , விற்பனைக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


என்று 


10. எல்லப்பனிடம் திருப்பி அனுப்பிய சரக்கு ரூ . 50 , 

நாம் திருப்பி அனுப்பிய சரக்கு . அதாவது எல்லப்பனிடம் 
முன்னர்ச் சரக்கு வாங்கியிருப்போம் . எக் காரணம் பற்றியோ 
அவரிடம் திருப்பியனுப்புகிறோம் , எனவே , இது கொள்முதல் 
திருப்பம் . இவ்வாறு சரக்கைத் திருப்பியனுப்பும் போழ்து , 
எல்லப்பன் அதனைப் பெறுகிறார் . எனவே , எல்லப்பன் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . சரக்கு வெளிச் செல்வதால் கொள் 
முதல் திருப்பக் கணக்கில் அல்லது அதற்கு வேறு பெயரான 
வெளித் திருப்பக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

11. ஏகாம்பரம் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ .75 . 

ஏகாம்பரத்திடம் நாம் விற்ற சரக்கில் ஒரு பகுதியை எக் 
காரணம் பற்றியோ அவர் நம்மிடம் திருப்பியனுப்புகிறார் . எனவே , 
இதனை விற்பனைத் திருப்பக் கணக்கில் அல்லது அதற்கு வேறு 
பெயரான உள் திருப்பக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . இச் 
சரக்கைக் கொடுப்பவராக ஏகாம்பரம் இருத்தலால் ஏகாம்பரம் 
கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

12 . வீட்டுச் செலவுக்கென அகமது எடுத்துக் கொண்டது 
ரூ .300 . 

அகமது இந் நிறுவனத்தின் உரிமையாளர் . அவர் எடுத்துக் 
கொண்ட ரூ . 300 வியாபாரத்தின் பொருட்டன்று . வியாபாரத்திற் 
கென்றில்லாமல் 

காரணங்கட்காகச் செலவழிப்பதைச் 
செலவாகக் கொள்ளல் தவறு . 

உரிமையாளர் தம் வீட்டுச் 


ப 


வேறு 


14 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


செலவுக்கு எடுத்துள்ளதால் இதை எடுப்புக் கணக்கு ( Drawings a / c) 
எனும் தனிக்கணக்கில் பதிய வேண்டும் . உரிமையாளர் வியாபார 
நிறுவனத்திலிருந்து வியாபாரத்திற்கென் றல்லாமல் பிற காரணங் 
கட்காக எடுக்கும் தொகையைக் குறிப்பது எடுப்புக் கணக்காகும் . 
எனவே , எடுப்புக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . ரொக்கம் 
வெளிச் செல்வதால் , ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


வியாபாரத் தள்ளுபடி ( Trade Discount ) / 

உற்பத்தியாளர் மொத்த வியாபாரிக்கோ அல்லது மொத்த 
வியாபாரி சில்லறை வியாபாரிக்கோ அளிக்கும் தள்ளுபடி இது . 
விலைப் பட்டியலில் குறிப்பிட்ட விலையினின்றும் இத் தொகையைக் 
குறைத்தே இடாப்புத் ( Invoice ) தயார் செய்வர் . விலைப்பட்டிய 
லில் காணப் பெறும் விலையிலேயே அனைவரும் விற்க வேண்டும் 
என்ற நோக்கத்துடன் இத் தள்ளுபடி அளிக்கப் படுகிறது . அதே 
நேரத்தில் விற்போர்க்கு ஆதாயம் கிடைக்கவும் இது வழி செய் 
கிறது . வியாபாரத்துக்கு வியாபாரம் , பொருளுக்குப் பொருள் 
இத் தள்ளுபடியின் விகிதம் மாறுபடுகிறது . இது கணக்கேடுகள் 
எதிலும் பதியப் பெறுவதில்லை . ) 


ரொக்கத் தள்ளுபடி ( Cash Discouit ) 

இது வியாபாரத் தள்ளுபடியினின்றும் முற்றிலும் மாறுபடு 
கிறது . குறிப்பிட்ட காலத்திற்குள் கடன் தொகையைப் பெற 
வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடனாளிக்குக் கடனீந்தோர் 
அளிக்கும் தள்ளுபடி இது . எடுத்துக் காட்டாக , பாரி , பல்லவனிடம் 
ரூ . 1,000 க்குச் சரக்கு வாங்கியிருப்பதாகவும் , சரக்கெடுத்த ஒரு 
திங்களுக்குள் விலை செலுத்தப் படுமாயின் , 2 % தள்ளுபடி கிடைப் 
பதாகவும் கொள்வோம் . குறிப்பிட்ட காலத்திற்குள் பாரி தொகை 
யைச் செலுத்துவதாயின் , அவர் ரூ . 1,000 தர வேண்டியதில்லை . 
ரூ . 20 தள்ளுபடி போக ரூ . 980 கொடுத்தால் போதுமானது . 
பாரியைப் பொறுத்தவரை ரூ . 20 - ஆதாயம் . ரூ . 1,000 மதிப்புள்ள 
சரக்குக்கு அவர் செலுத்திய தொகை ரூ . 980. எனவே , பெயரளவுக் 
கணக்கு விதிப்படி , அவர் ஏடுகளில் தள்ளுபடிக் கணக்கில் வரவு 
வைக்கப்படும் . பல்லவனைப் பொறுத்த வரை இத் தள்ளுபடி ஒரு 
நட்டமாகும் . ரூ . 1,000 மதிப்புள்ள சரக்கிற்கு அவர் பெறுவது 
ரூ . 980. எனவே , பல்லவன் ஏடுகளில் தள்ளுபடிக் கணக்கில் பற்று 
வைக்கப்படும் . இவ்வாறு ரொக்கத் தள்ளுபடி , பெறுபவர்க்கு 
ஆதாயமாகவும் , அதைத் தருபவருக்கு நட்டமாகவும் அமைவதால் 
இருவர் ஏடுகளிலும் இது பதியப் பெறுகிறது . 

இதற்கான பற்று வரவு விதிகளை இனிக் காண்போம் : 


இரட்டைப் பதிவுமுறையின் அடிப்படை 


15 


13. ஐயாசாமியிடம் ரூ . 490 கொடுத்து ரூ . 500க்கான கணக் 
கைத் தீர்த்துக் கொண்டது!. 


ஒரு ரொக்க நடவடிக்கை. ஐயாசாமியிடம் ரூ . 490 
கொடுத்திருப்பதால் ஐயாசாமி பெறுபவர் ; ரொக்கம் வெளிச் செல் 
கிறது . எனவே , ஐயாசாமியின் கணக்கில் பற்றும் , ரொக்கக் கணக் 
கில் வரவும் வைக்க வேண்டும் . இதனுடன் இந் நடவடிக்கைக்கான 
பதிவு முற்றுப் பெறுவதில்லை . நாம் கொடுக்க வேண்டிய 
தொகையோ ரூ . 500 ; ஆனால் கொடுத்ததோ ரூ . 490. மீதி ரூ . 10 ஐ 
நாம் கொடுக்கத் தேவையில்லை. காரணம் , கணக்கைத் தீர்த்துக் 
கொண்டோம் . அதாவது , நாம் குறிப்பிட்ட காலக் கெடுவுக்குள் 
தொகையைச் செலுத்திய காரணத்தால் , அவர் நமக்கு அளிக்கும் 
தள்ளுபடி ரூ . 10. என்பது புலப்படும் . எனவே , இது ஆதாயமாக 
அமைகிறது . பெயளரவுக் கணக்கின் விதிப்படி ஆதாயமாக அமைந் 
துள்ள இதனைத் தள்ளுபடிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 
நமக்குக் கடனீந்தோரான ஐயாசாமிக் கணக்கு வரவு இருப்பைக் 
காட்டியிருக்கும் . அவர் கணக்கை முடிக்க ஐயாசாமியின் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . 


14. ஒலிம்பிக் டிரேடிங் கம்பெனியிடம் பெற்றது ரூ . 985 . 
அவர்க்களித்த தள்ளுபடி ரூ .15 , 

ரூ . 985 ரொக்கம் நம்மிடம் வந்துள்ளது . ரொக்கக் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . ஒலிம்பிக் டிரேடிங் கம்பெனி இத் தொனம் 
யைத் தந்தவர் . எனவே , ஒலிம்பிக் டிரேடிங் சம்பெனிக் கணக்கில் 
வரவு வைக்க வேண்டும் . ரூ . 1,000 பெறுவதற்குப் பதிலாக ரூ . 985 
பெற்றுக் கொண்டு ரூ . 15 தள்ளுபடி அவர்க்குக் கொடுத்துள்ளோம் . 
இது நாம் அளித்த தள்ளுபடியாகும் . இது ஒரு நட்டக் கணக்கு . 
எனவே , தள்ளுபடிக் கணக்கில் ரூ . 15 ஐ பற்று வைக்க வேண்டும் . 
பற்றிருப்பைக் காட்டும் ஒலிம்பிக் டிரேடிங் கம்பெனிக் கணக்கை 
முடிக்க வேண்டியிருத்தலால் , அவர் கணக்கில் இதே தொகைக்கு 
வரவு வைக்க வேண்டும் . 


தள்ளுபடி நடவடிக்கைகளில் நாம் உணர வேண்டியது 


1 ) நாம் பிறரிடம் பணம் பெறும் பொழுது தான் தள்ளுபடி 
அளிக்கிறோம் . தன்ரூபடிக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
யாருக்குத் தள்ளுபடி அளித்தோமோ அவர் கணக்கில் வரவு 
வைக்க வேண்டும் . 
4 ) நாம் பிறரிடம் பணஞ் செலுத்தும் போழுது தான் நமக்குத் 
தள்ளுபடி அளிக்கப்படுகிறது . தள்ளுபடிக் கணக்கில் வரவு வைக்க 


16 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வேண்டும் . யார் நமக்குத் தள்ளுபடி அளித்துள்ளனரோ , அவர் 
கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 


15. வருமான வரி ( Income Tax ) செலுத்தியது ரூ 200 . 


இது ஒரு ரொக்க நடவடிக்கை . வருமானவரி என்பது ஒருவரின் 
மொத்த வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரியாகும் . பல்வகை 
யிலும் ஒருவர் பெறும் வருவாயினையும் கூட்டி அம் மொத்தத் 
தொகை மீது விதிக்கப்படுவது . ( வருமானவரி வியாபாரத்திற் குரிய 
செலவன்று . அது அகமதின் ( உரிமையாளரின் ) வருமானத்துக்கு 
விதிக்கப்படுவதால் , அவருடைய சொந்தச் செலவாகக் கொள்ள 
வேண்டும் . என வே , எடுப்புக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
வருமான வரி செலுத்தும் போழுது ரொக்கம் வெளிச் செல்வதால் 
ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


வங்கி நடவடிக்கைகள் 
( Banking Transactions) 


அலுலகத்தில் பெருந் தொகையை வைத்திருப்பதால் எழும் 
இடையூறுகள் பல என்பதை அனைவரும் அறிவர் . எனவே , நாள் 
தோறும் மேற்கொள்ளும் நடைமுறைகளுக்காகச் சிறு தொகை 
மட்டில் வைத்துக் கொண்டு மீதியை வங்கியில் போடுவது வழக்கம் 
என்பதை அனைவரும் அறிவர் . பிறர்க்குப் பணம் கொடுக்க வேண்டி 
யிருப்பின் காசோலையைப் ( Cheque ) பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
நம்மிடம் காசோலை பெற்றவர்கள் நம் வங்கியிலிருந்து பணத்தைப் 
பெற்றுக் கொள்வர் . நமக்கு அலுவலகத்தில் ரொக்கம் தேவைப் 
படினும் காசோலை மூலம் பெற்றுக் கொள்ளலாம் . வணிக - தொழில் 
நிறுவனங்களின் அளவு பெரிதாகப் பெரிதாக காசோலைகளே அதிக 
வளவில் 

பயன்படுத்தப்படுகின் நன , பெரிய . நிறுவனங்களில் 
பெரும்பாலான செலவினங்கள் காசோலை வழியாகவே செய்யப் 
படுகின்றன . மிகக் குறைந்த அளவில் செய்யும் சிறுசிறு செலவினங் 
கட்கே ரொக்கம் பயன்படுத்தப்படுகிறது . வங்கி நடவடிக்கை 
களில் பற்று - வரவு விதிகளை இனிக் காண்போம் . 


வங்கிக் கணக்கு ஆள்சார் கணக்கு வதையைச் சார்ந்தது . 
நாம் வங்கியில் பணங்கட்டும் பொழுது, வங்கிக் கணக்கு அதைப் 
பெறுகிறது . பெறுபவர் கணக்கில் பற்றுவை , எனும் விதிப்படி 
வங்கிக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . ரொக்கம் வெளிச் 
செல்வதால் , ரொக்கக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


இரட்டைப் பதிவுமுறையின் அடிப்படை 


17 


16. ரூ . 5000. செலுத்தி வங்கிக் கணக்கு ஒன்று தொடங்கியது . 
மேலே விளக்கியவாறு வங்கிக் கணக்கில் பற்றும் , ரொக்கக் கணக்கில் 
வரவும் வைக்க வேண்டும் . 


17 . 


ரூ . 500 


மதிப்புள்ள 


சரக்கு 


காசோலை 


கொடுத்து 


வாங்கியது . 


காசோலை கொடுப்பினும் , அதையும் ஒரு ரொக்க நடவடிக்கை 
போன்றே கருதிப் பதிவு செய்ய வேண்டும் . சரக்கு வாங்கியதால் 
கொள்முதல் கணக்கில் 

பற்றுவைக்க வேண்டும் . காசோலை 
கொடுப்பதால் நமது வங்கி இதற்கான தொகையைச் செலுத்தும் . 
எனவே , கொடுப்பவர் கணக்கில் வரவு வை எனும் விதிக்கேற்ப 
வங்கிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 

18. விளம்பரச் செலவுக்குக் காசோலை கொடுத்தது ரூ . 500 . 

விளம்பரச் செலவுக் கணக்கில் பற்றும் , வங்கிக் கணக்கில் 
வரவும் வைக்க வேண்டும் . பிறரிடமிருந்து நமக்கு வரவேண்டிய 
தொகைக்கு ரொக்கத்திற்குப் பதில் காசோலையைப் பெறலாம் . 
காசோலையைப் பெற்றவுடன் வங்கிக் கணக்குகளில் பற்றுவைக்கக் 
கூடாது . 

காரணம் , பிறரிடமிருந்து பெற்ற இக் காசோலையை 
வங்கியில் செலுத்தினால் தான் வங்கி நம்மிடமிருந்து இப் பயனைப் 
பெறுபவர் ஆகிறார் . எனவே , கணக்குகளில் காசோலை பெற்றது 
என்று மட்டும் குறிப்பிட்டிருந்தால் அதை ரொக்கம் பெற்றதாகவே 
கருதி ரொக்கக் கணக்கில் பற்றுவைக்க வேண்டும் . பின்னர் 
இக் காசோலையை நாம் வங்கிக்கு அனுப்பும் பொழுது நம்மிட 
மிருந்து ரொக்கம் வெளிச் செல்வதாகக் கொண்டு , ரொக்கக் 
கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டு 
தனை விளக்கும் . 


19. ( அ ) காசிநாதனிடமிருந்து காசோலை பெற்றது ரூ .10,000 . 

ரொக்கத்திற்குப் பதில் காசோலையே பெறினும் ரொக்கம் 
உள் வந்ததாகவே கொள்ள வேண்டும் . காரணம் , காசோலை 
நம்மிடமே உள்ளது ; வங்கிக்கு அனுப்பப்படவில்லை . எனவே , 
ரொக்கக் கணக்கில் பற்றும் , காசிநாதன் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் . 

( ஆ ) காசிநாதனிடம் பெற்ற காசோலை வங்கிக் கனுப்பப் 
பட்டது . 
இப்போது 

காசோலையை வங்கிக்கு அனுப்பும் பொழுது , 
வங்கி இப் பயனைப் பெறுவதால் , வங்கிக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . காசோலை நம்மிடம் வந்த போழ்து 

ரொக்கம் 


18 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வந்ததாகக் கருதியது போலவே , இப்போது வங்கிக்கனுப்பும் 
போழ்தும் ரொக்கம் நம்மிடமிருந்து சென்றதாகக் கருதி , ரொக்கக் 
கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . அவ்வாறின்றி , காசோலை 
பெற்றது என்று கொடுத்து அது அதே நாளில் வங்கியில் செலுத்தப் 
பட்டு விட்டது என்றும் கொடுத்திருப்பின் , வங்கிக் கணக்கிலேயே 
பற்று வைத்திடலாம் . ) 

20. செல்வத்திடம் பெற்ற காசோலை ரூ . 200 . 
வங்கிக்கு அனுப்பப்பட்டது . 

வந்த காசோலையை அன்றே வங்கிக்கு அனுப்பி விட்டதால் , 
வங்கி இப் பயனைப் பெறுகிறது . எனவே , வங்கிக் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . இப் பயனைத் தந்த செல்வம் கணக்கில் வரவு 
வைக்க வேண்டும் . 


அது உடனே 


. 21. தாளமுத்துவிடம் கழிவு காசோலை மூலம் பெற்றது 
ரூ . 200. அக் காசோலை வங்கியில் 

உடனடியாகச் செலுத்தப் 
பட்டது . 


இதில் தொடர்பான கணக்குகள் கழிவுக் கணக்கும் வங்கிக் 
கணக்கும் . பெற்ற காசோலையை வங்கிக்கு அனுப்பி விட்டதால் , 
வங்கிக் கணக்கில் 

பற்று லைக்க வேண்டும் . இது கழிவுத் 
தொகைக்கென நமக்குக் கொடுக்கப்பட்டது . எனவே , கழிவு ஒரு 
ஆதாயமாக நமக்கிருக்கிறது . பெயரளவுக் கணக்கின் விதிப்படி 
கழிவுக் கணக்கில் தான் வரவு வைக்க வேண்டும் . யாரிடமிருந்து 
இக் கழிவுத் தொகை பெற்றோம் என்பது முக்கியம் அல்ல . நாம் 
ஆற்றிய பணிக்குக் கிடைத்தது இது . எனவே , தாளமுத்துக் 
கணக்கு இதில் தொடர்புறவில்லை . 

இதுகாறும் விளக்கப்பட்டதிலிருந்து , நாம் தெரிந்து கொள்வது : 
காசோலை 

பெறும் பொழுது அது உடனடியாக வங்கிக் 
கனுப்பப்பட்டதா என்று நோக்க வேண்டும் . காசோலை பெற்ற 
நாளிலேயே வங்கிக்கனுப்பப்பட்டிருப்பின் , வங்கிக் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . அவ்வாறு கூறப்படவில்லை என்றும் அல்லது 
அடுத்த நாளில் அல்லது பின்னர் அக் காசோலை வங்கிக்கு அனுப்பப் 
பட்டது என்று கொடுக்கப்பட்டிருப்பினும் , காசோலை வரும் 
போழ்து ரொக்கக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
கா சோலை நம்மிடமிருந்து வங்கிக்குச் செல்லும் போழ்து ரொக்கக் 
கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . மேலும் சில நடவடிக்கைகளை 
ஆய்வோம் . 

22. நக்கீரனிடம் பெற்ற காசோலை ரு . 585 ; அவர்க்களித்த 
தள்ளுபடி ரூ . 15 . 


இரட்டைப் பதிவுமுறையின் அடிப்படை 


19 


இதனைக் 


முன்னர் விளக்கியவாறு , காசோலை பெற்றது என்று மட்டில் 
கொடுக்கப்பட்டிருப்பதால் , ரொக்கக் கணக்கில் ரூ . 585 - க்குப் 
பற்றும் , நக்கீரன் கணக்கில் இத் தொகைக்கு வரவும் வைக்க 
வேண்டும் . நாம் அளித்த தள்ளுபடி ரூ . 15 நமக்கு நட்டம் . 
( அளித்த தள்ளுபடி என்று கூறும் பொழுது நாம் பணம் ஏதும் 
கொடுப்பதாகக் கொள்ளுதல் தவறு . ) நாம் பெற வேண்டிய 
தொகை ரூ . 600 - க்கு ரூ . 585 மட்டுமே பெற்றோம் . எனவே , 
மீதமுள்ள ரூ . 15 - ஐத் தள்ளுபடியாகக் கருதிக் கணக்கை முடித்து 
விட்டோம் . எனவே , தள்ளுபடி கணக்கில் பற்றும் , நக்கீரன் 
கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 

ஒரே நடவடிக்கையில் இரு பதிவுகள் உள்ளன . நக்கீரன் 
கணக்கு இருமுறை வரவு வைக்கப்படுகிறது . எனவே இரு முறை 
பதிவு செய்வதற்குப் பதிலாக ஒரே முறையிலும் பதிவு செய்யலாம் . 
அதாவது ரொக்கக் கணக்கில் ரூ . 585 - க்கும் , தள்ளுபடி கணக்கில் 
ரூ . 15 - க்கும் பற்று வைத்து , நக்கீரர் கணக்கில் ரூ . 600 - க்கு வரவு 
வைக்கலாம் . 

கூட்டுப் பதிவு ( Compound Entry ) 
என்கிறோம் . 

23. பாப்புலர் ஸ்டோர்ஸிடம் ரூ . 295 - க்குக் காசோலை 
கொடுத்து , ரூ 300 - க்கான கணக்கைத் தீர்த்துக் கொண்டது . 

பாப்புலர் ஸ்டோர்ஸ் காசோலையைப் பெறுகிறார் . எனவே , அக் 
கணக்கில் ரூ . 295 - க்குப் பற்று வைக்க வேண்டும் . காசோலை 
கொடுக்கும் போழ்தெல்லாம் வங்கிக் கணக்கில் தான் வரவு வைக்க 
வேண்டும் - காரணம் , காசோலைத் தொகையை நம் வங்கி தானே 
இறுதியில் கொடுக்கிறது ? எனவே , வங்கிக் கணக்கில் ரூ . 295 - க்கு 
வரவு வைக்க வேண்டும் . ரூ . 300 கொடுப்பதற்கு மாறாக ரூ . 295 
கொடுத்துக் கணக்கைத் தீர்த்துக் கொண்டதால் , நாம் பெற்ற 
தள்ளுபடி ரூ . 5 ஆகும் . தள்ளுபடிக் கணக்கில் இதை வரவு வைக்க 
வேண்டும் . பாப்புலர் ஸ்டோர்ஸ் கணக்கை இத்துடன் முடித்துக் 
கொள்வதால் , அக் கணக்கில் ரூ . 5 - க்குப் பற்று வைக்க வேண்டும் . 

மேல் எடுத்துக் காட்டில் கூறியவாறு , இரு முறை பாப்புலர் 
ஸ்டோர்ஸ் கணக்கில் தனித்தனியாகப் பற்று வைப்பதற்கு மாறாக , 
ஒரே முறையில் 

முறையில் பதிவு செய்யலாம் . பாப்புலர் ஸ்டோஸ் 
கணக்கில் ரூ . 300 பற்றும் , வங்கிக் கணக்கில் ரூ . 295 - ம் தள்ளுபடிக் 
கணக்கில் ரூ . 5 - ம் வரவு வைத்திடின் போதும் . 


24. வங்கியிலிருந்து எடுத்தது ரூ .100 . 


வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் போழ்து , ரொக்கம் உள் 
வருதலால் ரொக்கக் கணக்கில் பற்றும் , வங்கி அத் தொகையைக் 


20 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கொடுப்பவராக இருப்பதால் , வங்கிக் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் . 


25. உரிமையாளர் அகமது ஆயுள் காப்பீட்டுக் கட்டணத் 
தொகை ரூ .75 காசோலை மூலம் செலுத்தியது . 

அகமது செலுத்திய ஆயுள் காப்பீட்டுக் கட்டணத் தொகை 
ஒரு சொந்தச் செலவாகும் . வியாபாரத்திற் குரியது அன்று . 
எடுப்புக் கணக்கில் 

( Drawings a / c) பற்று வைக்க 
வேண்டும் . காசோலை மூலம் இதைச் செலுத்தியிருப்பதால் , 
வங்கிக் கணக்கில் இத் தொகைக்கு வரவு வைக்க வேண்டும் . 


எனவே 


வினாக்கள் 


1. கணக்குப் பதிவியல் என்றால் என்ன ? அதன் நோக்கங்கள் 

யாவை ? 
2. இரட்டைப் பதிவு முறை யை விளக்குக . அதன் பயன்கள் 

யாவை ? 
3. ஒற்றைப் பதிவு முறை எனில் என்ன ? இரட்டைப் பதிவு 
முறை எவ்வெவ் வகைகளில் ஒற்றைப் பதிவு முறையினும் 
சிறந்தது ? 
4. கணக்குகளை வகைப்படுத்தி , எடுத்துக் காட்டுகளுடன் 

விளக்குக . 
5. பற்று - வரவு விதிகளை எடுத்துக்காட்டுகளின் துணை கொண்டு 

விளக்குக . 
6. வியாபாரத் தள்ளுபடிக்கும் ரொக்கத் தள்ளுபடிக்கும் உள்ள 
வேற்றுமைகள் யாவை ? 


பயிற்சி 


கீழே கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் 
பற்று , வரவு வைக்க வேண்டிய கணக்குகளைக் கூறுக. 


1. சிவம் போட்ட முதல் ரூ .10,000 . 
2. ரூ .9,500 வங்கியில் செலுத்தி வங்கிக் கணக்குத் தொடங்கியது . 
3. சரக்கு ரூ .700 காசோலை கொடுத்து வாங்கியது . 


இரட்டைப் பதிவுமுறையின் அடிப்படை 


21 


4. விற்பனை ரூ .500 . 
5. வங்கியில் செலுத்தியது ரூ . 400 . 


வாடகை 


ரூ . 100 


6. நல்லசிவத்திடம் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ . 70 . 
7. சாம்பசிவத்திடம் பெற்ற காசோலை ரூ .190 . அவர்க்கு 

அளித்த தள்ளுபடி ரூ . 10. அக் காசோலை உடனடியாக வங்கிக் 

கனுப்பப்பட்டது . 
8. பரமசிவத்திடம் 

காசோலை 

மூலம் 
செலுத்தியது . 
9. வங்கியிலிருந்து எடுத்தது ரூ . 75 . 
10. மேசை , நாற்காலி விற்றது ரூ . 150 . 
11. சதாசிவத்திடம் விற்றது ரூ .500 . 
12. இலாப ஈவு பெற்றது ரூ . 50 . 
13. சிவம் வங்கியிலிருந்து வீட்டுச் செலவுக்கு எடுத்தது ரூ . 250 . 


K 


2. குறிப்பேட்டுப் பதிவு முறை 

( Journalising ) 


நிகழும் நடவடிக்கைகள் அனைத்தும் இறுதியில் கணக்கு வடி 
வத்தில் பேரேடுகளில் (Ledgers ) பதியப்படினும் , முதன் முதலில் 
பல்வகையான துணை ஏடுகளில் தான் எழுதப்படுகின்றன . நட 
வடிக்கைகளின் தன்மைக் கேற்ப , கொள் முதல் ஏடு , விற்பனை ஏடு , 
கொள்முதல் திருப்ப ஏடு , விற்பனைத் திருப்ப ஏடு , வரவுடைய 
உண்டியல் ஏடு , செலுத்த வேண்டிய உண்டியல் ஏடு , ரொக்க ஏடு , 
குறிப்பேடு , அல்லது கையேடு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 
இவை பற்றித் துணை ஏடுகள் ( Subsidiary Records ) எனுந் தலைப்பில் 
விளக்கமாகக் காணலாம் . 

முன்பெல்லாம் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வகைப்படுத்தப் 
பெறாது , கையேடு என்று சொல்லப்படும் குறிப்பேட்டில் தான் 
( Journal ) பதியப்பட்டன . ஆனால் , இற்றை நாள்களில் அவை 
வகைப்படுத்தப்பட்டு மேலே குறிப்பிட்ட தனித்தனி ஏடுகளில் 
பதியப் பெறுகின்றன . இவ்வாறு வகைப்படுத்த முடியா நடவடிக் 
கைகள் மட்டும் கையேட்டில் ( Journal ) 

பதியப்படுகின்றன . 
நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தவுடன் இவ் வேடுகளில் முதன்முதலில் பதியப் , 
பெறுவதால் , இவை அனைத்தும் முதற் குறிப்பேடுகள் ( Books of . 
Original Entry ) எனப்படுகின்றன . 
குறிப்பேட்டுப் பதிவு முறை அல்லது கையேட்டுப் பதிவு முறை 

( Journalising) 
Journal எனும் ஆங்கிலச் சொல்லைத் தமிழில் கையேடு என்று 
சொல்லுதலே சாலப் பொருந்தும் . நடவடிக்கைகள் நிகழநிகழ 
இதில் எழுதப்படுகின்றன . எனவே , இது ஒரு நிகழ்ச்சிக் குறிப்பாக 
அமைகிறது . 


குறிப்பேட்டுப் பதிவு முறை 


23 


பலவகையான முதற் குறிப்பேடுகள் இற்றை நாள்களில் பயன் 
படுத்தப்படி னும் , கையேட்டில் பதிவு முறையை நன்கு உணரின் 
பற்று - வரவு விதிகளில் ஐயம் ஏற்படாதாகையால் , அதனை ஈண்டு 
ஆய்வோம் . ஒரு நடவடிக்கையில் தொடர்பான கணக்குகளையும் 
எக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் , எக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் என்பதையும் இது தெளிவுறுத்துகிறது . முன்ன திகாரத் 
தில் இது பற்றி விளக்கி யிருக்கிறோம் . பற்றுக் கணக்கையும் வரவுக் 
கணக்கையும் குறிப்பேட்டில் பதியு முறையை இப்பொழுது காணு 
முன் பற்று வரவு விதிகளை மீண்டும் ஒரு 

முறை நினைவிற் 
கொள்ளுதல் நல்லது . 


கணக்கின் 


பற்று வைக்க 
வேண்டிய கணக்கு 


வரவு வைக்க 


வகை 


வேண்டிய கணக்கு 


1. ஆள்சார் கணக்கு 


பயன் ஏதேனும் 

பயன் ஏதேனும் 
பெறுபவர் கணக்கு அளிப்பவர் கணக்கு 


2 . 


சொத்துக் 
கணக்கு 


உள் வரும் 
சொத்துக் கணக்கு 


வெளிச் செல்லும் 
சொத்துக் கணக்கு 


3 . 


பெயரளவுக் 
கணக்கு 


செலவு அல்லது 
நட்டக் கணக்கு 


வரவு அல்லது 
ஆதாயக் கணக்கு 


குறிப்பேடு கீழ்க்கண்டவாறு கோடுகளிடப் பட்டிருக்கும் . 


பே , ப . 


நாள் 


( Date ) 


விவரம் 
( Particulars ) 

( 2 ) 


எ . 
L. F. 
( 3 ) 


பற்றுத் 
தொகை 

( Dr. 
Amouni ) 

( 4 ) 


வரவுத் 
தொகை 

( Cr . 
Amount) 

( 5 ) 


ஐந்து பத்திகளைக் கொண்டது குறிப்பேடு . 
1. நாள் : நடவடிக்கை நிகழ்ந்த நாளை இங்குக் குறிக்க வேண்டும் . 

நாள் வரிசையில் தான் இதில் பதியப்படுகின்றன என்பதை 
மறத்தலாகாது . 


24 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


2. விவரம் : இரண்டாவது பத்தியில் , நடவடிக்கைக்குரிய கணக்கு 

களை எழுத வேண்டும் . முதல் வரியில் எப்பொழுதும் பற்று 
வைக்க வேண்டிய கணக்கு இருக்கும் . அவ்வரியிலேயே இறுதி 
யில் ப எனும் எழுத்து சேர்க்கப்பட வேண்டும் . இது , இக் 
கணக்குப் பற்றுக்குரிய கணக்கு என்பதைப் புலப்படுத்துகிறது . 
இரண்டாவது வரியில் வரவு வைக்க வேண்டிய கணக்கை 

எழுத வேண்டும் . 
3. பே.ப.எ : பேரேடுப் பக்க எண் என்பதன் சுருக்கமே இது . 

விவரப் பத்தியில் குறிப்பிடப்பட்ட கணக்கைப் பேரேட்டில் 

எப்பக்கத்தில் பதிந்துள்ளோம் என்பதை இது காட்டுகிறது . 
4. பற்றுத் தொகை : இப் பத்தியில் பற்றுக் கணக்கின் பெயர் 

எதிரில் , அதாவது முதல் வரியிலேயே , பற்று வைக்க வேண்டிய 

தொகையை எழுத வேண்டும் . 
5. வரவுத் தொகை : வரவு வைக்க வேண்டிய தொகையை இப் 

பத்தியில் , வரவுக் கணக்கின் எதிரில் , அதாவது இரண்டாவது 
வரிசையில் எழுத வேண்டும் . 

ஒரு நடவடிக்கையில் உள்ள பற்றுக் கணக்கின் தொகையும் 
வரவுக் கணக்கின் தொகையும் ஒன்றாகத் தானிருக்கும் - காரணம் . 
ஒரு கணக்குக் கொடுக்கும் பயனளவே தான் பிறிதொரு கணக்கு 
பயனைப் பெறுகிறது . 
எடுத்துக் காட்டு : 1971 , சனவரி 2 ஆம் நாள் . தட்டெழுத்துப் 

பொறி வாங்கியது ரூ . 2,000 . 

இது ஒரு ரொக்க நடவடிக்கை . தட்டெழுத்துப் பொறி உள் 
வருதலால் அக் கணக்கில் பற்றும் , ரொக்கம் வெளிச் செல்லலால் , 
ரொக்கக் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் என்பதை நாம் 
அறிவோம் , இதனைப் பதியு முறை : 


பே . 


வரவுத் 


நாள் 


பற்றுத் 
தொகை தொகை 


விவரம் 


எ . 


2,000 


1971 
சனவரி 2 தட்டெழுத்துப் பொறிக் க / குப 

ரொக்கக் க / கு 
( தட்டெழுத்துப் பொறி 

வாங்கியது ) 


2,000 


விளக்கம் ; விவரப் பத்தியில் பற்றுக்கான தட்டெழுத்துப் பொறிக் 

கணக்கை முதல் வரியில் எழுதியுள்ளோம் . அ 3 த வரியில் ப 


குறிப்பேட்டுப் பதிவு முறை 


25 


எனும் எழுத்து முள்ளது . அவ்வரியிலேயே பற்றுத் தொகைப் 
பத்தியின் கீழ்த் தொகையைக் குறித்துள்ளோம் . விவரப் பத் 
தியில் இரண்டாவது வரியில் வரவுக் கணக்கின் பெயரைப் 
பதிந்துள்ேேளாம் . இதே வரியில் , வரவுப் பத்தியின் கீழ் 
வரவுத் தொகையைக் குறித்துள்ளோம் . இரண்டாவது 
வரியை ( விவரப் பத்தியில் ) சிறிது இடம் விட்டுத் தொடங்கு 
தல் நலம் . 


இவ்விரு கணக்குகளையும் விவரப்பத்தியில் எழுதிய பிறகு , 
நடவடிக்கை பற்றிய சிறு குறிப்பைத் தருகிறோம் . இது விளக்கக் 
குறிப்பு ( Narration ) எனப்படுகிறது . எதன் காரணமாக ஒரு 
கணக்கில் பற்றும் , மற்றொரு கணக்கில் வரவும் வைக்கின்றோம் 
என்பதை இது உணர்த்துகிறது . இதனால் ஒவ்வொரு பதிவுக்கும் 
விளக்கக் குறிப்பு இன்றியமையாதது என்பது புலப்படும் . 


முன்னதிகாரத்தில் விளக்கப்பட்ட நடவடிக்கை . தொகுக்கப் 
பட்டுக் கீழே தரப்பட்டுள்ளன . எக்கணக்கில் பற்றும் , எக்கணக்கில் , 
வரவும் வைக்க வேண்டும் என்பது நன்கு விளக்கப் பட்டுவிட்டதால் 
அவற்றைக் குறிப்பேட்டில் பதியுமுறையை மட்டில் இங்குக் 
காண்போம் . 


எடுத்துக் காட்டு 1 : 


Ahamed startedbusiness cash 10,000 


ரூ . 


2,000 


... 


1971 
மார்ச் 1 . 

அகமது ரூ .10,000 வைத்து வியாபாரந் 
தொடங்கியது . 

Pinchase from talan 
2. ஆலாலத்திடம் சரக்கு வாங்கியது 

Sold Engine to a fare the for 
4. இன்பநாதனிடம் எந்திரம் விற்றது 

sat; 
S. விற்பனை 

reductia home faran 
7. ஈசனிடம் பெற்ற கழிவு 

Ret to clega nota 
8. உலகநாதனிடம் கொடுத்த வாடகை 


2,500 


... 


500 


... 


50 


150 


200 


... 


9 . கொள்முதல் 

pe clar Goverment bondi . 
15. அரசினர் கடன் பத்திரங்கள் வாங்கியது 


5,000 


17 . 


ஊட்டி டிரேடர்ஸிடம் ( Ooty Traders ) 


விற்றது 


... 1,000 


26 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


50 


75 


18. எல்லப்பனிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 

ஏகாம்பரம் திருப்பியனுப்பிய சரக்கு 
வீட்டுச் செலவுக்கென அகமது எடுத்துக் 

கொண்டது 
ஐயாசாமியிடம் ரூ .490 கொடுத்து ரூ . 500 க் 

கணக்கைத் தீர்த்துக் கொண்டது . 
19. ஒலிம்பிக் டிரேடிங் கம்பனியிடம் பெற்றது 


300 


. 


985 


அவர்க்களித்த தள்ளுபடி 


15 


200 


... 


... 


500 


... 


1,000 


20. வருமானவரி செலுத்தியது 
24. ரூ . 5,000 செலுத்தி வங்கிக் கணக்கு ஒன்று 

தொடங்கியது . 
25 . ரூ . 500 மதிப்புள்ள சரக்கு காசோலை 

கொடுத்து வாங்கியது . 
26. விளம்பரச் செலவுக்குக் காசோலை 

கொடுத்தது 
காசிநாதனிடமிருந்து காசோலை பெற்றது 
27 . காசிநாதனிடம் பெற்ற காசோலை வங்கிக் 

கனுப்பப் பட்டது . 
28. செல்வத்திடம் பெற்ற காசோலை 

அது உடனே வங்கிக் கனுப்பப்பட்டது . 
29. தாளமுத்துவிடம் கழிவு காசோலை மூலம் 

பெற்றது . அக் காசோலை வங்கியில் உடனடி 
யாகச் செலுத்தப்பட்டது . 
நக்கீரனிடம் பெற்ற காசோலை 


200 


... 


200 


585 


15 


அவர்க்களித்த தள்ளுபடி 
30. பாப்புலர் ஸ்டோர்ஸிடம் ரூ . 295 -க்குக் காசோலை 

கொடுத்து , ரூ . 300 க்கான கணக்கைத் தீர்த்துக் 
கொண்டது . 

வங்கியிலிருந்து எடுத்தது 
31. உரிமையாளர் அகமது ஆயுள் காப்பீட்டுக் 
கட்டணத் தொகை ரூ . 75 காசோலை மூலம் 
செலுத்தியது . 


100 


குறிப்பேட்டுப் பதிவு முறை 


27 


விடை : 


அகமதின் குறிப்பேட்டில் 


பே . 


நாள் 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


எ . 


ரூ. 


1971 
மார்ச் 1 . 


C 


10,000 


ரொக்கக் க / கு 

முதல் க / கு 
( முதல் போட்டது . ) 


10,000 


2 . 


2,000 


2,000 


கொள் முதல் க / கு 

ஆலாலம் 
( ஆலாலத்திடம் கடன் 
பேரில் சரக்கு வாங்கியது . ) 


4. 


2,500 


2,500 


இன்பநாதன் > 

எந்திரம் க / கு 
( இன்பநாதனிடம் கடன் 
பேரில் எந்திரத்தை 
விற்றது . ) 


500 


500 


4. ரொக்கக் க / கு 

விற்பனைக் க / கு 
( சரக்கு ரொக்கத்துக்கு 

விற்றது .) 


7 . 


50 


ரொக்கக் க / கு 

கழிவுக் க / கு 
( ஈசனிடம் கழிவு பெற்றது . ) 


50 


8 . 


150 


150 


வாடகைக் க /கு 

ரொக்கக் க / கு 
( உலக நாதனிடம் வாடகை 

கொடுத்தது . ) 


9 . 


200 


200 


கொள் முதல் க / கு 

ரொக்கம் க / கு 
( சரக்கு ரொக்கத்துக்கு 

வாங்கியது . ) 


15 . 


அரசினர் கடன் பத்திரங்கள் 


5,000 


5,000 


ரொக்கக் க / கு 
( அரசினர் கடன் பத்திரங் 
களில் முதலீடு செய்தது . ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பே . 


நாள் 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


எ . 


17 . 


1,000 


1,000 


ஊட்டி டிரேடர்ஸ் 

விற்பனைக் க / கு 
( ஊட்டி டிரேடர்ஸிடம் 
கடன்பேரில் விற்றது . ) 


18 . 


50 


50 


எல்லப்பன் 
கொள் முதல் திருப்பக் க / கு 
( எல்லப்பனிடம் வாங்கிய 
சரக்கைத் திருப்பி அனுப் 
பியது . ) 


18 . 


75 


75 


விற்பனைத் திருப்பக் க / கும் 

ஏகாம்பரம் 
( ஏகாம்பரத்திடமிருந்து 
விற்ற சரக்கு திரும்பி 
வந்தது . ) 


18 . 


* 490 


490 


( a ) ஐயாசாமி 

ரொக்கக் க / கு 
( ஐயாசாமியிடம் ரொக்கம் 
பெற்றது . ) 


* 10 


10 


ஐயாசாமி 

தள்ளுபடிக் க / கு 
( ஐயாசாமி அளித்த தள்ளு 
படி . ) அல்லது 


* 500 


( b ) ஐயாசாமி 

ரொக்க க/ கு 

தள்ளுபடி க / கு 
( ஐயாசாமியிடம் ரூ . 490 
கொடுத்து ரூ . 500 க்கான 
கணக்கைத் தீர்த்தது . ) 


490 
10 


18 . 


300 


எடுப்புக் க / கு 
ரொக்கக் க / கு 
( வீட்டுச் செலவுக்கு அகமது 
எடுத்தது . ) 


300 


N.B : ( b) கூட்டுப் பதிவு (Compound Entry. ) a அல்லது 
b ஏதாவது ஒரு பதிவு தான் செய்யப்பட வேண்டும் . 6 - ல் குறிப் 
பிட்ட பதிவுதான் சிறந்தது . 


குறிப்பேட்டுப் பதிவு முறை 


29 


பே , 


தாள் 


விவரம் 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தொகை 


எ , 


19 . 


985 
15 


1000 


ரொக்கக் க / கு 
தள்ளுபடி க / கு 
ஒலிம்பிக் டிரேடிங் கம்பனி 
( ஒலிம்பிக் டிரேடிங் கம்பனி 
யிடம் பெற்றது ரூ . 985 ; 
அவர்களித்த தள்ளுபடி 
ரூ .15 . ) 


20. 


200 


எடுப்புக் க / கு 

ரொக்கக் க / கு 
( வருமான வரி செலுத் 
தியது . ) 


200 


24 .. 


5,000 


வங்கிக் க / கு 

ரொக்கக் ககு 
( வங்கியில் போட்டது . ) 


5,000 


25 . 


500 


500 


கொள் முதல் க / கு 

வங்கிக் க / கு 
( சரக்கு காசோலை விடுத்து 
வாங்கியது ) 


26. 


500 


விளம்பரச் செலவுக்கு க / கு 
வங்கிக் க / கு 
( விளம்பரச் செலவுக்குக் 
காசோலை விடுத்தது . ) 


500 


26 . 


1,000 


ரொக்கக் க/ கு 

காசிநாதன் 
( காசிநாதனிடமிருந்து 
காசோலை பெற்றது ) 


1,000 


27 . 


1,000 


1,000 


வங்கிக் க / கு 

ரொக்கக் க / கு 
( காசிநாதனிடம் பெற்ற 
காசோலை வங்கிக்கனுப்பப் 
பட்டது . ) 


28 . 


200 


200 


வங்கிக் க / கு 

செல்வம் 
( செல்வத்திடம் காசோலை 
பெற்று அன்றே வங்கிக் 
கனுப்பப் பட்டது ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பே . 


நாள் 


விவரம் , 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தொகை 


எ . 


200 


200 


29. வங்கிக் க / கு 

கழிவுக் க / கு 
( தாள முத்துவிடம் கழிவு 
காசோலை மூலம் பெற்றது 
காசோலை வங்கிக் கனுப்பப் 
பட்டது . 


29 . 


585 
15 


6001 


ரொக்கக் க / கு 
தள்ளுபடிக்க / கு 

நக்கீரன் 
( நக்கீரனிடம் காசோலை 
ரூ .585 க்குப் பெற்று , அவர்க் 
களித்த தள்ளுபடி ரூ . 15 ) 


300 


295 

5 


30. ) பாப்புலர் ஸ்டோர்ஸ் 

வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 
( பாப்புலர் ஸ்டோர்ஸிடம் 
காசோலை ரூ . 295 - க்குக் 
கொடுத்து , அவரிடம் 
பெற்ற தள்ளுபடி ரூ . 5 ) 


30 .. 


100 


ரொக்கக் க / கு 

வங்கிக் க / கு 
( வங்கியிலிருந்து எடுத்தது . ) 


100 


31. | எடுப்புக் க / கு 

75 
வங்கிக் க / கு 

75 
( அகமது தன் ஆயுள் காப் 
பீட்டுக் கட்டணத் தொகை 
யைக் காசோலை மூலம் 
செலுத்தியது . ) 

பயிற்சி 
( 1 ) கீழ்க் காணும் நடவடிக்கைகளைப் பாண்டியன் குறிப் 

பேட்டில் (Journal ) பதிக. 
1971 
ஜனவரி 1. வியாபாரம் தொடங்கியது 

10,000 
வங்கிக் கணக்கு தொடங்கியது 

9,500 
2. தட்டெழுத்துப் பொறி தசரதன் கம்பனியில் 

1800 


1 


வாங்கியது 


... 


குறிப்பேட்டுப் பதிவு முறை 


3. ரொக்கக் கொள்முதல் ( காசோலை விடுத்தது . ) 


1,200 


5. மாறனிடம் விற்றது 


500 


மூர்த்தியிடம் காசோலை மூலம் செலுத்திய 
வாடகை 


200 


6. செழியனிடம் வாங்கிய சரக்கு 


... 


640 


7. மாறனிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு 


50 


10. தசரதன் கம்பனிக்கு ரூ . 1,750 காசோலை 

கொடுத்துப் பெற்ற தள்ளுபடி 


50 


: 


... 


300 


வங்கியிலிருந்து எடுத்தது 
12. செழியனுக்குத் திருப்பி யனுப்பிய சரக்கு 


.. 


50 


500 


19. அரசினர் கடன் பத்திரங்களில் முதலீடு 

செய்தது ( காசோலை விடுத்து) 
20. கரிகாலனிடம் பெற்ற கழிவு 

விளம்பரத்துக்குக் கொடுத்த ரொக்கம் 


.. 


70 


100 


25. வளவனிடம் விற்பனையில் கிடைத்த ரொக்கம் 

ரூ . 250 ; காசோலை ரூ . 750. காசோலை 
உடனே வங்கிக்கனுப்பப் பட்டது . 


27. பல்வகைச் செலவினங்கள் 


75 


வளவனிடம் பெற்ற காசோலைக்குப் பண 
மறுக்கப்பட்டு வங்கியிடமிருந்து திரும்பி வந்தது . 


( 2 ) கீழ்க்கண்ட நடவடிக்கைகளைப் பன்னீரின் குறிப்பேட்டில் 

பதிக . 


980 


1970 
சூன் . 1. தமிழ் நாடு மனைத்துணை விற்பனை நிலயத்திட 

மிருந்து மேசை நாற்காலி காசோலை விடுத்து 
வாங்கியது 

கொள்முதல் 
3. விற்பனையில் பெற்ற ரொக்கம் ரூ . 800 

காசோலை ரூ . 200 
காசோலை வங்கிக் கனுப்பப் பட்டது . 


200 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


5. சிந்தாமணி பேரங்காடியில் ரொக்கம் 
செலுத்தி வாங்கிய எழுதுபொருள் 


80 


பயணச் செலவு 


... 


70 


9. வாடிக்கையாளர் வரதன் வங்கியில் 

நேரடியாகச் செலுத்தியது 


... 


520 


10. மின் கட்டணம் செலுத்தியது 


50 


15. கல்கத்தா ஸ்டோர்ஸிடம் திருப்பியனுட் பிய சரக்கு . 75 


வீனஸ் கம்பனியிடம் வாங்கிய சரக்கு 


300 


வங்கியில் செலுக்தியது 


.... 


1200 


16. வசந்தனிடம் கடன் பேரில் விற்றது 


800 


வீட்டுச் செலவுக்கு உரிமையாளர் வங்கியிலிருந்து 
எடுத்துக் கொண்டது 


350 


250 


18. வசந்தனிடம் பெற்ற காசோலை 

உடனே வங்கிக் கனுப்பப் பட்டது . 


19. தொலை பேசிக் கட்டணம் காசோலை மூலம் : 

செலுத்தியது 


350 


20. இலாப ஈவு பெற்றது 


120 


30. 


ஊதியங் கொடுத்தது 


1.. 


500 


வாசு தர வேண்டிய ரூ . 1000 -த்தில் ரூ .700 - க்குக் 
காசோலையும் ரூ . 200 ரொக்கமும் பெற்றுக் 
கடனைத் தீர்த்துக் கொண்டது . 


( காசோலை வங்கிக் கனுப்பப் பட்டது . ) 


வங்கியிற் செலுத்தியது 


200 


விந்தனுக்குக் கொடுத்த கடன் 


500 


( காசோலை கொடுத்தது . ) 


றிப்பேட்டுப் பதிவு முறை 


( 3 ) பீட்டரின் ஏடுகளில் கீழ்க்கண்ட நடவடிக்கைகட்கான 

குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . 
- 1970 
அக்டோபர் 
1. ரொக்கக் கொள்முதல் ( இதில் ரூ .700 - க்கான 

காசோலை கொடுத்து வாங்கப்பட்டது .) 1,930 
2. விற்பனை 

700 


5 


*. 


50 


3. தாமஸிடம் ரூ .150 ரொக்கமாகவும் ரூ .145 

காசோலை மூலமாயும் பெற்றது . அவர்க் 

களித்த தள்ளுபடி 
4. இரயில்வே கட்டணம் செலுத்தியது 
5. அந்தோணியிடம் சரக்கு விற்றது 
7. அப்பாஸிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு 

அப்துல்லாவுக்குக் கொடுத்த கழிவு 
10. வங்கியிற் செலுத்தியது 


300 


25 


75 


ரொக்கம் 


ரூ . 200 


காசோலை 


ரூ .145 


11. - காசோலை விடுத்துப் பாண்டியன் கம்பனியின் 

( பொறுப்பு வரையறுக்கப்பட்டது ) பங்குகள் 
வாங்கியது 

500 
15. வகாப்பிடமிருந்து காசோலை மூலம் பெற்ற வட்டி 175 
16. வளவனுக்குக் கொடுத்த கடன் ( காசோலை மூலம் ) 1000 
17. வரதனுக்கு ரூ . 195 கொடுத்து அவரிடம் 
பெற்ற தள்ளுபடி 

5 
18. சாலமனிடம் வாங்கிய சரக்கு 

420 
அலுவலகத்திற்கென வங்கியிலிருந்து எடுத்தது . 150 
21. விற்பனையில் பெற்ற காசோலை 

250 


22. சாலமனிடம் திருப்பி அனுப்பிய சரக்கு 


... 


20 


155 ) 


23. மனைத்துணைப் பொருள் விற்றது 
* 24 . வளவனிடம் பெற்றது 
க .3 . ) 


200 


... 


ணக்கியலின் கோட்பாடுகள் 


25. பீட்டரின் ஆணைப்படி வங்கி விற்ற அரசினர் 

கடன் பத்திரங்கள் 


540 


20 


26. வங்கிக் கட்டணம் 

தட்டெழுத்துப் பொறி வாங்கியது 
27. எழுதுபொருள் எல்லப்பன் கம்பனியிடம் 

வாங்கியது 


... 


1,750 


150 


ஊதியம் காசோலை மூலம் கொடுத்தது 


1,200 


180 


150 


5 


29. பீட்டர் தன் வீட்டுக்கு எடுத்துக் கொண்டது . 

வருமான வரி செலுத்தியது 
எல்லப்பன் கம்பனிக்கு ரூ . 145 காசோலை 

விடுத்துப் பெற்ற தள்ளுபடி 
30. விளம்பரச் செலவு 

பழுது பார்க்கும் செலவு 
31. கழிவு பெற்றது 

வங்கியிற் கட்டியது 


... 


90 


... 


100 


*. 


50 


.. 


250 


படுவதால் குறிப்பிட்ட ஒருவரின் அல்லது ஒரு பொருளின் 
3. பேரேடு அல்லது பெயரேடு 

( LEDGER ) 
பேரேடு அல்லது பெயரேடு என்பது கணக்குகளின் முதன்மை 
ஏடாகும் . குறிப்பேட்டில் நடவடிக்கைகள் நாள் வரிசையில் 
இறுதி நிலையை 

முடிவதில்லை . எடுத்துக்காட்டாகச் 
சனவரித் திங்களில் நிகழ்ந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அதில் 
பதியப்பட்டிருக்குமேயன்றி , அத் திங்களில் மொத்தம் பெற்ற 
ரொக்கம் எவ்வளவு , மொத்தம் செலவழிந்தது 

போகக் 
கையில் இருப்பது எவ்வளவு போன்ற விவரத்தைக் குறிப் 
பேட்டிலிருந்து உணர முடியாது . சுந்தரிடம் பல நாள்களில் சரக்கு 
கடன் பேரில் வாங்கியிருப்போம் ; வாங்கிய சரக்கில் சிலவற்றைத் 
திருப்பியனுப்பியிருப்போம் ; சில நாள்களில் பணம் கொடுத்திருப் 
போம் ; அவரிடமிருந்து ரொக்கத் தள்ளுபடியும் பெற்றிருப்போம் ; 
இறுதியில் அவர்க்குக் கொடுக்க வேண்டியது எவ்வளவு நிலுவையில் 
இருக்கிறது என்பதைக் குறிப்பேட்டிலிருந்து அறிய முடியாது . 
எனவே , ஒவ்வொரு கணக்கின் இறுதி நிலையை உணர வேண்டு 
மாயின் , அது பற்றிய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒன்று 
திரட்டி எழுத வேண்டும் என்பது புலனாகும் . அவ்வாறு வகைப் 
படுத்தி , பெற்ற பயனையும், அளித்த பயளையும் , இறுதி நிலையையும் 
உடனே உணரும் வகையில் பதியப் பட்டிருக்கும் அறிக்கையைத் 
தான் கணக்கு ( Account ) என்கிறோம் . கணக்குகள் பல அடங்கி 
யுள்ள ஏட்டைப் பேரேடு அல்லது பெயரேடு ( Ledger ) என்கிறோம் . 
குறிப்பேட்டிலிருந்து அல்லது பல்வகையான துணையேடுகளிலிருந்து 
கணக்குகளில் எடுத்துப் பதிவதை எடுத்தெழுதுதல் ( Posting ) 
என்கிறோம் . 


உணர 


வ 


நாள் 


நாள் 


எ 


கணக்கில் 

கணக்கியலின் கோட்பாடுகள் 
கணக்கின் இடப்பகுதி பற்றுப் பகுதியாகும் . அக் கணக்குப் 
பெற்ற பயன்களை அப் பகுதியில் எழுதுகிறோம். வலப்பகுதி வரவுப் 
பகுதியாகும் . அக் கணக்கு அளித்த பயன்களை அப் பகுதியில் குறிக் 
கிறோம் . பொதுவாகக் கீழ்க்கண்டவாறு கணக்குக் கோடுகளிடப் 
பட்டிருக்கும் . 

தொகை 
தொகை 
விவரம் 

விவரம் (Amount) 
(Datc) |{ Particulars) ( F ) ( Amount} || ( Date) (Particulars)| ( F ) Rs . 
( 1 ) ( 2 ) | ( 311 

(5) ( 6 ) ( 7 ) (8 ) 
விளக்கம் : ப எனும் எழுத்து பற்று என்பதன் சுருக்கம் ; வ 

எனும் எழுத்து ‘வரவு என்பதன் சுருக்கம் . ப வ எனும் 
எழுத்துகள் ஒவ்வொரு கணக்கின் மேல் இருமுனைகளிலும் 

மேலே காட்டியவாறு எழுதப்பட வேண்டும் . 
1. நாள் : நடவடிக்கை நிகழ்ந்த நாளைக் குறிக்க வேண்டும் . 
2. விவரம் : நடவடிக்கையில் இக் கணக்குடன் தொடர்புற்ற 

மற்றக் கணக்கின் பெயரை எழுத வேண்டும் . எடுத்துக் 
காட்டாக , நாம் 

நாவளவனின் 

கணக்கை 

எழுதுவதாக 
வைத்துக் கொள்வோம் . நாவளவனுக்குக் கொடுத்தது ரூ .200 
வரவும் வைக்க வேண்டும் . நாவளவன் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டியிருப்பதால் , பற்றுப் பகுதியில் உள்ள விவரப் 
பத்தியின் கீழ் ரொக்கக் கணக்கு என்று குறிப்பிட வேண்டும் . 
இவ்வாறு எழுதுவதால் ரொக்கக் கணக்கில் பற்று வைத்த 
தாகாது . காரணம் , நாவளவன் கணக்கில் பற்றுப் பகுதியில் 
தான் வரைகிறோம் . இப் பற்றுக் கணக்குடன் தொடர்புற்ற 
வரவுக் கணக்கு ரொக்கக் 

கணக்கு என்பதையே 
உணர்த்தும் . 
3 . ப . எ . இது பக்க எண் ( Folio ) என்பதன் சுருக்கம் . 
4. தொகை : பற்று வைக்க வேண்டிய தொகையை இப் பத்தியில் 

குறிக்க வேண்டும் : 


. 


பேரேடு அல்லது பெயரேடு 


இவ்வாறே வரவுப் பகுதியையும் பதிகிறோம் . இங்கு விவரப் 
பத்தியின் கீழ் , இக் கணக்குடன் தொடர்புற்ற பற்றுக் கணக்கின் 
பெயரை எழுத வேண்டும் . 


வங்கிகள் போன்ற சில நிறுவனங்கள் கணக்குகளைக் கீழே 
காட்டியவாறு வைத்திருப்பர் . ஒரு பக்கம் முழுவதும் ஆறு பத்தி 
களாகப் பிரிக்கப்பட்டு எழுதப்படும் . 


இருப்பு 


நாள் 


விவரம் 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


தாகை 


வ . 


ஒவ்வொரு நடவடிக்கையைப் பதிந்த உடனே இருப்பு நிலையை 
ணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இதில் உண்டு . 


எடுத்துக் காட்டு : 2 . 

கீழ்க்கண்ட நடவடிக்கைகட்குரிய குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 
* தந்து , மாறனின் கணக்கைத் தயாரிக்கவும் . 


i 


ஓக 


1500 


100 


250 


... 


1971 
ஏப்ரல் 1. மாறனிடம் சரக்கு வாங்கியது 

3. மாறனுக்குத் திருப்பி அனுப்பிய சரக்கு 
5. மாறனிடம் வாங்கியது 
6. மாறனுக்குக் கொடுத்தது 
10. மாறனிட்ம் வாங்கிய சரக்கின் மதிப்பு 
20. மாறனிடம் கொடுத்த காசோலை 


..... 


500 


1 .. 


300 


... 


240 


.... 


10 


... 


அவரிடம் பெற்ற தள்ளுபடி 
25. மாறனிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 
விளக்கக் குறிப்புத் தேவையில்லை. 


89 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை 


குறிப்பேட்டுப் பதிவுகள் : 

பே . பற்றுத் ) வரவுத் 
விவரம் 

ப. தொகை தொகை 


* நாள் 


1971 
ஏப்ரல் 1 | கொள்முதல் க / கு 

மாறன் 


1500 


1500 


100 


3 | மாறன் 

கொள்முதல் திருப்பக் க / கு 


100 


250 


5 கொள்முதல் ச / கு 

மாறன் 


250 


500 


6 மாறன் 

ரொக்கக் க / கு 


500 


300 


10 | கொள்முதல் க / கு 

மாறன் 


300 


20 


250 


மாறன் 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 


240 
10 


25 ) 


89 


மாறன் 
கொள்முதல் திருப்பக் க / கு 


89 


மாறன் 


ப. 


நாள் 


விவரம் 


தொகை 


நாள் 


விவரம் 


தொகை 


ப. 


எ 


1971 
ஏப்ரல் 3 


|1971 
ஏப்ரல் 1 கொள் முதல் 


1,500 


கொள்முதல் 
திருப்பம் 


100 


5 கொள்முதல் 


150 


6 ) ரொக்கம் 


500 


20 | வங்கி 


240 


10 கொள்முதல் 


300 


தள்ளுபடி 


10 


25 கொள்முதல் 

திருப்பம் 


89 


பேரேடு அல்லது பெயரேடு 


கால 


இருப்புக் கட்டுதல் ( Balancing) 
குறிப்பிட்ட 

இறுதியிலோ 

அல்லது ஒவ்வொரு 
திங்களுமோ , தேவைக் கேற்பக் கணக்குகளை இருப்புக் கட்டலாம் . 
காரணம் இருப்புக் கட்டினால் தான் ஒவ்வொரு கணக்கின் இறுதி 
நிலையை உணர முடியும் . 

கணக்கின் இருபகுதிகளையும் தனித்தனியே கூட்ட வேண்டும் . 
எப் பகுதியின் கூட்டுத் தொகை அதிகமாக இருக்கிறதோ , 
அத் தொகையை இரு பகுதிகளிலும் எழுத வேண்டும் . கூட்டல் 
தொகை குறைவாயிருக்கும் பகுதியில் இருப்பு கீ / இ என்று 
விவரப் பத்தியில் எழுதி , இவ்விரு கூட்டல் தொகைகளுக்கும் உள்ள 
வேறுபாட்டுத் தொகையைக் குறிக்க வேண்டும் .. இப்பொழுது 
இரு பகுதிகளின் கூட்டல்களும் ஒரே தொகையைக் காட்டும் 
அதாவது சமமாக இருக்கும் . இருப்பு கீ / இ என்பது இருப்பு கீழ் 
இறக்கப் பட்டுள்ளது என்று பொருள் . 


எடுத்துக்காட்டு 2 - ல் தயாரித்த மாறனின் கணக்கை இருப்புக் 
கட்டி மேலும் விளக்குவோம் . 


மாறன் க / கு 


1971 
ஏப்ரல் 


1971 
ஏப்ரல் 


100 


1 | கொள்முதல் 


1500 


3 கொள்முதல் 

திருப்பம் 


6 ரொக்கம் 


500 


5 கொள்முதல் 


250 


20 வங்கி 


240 


10 | கொள்முதல் 


300 


தள்ளுபடி 


10 


89 


25 ) கொள்முதல் 

திருப்பம் 


30 ) இருப்பு கீ / இ 


1,111 


2,050 


qa / 2,050 


அச 


1971 
மே . 1. இருப்புக் கொ 

2c . 


1,111 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இக் கணக்கின் பற்றுப் பகுதியின் கூட்டல் தொகை ரூ . 939 
ஆகவும் , வரவுப் பகுதியின் கூட்டல் தொகை ரூ . 2050 ஆகவும் 
இருக்கின்றன . மாறன் கணக்கு ரூ . 2050 மதிப்புள்ள பயனைக் 
கொடுத்துள்ளதையும் நம்மிடமிருந்து ரூ . 939 மதிப்புள்ள பயனைப் 
பெற்றுள்ளதையும் இது காட்டும் . அவர் ரூ.1,111 மதிப்புள்ள 
பயனை . அதிகம் அளித்துள்ளார் என்பதையும் , அதனை நாம் 
அவருக்குத் திருப்பித்தரக் கடன்பட்டவர்கள் என்பதையும் இருப்புக் 
கட்டுதல் மூலம் உணர்கிறோம் . ‘இருப்பு கீ / இ என்று பற்றுப் 
பகுதியில் எழுதப் பட்டிருக்கிறது கணக்கைமுடித்து விட்டு , 
மீண்டும் தொடங்கும் போழ்து , அதே தொகையைக் கணக்கின் 
வரவுப் பகுதியில் இருப்பு கீ / கொ ’ என்றெழுதுகிறோம் . கீ / கொ 
என்பது கீழ்க் கொண்டு வரப்பட்டது என்பதை உணர்த்தும் . 
அதாவது சென்ற கால இறுதி வரை நிகழ்ந்த நடவடிக்கைகளின் 
இறுதிநிலையைக் கொண்டு வந்து மீண்டும் நிகழும் நடவடிக்கைகளைப் 
பதியத் தொடங்குகிறேம் . இவ்விருப்பு ஒரு வர விருப்பு . 

மொத்த தொகையை எழுதுமுன் மேலே ஒரு கோடிட 
(வேண்டும் . மொத்தத் தொகையின் கீழ் இரு கோடுகளிட 
வேண்டும் . 

பற்றிருப்பு ( Debit Balance) : பற்றுப் பகுதியின் கூட்டல் 
தொகை வரவுப் பகுதியின் கூட்டல் தொகையை விட அதிகமிருப் 
பின் , அக் கணக்கு பற்றிருப்பைக் காட்டும் . 

வர விருப்பு ( Credit Balance ) : வரவுப் பகுதினயீ கூட்டல் 
தொகை , பற்றுப் பகுதியின் கூட்டல் தொகையை விட அதிக 
மிருப்பின் , அக் கணக்கு வர விருப்பைக் காட்டும் . 
இருப்புகள் உணர்த்துபவை 

1. ஆள்சார் கணக்கு : ஆள்சார் கணக்கு பற்றிருப்பைக் 
காட்டுமானால் நம்மிடம் அவர் கொடுத்த பயனை விட அதிகம் 
நம்மிடமிருந்து பெற்றுள்ளார் என்பதையும் ஆப்பயனின் மதிப்பை 
நமக்குத் திருப்பித் தந்திடக் கடமைப் பட்டவர் என்பதையும் அது 
உணர்த்தும் . அவர் நமது கடனாளி எனப்படுவர் . 

ஆள்சார் கணக்கு வர விருப்பைக் காட்டுமாயின் நாம் அவர்க் 
களித்த பயனினும் அவர் நமக்குக் கொடுத்த பயம் அதிகம் 
என்பதையும், எனவே அப் பயன் மதிப்பை நாம் அவர்க்குத் 
திருப்பித்தரக் கடமைப்பட்டவர் என்பதையும் உணர்த்துகிறது . 
அவர் நமது கடனீந்தோர் எனப்படுவார் . 

2. சொத்துக் கணக்கு : இக் கணக்கு பற்றிருப்பைக் காட்டின் 
அம் மதிப்பளவு சொத்து நம்மிடம் உள்ளதாகப் பொருள் , வர 


பேரேடு அல்லது பெயரேடு 


41 


விருப்பைக் காட்டுமாயின் நமக்கேற்பட்ட கடன்களும் இருக்கலாம் 
அல்லது சொத்து ஒன்றை விற்றதில் கிட்டிய ஆதாயமாகவும் 
இருக்கலாம் . 

3 , பெயரளவுக் கணக்கு : பெயரளவுக் கணக்கு பற்றிருப்பைக் 
காட்டுமாயின் அதனால் ஏற்பட்ட செலவு அல்லது நட்டமென் 
பதையும் , வர விருப்பைக் காட்டுமாயின் அதனாலுற்ற ஆதாயம் 
அல்லது வருவாய் என்பதையும் உணர்த்தும் . 


எடுத்துக் காட்டு 3 : 

கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை வளவனின் முதற் 
குறிப்பேட்டில் பதிந்து , கணக்குகளில் எடுத்தெழுதி இருப்புக் 
கட்டுக . . 


1973 


சன . 


1. முதல் ரூ . 5,000 வைத்துத் தொழில் தொடங்கியது 
சரக்கு வாங்கியது 

700 
4. மேசை , நாற்காலி செழியனிடம் 
வாங்கியது 

800 


7. விற்பனை 


400 


1,250 


50 


400 


500 


300 


100 


வழுதியிடம் வாங்கிய சரக்கு 
9. வழுதியிடம் சரக்கு திருப்பியனுப்பியது 
10. செழியனிடம் செலுத்தியது 
11. செங்குட்டுவனிடம் விற்றது 

கொள்முதல் 
13. செங்குட்டுவனிடமிருந்து திருப்பி வந்த சரக்கு 
19. வழுதியிடம் சரக்கு வாங்கியது 
22. வாடகை கொடுத்தது 
24. செங்குட்டுவனிடமிருந்து பெற்றது 

அளித்த தள்ளுபடி 
25. ரொக்க விற்பனை 
27. பாண்டியனிடம் கழிவு பெற்றது 
28. வழுதிக்குச் செலுத்தியது 


400 


120 


390 


101 


475 


100 


300 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வளவன் ஏடுகளில் 
குறிப்பேடு 

Qu , 
விவரம் 


நாள் 


பற்று 


வரவு 


எ 


5,000 


1972 ரொக்கக் க / கு 
சன 1 

முதல் க / கு 
( ரூ 5,000 முதல் வைத்துத் 
தொழில் தொடங்கியது . ) 


5,000 


700 


1 கொள்முதல் 

முதல் க / கு 
ரொக்கக் க / கு 
( சரக்கு வாங்கியது . ) 


7001 


800 


4 ) மனைத்துணைப் பொருள் க / கு 

செழியன் 
( மேசை நாற்காலி செழிய 
னிடம் வாங்கியது .) 


800 


400 


7 ரொக்கக் க / கு 

விற்பனைக் க / கு 
( ரொக்கத்திற்குச் சரக்கு 
விற்றது . ) 


400 


1,250. 


7 கொள்முதல் க /கு 

வழுதி 
( வழுதியிடம் சரக்கு 
வாங்கியது . ) 


1,250 


ப 


501 


9 | வழுதி 

கொள்முதல் திருப்பக் க / கு 
( வழுதியிடம் சரக்கு திருப்பி 
யனுப்பியது . ) 


50 


400 


10 செழியன் 

ரொக்கக் க / கு 
( செழியனிடம் செலுத்தியது . ) 


400 


500 


11 ) செங்குட்டுவன் 

விற்பனைக் க / கு 
( செங்குட்டுவனிடம் சரக்கு 
விற்றது . ) 


500 


300 


12 | கொள்முதல் க / கு 

ரொக்கக் 
( சரக்கு வாங்கியது . ) 


300 


பேரேடு அல்லது பெயரேடு 


43 


பே , 


நாள் 


விவரம் 


பற்று 


வரவு 


எ . 


100 


13 ) விற்பனைத் திருப்பக் க / கு 

செங்குட்டுவன் 
( செங்குட்டுவனிடமிருந்து 
திரும்பி வந்த சரக்கு . ) 


100 


400 


19 ) கொள்முதல் க / கு 

வழுதி 
( வழுதியிடம் சரக்கு வாங் 
கியது . ) 


400 


120 


22 வாடகைக் க/ கு 

ரொக்கக் க / கு 
( வாடகை கொடுத்தது . ) 


120 


390 
10 


24 | ரொக்கக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

செங்குட்டுவன் 
( செங்குட்டுவனிடம் ரூ . 390 
பெற்று , தள்ளுபடி அளித்தது 


400 


ரூ . 10. ) 


ப 


475 


25 ) ரொக்கக் கத 

விற்பனைக் க / கு 
( ரொக்க விற்பனை ) 


475 


100 


100 


- 27 ரொக்கக் க / கு 

கழிவுக் க / கு 
( பாண்டியனிடம் கழிவு 
பெற்றது . ) 


18 வழுதி 

ரொக்கக் க / கு 


3001 


300 


( வழுதிக்குச்செலுத்தியது . ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பேரேட்டுக் கணக்குகள் 


ரொக்கக் க / கு 


தாள் 


விவரம் 


பே, 

தொகை நாள் 
எ . 


விவரம் 


பே . 
| U . தொகை 
எ . 


1972 
சன . 1 முதல் 

7 விற்பனை 
24 செங்குட்டுவன் 
25 விற்பனை 
27) கழிவு 


. 


1972 
5,000 சன . 1 கொள்முதல் 
400 10 செழியன் 
390 11 கொள்முதல் 
475 22 வாடகை 
100 28| வழுதி 

31 இருப்பு கீ / இ 
6,365 


700 
400 
300 
120 

300 
4,545 
6.365 


1972 
பிப் 1 இருப்பு கீ / கொ 


4,545/ 


முதல் க / கு 


1972 
சன 31 இருப்பு கீஇ 


1972 
5,000 சன 1 ரொக்கம் 


5,000 


1972 
ஃபிப் 1 இருப்பு கீ / கொ 


5,000 


கொள்முதல் க / கு 


1972 
சன 1 ரொக்கம் 

7 வழுதி 
11 ரொக்கம் 
19 வழுதி 


2,650 


| 1972 ) 
700 சன 31 ) இருப்பு கீஇ 
1,250 
300 

400 
2,650 


2,650 


1972 
ஃபீப் . இருப்பு கீ / கொ 


2,650 


மனைத்துணைப் பொருள் க / கு 


1972 
சன 4 செழியன் 


1972 
800 | சன 31 ) இருப்பு க/ கு 


800 


1972 
ஃபிப் 1 ) இருப்பு கீ / கொ 


800 


பேரேடு அல்லது பெயரேடு 


45 


செழியன் 


பே .. 


( பே . 


நான் 


தொகை 


தொகை 


விவரம் 


நாள் 


வுவரம் 


எ , 


. 


1972 
சன 10 ரொக்கம் 

31 ) இருப்பு கீ / இ 


ரூ . 1972 
400 | சன 4 | மனைத்துணைப் 
400 

பொருள் 


ரூ 
800 


800 


800 

1972 
ஃபிப் 1 | இருப்பு கீ / கொ 


400 


வழுதி 


1972 


1972 
சன 19 ) கொள்முதல் 

திருப்பம் 
28 ரொக்கம் 
31 ) இருப்பு கீ / இ 


1,250 

400 


50 சன 7 ) கொள்முதல் 
300 19 கொள்முதல் 
1,300 
1,650 

1972 
ஃபிப் 1 இருப்பு கீ / கொ 


1,650 


1,300 


கொள் முதல் திருப்பக் க / கு 


1972 
சன 31 ) இருப்பு கீ / இ 


ரூ . 1972 


50 சன 9 வழுதி 


50 


1972 
ஃபிப் 1 ) இருப்பு கீ / கொ 


50 


செங்குட்டுவன் 


1972 
சன 11 ) விற்பனை 


ரூ . 1972 
500 சன 13 விற்பனைத் 

திருப்பம் 
24 ரொக்கம் 

தள்ளுபடி 
500 


100 
390 
10 


500 


விற்பனைத் திருப்பக் க / கு 


1972 
சன 13 | செங்குட்டுவன் 
1972 
ஃபிப் 1 ) இருப்பு க / கொ 


1972 
100 | சன் 31 ) இருப்பு கீ / இ 


100 


100 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வாடகைக் க / கு 


பே . தொகை 


பே . 

தொகை 


நாள் 


விவரம் 


நாள் 


விவரம் 


எ 


எ . 


1972 
சன 22 ரொக்கம் 
1972 
ஃபிப் 1 ) இருப்பு கீ / கொ 


1972 
120 சன 31 ) இருப்பு கீஇ 


120 


120 


தள்ளுப்படிக் க / கு 


ரூ .11972 


10 சன 31 ) இருப்பு கீ/ இ 


கு 
10 


சன 

செங்குட்டுவன் 
- 197224 
ஃபிப் இருப்பு கீஇ 
1972 1 / 


10 . 


கழிவுக் க / கு 


5. 


1972 
சன 31 ) இருப்பு கீ / இ 


100 


100 | 1972 ) 

சன 27 ரொக்கம் 
1972 
ஃபிப் 1 இருப்பு கீ / கு 


100 


விற்பனைக் க / கு 


1972 
சன 31 இருப்பு கீ / இ 


1972 
1,375 சன 7 ரொக்கம் 

செங்குட்டுவன் 

25 ரொக்கம் 
1,375 

1972 
ஃபிப் 1 இருப்பு கீ / கொ 


400 
500 
475 
1,375 


1,375 


பேரேட்டுக் கணக்குகளை வகைப்படுத்தல் . 

( Grouping of Ledger Accounts) 
வேண்டிய விவரத்தினை உடனடியாகப் பெற வேண்டுமாயின் , 
பேரேட்டுக் கணக்குகளைத் தக்க முறையில் வகைப்படுத்த 
வேண்டும் . பெரிய நிறுவனங்களில் நடவடிக்கைகள் மிகுந்திருக்கு 
மாகையால் , கீழ்க்கண்டவாறு அவை வகைப்படுத்தப் படுகின்றன . 
அ ) கடனீந்தோர் பேரேடு ( Creditors Ledger ) 

நிறுவனத்தின் கடனீந்தோர் அனைவரின் கணக்குகளையும் 
உள்ளடக்குவது இப் பேரேடு . கொள்முதலேடு , - கொள்முதல் 


பேரேடு அல்லது பெயரேடு 


47. 


திருப்ப ஏடு , ரொக்க ஏடு போன்ற துணையேடுகளிலிருந்து இப்பே 
ரேட்டில் உள்ள கணக்குகளில் எடுத்தெழுதப் படுகின்றன . இதனைக் 
கொள்முதல் பேரேடு (Purchases Ledger or Bought Ledger ) என்றும் , 
அளிப்போர்ப் பேரேடு ( Suppliers Ledger) என்றும் அழைப்பது 
வழக்கம் . 


ஆ ) கடனாளிகள் பேரேடு ( Debtors Ledger ) 

கடனாளிகள் அனைவரின் கணக்குகளையும் உள்ளடக்குவது 
இப்பேரேடு . விற்பனை ஏடு , விற்பனைத் திருப்ப ஏடு , ரொக்க ஏடு 
போன்ற துணையேடுகளிலிருந்து பெரும்பாலும் இவற்றில் பதிவு 
செய்யப்படுகின்றன . வாடிக்கையாளர்கள் பேரேடு ( Customer s 
Ledger ), விற்பனைப் பேரேடு ( Sales Ledger ) போன்ற வேறு பெயர் 
களாலும் இது அழைக்கப் பெறுகிறது . 


Gurgiu Guy ( General Ledger) 

கடனாளிகள் , கடனீந்தோர் கணக்குகளைத் தவிர உள்ள பிற 
கணக்குகளை உள்ளடக்குவது , இது சொத்துக் கணக்குகளும் , 
பெயரளவுக் கணக்குகளும் இதில் இடம் பெறும் . பெயரளவுப் 
பேரேடு ( Nominal Ledger ) என்றும் , ஆள்சாராப் பேரேடு 
([ mpersonal Ledger ) என்றும் இதற்கு வேறு பெயர்கள் உண்டு . 

சில வேளைகளில் தனிப் பேரேடு ( Private Ledger ) என்றும் 
ஒன்று வைத்திருப்பர் . கடன் வாங்கிய கணக்கு , முதல் கணக்கு , 
எடுப்புக் கணக்கு போன்ற தனிப்பட்ட கணக்குகளை இதில் 
அடக்குவர் . இப் பேரேடு தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கப் 
படுகிறது . 

மிகப் பெரிய நிறுவனங்களில் , கடனீந்தோர் பேரேடு , 
கடனாளிகள் பேரேடு போன்று வகைப்படுத்தின் , அவை போதா 
மலிருக்கலாம் . ஒவ்வொரு பேரேடும் அகர வரிசைக் கேற்ப அவை 
மீண்டும் 

படுத்தப்படலாம் . எடுத்துக்காட்டாக , 
கடனாளிகள் பேரேட்டில் குறிப்பிட்ட எழுத்துகள் ( A விலிருந்து 
K வரை ) உள்ள எழுத்துகளில் தொடங்கும் பெயர்களுக்கு ஒரு 
பேரேடு , L- லிருந்து R- வரை தொடங்கும் பெயர்களைக் கொண்ட 
கணக்கு கட்கு வேறொரு பேரேடு போன்று அகரவரிசைப்படி மேலும் 
பகுக்கப் படலாம் வங்கிகள் பெரும்பாலும் இம் முறையைப் 
பின்பற்றுகின்றன . வட்டாரத்தின் அடிப்படையில் ( Geographical 
basis ) பகுக்கப்படுவதும் உண்டு . துறைகளின் அடிப்படையிலும் 
( Departments) கணக்குகளைப் பகுக்கலாம் . இவ்வாறு நடவடிக் 
கைகளின் தன்மைக் கேற்பவும் , தேவைக் கேற்பவும் பேரேடுகள் 
பகுக்கப்படுகின்றன . 


வகைப் 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வினாக்கள் 
1. பேரேடு என்றால் என்ன ? 
2. இருப்புக் கட்டுதல் எனில் என்ன ? 

அதனாலுறும் பயன்கள் யாவை ? 
3. கணக்குகளின் வகைக் கேற்ப , இருப்புக் 

கட்டுதல் எதை உணர்த்தும் ? 


பயிற்சி 
1. கீழ்வரும் நடவடிக்கைகளிலிருந்து , பன்னீரின் பேரேட்டுக் 
கணக்கினைத் தயாரிக்க . 


1972 
பிப். 2 பன்னீரிடம் சரக்கு விற்றது 

1,200 
4 பன்னீரிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு 

75 ) 
8. பன்னீரிடம் கடன் விற்பனை 

400 
9 பன்னீரிடமிருந்து பெற்றது 

300 
12 பன்னீரிடமிருந்து பெற்றது 

5901 
அளித்த தள்ளுபடி 

10 
2. கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகட்குக் குறிப் 
பேட்டுப் பதிவுகள் தந்து , பேரேட்டில் எடுத்தெழுதி , இருப்புக் 
கட்டுக . 


7,000 
1,200 
1,5001 


500 


1972 
மார்ச் 1 தங்கவேலு முதல் போட்டது 

மனைத்துணைப் பொருள் வாங்கியது 
தட்டெழுத்துப் பொறி வாங்கியது 
5 :, சரக்கு வாங்கியது 
7 ரொக்க விற்பனை 
10 செங்கோடனிடம் வாங்கிய சரக்கு 
11 செங்கோடனிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 
14 செங்கோடனிடம் செலுத்தியது 
17 கந்தனுக்குக் கொடுத்த கழிவு 
18 கந்தப்பனிடம் விற்றது 


400 


600 


100 


200 


50 


300 


பேரேடு அல்லது பெயரேடு 


50 


100 


125 


100 


3,000 


19 கந்தப்பனிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு 
22 கூலி கொடுத்தது 

எழுது பொருள் வாங்கியது 
24 கந்தப்பனிடம் பெற்றது 
25 மேலும் முதல் போட்டது - 
26 அரசினர் கடன் பத்திரங்கள் வாங்கியது 

விற்பனை 
28 முத்துசாமியிடம் விற்ற சரக்கு 
29 பழநியிடம் வாங்கியது 
30 செங்கோடனுக்குச் செலுத்தியது 


1,000 


300 


400 


300 


100 


4. ரொக்க ஏடு 


( Cash Book ) 


/ 


பெரிய வணிக , தொழில் நிறுவனங்கள் இற்றை நாள்களில் 
நடவடிக்கைகளை வகைப்படுத்திப் பல்வகைத் துணையேடுகளில் 
பதிந்துவருகின்றன . இங்கு அவற்றைச் சுருக்கிக் கூறுவோம் . 

1. ரொக்க ஏடு ( Cash Book ) : ரொக்க நடவடிக்கைகள் 
அனைத்தும் இதில் இடம் பெறுகின்றன. எக் காரணம் பற்றி 
ரொக்கம் பெறினும் அல்லது பிறர்க்குத் தரினும் அவை ரொக்க 
நடவடிக்கைகளாகும் . வங்கி நடவடிக்கைகளையும் இதில் அடக்க 
லாம் . இவை நிகழ்ந்தவுடன் முதன் முதலில் ரொக்க ஏட்டில் 
தான் பதியப் படுகின்றன . 

. 
கொள்முதல் , ஏடு ( Purchases Book ) : சடன்பேரில் 
சரக்கு வாங்கின் , கொள்முதல் ஏட்டில் எழுதப்படும் . 

8. விற்பனை ஏடு (Sal : s Book ) : கடன் விற்பனை நடவடிக்கை 
களைப் பதிய இது பயன் படுத்தப்படுகிறது . 

கொள்முதல் திருப்ப ஏடு (( Purchase Returns Book ) : 
நாம் வாங்கிய சரக்கை நமக்கு விற்றவர்களிடம் திருப்பி யனுப்பும் 
டவடிக்கைகளைப் பதிய இவ்வேடு பயன்படுகிறது . 

5. விற்பனைத் திருப்ப ஏடு ( Sales Returns Book ) : நாம் 
விற்ற சரக்கை நம்மிடம் வாங்கியவர்கள் நமக்குத் திருப்பி யனுப்பும் 
நடவடிக்கைகள் இதில் பதியப் பெறுகின்றன . 

6 . வரவுடைய உண்டியல் ஏடு ( Bills Receivable Book ) : 
நாம் பிறர் மீது வரையும் உண்டியல்கள் , பிறர் நமக்கு மேலெழுதி 
மாற்றித்தரும் உண்டியல்கள் , பிறர் எழுதித் தரும் கடனுறுதிச் 
சீட்டுகள் ( Promisory Notes ) போன்றவற்றின் விவரங்களைக் 
குறித்து வைக்க இவ்வேடு. பயன் படுகிற 

றெது . 


74 . 


ரொக்க ஏடு 


51 


7. செலுத்த வேண்டிய உண்டியல் ஏடு ( Bills Payable Book ) : 
நாம் ஏற்ற உண்டியல்கள் , நாம் பிறர்க்குக் கொடுத்த கடனுறுதிச் 
சீட்டுகள் போன்றவற்றைக் குறித்து வைக்க இவ்வேடு பயன் 
படுகிறது . 

8. குறிப்பேடு (Journal Proper ) : மேலே குறிப்பிட்ட துணை : 
யேடுகள் எதிலும் எழுதமுடியா நடவடிக்கைகளைப் பதியக் குறிப் 
பேடு பயன் படுகிறது . தொடக்கப்பதிவுகள் ( Opening Entries ) , 
சரிக்கட்டுப் பதிவுகள் ( Adjusting Entries ) போன்றவை . இவை 
பற்றிப் பின்னர் விளக்குவோம் . 

மேற்கூறிய துணையேடுகளை வைத்திருப்பதில் - உண்டாகும் 
பயன்கள் பலவாகும் . 

நடவடிக்கைகளை அவற்றின் தன்மைக் கேற்ப வகைப் 
படுத்தித் தனித்தனி ஏடுகளில் பதிவதால் , வேண்டிய விவரத்தினை 
உடனுக்குடன் உணர முடியும் . 

எடுத்துக்காட்டாக, கடனுக்கு வாங்கிய சரக்கு முழுவதும் 
கொள்முதல் ஏட்டில் பதியப்படுவதால் , பின்னர் விளக்கம் ஏதேனும் 
தேவைப்படின் , கொள்முதல் ஏட்டினை நோக்கின் போதும்.. , 

பலவகையான துணையேடுகள் பயன்படுத்தப் படுவதால் , 
வேலையைப் பலர்க்கும் பகிர்ந்தளிக்க முடிகிறது . கொள்முதல் 
ஏட்டினை ஒருவர்க்கும் , விற்பனை ஏட்டினை ஒருவர்க்கும் - இவ்வாறு 
பணியைப் பகிர்ந்து கொடுக்க முடிகிறது . இதனால் பணி விரை 
விலும் முடிக்கப் பெறுகிறது . 

திங்களொரு முறை அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கொரு 
முறை துணையேடுகள் கூட்டப்பெற்றுக் கூட்டல் தொகை மட்டி 
லுமே அவ்வக் கணக்குகட்கு எடுத்துச் செல்லப் படுகின்றன . 
எடுத்துக் காட்டாக , விற்பனைத் திருப்ப ஏட்டின் மொத்தத் தொகை 
விற்பனைத் திருப்பக் கணக்கிற்கும் , கொள்முதல் ஏட்டின் மொத்த 
தொகை கொள் மதல் கணக்கிற்கும் எடுத்துச் செல்லப்படுவதால் 
பெரும் உழைப்பு தவிர்க்கப் படுகிறது . 
இப்பொழுது ரொக்க ஏட்டில் பதியும் முறையை ஆய்வோம் . 

ரொக்க ஏடு 
ரொக்க ஏடு ஒரு கணக்கு வடிவத்தில் அமைந்திருக்கும் . 
பற்று - வரவுப் பகுதிகளை உள்ளடக்கிய அது ரொக்கக் கணக் 
காகவே பயன்படுகிறது . ரொக்க நடவடிக்கைகள் அனைத்தும் 
முதன் முதலில் ரொக்க ஏட்டில் பதியப் பெறுவதால் , ரொக்க ஏடு 
ஒரு முதற் குறிப்பேடாகும் ( Book of Original Entry) . வேறு 
ரொக்கக் கணக்கு ஏதும் நாம் வைத்திருப்பதில்லை . ரொக்க ஏடு 


ரொக்க ஏடு 
52 

கணக்கியலின் கோட்பாடுகள் 
கணக்குப் போன்று கோடுகளிடப்பட்டுப் பற்று வரவுப் பகுதிகளில் 
பதியப்படுவதால் , ரொக்க ஏடே ரொக்கக் கணக்கின் பணியைச் 
செய்து விடுகிறது . இதனால் ரொக்க ஏடு ஒரு முதற்குறிப்பேடாக 
மட்டுமின்றி , ஒரு முதன்மை ஏடாகவும் ( Principal Book or Ledger ) 
திகழ்கிறது . ரொக்க ஏடுகள் பலவகைப்படும் . 

1. சாதாரண ரொக்க ஏடு ( Simple Cash Book ) 
2. ரொக்கம் , * தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏடு . 

( Cash Book with cash and Discount columns ) 
3. ரொக்கம் , வங்கி , தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏடு 

( Cash Book with Cash , Bank and Discount Columns) 
4. வங்கி , தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏடு ( Cash 
(Book with Bank and Discount Columns only ) 

1 . 

சாதாரண ரொக்க ஏடு 

(( Simple Cash Book ) 
சென்ற அதிகாரத்தில் நாம் ரொக்கக் கணக்குத் தயாரித்தோம் 
அல்லவா ? அவ்வாறே இது பதியப்படுகின்றது . இது ஒரு பத்தி 
படுவதுண்டு . கீழ்க் கண்டவாறு இது கோடுகளிடப்பட்டிருக்கும் ; 


- 


. 


சா . பே 


நாள் 


விவரம் 


பே . 
டி.எ. தொகை நாள் 

எ . 


விவரம் 


தொகை 


எ 


. 


ர . எ . : ரசீது எண் ( Receipt Number ) என்பதின் சுருக்கம் 
பிறரிடமிருந்து நாம் ரொக்கம் பெறும்போழ்து , அதைப் பெற்ற 
தற்கான ரசீது தரவேண்டும் . ரசீது ஏடுகள் ( Receipt Books ) 
பெரும்பாலும் அச்சிடப்பட்டிருக்கும் . அவற்றில் வரிசை எண்கள் 
இடப்பட்டிருக்கும் . பிறர்க்கு ரசீது தரும்போழ்து அதன் எதி 
ரிடைப்படி ( counterfoil ) ரசீது ஏட்டிலேயே இருக்கும் . ரசீது 
என்ணை இப் பத்தியில் குறித்து விடின் , பின்னர் விவரம் தேவைப் 
படும்போழ்து அந்தக் குறிப்பிட்ட எண்ணுள்ள ரசீதின் 

எதிரி 
டைப்படியை உற்று நோக்கின் , வேண்டிய விவரங் கிடைக்கும் , 


ரொக்க ஏடு 


53 


சா . சீ.எ. : சான்றுச் சீட்டு எண் ( Voucher ) என்பதின் சுருக்கமே 
இது . நாம் பணஞ் செலுத்தியதற்குச் சான்றாகப் பிறரிடமிருந்து 
பெறும் ரசீதுகளும் ரொக்கச் சீட்டுகளும் ( Cash Bills ) பயன்படுவ 
தால் அவை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன . சான்றுச் சீட்டு 
கட்கு 

நாம் வரிசை எண் கொடுக்கிறோம் . அந்த எண்ணைக் 
குறிப்பிட்ட கணக்குக் கெதிரில் சா.சீ.எ. பத்தியில் எழுதவேண்டும் 

எடுத்துக் காட்டு 4 : 

கீழ்க் காணும் நடவடிக்கைகளிலிருந்து திரு . ஆப்ராகாமின் 
சாதாரண ரொக்க ஏட்டைத் தயாரிக்க . 
1970 
சனவரி 
2. விற்பனை 

750 
கண்ணனுக்குக் கொடுத்த கழிவு 

75 
5. சரக்கு வாங்கியது 

317 
6. வட்டி பெற்றது 

30 
சரக்கு விற்றது 

257 
7. . பயணச் செலவு 

50 
மேசை , நாற்காலி வாங்கியது 

315 
9. ஆறுமுகத்திடம் பெற்றது 

500 
10. ஆசாதுக்குக் கொடுத்தது 

278 
11 .. கொள்முதல் 

280 
விடை : 

திரு . ஆப்ரகாமின் சாதாரண ரொக்க ஏடு 


... 


.... 


ப 


சா . 

பே. 


பே . 

தொகை 


நாள் 


விவரம் 


நாள் 


விவரம் 


தொகை 


எ . 


எ . 


எ . 


எ . 


1970 


1- 2 விற்பனை 


6 ) வட்டி 


1970 

சன 
150 

2 | கழிவு 
30 5 கொள்முதல் 
257 7 

பயணச் 

செலவு 
500 

மனைத் 


15 
317 


விற்பனை 


50 


9 ஆறுமுகம் 


துணைப் 


பொருள் 
10 | ஆசாது 
11 | கொள்முதல் 
31 ) இருப்பு கீஇ 


315 
218 
280 
222 


1537 


1537 


1970 . 


பிப் 1 இருப்பு 

கீ / கொ 


22 : 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சாதாரணமாக , 

கணக்கை இருப்புக் கட்டுவது போன்றே 
ரொக்க ஏட்டையும் இருப்புக் கட்டுகிறோம் . ரொக்கக் கணக்கைப் 
பொறுத்தவரை, பற்றுப் பகுதியின் கூட்டல் தொகைதான் 
வரவுப் 

பகுதியினும் அதிகமிருக்கும் . அல்லது பற்றுப்பகுதி 
அளவே வரவுப் பகுதியின் கூட்டல் தொகையும் இருக்கும் . 
காரணம் , ரொக்கம் பெறுவதைப் பற்றுப் பகுதியிலும் , ரொக்கம் 
நம்மிடமிருந்து செல்வதை வரவுப் பகுதியிலும் பதிகிறோம் . நம்மிடம் 
வந்ததினும் அதிக ரொக்கம் நம்மிடமிருந்து சென்றிருக்க முடியா 
தன்றோ? 


2. ரொக்கம் , தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏடு 

( Cash Book with Cash and Discount Columns) 


கடன் 


இது இருபத்தி ரொக்க ஏடு என்றும் அழைக்கப்பெறும் . 

ரொக்கத் தள்ளுபடி பற்றி முன்னரே விளக்கியுள்ளோம் 
விரைவில் 

தீர்க்கப் படவேண்டும் என்ற நோக்கோடு 
அளிக்கப்படுவது இது . இதனால் நாம் பிறரிடம் ரொக்கம் 
செலுத்தும் போழ்து நமக்குத் தள்ளுபடி அளிக்கப்படுவதும் 
பிறரிடமிருந்து நாம் தொகை பெறும் போழ்து அவர்க்கு நாம் 
தள்ளுபடி அளிப்பதும் புலனாகும் . ரொக்கம் செலுத்தும்போழ்தும் 
பெறும் போழ்தும் தான் தள்ளுபடி அளிக்கப்படுவதால் - ரொக்க 
நடவடிக்கையுடன் மட்டில் இது தொடர்புற்றிருப்பதால் - ரொக்க 
ஏட்டிலேயே தள்ளுபடிக்கு என்று ஒரு பத்தி ஒதுக்கப்படின் பதிவது 
எளிதாகுமன்றோ? எனவேதான் தள்ளுபடி பத்தியுடன் கூடிய 
ரொக்க ஏடு பயன்படுத்தப்படுகிறது . 

ரொக்க ஏட்டில் பற்றுப் பகுதியில் ஒரு தள்ளுபடி பத்தியும் 
வரவும் பகுதியில் ஒரு தள்ளுபடி பத்தியும் இருக்கும் . தள்ளுபடிக் 
கணக்கில் 

பற்று வைக்க வேண்டியிருப்பின் , பற்றுப்பகுதியில் 
உள்ள தள்ளுபடிப்பத்தியிலும் , தள்ளுபடிக்கணக்கில் வரவுவைக்க 
வேண்டியிருப்பின் , வரவுப்பகுதியிலுள்ள தள்ளுபடிப்பத்தியிலும் 
தொகையைக் குறிக்க வேண்டும் . ரொக்கக் கணக்கில் பற்று 
வைக்கும் பொழுதே தள்ளுபடிக் கணக்கிலும் பற்று வைக்க 
வேண்டியுள்ளது . காரணம் , ரொக்கம் பெறும்போழ்து தான் 
தள்ளுபடி 

அளிக்கிறோம் . இவ்விரண்டுக்குரிய ஒரே வரவுக் 
கணக்கு ஆள்சார் கணக்கு . இவ்வாறே ரொக்கக் கணக்கில் வரவு 
வைக்கும் போழ்து தான் தள்ளுபடிக்கணக்கிலும் வரவு வைக்க 
வேண்டியிருக்கும் . காரணம் நாம் குறிப்பிட்ட காலத்தில் பணம் 
செலுத்தும் போழ்து தானே இது நமக்கு அளிக்கப்படுகிறது ? இவ் 
விரண்டுக்குமுரிய ஒரே பற்றுக் கணக்கு ஆள்சார் கணக்கு. ( நாம் 


ரொக்க ஏடு 


55 


யாரிடம் ரொக்கம் செலுத்துகிறோமோ அவர் கணக்கு ) . இதனால் 
இவற்றைப் பதிவது எளிதாகிறது . 
தள்ளுபடிக்கென்று பத்தி இருப்பது போன்றே 

வங்கிக் 
கணக்கையும் ரொக்க ஏட்டிலேயே இணைப்பது வழக்கம் . வங்கிக்கும் 
ரொக்கத்திற்கும் உள்ள தொடர்பும் , 

காசோலை 

விடுப்பது 
ரொக்கம் கொடுப்பது போன்றே கருதப்படுவதும் இதற்குக் 
காரணமாகும் . ஆனால் , இருபத்திகளுடைய ரொக்க ஏட்டில் 
வங்கிப்பத்தி இல்லை . ஆயினும் வங்கி நடவடிக்கைகளையும் கணக்கில் 
கொடுப்பர் . அந்நிலையில் அவற்றைப் பதியுமுறையை ஐயத் 
திற்கிடமின்றி அறிந்து கொள்ளுதல் நலமாகும் . 

1. காசோலை விடுக்கும் போழ்தெல்லாம் சாதாரணமாக 
வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது வழக்கம் . ஆனால் , இருபத்தி 
ரொக்க ஏட்டில் பதியும் போழ்து காசோலை கொடுத்திருப்பினும் , 
வங்கியிலிருந்து நாம் ரொக்கம் பெற்றதாகவும் பின்னர் , ரொக்கங் 
கொடுத்துச் செலவழித்ததாகவும் கொண்டு இரு பதிவு களைச் 
செய்ய வேண்டும் . 


2. பிறரிடமிருந்து காசோலைகளைப் பெற்ற அன்றே வங்கிக் 
கனுப்பினும் முதலில் ரொக்கம் வந்ததாகப் பதிவு செய்து , பின்னர் 
அந்த ரொக்கத்தை வங்கியில் செலுத்தியதாக மற்றுமொரு பதிவும் 
செய்ய வேண்டும் , 


3. நம் வாடிக்கையாளர்கள் நேரடியாக நம் வங்கிக் கணக்கில் 
பணங்கட்டியிருப்பினும் , நம்மிடம் அவர்கள் ரொக்கம் கொடுத்த 
தாக ஒரு பதிவும் , பின்னர் அதனை நாம் வங்கியில் செலுத்துவதாக 
இன்னுமொரு பதிவுஞ் செய்ய வேண்டும் . ) 

வங்கிக் கணக்கொன்று தனியே வைத்திருக்க வேண்டும் . 


தள்ளுபடிக் கணக்கை இருப்புக் கட்டக்கூடாது . பற்றுப் 
பகுதியில் நாம் பிறர்க்கு அளிக்கும் தள்ளுபடியையும் , வரவுப் 
பகுதியில் பிறரிடம் நாம் பெறும் தள்ளுபடியையும் பதிகிறோ 
மல்லவா ? நாம் பிறர்க்களித்த தள்ளுபடியும் , பிறர் நமக்களித்த 
தள்ளுபடியையும் தனித்தனியே உணரும் நோக்குடன் இவை 
ரொக்க ஏட்டில் கூட்டப்படுகின்றன . பற்றுப் பகுதியிலுள்ள 
தள்ளுபடிப் பத்தியின் கூட்டல் தொகை அளித்த தள்ளுபடிக் 
கணக்கின் ( Discount allowed A / c ) பற்றுப் பக்கத்திற்கும் , வரவுப் 
பகுதியில் உள்ள தள்ளுபடிப் பத்தியின் கூட்டல் தொகை , பெற்ற 
தள்ளுபடிக் கணக்கின் ( Discount Received A / c ) வரவுப் பகுதிக்கும் 
எடுத்துச் செல்லப் படுகிறது . 


56 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக் காட்டு 5 : 

கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலிருந்து சாத்தனாரின் 
இருபத்தி ரொக்க ஏட்டில் பதிந்து இருப்புக் கட்டுக . 
1971 
ஏப்ரல் 1. இருப்பு : ரொக்கம் ரூ . 555 

வங்கி 

ரூ . 5,555 
2. சாத்தப்பனிடம் பெற்றது ரூ 880 / தள்ளுபடி 

அளித்தது ரூ . 20 . 
5 . ரூ . 200 மதிப்புள்ள சரக்கை ரொக்கம் கொடுத்தும் 

ரூ . 800 மதிப்புள்ள சரக்கைக் காசோலை விடுத்தும் 
வாங்கியது . 

வங்கியிற் செலுத்தியது ரூ . 680 . 
7. ரொக்க விற்பனை 

ரூ . 240.. 
8. - சட்டநாதனிடம் ரூ . 490 க்குக் காசோலை விடுத்து 

ரூ . 500 - க்கான கணக்கைத் தீர்த்துக் கொண்டது. 
15. வங்கியிலிருந்து எடுத்தது ரூ. 150 . 
16. காசோலை விடுத்துத் தட்டெழுத்துப் பொறி 

வாங்கியது ரூ 2,000 . 
117. சரவணனிடம் காசோலை பெற்றது ரூ . 835 ; அளித்த 

தள்ளுபடி ரூ . 15 . 
18 . வாடகை கொடுத்தது ரூ . 200 ; எழுது பொருள் 

வாங்கியது ரூ . 100 . 
சரவணனிடம் பெற்ற காசோலை வங்கிக்கனுப்பப் 


| 


பட்டது . 


சாமிநாதனிடம் காசோலை மூலம் பெற்ற வட்டி ரூ . 175 
-- அக் காசோலை உடனே வங்கிக் கனுப்பப்பட்டது . 
22. சம்பத் , சாத்தனாரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியது 


ரூ . 580 . 


23. வீட்டுச் செலவுக்கென சாத்தனார் வங்கியிலிருந்து 

எடுத்துக் கொண்டது ரூ . 460 
25. வங்கியில் கட்டியது ரூ . 400 
26. ஊதியம் காசோலை மூலம் கொடுத்தது ரூ . 1508 . 

விளம்பரச் செலவு ரூ . 200 . 
சரவணனிடம் பெற்ற காசோலைக்குப் பணம் மறுக்கப் 

பட்டு விட்டதாக வங்கி திருப்பிவிட்டது . 
29.. சேதுவிடம் பெற்ற காசோலை ரூ . 240 . 

அளித்த தள்ளுபடி ரூ . 10. 

( காசோலை வங்கிக் கனுப்பப்பட்டது ) 
30. விற்பனை ரூ . 177 . 


விடை 


சாத்தனாரின்இருபத்திரொக்கஏடு 


வ 


பே. 


பே, 


மர 


MA 


தள் படி 


ரொக் கம் 


தள்ளு படி 


நாள் 


விவரம் 


நாள் 


விவரம் 


கம் 


எ. 


எ 


ரூ 


எ. 


எ 


1971 ஏப்ரல்1இருப்புகீ/கொ 

2சாத்தப்பன் 5வங்கி 


20 


1,000 

680 490 


10 


... 


.. 


... 


7விற்பனை 
8வங்கி 15வங்கி 16வங்கி 
17சரவணன் 
21வட்டி 
22|சம்பத் 23வங்கி 26வங்கி 


15 


11971 555ஏப்ரல்5கொள்முதல் 8801 

வங்கி 80018சட்டநாதன் 

16தட்டெழுத்துப் 2401 

பொறி 490118வாடகை 150 

1எழுதுபொருள் 2,000 

வங்கி 83521வங்கி 17522வங்கி 580 

23எடுப்பு 460) 25வங்கி 1,508)26ஊதியம் 835 

விளம்பரம் 240 

1)சரவணன் 17729வங்கி 

30இருப்புகீ/இ 
9,925 


|| 


2,000 

200 100 
83) 175 580 460 

400 1,508) 

200 835 240 

222 9,925 


வங்கி 


10 


15 


29சேது 
30விற்பனை 


45 


25 


1971 
மே.1 


இரும்புகீ/கொ 


222) 


222 


58 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ப 


வங்கிக் கணக்கு 


பே . 


பே . 


நாள் 


விவரம் 


தொகை 


நாள் 


விவரம் 


தொகை 


எ 


எ . 


... 


1971 
ஏப் இருப்பு கீ / இ 

ரொக்கம் 
18 ரொக்கம் 
21 ரொக்கம் . 
22 ரொக்கம் 
25 ரொக்கம் 
29 ரொக்கம் 


5,555 
680 
835 
175 
580 
400 
240 


1971 

8 
15 
16 
23 
26 
30 


ரொக்கம் 
ரொக்கம் 
ரொக்கம் 
ரொக்கம் 
ரொக்கம் 
ரொக்கம் 
ரொக்கம் 
இருப்பு கீ / இ 


.. 


800 
490 
.150 
2,000 

460 
1,508 

835 
2,222 
8,465 


. 


8.465 


1971 
மே 1. இருப்பு கீ / கொ 


2,222 


விளக்கம் : 5-4-71 மொத்தம் சரக்கு வாங்கியது ரூ .1,000 . வங்கி 

பத்தியற்ற ரொக்க ஏட்டின் முறைப்படி ரூ . 800 க்குக் காசோலை 
விடுத்துச் சரக்கு வாங்கியிருப்பினும் , ரூ . 800 வங்கியிலிருந்து 
பெற்றதாகவும் - பின்னர் இதனையும் ரொக்கங் கொடுத்தே 
சரக்கு வாங்கியதாகவும் கொள்ளப்பட்டது . எனவே பற்றுப் 
பகுதியில் ரொக்கப் பத்தியில் ரூ . 800 வங்கியிலிருந்து எடுத்த 
தற்காகப் பற்று வைக்கப்பட்டுள்ளது . பின்னர்ச் சரக்கு 
வாங்கியதற்கு ரொக்கக் கணக்கில் ரூ .1,000 வரவு வைக்கப் 

பட்டுள்ளது . 
21-4-71 சாமிநாதனிடம் வட்டிக்காகப் பெற்ற 

காசோலையை 
உடனே வங்கிக்கனுப்பினும் , முதலில் அவர் ரொக்கமே 
கொடுத்ததாகக் கருதப்பட்டு ரொக்கக் கணக்கில் பற்று 
வைக்கப்படுகிறது . பின்னர் , அந்த ரொக்கம் வங்கியில் 
செலுத்தப் படுவதாகக் கொண்டு ரொக்கக் கணக்கில் வரவு 

வைக்கப்படுகிறது . 
22-4-71 சம்பத் சாத்தனார் வங்கிக் கணக்கில் செலுத்தியது 

விளக்கம் மேற்கண்டவாறே . 
26-4-71 சரவணனிடம் பெற்ற காசோலைக்குப் 

மறுக்கப் 
படினும் இம் முறையில் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு. 
வைப்பதற்கு மாறாக ரொக்கக் கணக்கில் பற்றும் வங்கிக் 
கணக்கில் வரவுக்கும் முதலில் பதிந்து பின்னர்ச் சரவணன் 
கணக்கில் பற்றும் , ரொக்கக் கணக்கில் வரவும் வைக்கப்படு 
கின்றன . அவரிடமிருந்து காசோலை பெறும் போழ்து தள்ளு 
படிக் கணக்கில் பற்று வைத்தோம் . காசோலை வசூலாகாத 
தால் தள்ளுபடிக் கணக்கில் வரவு வைத்தும் முன்னர்ச் செய்த 
பதிவை நீக்குகிறோம் . 


பண 


ரொக்க ஏடு 


59 


ரொக்கம் , வங்கி , தள்ளுபடி பத்திகளுள்ள ரொக்க ஏடு 

( Cash Book with Cash , Bank and Discount Columns ) 


இது முப்பத்தி ரொக்க ஏடு ( Triple Column Cash Book ) 
எனவும் அழைக்கப்படுகிறது . 

வங்கி நடவடிக்கைகள் மிகுந்துள்ள இற்றை நாள்களில் , வங்கிக் 
கணக்குக்கென்று ஒரு பத்தியையும் ரொக்க ஏட்டிலேயே இணைத்து 
விடுகின்றனர் . இதனால் மிகவும் எளிமையாக இவை பதியப்படுவ 
துடன் , வங்கிக் கணக்கென்று ஒன்று தனியாகப் பேரேட்டில் இருக்க 
வேண்டிய தேவையும் நீங்கி விடுகிறது . தள்ளுபடிக் கணக்கில் 
பதிவது போன்றே , வங்கிக் கணக்கில் பற்று வைக்கப் பற்றுப் 
பகுதியில் உள்ள வங்கிப் பத்தியிலும் , வங்கிக் கணக்கில் வரவு 
வைக்க , வரவுப் பகுதியில் உள்ள வங்கிப் பத்தியிலும் பதிய 
வேண்டும் . காசோலை விடும் போழ்தெல்லாம் , வங்கிக் கணக்கில் 
நேரடியாக வரவு வைக்கலாம் . பிறரிடமிருந்து காசோலை பெற்றால் , 
அது உடனே வங்கிக்கனுப்பப் பட்டால் , வங்கிக் கணக்கில் நேரடி 
யாகப் பற்று வைத்திடலாம் . குறிப்பேட்டுப் பதிவுகளில் விளக்கிய 
வாறே முப்பத்தி ரொக்க ஏட்டில் பதிய வேண்டும் . 

வங்கியிலிருந்து எடுத்தது எனும் நடவடிக்கையில் ரொக்கக் 
கணக்கில் பற்றும் , வங்கிக் கணக்கில் வரவும் வைக்கப்பட வேண்டு 
மல்லவா ? இந் நடவடிக்கையில் பற்று வரவுக்குரிய கணக்குகள் 
இரண்டும் பேரேட்டின் ஒரே பக்கத்தில் எதிரெதிர்ப் பதிவு களாக 
எழுதப்பட்டிருப்பதால் , பே . பே . எ . பத்தியின் கீழ் எ ( எதிர்ப் 
பகுதி- contra- என்பதன் சுருக்கம் ) என்று எழுதிவிடின் போதும் . 
அதாவது ரொக்கம் பற்று வைக்கப்படும் போழ்து அதற்குரிய 
வரவுக் கணக்கான வங்கிக் கணக்கின் பெயரை விவரம் பத்தியில் 
எழுதுகிறோம் . அவ்வங்கிக் கணக்கு அதே பக்கத்தில் வரவுப் 
பகுதியில்தான் உள்ளது என்பதன் பொருள் அது . அவ்வாறே 
வரவுப் பகுதியில் வங்கிக் கணக்கு வரவு வைக்கப்படுகிறது . 
விவரப் பத்தியில் அதற்குரிய பற்றுக் கணக்கான ரொக்கக் 
கணக்கின் பெயரை எழுதுகிறோம் . அந்த ரொக்கக் கணக்கு அதே 
பக்கத்தில் எதிர்ப் பகுதியான பற்றுப் பகுதியில் தான் உள்ளது 
என்பதைக் காட்ட வரவுப் பகுதியிலும் பே . ப . எ . கீழ் எ என்று 
எழுதுகிறோம் . இப் பதிவுகள் எதிர்ப் பதிவுகள் ( Contra Entries ) 
எனப்படுகின்றன . 


எடுத்துக் காட்டு 6 : எடுத்துக் காட்டு 5 - ல் கொடுக்கப்பட்ட நட 

வடிக்கைகளை முப்பத்தி ரொக்க ஏட்டில் பதிந்து இருப்புக் 
கட்டுக , 


விடை: 


சாத்தனாரின்மூன்றுபத்திரொக்கஏடு 


சா 


நாள் 


விவரம் 


பே.)தள்ளுரொக 

படிகம் எ 


வங்கி ரூ 


நாள் 


விவரம் 


பே. ப. 


படி 


ரொக் கம் ரூ 


எ 


எ. 


ரூ 


ரு 


800 


20 


200 680 


... 


எ 


10 


490 150 


எ 


எ 


1971 ஏப்ரல் 

1இருப்புகீ/கொ 2 சாத்தப்பன் 5)ரொக்கம் 7விற்பனை 15 

வங்கி 
17 

சரவணன் 18ரொக்கம் 21வட்டி 22)சம்பத் 25ரொக்கம் 29 

சேது 30விற்பனை 


15 


555|5,555 
8801 

680 2401 150/ 835 

835 175 580 400 

240 177| 


... 


எ 


18 


1971 ஏப்ரல் 5 

கொள்முதல் 

வங்கி 8| 

சட்டநாதன் 15ரொக்கம் 16தட்டெழுத்துப் 

பொறி வாடகை எழுதுபொருள் 

வங்கி *23எடுப்பு 25வங்கி 26ஊதியம் 

விளம்பரம் 

|சரவணன் 30இருப்புகீ/இ 


... 


எ 


எ 


10 


எ 


2,000 
200 100 835 

460 400 

1,508 200 

835 2222,222 2,837)8,465. 


45) 


2,837/8,465 


15 


1971 மே1இருப்புகீ/கொ 


222|2,222 


25 


-- 


ரொக்க ஏடு 


61 


4 , வங்கி , தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏடு 

( Cash Book with Bank and Discount Columns ) 
பெரிய தொழில் அல்லது வணிக நிறுவனங்களில் ரொக்கம் 
கையாள்வது பெரும்பாலும் தவிர்க்கப்படுகிறது . செலவினங்களை 
மேற்கொள்ள வேண்டியிருப்பினும் , பிறர்க்குப் பணந்தர வேண்டி 
யிருப்பினும் , காசோலையே பயன்படுத்தப் படுகிறது . வரும் 
ரொக்கமும் , காசோலையும் உடனடியாக வங்கிக்கனுப்பப் படுகிறது . 
அஞ்சற் செலவு , சுமை கூலி ( Carriage ) ; எழுது பொருட் செலவு 
போன்ற மிகவும் சிறுசிறு செலவினங்கட்கே ரொக்கம் பயன் 
படுத்தப் படுகிறது . இதற்கெனச் சில்லரை ரொக்க ஏட்டினைப் 
( Petty Cash Book ) பயன்படுத்திக் கொள்வர் . ரொக்கப் பத்தி 
ரொக்க ஏட்டில் இருப்பதில்லை . வரவுகள் அனைத்திற்கும் வங்கிக் 
கணக்கில் பற்றும் செலவு அனைத்திற்கும் வங்கிக் கணக்கில் வரவும் 
வைத்து விடின் போதும் . 
எடுத்துக் காட்டு 7 : 

அறவாணனின் வங்கி தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க 
ஏட்டில் பதிந்து இருப்புக் கட்டுக . செலவுகட்குக் காசோலை 
தெருவதாகவும் , பெறும் ரொக்கம் உடனடியாக வங்கி , கனுப்புவ 
தாகவும் கொள்க . 
1971 
சூலை 1. வங்கியிருப்பு ரூ .5,555 ; ரொக்கக் கொள் முதல் ரூ . 2,500 ; 

விற்பனை ரூ .2,758 ; வட்டி காசோலை மூலம் பெற்றது . ரூ .72 
3. சில்லரைக் காசுக் கணக்கருக்குக் கொடுத்தது ரூ .92 . 
4. மதிவாணனிடம் காசோலை ரூ . 1,770 பெற்றுக் கொண்டு 

அளித்த தவளுபடி ... ரூ . 30 . 
6. ரூ . 5,000 மதிப்புள்ள எந்திரம் 10 % வியாபாரத் தள்ளு 

படியில் வாங்கியது . 
10 . அறவாணன் தன் வீட்டுக்கு வேண்டிய மேசை , நாற்காலி 

வாங்கியது ரூ . 550 . 
அம்பலவாணனிடம் ரூ . 100 ரொக்கமும் ரூ .590 க்குக் 

காசோலையும் பெற்றுக் கொண்டு அளித்த தள்ளுபடி ரூ .10 . 
15 . ஊதியங் கொடுத்தது ரூ .500 . 
17 . இலாப ஈவு வங்கி வசூலித்தது ரூ 100 . 

வங்கிக் கட்டணம் ரூ . 10 . 
20 . 

ரூ . 1,200 ரொக்கமும் ரூ 350 க்குக் காசோலையும் ரொக்க 

விற்பனையில் பெற்றது . 
25. ரொக்க கொள்முதலுக்குக் கொடுத்தது ரூ .570 . 

கலைவாணனுக்கு ரூ . 690 க்கு கொடுத்துத் தீர்த்துக் 
கொண்ட கணக்கு ரூ .700 . 
கழிவு பெற்றது ரூ. 250 , 


விடை: 


அறவாணனின்ரொக்கஏடு 


வ 


பே. 


தள்ளு 


சா.பே. 


தள்ளு படிவங்கி 


நாள் 


விவரம் 


ப. 


படி 


U. 


எ 


எ. 


எ. 


எ. 


வங்கிநாள்விவரம் ரூ 

| 
1971 5,555சூலை1கொள்முதல் 


1971 சூலை1. 


இருப்பு 


2,500 


விற்பனை 


2,758 


3|சில்லரைக்காசு 


.. 


92 


... 


72 


6.எந்திரம் 


4,500 


: 


வட்டி 4.|மதிவாணன் 


30 


1,770 


10.|எடுப்பு 


550 


10. 


அம்பலவாணன் 


10 


690 


15.ஊதியம் 


500 


17.வங்கிக் 


17. 


இலாபஈவு 


100 


கட்டணம் 


10 





... ... 


20.விற்பனை 


1,550 


25.கொள்முதல் 


570 


25. 


கழிவு 


250 


... 


கலைவாணன் 


10 


. 


690 


31.இருப்புகீ/இ 


3,333 


4012,745 


10|12,745 


1971) 


ஆக.1 


இருப்புகீ/கொ 


3,333 


ரொக்க ஏடு 


63 


சில்லரை ரொக்க ஏடு 

( Petty Cash Book ) 


வரும் ரொக்கத்தை அவ்வப்பொழுது வங்கிக்கனுப்பிச் 
செலுத்த வேண்டியவற்றிற்குக் காசோலை விடும் வழக்கமுள்ள 
பெரிய நிறுவனங்கள் , சிறுசிறு செலவினங்கட்கு மட்டில் ரொக்கத் 
தைத்தான் பயன் படுத்தியாக வேண்டும் என்று கண்டிருக்கிறோம் . 
போக்குவரத்து , அஞ்சல் , தந்தி , எழுதுபொருள் , துப்புரவு செய்தல் , 
வாடிக்கையாளர்கட்கு அளிக்கும் தேநீர்ச் செலவு போன்ற சில் 
லரைச் செலவுகளை மேற்கொள்ள சில்லரைக் காசுக் கணக்கர் ( Petty 
Cashier ) இருப்பார் . இவ்வகையில் ரொக்க நடவடிக்கைகள் இரு 
பகுதிகளாகப் பிரிக்கப்படுகின்றன . பெருந் தொகைகளைப் பதிய 
தலைமைக் காசுக் கணக்கரும் ( Chief Cashier ) சில்லரை நடவடிக்கை 
களைப் பதிய சில்லரைக் காசுக் கணக்கரும் இருப்பர் . முழுவதற்கும் 
காசோலைகளைப் பயன்படுத்தா நிறுவனங்களிலும் மிகவும் சிறு சிறு 
செலவினங்களை ரொக்க ஏட்டில் பதிந்து வருதல் அவ்வளவு சிறந்த 
தன்று . ரொக்க ஏட்டில் அளவிறந்த பதிவுகள் காணப்படுவதுடன் 
பிழையேற்படவும் காரணமாக இருக்கும் . எனவே அந்நிறுவனங் 
களும் சில்லரைக் காசுக் கணக்கரிடம் இப் பணியை ஒப்படைக் 
கின்றனர் . 

குறிப்பிட்ட காலத்திற்கு -- ஒரு வாரம் -- ஒரு திங்கள் என 
எவ்வளவு தொகை 

தொகை தேவையிருக்கும் என்பதை மதிப்பிட்டு , 
அத்தொகையைச் சில்லரைக்காசுக் கணக்கரிடம் கொடுப்பர் . அவர் 
இச்செலவினங்களை மேற்கொள்வதுடன் , அவற்றைச் சில்லரை 
ரொக்க ஏட்டிலும் ( Petty Cash Book ) அவ்வப்பொழுது பதிந்து 
வருவர் . சிறுசிறு செலவினங்களாயினும் , ஒவ்வொன்றிற்கும் 
சான்றுச் சீட்டுகள் பெற்றாக வேண்டும் . 


பஸ் கட்டணம் , அஞ்சற் செலவு , போன்றவற்றிற்கு உரிய 
சான்றுச் சீட்டுகள் பிறரிடமிருந்து 

பிறரிடமிருந்து கிடைக்காமற் போகலாம் . 
ஆனால் , வணிக நிறுவனமே அவ்வகையான செலவினங்கட்கு 
அச்சடித்த சான்றுச் சீட்டுக்களைப் ( Printed Vouchers ) பயன்படுத்து 
கின்றன. செலவினங்களை மேற்கொள்பவர் அதில் எழுதி 
கையொப்பமிட வேண்டும் . உரியவர்கள் , அச்செலவினங்களை 
ஏற்றதற்கு மேலொப்பம் ( Counters Sign ) செய்ய வேண்டும் . 


தலைமைக்காசுக் கணக்கரிடமிருந்து , தொகை பெறும்போழ்து , 
ரொக்க ஏட்டில் காசோலையாயின் வங்கிக் கணக்கிலும் , ரொக்க 
மாயின் ரொக்கக் கணக்கிலும் வரவு வைக்கப்படும் . சில்லரை 
ரொக்க ஏட்டில் மீண்டும் நிகழக்கூடிய செலவினங்களுக்குத் தனித் 


64 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தனிப் பத்திகள் ஒதுக்கி அவற்றில் பதிந்து வரின் பயன் மிகவும் 
விளையும் . வாரம் ஒரு முறையோ , திங்களொரு முறையோ - வழக்கத் 
திற்கேற்ப சில்லரை ரொக்க ஏட்டை இருப்புக்கட்டும் போழ்து , பல் 
வகையாய்ப் பகுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொன்றையும் 
தனித்தனியே கூட்டின் , ஒவ்வொரு செலவினத்திற்கும் ஆன செலவு 
எவ்வளவு என்பதைக் கண்டவுடன் தெரிந்து கொள்ள முடியும் . இவ் 
வகை . ரொக்க ஏடு பாகுபடுத்தப்பட்ட சில்லரை ரொக்க ஏடு 
( Analytica Petty Cash Book ) எனப்படும் . 


எடுத்தெழுது முறை 

ரொக்கம் அல்லது காசோலை பெறும்போழ்து ; சில்லரை 
ரொக்கக் கணக்கில் பற்றும் , ரொக்கம் அல்லது . வங்கிக் கணக்கில் 
வரவும் வைக்கப்படுகிறது . பின்னர் , கால் இறுதியில் ஒவ்வொரு 
செலவினப் பத்தியின் கூட்டல் தொகையை அந்தந்த செலவினக் 
கணக்கில் பற்றும் சில்லரை ரொக்கக் 

கணக்கில் 

மொத்தத் 
தொகைக்கு வரவும் வைத்து ஒரு குறிப்பேட்டுப் பதிவு செய்தால் 
போதுமானது . 

சில்லரை ரொக்கக் சுணக்கு காட்டும் இருப்பு 
இப்பொழுது சில்லரைக் காசுக் கணக்கர் கையில் இருக்க வேண்டும் 
என்பது புலனாகும் . 
முன்பண மீட்புமுறை ( Imprest System ) 

சில்லறை ரொக்க ஏட்டை முன்பண மீட்பு முறையில் 
வைத்திருப்பதே சாலவும் சிறந்தது . குறிப்பிட்ட காலத்திற்கு 
ஆகுஞ் சில்லறைச் செலவுகளை மதிப்பிட்டு அதாவது , 
திங்கள் ஒரு வாரம் அல்லது 15 நாட்களுக்கு ஆகுஞ் செலவை மதிப் 
பிட்டு அத் தொகையைச் சில்லறைக் காசுக்கணக்கரிடம் முன் 
பணமாகக் கொடுப்பர் . எடுத்துக்காட்டாக , ஒரு திங்கட்கு 
ரூ . 100 இம்முறையில் கொடுப்பதாகக் கொள்வோம் . முன் விளக்கிய 
வாறு செலவுகளை மேற்கொண்டு பதிந்து வரும் சில்லரைக் காசுக் 
கணக்கர் அத்திங்கள் இறுதியில் இருப்புக்கட்டித் தலைமைக்காசுக் 
கணக்கரிடம் காண்பிப்பார் . ரூ . 92 அவர் , செலவழித்திருப்பின் , 
அவர் கையில் ரூ . 8 இருக்க வேண்டும் . இப்பொழுது தலைமைக் 
காசுக் கணக்கர் அவர் செலவழித்தத் தொகைக்குக் காசோலை 
ஒன்று தருவார் . இவ்வெடுத்துக் காட்டின்படி ரூ. 92 அவர்க்கு 
இப்பொழுது தரப்படும் . இதனால் அடுத்த திங்கள் முதல் நாள் 
அவர் கையில் ரூ . 100 இருக்கும் . இவ்வாறு ஒவ்வொரு திங்களும் 
செலவழித்த - தொகை தரப்படுவதால் முதன் முதலில் முன் 
பணமாகக் கொடுக்கப்பட்ட அதே தொகையை வைத்து ஒவ்வொரு 
திங்களும் நடவடிக்கைகளைத் தொடங்க முடிகிறது. இம் முறையை 
முன் பண மீட்புமுறை என்கிறோம் , 


ரொக்க ஏடு 

65 
பயன்கள் 

1. ரொக்க ஏட்டில் முக்கியமான பதிவுகளே காணப்படும் , 
நாள்தோறும் நிகழக்கூடிய எண்ணற்ற சிறுசிறு செலவுகள் அதில் 
பதியப் பெறாது , சில்லரை ரொக்க ஏட்டில் பதியப்படுவதால் 
ரொக்க ஏடு சிறந்த முறையில் வைத்திருக்கப்படுகிறது . 

2. சில்லரைக் காசுக் கணக்கர் அவ்வப்பொழுது தலைமைக் 
காசுக் கணக்கரிடம் சில்லரை ரொக்க ஏட்டினைக் காட்டிப் பணம் 
பெற வேண்டியுள்ளது . இதனால் தவறுகள் நிகழாமல் அவர் கண் 
காணித்துக் கொள்வார் . 

3. சில்லரை ரொக்க ஏட்டில் பிழைகள் ஏதும் காணப்படினும் 
தலைமைக் காசுக் 

அதனைக் கண்ணுறும் போழ்து , 
பிழைகளைத் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுகிறது . 


கணக்கர் 


4. இம்முறையிலும் , செலவினங்கள் பாகுபடுத்தப்பட்டுப் 
பதியப் பெறுகின்றன . ஒவ்வொரு வாரத்தில் அல்லது திங்கள் இறுதி 
யிலும் செலவினங்கள் ஒவ்வொன்றின் மொத்தத் தொகையே பெயர 
ளவுக் கணக்குகட்கு எடுத்துச் செல்லப்படுவதால் , எடுத்தெழுதுவது 
மிகவும் எளிதாகின்றது . கடும் உழைப்பு இதனால் தவிர்க்கப் 
படுகிறது. 


5. தலைமைக் காசுக் கணக்கரின் சுமை ஓரளவு குறைகிறது . 
இதனால் பெருந் தொகைகளைப் பெறுவதிலும் தருவதிலும் ஆழ்ந்த 
கவனத்தைச் செலுத்த அவரால் இயலும் . 

சில்லரை ரொக்க ஏடு அடுத்த பக்கத்தில் ( 66 ) கண்டவாறு 
கோடுகளிடப் பட்டிருக்கும் . 

1. முதல் பத்தி “ ரொக்கம் பெற்றது ஆகும் . அதாவது 
தலைமைக் காசுக் கணக்கரிடம் ரொக்கமோ , காசோலையோ பெறும் 
பொழுதுதான் இங்கெழுதப்படும் . இதனால் தான் சில்லரை 
ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியில் இப் பத்தி மட்டிலுமே உள்ளது . 
நாள் , விவரம் - இப் பத்திகள் பற்று வரவுப் பகுதிகட்குப் 
பொதுவாக இருக்கும் வரையில் கோடுகளிடப்பட்டுள்ளன . 


2. ரொ . ப . எ . ( C. B. F. ) | ரொக்க ஏட்டுப் பக்க எண் 
என்பதன் சுருக்கம் . தலைமைக் காசுக் கணக்கரிடம் பணம் பெறும் 
பொழுது , ரொக்க ஏட்டில் வரவு வைக்கப்படும் என்கிறோம் . 
எப் பக்கத்தில் ரொக்க ஏட்டில் பதிவாகியுள்ளது என்பதை இவண் 
குறிக்க வேண்டும் . 


3. நாள் : நடவடிக்கைகள் நிகழும் நாளைக் குறிப்பிடுகிறோம் . 


விவரம் 


பெறும் தொகை 


ரொ. . எ. 


நாள் 


மொத்தம் செலவழித் 


போக்கு 


பாகுபடுத்தப்பட்டசெலவினங்கள் அஞ்சல் எழுது 

பொதுச் தந்திபொருள்வரத்து 

செலவு ரூ 

ரூ 


எ. 


கு 


கா 


ரொக்க ஏடு 


67 


4. விவரம் : இங்குக் கணக்குகளின் பெயரைமட்டும் குறிப் 
பிடாது , சிறிது விளக்கமாகவே - எதனால் செலவழிந்தது என்பதை 
எழுதுகிறோம் . 


முதலில் ரொக்கம் பெற்றதை ரொக்கம் என்றோ வங்கி என்றோ 
குறிக்கிறோம் . பெற்ற தொகை பற்றுப்பகுதியில் குறிக்கப்படுகிறது . 
பிற செலவினங்களின் தொகைகள் வரவுப் பகுதியில் பதியப் 
படுகின்றன. 


5. - சா . சீ . எ . ( V. N ) சான்றுச் சீட்டு எண் . செலவு மேற் 
கொள்ளும் போழ்தெல்லாம் சான்றுச் சீட்டுப் பெற்றாக வேண்டும் 
அல்லவா ? அதற்கு நாம் வரிசை எண் குறிக்கிறோம் . அதனை 
இங்குக் குறிப்பிட வேண்டும் . 


6. மொத்தம் செலவழித்தது . 

செலவழித்தது . ( Total amount spent ) : 
விவரப்பத்தியில் எழுதப்படும் 

செலவினங்கட்கு 

எதிரில் 
இப் பத்தியின் கீழ் செலவழித்த தொகை குறிக்கப்படுகிறது . 
இதன் மொத்தத் தொகையைக் கூட்டின் ஒரு திங்களில் செல 
வழித்த மொத்தத் தொகை கிடைக்கும் . 


7. பாகுபடுத்தப்பட்ட செலவினங்கள் : அஞ்சலும் தந்தியும் , 
எழுது பொருள் , சுமைகூலி, போக்கு வரத்துச் செலவு போன்ற 
மீண்டும் மீண்டும் நிகழக் கூடிய செலவினங்கட்குத் தனித்தனிப் 
பத்திகளிடுகிறோம் . பொதுச்செலவு என்ற பத்தியில் பகுக்கப் 
படர்த செலவினங்களைக் குறிக்கிறோம் . மொத்தம் செலவழித்த 
தொகைப் பத்தியில் தொகையை எழுதிய பிறகு , அது எச் செல 
வினத்திற்குரியதோ அப் பத்திக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . 
எடுத்துக்காட்டாக , அஞ்சல் தலைகள் வாங்கியது என்ற விவரத்தை 
முதலில் விவரப்பத்தியில் குறிப்பிட்டு அத்தொகையை மொத்தம் 
செலவழித்த தொகைப் பத்தியில் அதே வரியில் குறிக்கப்படு 
கிேறது . பின்னர் அதே வரியில் அஞ்சல் செலவுப் பத்தியின்கீழ் 
மீண்டும் அத் தொகை எழுதப்படுகிறது . 


திங்கள் முடிவில் பலவகைச் செலவினப் பத்திகளும் தனித் 
தனியே 

கூட்டப்படும் . இப்பொழுது ஒவ்வொரு வகையிலும் 
எவ்வளவு செலவு ஆகியிருக்கிறது என்பதை உணர்கிறோம் . செல 
வினங்கள் இவ்வாறு பாகுபடுத்தப்படுகின் றன . 


இதனை இருப்புக்கட்டும் முறை 

கீழே 

கொடுக்கப்பட்ட 
எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டுள்ளது . 


68 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 8 : 

கீழே கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலிருந்து செழியனின் 
முன்பண மீட்பு முறையில் வைத்திருக்கும் பாகுபடுத்தப்பட்ட 
சில்லரை ரொக்க எட்டில் பதிக . 


1971 


சூன் 


1 


சில்லரைக் காசுக் கணக்கருக்குக் கொடுத்த 
காசோலை 


100 


சூன் திங்களில் அவர் செல வழித்த விவரம் : 


3 


அஞ்சல் தலைகளும் உறைகளும் 


7 50 


பேனா, பென்சில் வாங்கியது 


10 00 


4 . 


வண்டிச் சத்தம் 


.. 


2 20 


5 


வாடகைக்கார் கட்டணம் 


4 50 


வாடிக்கையாளர்கட்குக் கொடுத்த தேநீர்ச் 
செலவு 


3 50 


19 


தந்தி கொடுத்தது 


*.. 


2 30 


11 


பஸ் கட்டணம் 


கட்ட 


டணப் 


1 30 


: 


12 


சுமை கூலி 


0 75 


14 


குண்டூசி , கொக்கிகள் ( pins and clips) 


... 


4 00 


17 


நாளிதழ் , வார இதழ்கட்குச் 
செலுத்தியது 


8 


24 சேரனுக்குக் கொடுத்தது 


15 50 


25 


பதிவஞ்சலில் அனுப்பியது 


1 50 


27 


இரசீது ஏடு அச்சடித்தது 


20 00 


29 


அலுவலகத்தைச் சுத்தப்படுத்தியது 


... 


2 00 


30 


போக்கு வரத்துச் செலவு 


... 


3 00 


வான. 


வ 


செழியனின்பாகுபடுத்தப்பட்டசில்லரைரொக்கஏடு. 

பாகுபடுத்தப்பட்டசெலவினங்கள் 


Gபேரேட்டுக் 


விவரம் 


பே, 


பெறும்ரொ,நாள் 
தொகை 


எ. 


ரூ. 


எ. 


கா 


கா 


ரூ. 


கா 


கா 


எ. 


100 


7501 


7-150 


10 


22 


220 


10 2|20/ 41501 3150 


4150/ 


3150/ 


1971 சூன்1வங்கி-காசோலைபெற்றது 3|அஞ்சல்தலைகளும்உறை 

களும் பேனா,பென்சில் 4வண்டிச்சத்தம் 
5 

வாடகைக்கார்கட்டணம் வாடிக்கையாளர்-தேநீர்ச் 

செலவு 
10|தந்தி 11பஸ்கட்டணம் 12 

சுமைகூலி 14|குண்டூசி,கொக்கிகள் 17நாளிதழ்,வாரஇதழ் 24|சேரன் 25பதிவஞ்சல் 27|இரசீதுஏடுஅச்சடித்தது 29அலுவலகம்சுத்தப்படுத்த 30போக்குவரத்துசெலவு 


4 


15 


230/2|30| 1301 

1|30| 075/ 

0175| 
4 8 

8 15 

15011501 20 

20 2 

2 3 

3 85|55|11|30|2|95|8|80|13|50|34| 

1445 100 


15| 


இருப்புகீ/இ 


100 


14|45| 
85155) 


சூலை1)இருப்புகீ/கொ 

வங்கி-காசோலைபெற்றது 


70 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வினாக்கள் 
1. பல்வகைத் துணையேடுகள் யாவை ? அவற்றால் விளையும் 

பயன்களை விவரி . 


2 . 


பலவகை ரொக்க ஏடுகளையும் விவரித்து கூறுக . 


3. சில்லரை ரொக்க ஏடு என்றால் என்ன ? அத்தகைய ஏடு 

வைத்திருப்பதின் நோக்கம் யாது ?. 
4. முன்பண மீட்பு முறையில் 

முறையில் வைக்கப்படும் சில்லரை 
ரொக்க ஏட்டை விவரி . அதனாலுறும் பயன்களைக் கூறுக . 


பயிற்சி 


1. கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மறைமலையின் 
ரொக்கம் , தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏட்டில் பதிந்து 
இருப்புக் கட்டுக . வங்கிக் கணக்கையும் தயாரிக்க . 


1971 


ரூ 
2,761 


1 


இருப்புகள் : வங்கி 


ரொக்கம் 


902 


540 


2,000 


1,000 


ரொக்க விற்பனை 
2 படியெடுக்கும் பொறி (Duplicator ) 

காசோலை விடுத்து வாங்கியது 
5 மணிவண்ணனிடம் ரூ . 980 பெற்றுக் கொண்டு 

தீர்த்த கணக்கு 
6 வட்டி பெற்றது 
7 வங்கியிற் செலுத்தியது 

ரூ 451 ரொக்கம் கொடுத்தும் ரூ . 1200 க்குக் 

காசோலை விடுத்தும் சரக்கு வாங்கியது . 
10 மனைத்துணைப் பொருள் விற்றதில் பெற்ற 

காசோலை 


125 ) 


1,500 - 


750 


( காசோலை உடனே வங்கிக் கனுக்கப்பட்டது . ) 
11 மணிவாசகத்திடம் காசோலை மூலம் பெற்றது . 

அளித்த தள்ளுபடி 


490 


10 


.. 


ரொக்க ஏடு 


71 


12 வங்கியிலிருந்து எடுத்தது 


700 


18 


... 


25 


ஊதியங் கொடுத்தது 

1,250 
மணிவாசகத்திடம் பெற்ற காசோலை வங்கிக் 
கனுப்பப்பட்டது 

50 
மதிவாணனுக்குக் கொடுத்த கழிவு 

75 
மாரிமுத்துவிடம் பெற்றது 

190 
அளித்த தள்ளுபடி 

10 
மணிவாசகத்திடம் பெற்ற காசோலைக்குப் பணமறுக்கப் 
பட்டதாக வங்கி அறிவித்துக் காசோலையைத் திருப்பி 


26 


30 


விட்டது . 


( 2 ) மேலே . கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை முப் பத்தி 

ரொக்க ஏட்டில் பதிந்து இருப்புக் கட்டுக . 


( 3 ) 1-7-1971ல் திரு . வி . கலியாணத்தின் கையில் ரூ . 111 - ம் 

வங்கியில் ரூ 1,111 - ம் இருந்தன . அத்திங்களுக்கான 
நடவடிக்கைகள் கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றை 
ரொக்கம் , வங்கி , தள்ளுபடி பத்திகளுள்ள . ரொக்க 
ஏட்டில் பதிந்து இருப்புக் கட்டுக . 


சூலை , 


2 


கொள்முதல் 


200 


... 


2 

ரூ . 500 வங்கியிலிருந்து எடுத்து ரூ . 100 
சில்லரைக் காசுக் கணக்கருக்கும் ரூ . 400 

விளம்பரத்துக்கும் கொடுத்தது . 
8 கனகனிடம் சரக்கு விற்றுப் பெற்ற ரொக்கம் 

ரூ . 200 , காசோலை ரூ . 300 . 
9 விசயனிடம் வாங்கிய சரக்குக்குக் கொடுத்த 

காசோலை 
9 

கனகனிடம் பெற்ற காசோலை - ரூ . 300 ம் 

வங்கிக்கனுப்பப்பட்டது 
10 விற்பனையில் பெற்ற காசோலை 

( உடனே வங்கியிற் செலுத்தப்பட்டது ) 


250 


1,000 


72 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


700 


சூல 
12 - கபிலனுக்குக் கொடுத்த காசோலை 

பெற்ற தள்ளுபடி 
விளம்பரம் 


... 


25 


519 


18 காளப்பனிடமிருந்து பணவாணை ( M.0 . ) 

மூலம் பெற்ற வட்டி 


50 


19 வங்கியிற் செலுத்தியது 


200 


150 


886 


14 


20 கன்னியப்பன் வங்கியில் நேரடியாகக் 

கட்டியது 
21 கண்ணப்பனிடம் பெற்ற காசோலை 

அது உடனே வங்கிக்கனுப்பப்பட்டது 

அவர்க்களித்த தள்ளுபடி 
25 பங்குகள் வங்கி மூலம் விற்றது 

வங்கிக் கட்டணம் 
26. கட்டி முத்துக்குக் கொடுத்தக் கழிவு 
27 காளிமுத்துவிடம் பெற்ற கடன் 
28 வங்கியிலிருந்து ரூ . 1,000 எடுத்து மேற் கொண்ட 

செலவுகள் : 


... 


900 


25 


100 


1,000 


சைக்கிள் வாங்கியது ரூ . 500 


விற்பனை வரி 


120 


சில்லறைச் செலவுகள் 


50 


150 


30 நகர் மன்ற வரி காசோலை மூலம் கட்டியது 

உரிமையாளர் வி. கல்யாணம் தன் வீட்டுச் 

செலவுக்குக் கொடுத்தது 
31 விற்பனை 


300 


150 


( 4 ) மேலே கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளைத் திரு . வி . 
கலியாணத்தின் இரு பத்தியுள்ள ரொக்க ஏட்டில் ( ரொக்கம் , 
தள்ளுபடி ) பதிக . பேரேட்டில் உள்ள வங்கிக் கணக்கையும் 
தயாரிக்க . 


ரொக்க ஏடு 


73 


( 5 ) கவிமணியின் முப்பத்தி ரொக்க ஏட்டில் கீழே கொடுக்கப் 

பட்ட நடவடிக்கைகளைப் பதிந்து இருப்புக் கட்டுக . 


1971 


2,222 


ஆகஸ்டு 1 இருப்புகள் : வங்கி 

ரொக்கம் 


222 


1 


ரொக்க விற்பனை 


1,028 


3 


கருணாகரனிடம் பெற்ற காசோலை 


980 


20 


. 


* 4 


அவர்க்களித்த தள்ளுபடி 
ரூ . 200 ரொக்கங் கொடுத்தும் ரூ . 300 க்குக் 
காசோலை விடுத்தும் வாங்கிய சரக்கு . 
கருணாகரனிடம் பெற்ற காசோலை வங்கிக் 
கனுப்பப் பட்டது . 
கலைமணிக்குக் காசோலை ரூ . 250 விடுத்துத் 
தீர்த்துக் கொண்ட ரூ . 
மனைத்துணைப் பொருள் மணி அன்கோவில் 
காசோலை விடுத்து வாங்கியது 
கவிமணி தன் ஆயுள் காப்பீட்டுக் 


5 


260 


6 


750 


7 


கட்டணத்திற்கு விடுத்த காசோலை 


150 


8 


வீரமணியிடம் சரக்கு விற்றதில் பெற்றவை : 

ரொக்கம் ரூ . 150 


காசோலை 


ரூ . 350 


காசோலை உடனே வங்கிக் கனுப்பட்டது . 


12 


சிவமணிக்கு வாடகை பணவாணை மூலம் 
செலுத்தியது 


100 


2 


14 


பணவாணைக் கழிவு ( M. 0. Commission .) 
எந்திரத்தை ஆலையில் நிறுவக் கொடுத்த கூலி 

( Installation Expenses .) 
அன்புமணியிடம் ரூ . 240 கொடுத்துப் 
பெற்ற தள்ளுபடி 


200 


17 


10 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


22 வருமான வரி காசோலை மூலம் செலுத்தியது 


200 


24 வீரமணியிடம் பெற்ற காசோலைக்குப் பண 

மறுக்கப் பட்டதாக வங்கி திருப்பியனுப்பியது . 
25 வாங்கிய சரக்கைக் கொண்டு வரக் கொடுத்த 

லாரிக் கட்டணம் 


25 


500 


28 பங்குகளை விற்றது 

காசோலை விடுத்து அரசினர் கடன் பத்திரங்கள் 
வாங்கியது 


500 


250 


219 


... 2,150 


50 


: 


பேரேடுகள் , இரசீது ஏடுகள் முதலியவற்றைத் 

தயாரிக்கக் கொடுத்த அச்சுக் கூலி 
29 விற்பனை வரி காசோலை மூலம் செலுத்தியது 

அறிவுமணியிடம் காசோலை பெற்றது 

அவர்களித்த தள்ளுபடி 
30 வீட்டைப் பழுது பார்ப்பதற்குக் கவிமணி 

எடுத்துக் கொண்டது 
- நூறு ரூபாய் நோட்டு ஒன்று கொடுத்துச் 

சில்லரை பெற்றுக் கொண்டது . 
31 -அறிவுமணியிடம் பெற்ற காசோலையும் 

ரூ . 350 ம் வங்கியிற் செலுத்தப்பட்டது . 


200 


( 6 ) கருணாரகனின் ரொக்கம் , தள்ளுபடி , வங்கிப் பத்தி 
களுடைய ரொக்க ஏட்டில் கீழ்க் கொடுக்கப்பட்ட 
நடவடிக்கையைப் பதிந்து இருப்புக் கட்டுக . 


ரூ 
333 


1971 
செப் 1 கையில் உள்ள ரொக்கம் 

வங்கிமேல் வரைப் பற்று . ( Bank Overtraft .) 
4 சில்லரைக் காசுக் கணக்கருக்குக் கொடுத்த 

காசோலை 


3,333 


100 


6 கருணானந்தத்திடம் ரூ . 1,000 மதிப்புள்ள சரக்கை 

10 % வியாபாரத் தள்ளுபடியில் காசோலை 
விடுத்து வாங்கியது 


ரொக்க ஏடு 


75 


7 விற்பனையில் பெற்றது : ரொக்கம் 


150 


... 


: 


காசோலை 


300 


9 கருணாநந்தம் வங்கியில் நேரடியாகக் கட்டியது ... 


200 


10 


: 


... 


75 ) 


100 


: 


அவர்க்களித்த தள்ளுபடி 
10 முதலீட்டில் பெற்ற வட்டி 
11 பல்வகைச் செலவு 
15 கருணாநிதியிடம் பெற்ற கடன் வங்கியில் 

சட்டியது 
16 ரசீது ஏடுகள் அச்சுக் கூலி ( காசோலை கொடுத்தது ) 
17 வங்கியிலிருந்து எடுத்தது 


2,000 


200 


*. 


150 


21 


இலாப ஈவு காசோலை மூலம் பெற்றது 


.. 


50 


10 


கருணாமூர்த்தியிடம் ரூ . 490 க்குக் காசோலை 
விடுத்துப் பெற்ற தள்ளுபடி 
வாடகைக்கென கருணை நாதனிடம் பெற்ற 
காசோலை 


255 


22 உள் சுமை கூலி 


20 


கருணை நாதனிடம் பெற்ற காசோலையும் 
இலாப ஈவில் பெற்ற காசோலையும் வங்கிக் 
கனுப்பப் பட்டன . 


1,123 


23 உரிமையாளர் கருணாகரன் தன் வீட்டைப் 

பழுது பார்க்க வங்கியிலிருந்து எடுத்துக் 

கொண்டது 
24 பழைய எந்திரம் ஒன்றை ரூ . 7,500 விற்றதில் 

பெற்ற ரொக்கத்துடன் கையில் இருந்த 

ரொக்கத்தையும் சேர்த்து வங்கியில் கட்டியது 
* 25 கருணாமூர்த்திக்குக் கொடுத்த காசோலை 

1972 என்று தவறாக நாளிடப்பட்டிருந்தால் 

திரும்பி வந்து விட்டது 
26 நாதமுனியிடம் பண விடை மூலம் பெற்றது 


7,750 


95 


அவர்களித்த தள்ளுபடி 


5 


76 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரூ 
27 முனியப்பனுக்குக் கொடுத்த கழிவு 

1201 
28 வராக் கடன் என முன்னர் நீக்கி விட்ட 

ரூ . 111 ம் அப்பாசாமியிடம்பெற்றது 
29 

ரூ . 1,000 மதிப்புள்ள மேசை , நாற்காலி முதலியவற்றை 
5 % வி . தள்ளுபடியில் வாங்கியதற்குச் சாமிநாதனிடம் 

காசோலை விடுத்தது . 
( 7 ) பெறும் ரொக்கமனைத்தும் உடனடியாக வங்கிக்கனுப்பப் 

படுகிறதென்றும் பணஞ் செலுத்துவதற்குக் காசோலை 
விடப்படுகிறதென்றும் கொண்டு , கீழ்க்கண்ட நடவடிக் 
கைகளை , வங்கி , தள்ளுபடி , பத்திகளுடைய ரொக்க 
ஏட்டில் பதிக . 


4,444 


1971 
அக் 1 வங்கியிருப்பு 

ரூ . 300 வங்கியிலிருந்து எடுத்துக் கூலிக்கு 
ரூ . 200 ம் சில்லரைக் காசுக் கணக்கருக்கு ரூ . 100 ம் 
கொடுத்தது . 
2 முதல் மீண்டும் போட்டது 
3 பன்னீர்செல்வத்திடம் பெற்றது 

அவர்க்களித்த தள்ளுபடி 
5 செல்வமணிக்குக் காசோலை விடுத்தது 


3,000 


980 


20 


5451 


அவரிடம் பெற்ற தள்ளுபடி 


51 


. 


10 தட்டெழுத்துப் பொறி ரூ . 1,500 மதிப்புள்ளதை 3 % 

வி . தள்ளுபடியில் வாங்கியது 
11 மணிகுமாரிடம் கொடுத்த விளம்பரச் செலவு 


300 


100 


12 குமாரசாமியிடம் பெற்ற கழிவு 
13 எழுது பொருள் செலவு 
15 சாமுவேலிடம் கொடுத்தது 


200 


... 


195 


5 


: 


பெற்ற கழிவு. 
18 வேலப்பனிடம் சைக்கிள் வாங்கியதற்குக் 

கொடுத்தது 


600 


ரொக்க ஏடு 


77 


100 


300 


19 அப்பாதுரையிடம் பெற்ற வட்டி 
20 துரையரசுக்குக் கொடுத்த தணிக்கைக் கட்டணம் .... 
25 சொந்த செலவிற்கு எடுத்தது 
26 விற்பனை 
29. சொந்த செலவிற்கு எடுத்துக் கொண்டது 


200 


1,470 


244 


... 


( 8 ) 1-5-71 அன்று சில்லறைக் காசுக் கணக்கர் தலைமைக் 

காசுக் கணக்கரிடம் பெற்ற காசோலை ரூ . 75. அவ்வாரத் 
திற்கான நடவடிக்கைகள் கீழே கொடுக்கப் பட்டுள்ளன . 
அவற்றைப் பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்க ஏட்டில் 
பதிந்து இருப்புக் கட்டுக . தேவையான குறிப்பேட்டுப் 
பதிவையும் தருக . 


11 அஞ்சலுறைகளும் அஞ்சல் தலைகளும் வாங்கியது ... 


. 


7.50 


2 தாள் , மை முதலியன வாங்கியது 


3.50 


பஸ் கட்டணம் 


0.751 


4 வாடிக்கையாளர்கட்குக் கொடுத்த தேநீர்ச் செலவு . 


கல்கத்தாவில் வாடிக்கையாளர்க்குக் கொடுத்த 
தந்திக் கட்டணம் 


5.50 


5 அலுவலகத்திற்கு நாளிதழ்கள் வார இதழ்கள் 

வாங்கியது ( Dailies and Weeklies ) 


12.75 


6 தட்டெழுத்து நாடா ( Type writer ribbon ) 

வாங்கியது 


5.00 


மேலாளரின் வாடகைக் கார் கட்டணம் 


5.30 


அலுவலகத்தில் மேசை , நாற்காலி முதலியவற்றை 
மாற்றிப் போடக் கொடுத்தக் கூலி 


5.00 


செல்வத்துக்குக் கொடுத்தது 


15.00 


பதிவஞ்சல் செலவு 


... 


1.50 


அச்சுக் கூலி கொடுத்தது 


4.54 


... 


18 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


9 கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை முன் பண மீட்பு முறையில் 
பாகுபடுத்தப்பட்ட சில்லரைக் ரொக்க ஏட்டில் பதிந்து 
இருப்புக் கட்டுக 


ரூ 
9.30 


1971 
நவ . 10 இருப்பு 

முன் பண மீட்பு முறைக்குப் பெற்ற காசோலை 


90.70 


11 பஸ் கட்டணம் 


0,80 


13 அஞ்சல் உறைகள் வாங்கியது 

3.20 
14 விலைப்பட்டியல் அச்சடிக்கக் கொடுத்தது 

12.50 
நாளிதழ் ஒன்றில் விளம்பரத்துக்குக் கொடுத்தது ... 10.00 
15 வாடகைக் கார் கட்டனம் 

5.30 , 
மேலுறைகள் ( Envelopes ) வாங்கியது 

2.25 
16 கந்தப்பனுக்குக் கொடுத்தது 

25.00 
தந்தி செலவு 

4.00 - 


10.00 


பேனா, பென்சில் வாங்கியது 
விற்பனையர்க்குக் ( Sales men ) கொடுத்த வாடகை 
கட்டணம் 


7.50 


17 இரயில் சத்தம் செலுத்தியது 


4.20 


அலுவலகச் செலவு 


4.98 


சுமை கூலி 


2.20 


... 


( 10 ) கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை ரொக்கம் வங்கி , தள்ளுபடி 

பத்திகளுடைய ரொக்க ஏட்டில் பதிந்து இருப்புகளைக் 
காட்டவும் . 


மார்ச் 1 

வங்கி இருப்பு 


ரூ 
2,000 


...... 1,000 


சரக்கு காசோலை விடுத்து வாங்கியது 
அலுவலக ரொக்கத்திற்குக் காசோலை 
விடுத்தது 
எழுதுபொருள் ரொக்கத்திற்கு வாங்கியது 
8 C - யிடமிருந்து காசோலை பெற்றது 


..... 


50 


10 


125 


... 


ரொக்க ஏடு 


19 


3 


தள்ளுபடி அளித்தது 
A -யிடமிருந்து காசோலை பெற்றது 


9 


140 


4 


10 


தள்ளுபடி அளித்தது 
சுமை கூலிக்கு ரொக்கம் கொடுத்தது 
D யிடமிருந்து காசோலை பெற்றது 


3 


12 


..... 175 


தள்ளுபடி அளித்தது 


3 


.. 


13 


சுமை கூலி கொடுத்தது 


8 


: 


வாடகைக்கென G யிடம் காசோலை 
விடுத்தது 


180 


15 


... 


... 


20 


... 


5 


கொள் முதலுக்குக் கொடுத்தது- காசோலை 2,000 
C யிடமிருந்து காசோலை பெற்றது 

90 
தள்ளுபடி அளித்தது 

2 
அஞ்சலுக்குக் கொடுத்தது ரொக்கம் 

5 
K யிடம் காசோலை மூலம் செலுத்தியது 

195 
தள்ளுபடி அளிக்கப்பட்டது 

5 
விற்பனையில் காசோலை பெற்றது 

150 
அலுவலகத்தைச் சுத்தப்படுத்தக் கொடுத்தது 

5 
கூலி கொடுத்தது ரொக்கம் 

50 
ஊதியத்திற்குக் காசோலை விடுத்தது 

200 
அலுவலகப் பயனுக்குக் ( Office use ) 
காசோலை விடுத்தது 

300 
( CAIIB-May 1969 ) 


22 


23 


27 


30 


( 11 ) கீழ்க் கண்ட நடவடிக்கைகளை ரொக்கம் தள்ளுபடி பத்திகள் 

மட்டுமுள்ள ரொக்க ஏட்டில் பதிக . 


ரூ 
200 


1969 
சனவரி 1 ரொக்க இருப்பு 

பங்கு விற்பனையில் பெற்ற ரொக்கம் 
வங்கியில் செலுத்தியது 


12,000 
10,000 


2 


80 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரூ 


3 


ஜூல்ஸுக்குக் காசோலை மூலம் செலுத்தியது ...... 2,400 


அவர் அளித்த தள்ளுபடி 


100 


ஹேலிடமிருந்து காசோலை பெற்றது 


... 


... 


1,960 


அவருக்கு அளித்த தள்ளுபடி 


40 


4 


கூலி ரொக்கமாகக் கொடுத்தது 


500 


. 


... 


10 


ஹேலிடமிருந்து பெற்ற காசோலையை 
வங்கியில் செலுத்தியது 


... 1,960 


16 


ரொக்கம் கொடுத்துச் சரக்கு வாங்கியது 


1,200 


18 


ரொக்கம் கொடுத்து எழுதுபொருள் 
வாங்கியது 


300 


19 


ஃபேல்ஸிடம் காசோலை கொடுத்தது 


740 


அவர் அளித்த தள்ளுபடி 


50 


வங்கியிலிருந்து எடுத்தது 


640 


20 


ரொக்க விற்பனையில் பெற்றது 


340 


... 


24 


தன் சொந்த செலவுக்கு எடுத்துக் கொண்ட 
ரொக்கம் 


400 


3,600 


இராபின்ஸிடமிருந்து பெற்றது 
அவருக்கு அளித்த தள்ளுபடி 


150 


25 


வங்கியில் செலுத்தியது 


... 


400 


... 


26 


27 


கொள் முதலுக்காகக் காசோலை விடுத்தது 400 
சொந்த செலவுக்காகக் காசோலை விடுத்தது 200" 
ஊதியம் ரொக்க மூலம் கொடுத்தது 

650 
ஸ்மித்திடம் காசோலை பெற்று வங்கியில் 
செலுத்தியது 

800 
அலுவலகத்திற்காகக் காசோலை விடுத்தது 

600 
வங்கி நடவடிக்கைகட்கு எதிர்ப் பதிவுகள் 
( Contra entries ) தருக . 

( CAIIB - May 1970 ) 


குறிப்பு : 


ரொக்க ஏடு 


81 


( 12 ) 1957 ஏப்ரல் 1 ஆம் நாள் சில்லரைக் காசு கணக்கரிடம் ரூ . 100 

கொடுக்கப்பட்டது . அத் திங்களில் கீழ்க்கண்டவாறு செலவு 
செய்யப்பட்டது . 


... 


-- 


... 


ஏப்ரல் 2 அஞ்சல் தலைகள் 

10.00 
2 விற்ற சரக்கிற்கான சுமை கூலி 

7.50 
2 எழுதுபொருள் வாங்கியது 

5.54 
5 சோப்பு 5 வாங்கியது 

3.96 
7 அலுவலக ஊழியர்க்காக ஒரு பவுண்டு தேயிலை ... 4.00 
10 பணியாட்களின் டிராம் கட்டணம் 

0.36 
15 தந்தி 

7.00 
16 சுருக்கு எழுத்து நோட்டு 2 

6.44 
18 மேலுறைகள் 

• 8.00 
19 தட்டெழுத்து நாடா 

3.00 
20 விற்ற சரக்கிற்கான சுமை கூலி 

5.10 
21 

அலுவலகத்திற்கு வாங்கிய 1 டசன் 
தூசு துடைப்பான் ( Duster ) 

6.56 
23 நெடுந் தொலைபேசிக் கட்டணம் 

8.00 
25 மைப்புட்டி 

3.00 
29 அஞ்சல் தலைகள் 

10.00 
முன் பண மீட்பு முறையில் பாகுபடுத்தப்பட்ட பத்திகளிட்ட 
சில்லரை ரொக்க ஏட்டைத் தயாரிக்க . ஏப்ரல் 30 - ல் கணக்கை 
முடிக்க . இருப்புக் கட்டி மே 1 ஆம் நாள் சில்லரைக் காசு கணக்கர்க் 
குக் கொடுத்த முன் பண மீட்புக் காசோலை எவ்வாறு சில்லரை 
ரொக்க ஏட்டில் பதியப்படுகிறது என்பதைக் காட்டு . 

( CAIIB - 1958 ) 
( 13 ) 196 2 மார்ச் 1 ஆம் நாள் கீழ்க்கண்ட நடவடிக்கைகளைப் 

பத்திகளிட்ட சில்லரை ரொக்க ஏட்டில் முன் பண மீட்பு 
முறையில் பதிக . 


.. 


50 


1962 
மார்ச் 1 அஞ்சல் தலைகள் 

5 கூலி கொடுத்தது 
6 எழுதுபொருள் வாங்கியது 


30 


10 


க -6 


8 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


*.. 


.. 


... 


.. 


: 


... 


8 விற்பனையர்க்குக் கொடுத்த பயணப்படி 

130 
10 மேலுறைகளும் மடல் தாள்களும் 
( Letter heads ) 

30 
12 முகவரி அச்சடித்த செலவு 

10 
14 கோக்கும் ஊசிகள் 1 பெட்டி 

10 
15 மேலாளருக்குக் கொடுத்த வாடகைக் கார் 
கட்டணம் 

2 
15 வாடிக்கையாளர்க்குக் கொடுத்த சிற்றுண்டி 

18 
16 கடல் வழித் தந்தி ( Cables ) 

30 
17 வண்டிச் சத்தம் 

10 
17 இரயில் கட்டணம் 

80 
19 செய்தித் தாள்களுக்கான தொகை 

18 
19 மைட்புட்டி ஒன்று 

2 
22 விளம்பரம்- மாலைச் செய்தி 

150 
23 நில உரிமையாளர்க்குப் பதிவஞ்சலில் அறிக்கை 
அனுப்பியதும் , சட்டக் கட்டணமுடம் 

60 
24 மனைத்துணைப் பொருள் பழுது பார்த்தது 
26 மேலாளர் தில்லி செல்லக் கொடுத்த இரயில் 
கட்டணம் 

230 
27 வருவாய்த் தலைகள் ( Revenue Stamps ) 

15 
28 அஞ்சல் தலைகள் 

35 
31 அஞ்சல் தலைகள் வாங்கியது 

30 

( CAIIB - 1962 ) 
( 14 ) A அன் கோவின் பத்திகள் இட்ட சில்லரை ரொக்க ஏட்டில் 

கீழ்க்கண்ட நடவடிக்கைகளைப் பதிக . 1965 ஏப்ரல் முதல் 
நாள் ரூ . 100 முன் பண மீட்புப் பணத்துடன் காசுக் கணக்கர் 
திரு. A தொடங்கினார் . திங்கள் இறுதியில் 

திங்கள் இறுதியில் அவர் செல 
வழித்த தொகை மீண்டும் அவர்க்குத் தரப்படுகிறதென்று 

கொள்க. 
1965 
ஏப்ரல் 2 வருவாய்த் தலைகள் 

2.00 
5 சன்னல்களைத் துப்புரவு செய்தது 

2.50 
5 அலுவலகத் துப்புரவு செய்வோரின் கூலி 

10.00 


... 


30 


ரொக்க ஏடு 


83 


... 


... 


.. 


6 கிளிப் 2 பெட்டி 

0.50 
8 அனுப்புகை எழுத்தர்க்குக் கொடுத்த 
வாடகைக் கார் கட்டணம் 

... 12.50 
10 மேலுறைகள் ஒரு குரோஸ் 

1.50 
10 மேலுறைகளில் முகவரி பொறித்தது 

2.00 
12 இணை -ஊக்கு 

0.35 
13 மேலாளர்க்குக் கொடுத்த வாடகைக் கார் 
கட்டணம் 

1.25 
15 நெடுந் தொலை பேசிக் கட்டணம் 

1.751 
17 தேயிலை 4 கட்டுகட்கான சுமை கூலி 

4.00 
18 மை புட்டி ஒன்று 

0.75 
20 J. P. அன் கோவிடம் கொடுத்தது 

4.50 
22 இந்தியன் எக்ஸ்பிரசில் கொடுத்த விளம்பரம் ... 11.40 
26 வாடிக்கையாளர்க்குப் பதிவஞ்சலில் 
அனுப்பிய அறிக்கை 

0.25 
29 . சாப்பாட்டு மேசையை மெருகிட்டது 

1.50 
30 இந்தியாவில் ஈவினிங் நியூஸுக்குக் கொடுத்த 
விளம்பரம் 

20.75 . 
30 கடன் வசூலிக்க மேலாளர் பூனா சென்றதின் 
இரயில் கட்டணம் 

12.50 
( CAIIB -Feb 66 ) 


5. வங்கிக் கணக்குச் 

சரிக்கட்டும் பட்டி 
( Bank Reconciliation Statement) 


அலுவலகத்தில் நிறையப் பணம் வைத்திருப்பதில் பல இடை 
யூறுகள் ஏற்படலாம் . அவற்றைக் களைந்து பல்வேறு பயன்களை 
அடைந்திட இற்றைக் காலங்களில் வங்கிகள் சிறந்த முறையில் 
பணிபுரிந்து வருகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் . 

பொதுமக்களிடமிருந்து பலவகை வைப்புக் கணக்குகளில் 
பணம் பெற்று , இவ்வாறு திரட்டிய தொகையை நிதி வறட்சியில் 
வாடும் வணிக , தொழில் நிறுவனங்கட்குக் கடன் அளிக்கும் 
பணியில் ஈடுபட்டவை வங்கிகளாகும் . சேமிப்புக் கணக்குகள் 
வணிக நிறுவனங்கட்கு ஏற்றதல்ல . பணம் எடுக்கக் காசோலைகளைப் 
பயன்படுத்த முடியும் எனினும் , வாரத்துக்கு இத்துணை முறைதான் 
எடுக்கலாம் அல்லது 

குறிப்பிட்ட தொகைக்குமேல் எடுக்க 
விரும்பின் முன்னறிவிப்பு ( Notice ) செய்ய வேண்டும் என்பன 
போன்ற தடைகள் உண்டு . தவணை வைப்புசளில் ( Fixed Deposit ) 
போடும் பணத்தைக் குறிப்பிட்ட காலக் கெடுவாகும் வரை எடுக்க 
முடியாது . எனவே , வணிக , தொழில் நிறுவனங்கட்கு ஏற்றது 
நடப்புக் கணக்கே ( current Account ) ஆகும் . 

நடப்புக் கணக்கைத் தொடங்கிட , வங்கிக்குத் தெரிந்தவர் 
யாராவது அறிமுகப்படுத்த வேண்டும் . பணம், காசோலைகள் 
முதலியவற்றை வங்கியில் கட்டச் செலுத்துச் சீட்டுகள் ( paying 
in - slips ) பயன்படுத்தப்படுகின்றன . வங்கியிலிருந்து பணம் 
எடுக்கப் பயன் படுத்துவது 

காசோலை 

( che - lue ) எனப்படும் . 
குறிப்பிட்ட தொகையைக் குறிப்பிட்டவர்க்கு செலுத்துமாறு 
வாடிக்கையாளர் , வங்கியிடம் கோரும் ஆணைப்பாத்திரமே காசோலை 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


85 


யாகும் . வங்கியிலிருந்து ரொக்கம் பெற வேண்டியிருப்பினும் , 
பிறர்க்குத் தொகை ஏதேனும் செலுத்த வேண்டியிருப்பினும் 
காசோலையில் இவ்விவரங்களைக் குறித்துக் கையெழுத்திட்டுக் 
கொடுத்திடின் போதும் . நாம் யாருக்குக் கொடுத்தோமோ , 
அவர் நம் வங்கியில் அதைக் கொடுத்துப் பணம் பெற்றுக் 
கொள்வார் . 


கையில் 


கணக்குத் தொடங்கும் போழ்தே வாடிக்கையாளர் தன் 
மாதிரிக் கையொப்பங்களை வங்கியிடம் தருகிறார் . இவற்றுடன் 
காசோலையில் உள்ள கையெழுத்தை ஒப்பிட்டு , அது ஒத்திருந்தால் 
மட்டுமே , அக் காசோலைக்குரிய பணந்தரப்படும் . 

காசோலைகளைப் பிறர்க்கு மேலெழுதி ( Endorse ) மாற்றித்தர 
முடியும் . தகாதவர்கள் காசோலைகட்குரிய பணம் பெறுவதைத் 
தவிர்க்கக் காசோலைகளில் கீறலிடலாம் இரு இணை சாய்கோடுக 
ளிட்டு அதனிடையில் அன்கோ ( & co ) என்பதை எழுதினும் 
எழுதாவிடினும் அது பொதுக்கீறல் ( General crossing ) எனப் 
படும் . இவ்விரு கோடுகளிடையே வங்கியொன்றின் பெயரை 
எழுதின் அது சிறப்புக்கீறல் (special crossing) எனப்படும் . 
கீறலிடப் பெற்ற காசோலைகட்குப் பணத்தை வங்கி 
தராது . வங்கிக் கணக்கில் போட்டே அதைப் பின்னர் வசூலித்துக் 
கொள்ள முடியும் . சிறப்புக் கீறலிடப் பெற்ற காசோலையை அதில் 
குறிப்பிடப் பட்டுள்ள வங்கியில் கொடுத்தே வசூலித்துக் கொள்ள 
முடியும் . இதனால் யார் கணக்கு மூலமாக ஒரு கீறலிடப்பட்ட 
காசோலை வசூலாகியுள்ளது என்பதை யறிந்து கொள்ள முடியும் . 

விடுநரின் கையெழுத்து மாதிரிக் கையெழுத்தினின்றும் மாறி 
யிருப்பினும் , போதிய தொகை வங்கிக் கணக்கில் இல்லையெனினும் , 
எழுத்தால் எழுதப்பட்ட தொகையும் எண்ணால் குறிப்பிடப் 
பட்டிருக்கும் தொகையும் , காசோலையில் மாறுபட்டுக் காணப் 
படினும் , பின் நாளிட்ட காசோலையாயினும் ( post dated cheque ) 
காசோலைக்குரிய பணத்தைப் பெறமுடியாது . இதனைக் காசோலைக் 
குப் பணமறுக்கப்பட்டது ( Dishonoured ) என்கிறோம் . 

மாதிரி பல்வகைக் கீறல்கள் ( crossings ) பொதுக் கீறல் ( General 
crossing ) [ அடுத்த பக்கம் ( 86 )-பார்க்கவும் ] 

நாம் பிறரிடமிருந்து பெற வேண்டிய தொகைக்குப் பதிலாக 
காசோலை பெறலாம் . அவற்றை நாமே அவ் வங்கிக்குச் சென்று 
பணம் பெறுவது இயலாமலிருக்கலாம் . நாம் நமது வங்கிக்கு 
அதை அனுப்பிவிடின் , அது வசூலித்து நமது கண்க்கில் சேர்த்து 
விடும் காசோலைகள் மட்டுமன்றி , நமக்குக் சேரவேண்டிய 
வட்டி , வாடகை , ஓய்வூதியம் ( pension ) முதலியவற்றை வசூலிக்க 


4 . 


மாதிரி பல்வகைக் கீறல்கள் ( Crossings ) 
பொதுக் கீறல் ( General Crossings) 


( 1) 


( 2). 


அன்கோ 


( 3 ) 


C 


மாற்றுத்தன்மைஇல்லை. 

(NotNegotiable 


பெறுநர்க/குமட்டும் 
(AccountPayeeonly) 


சிறப்புக் கீறல் . (Special Crossings) 


( 1 ) 


( 2 ). 


( 3) 


கடலூர்வங்கி 


மாற்றுத்தன்மைஇல்லை 

கடலூர்வங்கி 


கடலூர்வங்கி 
பெறுநர்க/குமட்டும் 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


87 


நாம் கோரினும் , வங்கி அவ்வாறே வசூலித்து நமது கணக்கில் 
சேர்க்கும் . அரசினர் கடன் பத்திரங்கள் மீது வட்டி பெற வேண்டி 
யிருப்பினும் , நாம் வைத்துள்ள பங்குகட்கான இலாப ஈவினை 
( Dividend ) வசூலிக்க வேண்டியிருப்பினும் , வங்கியிடம் அறிவித் 
தால் - போதும் . 

போதும் . அவ்வாறே வாடகை, ஆயுள் காப்பீட்டுக் 
கட்டணத்தொகை போன்றவற்றை அவ்வப்பொழுது செலுத்த 
வேண்டியிருக்கலாம் . இவை குறித்து நடைமுறை அறிவிப்பு 
(Standing Instructions ) கொடுத்துவிடின் போதும் . குறிப்பிட்ட 
நாள்களில் இச் செலவினங்களை வங்கி நம் பொருட்டுச் செலுத்தி , 
நம் கணக்கில் பற்றுவைத்து எடுத்துக்கொள்ளும் இப் பணி , ளை 
முகவர் பணிகள் ( Ageney Services ) எனலாம் . இவற்றிற்கு நாம் 
கழிவு ( Commission ) கொடுக்க வேண்டியிருக்கும் . ( நடப்புக் 
கணக்கின் மீது பெரிய வங்கிகள் பெரும்பாலும் வட்டி ஏதும் 
கொடுப்பதில்லையெனினும் , சில வங்கிகள் மிகவும் குறைந்த அளவு 
வட்டியளிக்கின்றன . ) 

வங்கி பல வழிகளில் கடனளித்து நிதிப் பற்றாக் குறையைப் 
போக்குகிறது என்று கூறியிருக்கிறோம் . அவற்றில் ஒரு வழி மேல் 
வரைப்பற்று ( over draft) வழங்குதலாகும் . சாதாரணமாக , 
நம் கணக்கில் பணம் இருக்கும் வரைதான் நாம் விடும் காசோலை 
கட்கு வங்கிபணந்தரும் என்றோம் . ஆனால் , மேல்வரைப்பற்று 
என்பது கணக்கில் இருக்கும் தொகை தீர்ந்த பின்னரும் நாம் விடும் 
* காசோலைகட்கு வங்கி பணந் தருவதைக் குறிக்கும் . நாம் போட் 
டதைவிட அதிகங் கொடுக்கப் படும் தொகை மேல்வரைப் பற்று 
எனப்படும் . வங்கி நமக்குக் கடன் கொடுப்பதற்கு இது ஒப்பாகும் . 
இத்தொகைக்கு வட்டி நாம் செலுத்தியாக வேண்டும் . 

இவ்வாறு(பல்வகை வங்கி நடவடிக்ரை கள் நிகழும் . இவற்றை 
நாம் நம் ரொக்க ஏட்டில் வங்கிக் கணக்கில் ( வங்கிப் பத்தியில் ) 
பதிந்து வருகிறோம் . குறிப்பிட்ட நாளில் வங்கியிருப்பை உணர் 
கிறோம் . இது போன்று வங்கியும் இந் நடவடிக்கைகளை அதன் 
பேரேடுகளில் நம் கணக்கில் குறித்து வரும் . வங்கி வைத்திருக்கும் 
நம் கணக்கின் நகலை எழுதி நமக்குத் தரும் . இதைத்தான் வங்கிக் 
கணக்கு நகலேடு ( Bank Pass Book ) என்கிறோம் . வங்கி 
நகலேட்டினை நம் ரொக்க ஏட்டில் உள்ள வங்கிப் பத்தியுடன் 
ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் . தவறிருப்பினும் நடவடிக்கைகள் 
பதிவர்காது விடப்பட்டிருப்பினும் வங்கிக்குணர்த்தலாம் . 
எனவே , வங்கி நகலேடு என்பது வங்கி வைத்திருக்கும் நம் கணக்கின் 
நகல் என்பதையும் அதில் வங்கிதான் பதிவுகளைச் செய்யும் என்பதை 
யும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் நலம் 

வங்கி நகலேட்டின் மாதிரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


88 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நாள் 
Date 

1 
--1971 
ஏப்ரல் 


விவரம் 
( Particulars) 

2 


எடுத்தல் a(Withdra 

wals) 


செலுத்து | Dr. 

தல் ( or ) இருப்பு 
( Deposit ) | Cr . ( Balance ) 
( ) | 

5 

6 


1 


ரொக்கம் . 


500 


500 


4 


காசோலை எண் 


045678 


200 


300 


காசோலை வசூல் 


1,400 


1,700 


10 


காசோலை எண் 


045680 


750 


950 


, 


15 | வங்கிக் கட்டணம் 


25 


5 


925 


17 | ரொக்கம் 


110 


a 


1,035 


30 காசோலை 


க 


045679 


26 


1,009 


நாம் வங்கியில் பணம் அல்லது காசோலை செலுத்தும்போழ்து 
செலுத்துதல் பத்தியில் குறிக்கப்படும் . காசோலை விடும் போழ்து 
எடுத்தல் பத்தியில் குறிக்கப்படும் . நடவடிக்கையைப் பதிந்த 
வுடனேயே இருப்புத் தெரிகிறது . அது பற்றிருப்பா அல்லது 
வரவிருப்பா என்பது ஐந்தாவது பத்தியில் எழுதப்படும் ‘ப அல்லது 
வ எனும் எழுத்து இதை உணர்த்தும் ப என்றெழுதியிருப்பின் 

பற்றிருப்பு மேல்வரைப் பற்றாகும் . வ என்றெழுதி 
யிருப்பின் , நமது பணம் வங்கியில் உள்ள தென்பதை உணர்த்தும் 

வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 
வங்கியில் உள்ள நம் இருப்பை ரொக்க ஏட்டையோ வங்கிக் 
கணக்கேட்டையோ கண்டுணர முடியும் . எந்தக் குறிப்பிட்ட 
நாளிலும் ரொக்க ஏடு காட்டும் வங்கியிருப்பும் வங்கிக் கணக்கேடு 
காட்டும் வங்கியிருப்பும் ஒரே தொகையாகத் தானிருக்க வேண்டு 
மல்லவா ? ஆயினும் பெரும்பாலும் அவ்வாறு இராது . வங்கி 
நகலேடு உணர்த்தும் வங்கியிருப்பும் ரொக்க ஏட்டின்படி உள்ள 
வங்கியிருப்பும் வெவ்வேறாக இருக்கும் . கீழ்க்கண்ட சூழ்நிலைகள் 
இவ்வேறுபாட்டிற்குக் காரணங்களாக அமையலாம் , 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


89 


1. நாம் பிறர்க்குக் காசோலைவிடுத்தவுடனே ரொக்க ஏட்டில் 
வரவு வைத்து விடுகிறோம் . ஆனால் வங்கியோ நம்மிடம் காசோலை 
பெற்றவர் வங்கியிடத்தில் காசோலையைக் கொடுத்துப் பணம் 
பெற்ற பின்னரே நகலேட்டில் பதியும் . நாம் காசோலை விடுத்த 
நாளுக்கும் , வங்கி பணம் செலுத்திய நாளுக்கும் இடைவெளி 
இருப்பதால் இவ்விடைப்பட்ட நாள்களில் ரொக்க ஏட்டின்படி 
உள்ள வங்கியிருப்பு , நகலேட்டின் படி உள்ளதினின்றும் மாறு 
பட்டிருக்கும் . 

2. பிறரிடமிருந்து நாம் பெறும் காசோலைகளை இவ்வாறே 
வங்கிக்கனுப்பிய உடனேயே ரொக்க ஏட்டில் வங்கிப் பத்தியில் 
பதிந்துவிடுகின்றோம் . ஆனால் , பெரும்பாலும் அவை 

வசூலான 
பின்னரே வங்கி தன் கணக்குகளில் பதியும் . காசோலையை வங்கிக் 
கனுப்பிய , நாளிலிருந்து அது வசூலாகி வங்கி தன் கணக்கில் பதியும் 
நாள்வரைரொக்க ஏடும் வங்கி நகலேடும் வெவ்வேறு இருப்புகளைக் 
காட்டும் . 

3. வங்கி நம்பொருட்டு வாடகை , ஆயுள் காப்பீட்டுக் 
கட்டணத் 

தொகை போன்றவற்றைச் செலுத்தியிருக்கலாம் . 
எனவே , இவை கணக்குகளில் பதியப்பட்டு நகலேட்டில் காணப் 
படும் . ஆனால் வங்கி இதை அறிவித்த பிறகே அல்லது நகலேட் 
டைக் கண்ட பின்னரே இதை அறிகிறோம் . பின்னரே இவற்றிற் 
கான பதிவுகளை ரொக்க ஏட்டில் நாம் செய்வோம் . 

அவ்வாறே நாம் ஆணைப்படி நமக்குச் சேரவேண்டிய இலாப 
ஈவு , வட்டி , முதலியவற்றை வசூலித்து வங்கி நம் கணக்கில் 
சேர்த்திருக்கும் . வங்கி நகலேட்டைக் கண்ட பின்னரே இதனை 
உணர்கிறோம் . எனவே , இவை ரொக்க ஏட்டில் பதிவாகாக் கார 
ணத்தால் , இரு இருப்புகளும் வேறுபட்டிருக்கின்றன . நமது 
நடப்புக் கணக்கின் பேரில் வங்கிவட்டி கொடுப்பினும் அல்லது 
மேல்வரைப்பற்று மீது வட்டி நாம் செலுத்தவேண்டியிருப்பினும் , 
வங்கிதான் முதலில் தன் கணக்கேடுகளில் பதியும் . நகலேட்டைப் 
பார்த்தே நாம் ரொக்க ஏட்டில் பதிவோம் . இதுவும் இருப்பு 
களின் வேறுபாட்டுக்குக் காரணமாக இருக்கிறது . 

பிறரிடமிருந்து நாம் காசோலைகளைப் பெற்றவுடன் வங்கிக் 
கனுப்ப எண்ணி ரொக்க ஏட்டில் பதிந்திருக்கலாம் . ஆனால் , 
அவற்றை வங்கிக் கனுப்பத் தவறிவிட்டால் , ரொக்க ஏட்டிருப் 
புக்கும் வங்கி நகலேட்டிருப்புக்கும் வேறுபாடு இருக்கும் . 

நம் வாடிக்கையாளர்கள் சிலர் நேரடியாக வங்கியில் நம் 
கணக்கில் - பணஞ்செலுத்தியிருப்பின் , உடனே வங்கி பதிந்து 
விடுகிறது . ஆனால் நாமோ நகலேட்டைப் பார்த்த பின்னரே ரொக்க 


ஏட்டில் பதிவோம் . இந் நிகழ்ச்சியும் இடைப்பட்ட நாள்களில் 

கணக்கியலின் கோட்பாடுகள் 
இருப்புகளின் வேறுபாட்டுக்குக் காரணமாகும் . 


மேற்கூறியவற்றிலிருந்து நாம் உணர்வது : ஒரு நடவடிக்கையை 
நாம் ரொக்க .ஏட்டில் , பதியும் நாளுக்கும் , வங்கி தன் ஏடுகளில் 
பதியும் நாளுக்கும் கால இடைவெளி இருக்கும்போழ்து இவ்விடைப் 
பட்ட நாட்களில் இவ்விரண்டும் வெவ்வேறு வங்கியிருப்புகளைக் 
காட்டுகின்றன . 

நாம் ரொக்கப்பத்தியில் எழுதவேண்டியதை வங்கிப் 
பத்தியிலோ அல்லது வங்கிப் பத்தியில் எழுத வேண்டியதை 
ரொக்கப்பத்தியிலோ மாற்றிப் பதியின் ரொக்க - ஏடு தவறான 
இருப்பைக் காட்டும் . இவ்வாறே வங்கி பிறர் கணக்கில் பதிய 
வேண்டியவற்றை நம் கணக்கில் தவறாக எழுதினும் வங்கி நாலேடு 
தவறான இருப்பைக் காட்டும் , வங்கியோ, நாமோ தவறான 
தொகைகளைப் பதிந்து விடினும் - வேறுபட்ட 

இருப்புகளே 
கிடைக்கும் , 


நகலேடும் ரொக்க ஏடும் வெவ்வேறு இருப்புகளைக் காட்டினும் 
அவற்றை ஆய்ந்து அவை இரண்டும் - சரியானவைதான் . என் 
அறிந்து கொள்ளமுடியும் . வேற்றுமைக்குக் காரணமாயிக்கும் 
நடவடிக்கைகளை .. எழுதி வங்கிக் கணக்கைச் சரிபார்த்துக் 
கொள்ளும் பட்டியல் வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி ( Bank 
FReconciliation Statement ) எனப்படுகிறது . 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் செய்யும் முறை 

ரொக்க ஏட்டினையும் வங்கி நகலேட்டினையும் எடுத்துக் 
கொண்டு ஒப்பிட வேண்டும் . இவ்விரண்டிலும் காணப்படும் 
பதிவுகள் வேற்றுமைக்குக் காரணமாக இரா . ரொக்க ஏட்டில் 
பதிவாகி , வங்கி நகலேட்டில் எழுதப் பெறாப்பதிவுகளும் , வங்கி 
நகலேட்டில் பதிவாகி ரொக்க ஏட்டில் எழுதப் பெறாப் பதிவுகளுந் 
தான் வேறுபட்டிருக்கும் இருப்புகட்குக் காரணமென்பதை உணர் 
லாம் . இந் நடவடிக்கைகளை . எடுத்துக்கொண்டு சரிக்கட்டும் 
பட்டி தயார் செய்யவேண்டும் . 


நகலேட் 


ரொக்க 

ஏட்டு வங்கியிருப்பையோ, வங்கி 
டிருப்பையோ ஆதாரமாகக் கொண்டு தொடங்க வேண்டும் . 
எடுத்துக் காட்டாக , ரொக்க ஏட்டிருப்பிலிருந்து - தயாரிப்பின் 
வேறுபாட்டுக்குக் காரணமாயுள்ள நடவடிக்கைகளை அவற்றின் 
தன்மைக் கேற்பக் கூட்டியோ , கழித்தோ, நகலேட்டிருப்பைக் 
காண வேண்டும் , 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


91 


கீழே இம் முறை விவரிக்கப்பட்டுள்ளது . 

வங்கி , நகலேட்டின் படியுள்ள வங்கியிருப்பிலிருந்து தொடங்கு 
வோம் . 


* 1 . நாம் பெற்ற காசோலைகளை வங்கியில் செலுத்தியும் வங்கி 
நகலேட்டில் அவை பதியப் பெற வில்லையெனில் , காசோலைகளை 
வங்கியில் செலுத்தும் போழ்து , பணங்கட்டுவது போன்றேயாத 
லால் வங்கிக் கணக்கில் பற்று வைத்து இருப்பைக் கூட்டியிருப் 
போம் . ஆனால் , வசூலான பிறகே வங்கி இதைப் பதியுமாதலால் 
வங்கி நகலேட்டின்படியுள்ள இருப்பு ரொக்க ஏட்டின் இருப்பை 
விடக் குறைவாக இருக்கும் . அதிகமுள்ள ரொக்க ஏட்டிருப்பைக் 
காண, வங்கி , நகலேட்டிருப்புடன் இத் தொகையைக் கூட்ட 
வேண்டும் . 

வங்கிப் பத்தியில் பதிந்த பின்னரும் வங்கியில் காசோலை 
களைச் செலுத்தத் தவறினும் இதே போன்று செய்ய வேண்டும் . 

3. நாம் விடுத்த காசோலைகட்கு வங்கியில் பணம் பெற 
வில்லையெனில் ,, 

நாம் காசோலை, விடுத்த அன்றே வங்கி கொடுத்ததாகக் 
கருதி , வங்கிப் பத்தியில் வரவு வைத்து இருப்பைக் குறைத்திருப் 
போம் . ஆனால் , இவற்றிற்கான தொகைகளை வங்கி இதுவரை 
கொடுக்காதலால் வங்கிக் கணக்கேடுகளில் இத் தொகைகள் குறைக் 
கப்பட்டிருக்க மாட்டா . எனவே , வங்கி நகலேட்டிருப்பு அதிக 
மிருக்கும். , ரொக்க ஏட்டிருப்பைக் காண வேண்டுமாதலால் வங்கி 
நகலேட்டிருப்பிலிருந்து இத் தொகைகளைக் கழித்துவிடின் போதும் . 

4. வங்கிக் கட்டணங்கள் , நம்பொருட்டு வங்கி ஏற்றிருக்கும் 
செலவினங்கள் ரொக்க ஏட்டில் பதிவாகி 

இராவிடில் , 
நம்பொருட்டு வங்கி இத்தொகைகளைச் செலுத்தியிருப்ப 
தால் , நம் கணக்கிலிருந்து இவற்றைக் கழித் திருக்கும் , 
ஆனால் இவை ரொக் . ஏட்டில் பதியப் பெறாமையால் , ரொக்க 
ஏட்டிருப்பு அதிகமிருக்கும் . இதனால் வங்கி நகலேட்டிருப்புடன் 
இத்தொகைகளைக் கூட்டினால் ரொக்க ஏட்டிருப்பு கிடைக்கும் . 

5. நம் ஆணையின்படி வங்கி வசூலித்த இலாப ஈவு வட்டி 
போன்றவை வங்கி நகலேட்டில் மட்டும் பதிவாகியிருப்பின் , 
இவை , நமக்குச் சேர வேண்டியவை . 

எனவே 

இவ்வாறு 
வசூலான தொசைகளை வங்கி நமது கணக்கில் கூட்டியிருக்குமாத 
லால் வங்கி நகலேட்டிருப்பு அதிகமாயிருக்கும் . இவை ரொக்க 
ஏட்டில் பதிவாகாததால் ரொக்க ஏட்டின் படி வங்கி இருப்பு 


9-2 


சணக்கியலின் கோட்பாடுகள் 


குறைந்திருக்கும் . ரொக்க ஏட்டிருப்பைத் தான் நாம் கண்டு 
பிடிக்க வேண்டியிருத்தலால் , 

வங்கி 

நகலேட்டிருப்பிலிருந்து 
இத் தொகைகளைக் கழித்து விட வேண்டும் . 


நம்பொருட்டு - நமது 

பங்குகளை 

வங்கி விற்றிருப்பினும் 
இவ்வாறே செய்ய வேண்டும் . . 


நமது வாடிக்கையாளர்கள் நேரடியாக வங்கியில் நம் கணக்கில் 
பணஞ் செலுத்தியிருப்பினும் , இதே நிலைதான் . இவை ரொக்க 
ஏட்டில் பதிவாகியிருப்பதில்லை எனவே , ரொக்க ஏட்டிருப்பு வங்கி 
நகலேட்டிருப்பினும் குறைந்திருக்கும் . வங்கி நகலேட்டிருப்பி 
லிருந்து இதைக் கழித்தால் , ரொக்க ஏட்டிருப்புக் கிடைக்கும் . 


பண 


நாம் வங்கியில் வசூலிக்கனுப்பிய காசோலைகட்குப் 
மறுக்கப்பட்டதாக வங்கியிலிருந்து செய்தி கிடைப்பின் , காசோலை 
களை வங்கிக்கனுப்பும் போழ்து ரொக்க ஏட்டில் வங்கிக் கணக்கில் 
பற்று வைத்து இருப்பினைக் கூட்டுவோம் . வங்கியோ வசூலான 
பிறகு தான் நம் கணக்கில் பதியுமாதலால் , வங்கி , இருப்பைக் 
" கூட்டியிருக்காது . இந்நிலையில் ரொக்க ஏட்டு வங்கியிருப்பு வங்கி 
நகலேட்டு இருப்பினும் கூடுதலாயிருக்கும் . காசோலைகட்குப் 
பணம் மறுக்கப்பட்டுவிடின் வங்கி அவற்றைத் திருப்பியனுப்பி 
விடும் . அவற்றை நம்மிடமிருந்து பெற்ற போழ்து வங்கி நமது 
கணக்கில் பதிவதில்லை யாதலால் அவற்றைத் திருப்பியனுப்பும் 
போழ்தும் பதிவதில்லை . நாம் மறுக்கப்பட்ட காசோலைகளின் 
தொகையை இன்னும் ரொக்க ஏட்டில் கழிக்காதலால் , நமது 
ரொக்க ஏட்டு வங்கியிருப்புக் கூடுதலாகவேயிருக்கும் . எனவே , 
வங்கி நகலேட்டிருப்புடன் இத்தொகையைக் கூட்டின் , ரொக்க 
ஏட்டிருப்புக் கிடைக்கும் . 


இவ்வாறு 

வங்கிக் கணக்குச் சரிகட்டும் பட்டி - தயார் 
செய்வதில் ரொக்க ஏட்டிருப்பைக் கண்டு பிடிக்கிறோம் . இந்தத் 
தொகையும் ரொக்க ஏடு காட்டுந் தொகையும் ஒன்றாக விருப்பின் 
நாம் பதிந்ததும் , வங்கி நகலேட்டில் வங்கி பதிந்ததும் சரியே . 
கணக்கில் தவறில்லை : நாளடைவில் இவை சரியாகும் என்பது புலப் 
படும் . ஆனால் சரிகட்டும் பட்டி மூலமாகக் கண்டு பிடித்த ரொக்க 
ஏட்டிருப்பு , ரொக்க ஏடு காட்டுமிருப்பினும் மாறியிருப்பின் , பற்று 
வரவு வைக்கும் போழ்தோ , இருப்புக் கடும் போழ்தோ தவறி 
ழைத்து விட்டதாகப் பொருள் , ரொக்க ஏட்டினை மீண்டும் சரி 
பார்த்தால் செய்த தவறு விளங்கும் . சரிகட்டுப் பதிவு மூலம் 
இதைத் திருத்திக் கொள்ளலாம் . வங்கி தவறாகப் பதிந்திருப்பினும் 
வங்கி நகலேட்டில் திருத்தக் கோரலாம் . 


-- 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


93 


ரொக்க ஏட்டிருப்பிலிருந்து வங்கியிருப்பைக் கண்டு பிடிக்க 
வேண்டியிருப்பினும் , இதே போன்று ஒவ்வொரு நடவடிக்கையை 
யும் ஆயவேண்டும் . முதலில் யார் பதிவது- நாமா வங்கியா , 
அப் பதிவால் ரொக்க ஏட்டிருப்புக் கூடியுள்ளதா அல்லது குறைந் 
துள்ளதா , வங்கியிருப்புக் கூடியுள்ளதா அல்லது குறைந்துள்ளதா 
என்பனவற்றை உணர வேண்டும் , ரொக்க ஏட்டிருப்பினும் வங்கி 
யிருப்பு அந் நடவடிக்கையால் கூடியிருப்பின் கொடுக்கப்பட்ட 
ரொக்க ஏட்டிருப்புடன் அத் தொகையைக் கூட்ட - வேண்டும் . 
அவ்வாறின்றி , வங்கியிருப்புக் குறைந்திருக்குமாயின் கொடுக்கப் 
பட்ட ரொக்க ஏட்டிருப்பிலிருந்து அத் தொகையைக் கழித்திடின் 
போதும் . 


எடுத்துக்காட்டு 9 : 


1. சேரனின் ரொக்க ஏடு 31-12-1969 - ல் ரூ . 9,531 வங்கி 
யிருப்பு இருப்பதாகக் காட்டியது . கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங் 
களிலிருந்து வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார்செய்து 
வங்கி நகலேடு காட்டும் வங்கியிருப்பைக் கண்டுபிடி , 

( i ) ரூ . 1,500 க்கு விடுத்த காசோலைகளில் ரூ . 870 -க்கானவை 
மட்டிலுமே ரொக்கமாக்கப் பட்டுள்ளன . 


( ii ) வங்கியில் தண்டலுக்கனுப்பிய ( Collection ) ரூ . 1,750 
மதிப்புள்ள கா சோலைகளில் ரூ . 350 க்கானவை 31-12-69 வரை 
வசூலாகாமையால் நகலேட்டில் வரவு வைக்கப்படவில்லை . 


( iii ) செங்குட்டுவன் நேரடியாக வங்கியில் கட்டிய ரூ . 650 
ரொக்க ஏட்டில் பதியட்பட வில்லை . 


( iv ) இளங்கோவிடம் பெற்ற காசோலை ரூ . 575 ரொக்க 
ஏட்டில் வங்கிப் பத்தியில் பதிவாகியும் , வங்கிக்கனுப்புத் தவறி 
வட்டது . 


2. கீழ்வருவன வங்கி 

வங்கி நகலேட்டில் மட்டும் காணப்படு 


கின்றன . 


( i ) வங்கி வசூலித்த இலாப ஈவு ... ரூ . 100 . 


(ii ) நடைமுறை ஆணையின்படி செலுத்திய ஆயுள் காப் 

பீட்டுக் கட்டணத் தொகை ரூ . 100 . 


வங்கிய 


வங்கிக் கட்டணம் 


ரூ . 10 


54 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை : 

சேரனின் - 31-12-1969 -க்கான வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 
பட்டி . 
ரொக்க ஏட்டின்படி வங்கியிருப்பு 

9,531 


கூட்டு : 
விடுத்த காசோலைகளில் வங்கியில் 

பணம் பெறாதவை ( ரூ.1500-870 ) 
செங்குட்டுவன் நேரடியாக வங்கியில் 


630 


கட்டியது 


650 


வங்கி நகலேட்டில் மட்டும் பதிவாகியுள்ள 

இலாப ஈவு 


100 


1,380 


10,911 


8 


கழி : 
வங்கியில் செலுத்திய காசோலைகள் நகலேட்டில் 
வரவு வைக்கப் படாதவை 

350 
ரொக்க ஏட்டில் பதிவாகியும் வங்கியில் 
செலுத்தத் தவறிய காசோலை 

575 
ரொக்க ஏட்டில் மட்டும் பதியப் பெறாத 
ஆயுள் காப்பீட்டுக் கட்டணம் 

100 
வங்கிக் கட்டணம் 

10 


1,035 


வங்கி நகலேட்டின்படி வங்கியிருப்பு 


... 


ரூ . 


9,876 


எடுத்துக் காட்டு 10 

1-1-1970ல் சோழனின் வங்கி நகலேடு ரூ . 9,858 இருப்பைக் 
காட்டியது . ரொக்க 

வேறு தொகைபைத 

காட்டவே 
இரண்டையும் ஒப்பிட்டதில் கீழ்க்கண்டவை தெரிய வந்தன . 
11. கீழே கொடுக்கப்பட்டோரிடம் விடுத்த காசோலைகள் வங்கியில் 
பணமாக்கிப் பட 

டவில்லை. 


... 175 


571 


( i ) வேலுமணி 
( ii ) மணிக்குமார் 
( iii) குமாரசாமி 
( iv ) சாமியப்பன் 


715 


5.17 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 

95 
2/ ரூ . 1250க்கான 
ரூ . 1250 க்கான காசோலைகளை வங்கியில் வசூலுக்கனுப்பியும் 
ரூ .750 க்கான காசோலைகளே வங்கி நகலேட்டில் வரவு 

வைக்கப்பட்டுள்ளன . 
3. செழியனிடம் பெற்ற ரொக்கம் ரூ . 270 ரொக்க ஏட்டில் 

தவறுதலாக வங்கிப் பத்தியில் பதியப் பட்டிருந்தது . 
4. கீழ்வருவன ரொக்க ஏட்டில் பதிவாகவில்லை . 

(i ) வட்டி அளித்தது 
( ii ) வங்கி மூலம் விற்ற பங்குகள் ... ரூ . 550 


1 


ரூ . 25 


5. வளவனிடம் பெற்ற காசோலை ரூ . 350 - க்குப் பண மறுக்கப் 

படவே வங்கி நகலேட்டில் பற்று வைக்கப்பட்டிருந்தது . 
31-1-1970 ரொக்க ஏட்டில் பதிவாகவில்லை . 


6. வழுதியிடம் பெற்ற காசோலை ரூ . 340. 30-1-70ல் ரொக்க 

ஏட்டில் பதிவாகியிருந்தும் , 2-2-70ல்தான் வங்கிக்கனுப்பப் 
பட்டது . 

- இவற்றிலிருந்து ரொக்க ஏடு காட்டும் வங்கி 
யிருப்பைக் கண்டுபிடி . 


விடை : 

சோழனின் 1-1- 970க்குரிய வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 
பட்டி . 


வங்கி நகலேட்டின்படி வங்கியிருப்பு 


9,858 


கூட்டு : 

தண்டலுக்கனுப்பிய காசோலைகளில் 
நகலேட்டில் வரவு வைக்கப் பெறாதவை 


500 


தவறாக ரொக்க ஏட்டில் வங்கிப் பத்தியில் 
பற்று வைக்கப்பட்ட ரொக்கம் 


N 


270 


பணம் மறுக்கப்பட்ட காசோலை ரொக்க 
ஏட்டில் பதிவாகாதது 


350 


ரொக்க ஏட்டில் பதிந்தும் வங்கியில் 
செலுத்தப் பெறாக் காசோலை 


340 


1,460 


11,318 


96 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கழி : 


விடுத்த காசோலைகள் வங்கியில் பணம் 
பெறாதவை : 
வேலுமணி .. 175 


மணிக்குமார் 


571 


குமாரசாமி 


715 


சாமியப்பன் 


517 


1978 


நகலேட்டில் எழுதப் பெற்று ரொக்க ஏட்டில் 
பதிவாகாதவை : 


25 


வட்டி 
வங்கி விற்ற பங்குகள் 
ரொக்க ஏட்டின்படி வங்கி இருப்பு . 


... 550 


2553 


ரூ . 8765 


மேற் குறிப்பிட்ட இரு எடுத்துக்காட்டுகளும் வங்கியில் நம் 
பணம் இருக்கும்போழ்து ஏற்படும் நிலையாகும் . . வங்கி நகலேடு 
பற்றிருப்பைக் காட்டும்போழ்து- அதாவது, மேல்வரைப் பற்றைக் 
காட்டும்போழ்து- வங்கிக் கணக்குச் சரிகட்டும் பட்டி தயார் 
செய்யும் முறையை இனி ஆய்வோம் . 


வங்கி மேல்வரைப் பற்று என்பது நாம் வங்கியிலிருந்து கடன் 
பெறுவதற்கு ஒப்பாகும் . நாம் செலுத்திய தொகையினும் மேல் 
வரைப் பற்று அதிகமான தொகையை வங்கியிலிருந்து பெற்றுள் 
ளோம் என்பது பொருள் . இந் நிலையில் நாம் பிறர்க்கு மேலும் 
காசோலை விடும்போழ்து , அதற்கான தொகையை மேலும் வங்கி 
அளிக்குமல்லவா ? இதனால் நாம் பெறும் கடன் அதிகரிக்கும் 
மேல்வரைப் பற்று அதிகமாகும் என்பது புலப்படும் . பிறரிட 
மிருந்து பெறும் காசோலைகளை வங்கியில் செலுத்தும் போழ்து , 
மேல்வரைப் 

பற்று குறையும்-( கடன் திருப்பியடைப்பதற்கு 
அது ஒப்பாகிறது ). 


மேல்வரைப் பற்றுமீது நாம் வட்டி செலுத்த வேண்டும் . 
வங்கிக் கட்டணம் , நம்பொருட்டு - வங்கி ஏற்கும் செலவினங்கள் 
முதலியவை மேல்வரைப் பற்றைக் கூட்டுந் தன்மையன . நமக்குச் 
சேர வேண்டிய இலாப ஈவு , வாடகை போன்றவற்றை வசூலிக்கும் 
போழ்து மேல்வரைப் பற்று குறையும் , 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


97 


இவற்றைக் கருத்திற் கொண்டு , முன் கூறப்பட்டவாறே 
வங்கிக் கணக்குச் சரிகட்டும் பட்டியலைத் தயார் செய்யலாம் . 


எடுத்துக் காட்டு -41 ) 

பாண்டியனின் ரொக்க ஏடு 31-3-1970 - ல் ரூ . 9,247 மேல் 
வரைப்பற்றிருப்பதாகக் காட்டியது . கீழே கொடுக்கப்பட்ட 
விவரங்களிலிருந்து வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயாரித்து 
வங்கி நகலேட்டின்படி உள்ள வங்கியிருப்பைக் கண்டுபிடி . 


ரூ .285 


! , 


ரூ . 567 


146 


( i ) ரூ . 500 மதிப்புள்ள செலுத்தவேண்டிய உண்டியலுக்கு 
வங்கி பணம் செலுத்தியது ரொக்க ஏட்டில் பாதிவாகி 

யிருக்கவில்லை . 
( ii ) வங்கியில் செலுத்திய ரூ . 2,500 மதிப்புள்ள காசோலை 

களில் ரூ . 375 - க்கானவை 2-4-70 - ல் தான் வரவு வைக்கப் 

பட்டுள்ளன . 
(iii ) ரூ . 1,500 மதிப்புள்ள காசோலைகளைப் பிறர்க்குக் கொடுத் 

ததில் கீழ்க் குறிப்பிட்டவற்றிற்கு மட்டுமே வங்கி நக 
லேட்டில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 

1. மாறன் 

2. வழுதி 
( iv ) நம்பியிடம் பெற்ற ரூ . 200 - க்குக் காசோலைக்குப் பணம் 
மறுக்கப்பட்டு விட்டதற்கான வங்கியின் 

வங்கியின் அறிவிப்பு 
2-4-1970 அன்றே கிடைத்தது . உடனே ரொக்க ஏட்டில் 

தக்க பதிவு செய்யப்பட்டது . 
( v ) வங்கி வசூலித்த உண்டியல் தொகை ரூ . 1,800 ரொக்க 

ஏட்டில் பதிவாக வில்லை . 
(vi ) வங்கி நகலேட்டில் காணப்படும் மேல்வரைப் பற்று 

மீதான வட்டி ரூ . 100 - ம் ரொக்க ஏட்டில்3-4-1970 அன்று 

தான் பதிவாகியிருந்தது . 
( vii ) வேறொருவர்க்குச் சேர வேண்டிய தொகை ரூ . 320 

பாண்டியன் நகலேட்டில் தவறுதலாக வரவு வைக்கப் 
பட்டிருந்தது . 


விடை : 


பாண்டியனின் 
சரிக்கட்டும் பட்டி . 


31-3-1970 -க்கான 


வங்கிக் 


கணக்குச் 


98 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரொக்க ஏட்டின்படி வங்கி மேல்வரைப்பற்று ரூ . 


9,247 


... 


கூட்டு : 


வங்கி செலுத்திய செலுத்த வேண்டிய உண்டியல் 
ரொக்க ஏட்டில் பதிவாகாதது 

500 
வங்கியிற் செலுத்திய காசோலைகள் 
நகலேட்டில் வரவுவைக்கப் பெறாதவை 

375 
பணம் மறுக்கப்பட்ட காசோலை ரொக்க 
ஏட்டில் பதிவாகாது 

200 
நகலேட்டில் மட்டும் காணப்படும் மேல் 
வரைப்பற்று மீதான வட்டி 

100 


... 


1,175 
10,422 


கழி : 


விடுத்த காசோலைகளில் வங்கியில் பணம் 
பெறாதவை ( ரூ - 1,500- ( 285 + 567 ) 


648 


வங்கி வசூலித்த உண்டியல் ரொக்க 
ஏட்டில் பதிவாகாதது 


1800 


நகலேட்டில் தவறாக வைக்கப்பட்ட வரவு 


320 


2,768 


வங்கி நகலேட்டின்படி மேல்வரைப் பற்று 


7,654 


விளக்கக் குறிப்பு : 

1. செலுத்த வேண்டிய உண்டியலுக்கான தொகை ரூ. 500 - ஐ 
வங்கி செலுத்தியுள்ளதால் , மேல்வரைப் பற்று அதிகமாக நக 
லேட்டில் காட்டப்பெற்றிருக்கும் இக் கணக்கில் ரொக்க ஏட்டி 
லிருந்து , நகலேட்டிருப்பைக் காணவேண்டியுள்ளதால் ரொக்க 
ஏட்டிருப்புடன். இதைக் கூட்டுகிறோம் . 

2. வங்கி நம் வரவுக்குரிய உண்டியலை வசூலித்ததால் , நம் 
கடன் குறைவதற்கு ஒப்பாகிறது . அதாவது நகலேட்டில் காணப் 
படும் மேல்வரைப் பற்று குறைந்திருக்கும் . எனவே , ரொக்க 
ஏட்டிருப்பிலிருந்து இது கழிக்கப் பெறுகிறது . 

3. வேறொருவர் நகலேட்டில் வரவு வைப்பதற்கு மாறாக 
வங்கி நமது நகலேட்டில் வரவு வைத்திருப்பதால் மேல்வரைப் 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


99 


பற்று குறைந்து காணப்படும் . எனவே , இது ரொக்க ஏட்டிருப் 
பிலிருந்து கழிக்கப் பெறுகிறது . 


( இதற்கான திருத்தப் பதிவை வங்கி பிறகு செய்துவிடும் .. 
இத் திங்களுக்குள் அதற்காகப் பற்று வைக்கப் படாததால் மேல் 
வரைப்பற்றுத் தொகை வேறுபட்டிருக்கக் காரணமாகிறது . ) 


எடுத்துக் காட்டு -12 , 


31-7-71 அன்று மூவேந்தனின் வங்கி நகலேடு ரூ .6,832 மேல் 
வரைப்பற்று இருப்பதாகக் காட்டியது . ரொக்க ஏட்டை ஒப்பிட்ட 
போழ்து கீழ்க்கண்ட உண்மைகள் வெளியாயின . 


1. ஜூலை 30 - ல் விடுத்த காசோலைகள் ரூ .1,960 . இவற்றில் 
ரூ .16 க்கான காசோலை மட்டிலுமே நகலேட்டில் பற்று வைக்கப் 
பட்டிருந்தது . பிற ஆகஸ்டுத் திங்களில் தான் ரொக்கமாக்கப் 
பட்டன . 


2. ரூ . 2,050 -க்கான ரொக்கம் காசோலைகள் முதலியவை 
30-7-71 - ல் வங்கியில் செலுத்தப்பட்டன . இவற்றில் - ரூ . 586 
மட்டிலுமே நகலேட்டில் வரவு வைக்கப்பட்டிருந்தது . 


3. வேறொருவரின் வாடிக்கையாளர் 

விடுத்த காசோலை 
ரூ . 375 நகலேட்டில் தவறாகப் பற்று வைக்கப்பட்டிருந்தது . 


4. ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதியில் உள்ள வங்கிப் பத்தி 
ரூ . 200 தவமுகக் குறைத்துக் காட்டப்பட்டிருந்தது . 


5. தீ ஈட்டுறுதித் தவணைத் தொகை ரூ . 100 செலுத்தியதும் , 
இலாப, ஈவு ரூ . 50 வசூலானதும் நகலேட்டில் பதிவாகியிருக் 
என்றன . இவை 2-8-71 - ல்தான் ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப் 
பட்டன. 


இவற்றிலிருந்து வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் 
செய்து , ரொக்க ஏடு காட்டும் வங்கியிருப்பைக் கண்டுபிடி , 
விடை : 


மூவேந்தனின் 31-7-71- க்கான வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 
பட்டி . 


tod 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வங்கி நகலேட்டின்படி மேல்வரைப்பற்று ... 


6,832 


கூட்டு : 

விடுத்த காசோலைகள் வங்கியில் பணம் 
பெறாதவை 


1800 


வங்கி வசூலித்த இலாப ஈவு ரொக்க 
எட்டில் பதிவாகாதது 


... 


50 


1,850 
8,682 


கழி : 


வங்கியிற் செலுத்திய காசோலைகளில் 


... 


நகலேட்டில் வரவுவைக்கப் பெறாதவை 
( ரூ 2,050-586 ) 


1,464 | 


- 


நகலேட்டில் தவறாகப் பற்று வைக்கப் 

பட்டது 


... 


375 


ரொக்க ஏட்டில் வரவுப் பகுதி 
குறைவாகக் கூட்டப்பட்டது 


... 


200 


தீ ஈட்டுறுதித் தவணைத் தொகை 
நகலேட்டில் மட்டும் பற்று வைக்கப் . 


பட்டது . 


100 


2,139 


ரொக்க ஏட்டின் படி வங்கி மேல்வரைப் பற்று . 


6,543 


விளக்கக் குறிப்பு : 


1. வேறொருவர் விடுத்த காசோலை ரூ . 375 தவறாக 

நம் 
நகலேட்டில் பற்று வைக்கப்பட்டு விட்டதால் , மேல்வரைப் பற்று 
கூடியிருக்கும் . எனவே , ரொக்க ஏட்டிருப்பைக்காண நகலேட் 
டிருட் பில் இது கழிக்கப் பெறுகிறது . 


2. ரொக்க ஏட்டில் வரவுப் பகுதி குறைவாகக் கூட்டப்பட்டு 
விட்டது . ( அதாவது செலவுப் பகுதி தவறாகக் குறைத்துக் 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


101 


கூட்டப் பட்டுள்ளது . ) எனவே , மேல்வரைப் பற்று குறைத்துக் 
காட்டப்படுவதாகப் பொருள் . நகலேட்டு இருப்பிலிருந்து 
இத்தொகையைக் கழித்திடின் குறைவாக உள்ள ரொக்க ஏட்டு 
மேல்வரைப் பற்றுத் தொகை கிடைக்கும் . 


எடுத்துக் காட்டு - 13 

சன்மார்க்கத்தின் ரொக்க ஏடும் ( வங்கிப் பத்தி மட்டில் ) 
வங்கி நகலேடும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 
31-8-1971- க்குரிய வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் 
செய்க . 


ரொக்க ஏடு ( வங்கிப் பத்திமட்டில் . ) 


நாள் 


விவரம் 


தொகை 


நாள் 


விவரம் 


தொகை 


1971 

| 1971 
ஆக .1 / இருப்பு கீ / கொ 4,782 ஆக 2 கொள்முதல் 


790 


4 | ரொக்கம் 


| 2,040 


6 | மீரான் 


580 


7 மரியதாஸ் 


750 


7 


மனைத்துணைப் 

பொருள் 


270 


10 | விற்பனை 


200 


12 


வளவன் 


460 


17 ஜோஸப் 


340 


15 முருகன் 


510 


ஜோன்ஸ் 


700 


20 வங்கிக் கட்டணம் 


5 


21 / கழிவு 


120 


26 | ரொக்கம் 


220 


25 | தட்டெழுத்துப் 

பொறி | 1,000 


தட்டெடு 


28 | ஊதியம் 


310 


இராமன் 


275 


சேது பிரதர்ஸ் 


700 


ஜமாலுதீன் 


560 


30 சேகர் ட்ரேடர்ஸ் 


1051 


31 இருப்பு கீ / இ 


6,787 


10,767 


-10,767 


1971 
செப் 1 ) இருட்பு கீ / கொ 


6,787 


102 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத் செலுத் 

தியது 


நாள் 


விவரம் 


35 


இருப்பு 


வ 


ம 


1971 
ஆக 1 ) இருப்பு 
4. ரொக்கம் 

காசோலை எண் 04578 


790 


8 


04580 


270 


9 


காசோலை தண்டல் ( வசூல் ) 


4,782 
2,040 | வ 6,822 

வ | 6,032 

வ 5,762 
750 6,512 
200 

6,712 
6,252 
6,247 

5,667 
700 வ 6,367 


12 


1 


13 


காசோலை எண் 04581 


460 


வ 


வங்கிக் கட்டணம் 


5 


15 


காசோலை எண் 04579 


580 


3 


19 


340 


வ | 6,364 

6,704 
6,164 


540 


220 


வ 


125 


வ 


18 | தண்டல் 
தண்டல் கட்டணம் 

( Collection Charges ) 
தண்டல் 

காசோலை எண் 04582 
26 ரொக்கம் காசோலை எண் 

04583 
27 இலாப *வு வசூலித்தது 

தண்டல் கட்டணம் 
28 காசோலை 04584 
30 ரொக்கம் 
வாடகை செலுத்தியது 

நடைமுறை ஆணையின்படி 
31 உண்டியல் பணமறுக்கப் 

பட்டது 
காசோலை வசூல் 


2 


5,944 
6,069 
6,067 
5,757 
6,032 


310 


275 


220 


வ 


5,812 


500 


5,312 
5,432 


120 


கீழே சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 

1. தாம்சன் அன் கோவிடம் தட்டெழுத்துப் பொறி ரூ .1,000 
விற்றதில் பெற்ற காசோலைக்குப் பண மறுக்கப்பட்ட செய்தி 
31-8-1971 - ல் கிடைத்தது . அன்றே ரொக்க ஏட்டில் பதிவாகவில்லை . 

2. வங்கி நகலேட்டில் 30-8-71 - ல் ரொக்கம் செலுத்தியது . 
ரூ . 275 வகாப் நேரிடையாக வங்கியில் கட்டியதாகும் . 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


103 


3. நகலேட்டில் உண்டியல் மறுக்கப்பட்டதற்கான பற்று 
காணப்படுகிறது . இது மே திங்களில் தள்ளுபடிக்கு மாற்றப் 
பட்டதாகும் . 


விடை : 


முதலில் ரொக்க ஏட்டினையும் வங்கி நகலேட்டினையும் ஒப் 
பிட்டுப் பார்த்தால் சில பதிவுகள் ரொக்க ஏட்டில் மட்டும் , சில 
நகலேட்டில் மட்டும் காணப்படுவது புலப்படும் . இவைதான் 
வேறுபட்ட வங்கி இருப்புகட்குக் காரணமாகும் அவை கீழே 
கொடுக்கப் பட்டுள்ளன : 


1. தாம்சனிடம் தட்டெழுத்துப் பொறிக்காகப் பெற்ற 
ரூ . 1,000 -க்கான காசோலைக்குப் பணம் மறுக்கப்பட அதற்கான 
பதிவு ஒன்று ரொக்க ஏட்டில் செய்ய வேண்டியுள்ளது . 


2. இராமனிடமிருந்தும் ஜமாலுதீனிட மிருந்தும் பெற்ற 
காசோலைகள் 31-8-71 வரை வசூலாசாமையால் , நகலேட்டில் 
வரவு வைக்கப்படவில்லை . 


3. சேது பிரதர்ஸுக்கும் . சேகர் ட்ரேடர்ஸுக்கும் விடுத்த 
காசோலை கள் 31-8-71 வரை பணமாக்கப் படவில்லை . 


4. தண்டல் கட்டணம் ரூ . 5 ( 18-8-71 - ல் ரூ 3 ம் 27-8-71 - ல் 
ரூ . 2 ம் ) நகலேட்டில் மட்டுமே பற்று வைக்கப்பட்டுள்ளது . 

5. நடைமுறை ஆணையின்படி வங்கி செலுத்திய வாடகையும் 
வங்கி வசூலித்த இலாப ஈவும் ரொக்க ஏட்டில் 31-8-71 வரைப் 
பதியப் பெறவில்லை. 

6. வகாப் நேரடியாக வங்கியில் செலுத்திய தொகை ரூ . 275 
ரொக்க ஏட்டில் பதிவாகவில்லை . 


7. மே திங்களில் தள்ளுபடிக்கு மாற்றிய உண்டியலுக்குப் 
பணம் மறுக்கப்பட்டு விட்டது . இது வங்கி நகலேட்டில் மட்டுமே 
பதிவாகியுள்ளது . 


மேற்குறிப்பிட்டவற்றிலிருந்து இனி வங்கிக் 

கணக்குச் 
சரிக்கட்டும் பட்டி தயாரிக்கலாம் . ரொக்க ஏட்டிருப்பிலிருந்தோ , 
வங்கி நகலேட்டிருப்பிலிருந்தோ இதனைத் தயாரிக்கலாம் . 


சன்மார்க்கத்தின் 31-8-1971- க்கான வங்கிக் கணக்குச் சரிக் 
கட்டும் பட்டி , 


104 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


. 


6,787 


ரொக்க ஏட்டின்படி வங்கியிருப்பு 
கூட்டு : 

விடுத்த காசோலைகள் வங்கியில் பணம் 
பெறாதவை : 
சேது பிரதர்ஸ் 

700 
சேகர் ட்ரேடர்ஸ் 105 


805 


125 


வங்கி வசூலித்த இலாப ஈவு நகலேட்டில் 
மட்டும் பதியப்பெற்றது 
வகாப் நேரடியாக வங்கியில் கட்டியது 
ரொக்க ஏட்டில் பதிவாகாதது 


275 


1,205 


7,992 


1,000 


... 


கழி : 

பணம் மறுக்கப்பட்ட காசோலை ரொக்க 
ஏட்டில் பதிவாகாதது 
வங்கியில் செலுத்திய காசோலைகள் 
நகலேட்டில் வரவு வைக்கப் பெறாதவை : 
இராமன் 

275 
ஜமாலுதீன் 

560 


835 


நகலேட்டில் மட்டும் பதிவாகியுள்ள 
தண்டல் கட்டணம் 


... 


220 


... 


வங்கி செலுத்திய வாடகை ரொக்க 
ஏட்டில் பதிவாகாதது 
தள்ளுபடிக்கு மாற்றிய உண்டியல் பணம் 
மறுக்கப்பட்டது ரொக்க ஏட்டில் 
பதிவாகாதது 


500 


2,560 


... 


.. 


நகலேட்டின்படி வங்கி இருப்பு 

ரூ .5,432 
குறிப்பு : நகலேட்டில் வரவு வைக்கப்படும் போழ்து , வங்கி 
இருப்பு கூடும் ; மேல்வரைப் பற்றாயின் , அதிகப் பற்று குறையும் . 
நகலேட்டில் பற்றுவைக்கப்படும் போழ்து சாதாரணமாக வங்கி 
யிருப்பு குறையும் ; மேல்வரைப்பற்றாயின் , அதிகப்பற்று 
அதிகரிக்கும் , 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


105 


வினாக்கள் 


1. ரொக்க ஏடு காட்டும் வங்கியிருப்பும் நகலேடு காட்டும் 
வங்கியிருப்பும் வேறுபட்டிருக்கக் காரணங்கள் யாவை ? 


2. வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி ஏன் ., எவ்வாறு 
தயாரிக்கப்படுகிறது ? 


பயிற்சி 
1. 30-6-71ல் கருணாநிதியின் ரொக்க ஏடு ரூ . 2,294 வங்கி 
யிருப்பைக் காட்டியது . ஆனால் , நகலேடு வேறு இருப்பைக் 
காட்டவே , இரண்டையும் ஒப்பிட்டதில் கீழ்க்கண்ட உண்மைகள் 
புலப்பட்டன . இவற்றிலிருந்து வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 
பட்டி தயார் செய்து , வங்கி நகலேடு காட்டும் வங்கியிருப்பைக் 
கண்டுபிடி . 


1. ( i ) வங்கியில் செலுத்திய ரூ . 2,050 -க்கான ரொக்கம் 

காசோலை முதலியவைகளில் 30-6-71 வரை ரூ . 1,270 
தான் வரவு வைக்கப்பட்டிருந்தது .. 


( ii ) ரூ . 1,274 - க்கு விடுத்த காசோலைகளில் ரூ . 568- க்கானவை 

மட்டிலுமே ரொக்கமாக்கப் பட்டுள்ளன . 
( iii ) நடைமுறை ஆணையின்படி வங்கி செலுத்திய வாடகை 

ரூ . 250 ம் , வங்கி வசூலித்த கடன் பத்திரங்கள் மீதான 
வட்டி ரூ . 64 ம் நகலேட்டில் மட்டிலுமே 

காணப் 
படுகின்றன . 
( vi ) ரொக்க ஏட்டில் பதிந்தும் , வங்கிக் கனுப்பத் தவறிய 

காசோலை ரூ . 377 . 
(v ) வீட்டுச் செலவுக்கு விடுத்த காசோலை ரூ . 423 ரொக்க 

ஏட்டில் பதிவாகியிருக்க வில்லை . 


2. 31-7-1971 - ல் கம்பரின் வங்கி நகலேட்டின்படி வங்கி 
இருப்பு ரூ . 2,890 , கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து வங்கிக் 
கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் செய்க 


( i ) வாடிக்கையாளர் தசரதன் நேரடியாக வங்கியில் கட்டிய 

ரூ . 357 ரொக்க ஏட்டில் பதிவாக வில்லை . 
( ii ) 31-7-71- ல் காசோலைகள் கீழ்க்கண்டோர்க்குக் கொடுக்கப் 

பட்டன. இவை நகலேட்டில் காணப்படவில்லை . 


106 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இராமன் 


.. 


ரூ 354 


சந்திரன் 


ரூ.453 


இராமச்சந்திரன் 


ரூ . 543 


( iii ) பரதனிடம் பெற்ற ரூ . 258 - க்கான காசோலைக்குப் பணம் 

மறுக்கப்படவே நகலேட்டில் பற்று வைக்கப்பட் 
டிருந்தது . ரொக்க ஏட்டில் 

2-8-1971- ல் தான் 
பதியப்பட்டது . 
(iv ) இலக்குவனிடம் ரூ . 278 - க்கும் அநுமனிடம் ரூ 1,566 - க் 

கும் பெற்ற காசோலைகள் வங்கியில் 25-7-1971 - ல் 
செலுத்தப்பட்டன . இவற்றில் அநுமனிடம் பெற்ற 
காசோலை - மட்டிலுமே நகலேட்டில் 31-7-7 ] -ல் வரவு 

வைக்கப்பட்டிருந்தது . 
( v ) வேறொருவர் விடுத்த காசோலை ரூ . 548 தவறுதலாகக் 

கம்பரின் நகலேட்டில் பற்று வைக்கப்பட்டிருந்தது . 
( vi ) வங்கி வசூலித்த இலாபஈ.வு . ரூ . 75 ம் , வங்கிக் கட்டணம் 

ரூ . 15 -ம் ரொக்க ஏட்டில் 30-7-71 வரை பதிவாகியிருக்க 
வில்லை .. 


* 


3. கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து இளங்கோவன் 
31-8-71 - க்குரிய வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் செய்து 
ரொக்க ஏடு காட்டும் வங்கி இருப்பைக் கண்டுபிடி . 


(i) 31-8-71ல் நகலேட்டின்படி வங்கி மேல்வரைப் பற்று 

ரூ . 3,168 


( ii ) சூலைத் திங்களில் தள்ளுபடிக்கு மாற்றிய வரத்துண்டிய 
லுக்குப் பணம் மறுக்கப் படவே 

நகலேட்டில் 
ரூ .755 - க்குப் பற்றுவைக்கப் பட்டிருந்தது . இது ரொக்க 
ஏட்டில் காணப்படவில்லை . 


( iii ) கீழ்த்தரப்பட்டவை வங்கி நகலேட்டில் மட்டும் காணப் 

படுவன . 


( 1 ) வங்கி வசூலித்த உறுதிப் பத்திரம் ரூ . 200 . 


( 2 ) தீ ஈட்டுறுதிக் கட்டணம் செலுத்தியது ரூ 150 . 


( 3 ) மேல்வரைப்பற்று மீதான வட்டி ரூ . 75 


இங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


107 


(iv) ரொக்கம் கொடுத்து வாங்கிய எழுதுபொருள் தொகை , 

ரூ . 75 ரொக்க ஏட்டில் தவறாக வங்கிப் பத்தியில் எழுதப் 

பட்டிருந்தது . 
( v ) ரூ.1,758- க்கு விடுத்த காசோலைகளில் ரூ .1,234 - க்கான 

வையே 31-8-71 - க்குள் ரொக்கமாக்கப் பட்டுள்ளன . 
( vi ) வங்கியில் தண்டலுக்கனுப்பிய காசோலைகள் 

செப்டம்பர்த் திங்களில் தான் நகலேட்டில் வரவு வைக்கப் 
பட்டிருந்தன . 


ரூ . 765 


4. கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து ஷேக்ஸ்பியரின் 
30-9-1971 - க்கான வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் 
செய்து , நகலேடு காட்டும் வங்கி மேல்வரைப் பற்றைக் காண்க . 


( i ) 30-9-1971 - ல் ரொக்க ஏடு காட்டிய வங்கி மேல்வரைப் 

பற்று ரூ . 4,743 . 


( ii ) மில்டனுக்கும் கீட்ஸுக்கும் விடுத்த காசோலைகள் 

முறையே ரூ . 748 ம் , ரூ . 847 - ம் ஆகும் . இவற்றில் கீட்ஸ் 
மட்டும் 30-9-1971 - ல் காசோலைக்கு வங்கியில் பணம் 
பெற்றுக் கொண்டார் . 


( iii ) 28-9-1971 - ல் வங்கியில் தண்டலுக்கு அனுப்பிய வரவுக் 

குரிய உண்டியல் ரூ . 600 வங்கி நகலேட்டில் 3-10-1971 - ல் 
வரவு வைக்கப்பட்டுள்ளது . ( ரொக்க ஏட்டில் பதிவாகி 
யுள்ளது ) . 


( iv ) , 25-9-71 - ல் வங்கியிற் செலுத்திய காசோலைகள் : 


ரூ . 345 


1. பைரனிடம் பெற்ற காசோலை 
2. ஷெல்லியிடம் 


ரூ . 456 


3. டென்னிசனிடம் 


ரூ . 657 


இவற்றில் ஷெல்லியிடம் பெற்ற காசோலை 1-10-71 - ல் 
வரவு வைக்கப்பட்டுள்ளது . 


( v ) மேல்வரைப் பற்று மீதான வட்டி ரூ . 90 ம் வங்கிக் கட்ட 

ணம் ரூ . 5 ம் ரொக்க ஏட்டில் பதிவாகவில்லை . 
( vi ) ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதியில் உள்ள வங்கிப்பத்தி 

தவறாக ரூ .100 அதிகம் கூட்டப்பட்டிருந்தது . 


108 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(vii ) வேர்ட்ஸ் ஒர்த்திடம் பெற்ற காசோலை ரூ . 255 நகலேட் 

டில் வரவு வைக்கப்பட்டிருந்தும் ரொக்க ஏட்டில் பதியத் 

தவறிவிட்டது . 
5. கீழே 

கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து வங்கிக் 
கணக்குச் சரிக்கட்டும் பட்டி தயார் செய்து , ரொக்க ஏடு காட்டும் 
வங்கியிருப்பைக் காண் . 
( i ) 30-6-1971 -ல் வங்கி நகலேட்டின்படி உள்ள பற்றிருப்பு 

ரூ . 5,841 , 


( ii) கீழ்க்கண்டோர்க்கு 30-6-71 - க்கு முன் காசோலைகள் விடப் 

பட்டன . 


துரையரசன் 


555 


கருணாகரன் 


454 . 


செழியன் 


545 


இவற்றில் செழியனுக்குக் கொடுத்த காசோலை 30-6-71 - க் 
குள் ரொக்கமாக்கப்படவில்லை . 


கருணாகரனுக்கு விடுத்த காசோலை ரூ. 455 ரொக்க 
ஏட்டில் தவறாக ரூ . 544 எனப் பதிவாகி யிருந்தது . 


( iii ) 


ரூ . 1,870 மதிப்புள்ள காசோலைகள் வங்கியில் செலுத்தப் 
பட்டதில் ரூ . 565 - க்கானவை மட்டுமே நகலேட்டில் வரவு 
வைக்கப்பட்டுள்ளன . 


(iv ) மே திங்களில் தள்ளுபடிக்கு மாற்றிய ரூ . 500 - க்கான 

உண்டியலுக்குப் பணம் மறுக்கப்படவே , நகலேட்டில் 
பற்று வைக்கப்பட்டுள்ளது . இது ரொக்க ஏட்டில் பதி 
வாகவில்லை . 


( v ) அரசின் கடன் பத்திரங்கள் மீது வசூலான வட்டி ரூ . 100 - ம் 

நடைமுறையின் ஆணைப்படி செலுத்திய வாடகை 

ரூ . - 150 ம் நகலேட்டில் மட்டுமே பதிவாகி யிருக்கின்றன . 
( vi ) மாதவனிடம் பெற்ற காசோலை ரூ . 376 ரொக்க ஏட்டில் 

பற்றுவைக்கப்பட்டும் வங்கிக்கனுப்பப் படவில்லை . 


(vii ) 30-6-71 - ல் மதிவாணன் வங்கியில் நேரடியாகக் கட்டிய 

200 ரொக்க ஏட்டில் 2-7-71 - ல் தான் பதிவாகி 
யிருந்தது . 


. 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


109 


6 . 30-11-1971 - ல் திரு மீரானின் ரொக்க ஏடு ரூ . 8,841 ஆக 
வங்கி யிருப்பைக் காட்டியது . வங்கி நகலேட்டில் உள்ள பதிவுகளை 
ஒப்பிட்டதில் , கீழ்க்கண்ட விவரங்கள் தெரியவந்தன . அவற்றி 
லிருந்து நக லேடு காட்டும் வங்கியிருப்பைக் கண்டுபிடி . 


( i ) ரூ . 2,780 - க்கான காசோலைகள் வங்கியில் செலுத்தப் 

பட்டன . இவற்றில் 30-11-71 - க்குள் ரூ . 1,258 -க்கான 
வையே வங்கி வசூலித்துள்ளது . 


( ii ) சுந்தர்லாலிடம் கொடுத்த காசோலை ரூ . 378 - ம் , மோகன் 

லாலிடம் கொடுத்த காசோலை ரூ . 279 - ம் ரொக்கமாக்கப் 
படவில்லை . 


( iii ) மித்ராவிடம் கொடுத்த காசோலை ரூ .541 ரொக்க ஏட்டில் 

ஏக ரூ . 514 ஆகப் பதிவாகி யிருந்தது . 


( iv ) , நடைமுறை ஆணையின்படி வங்கி கட்டிய தீ . ஈட்டுறுதிக் 
கட்டணத் 

தொகை ரூ . 75 - ம் வசூலித்த வாடகை 
ரூ . 120 - ம் ரொக்க ஏட்டில் பதிவாக வில்லை . 


( v ) 


வங்கிக் கட்டணம் ரூ . 15 நகலேட்டில் மட்டுமே பதிவாகி 
யிருந்தது . 


(vi ) விற்பனையில் பெற்ற ரொக்கம் ரூ . 549 ரொக்க ஏட்டில் 

தவறாக வங்கிப் பத்தியில் பதிவாகியிருந்தது . 


( vii ) முந்திராவிடம் பெற்ற காசோலை ரூ.1875 -பணம் மறுக்கப் 

பட்டுவிட்டதாக வங்கி அறிவித்தது . இதற்கான பதிவு 
ரொக்க ஏட்டில் 1-12-71 - ல் தான் செய்யப்பட்டது . 


7 . 


( i ) கனகராகவனின் நகலேடு 31-12-71 - ல் ரூ . 4,830 பற் 

றிருப்பைக் காட்டியது . 


(ii) 


சஞ்சீவியிடம் பெற்ற காசோலை ரூ . 597 நகலேட்டில் 
வரவு . வைக்கப்பட்டுள்ளது . ரொக்க ஏட்டில் பதிவாக 
வில்லை . 


(( iii ) கோஷியின் நகலேட்டில் பதியவேண்டிய ரூ . 

1,212 -க் 
கான வரவுத் தொகை கனக ராகவனின் நகலேட்டில் 
பதிவாகியிருந்தது . 


( iv ) 


வங்கிக் கட்டணம் ரூ . 10 ம் மேல்வரைப்பற்று மீதான 
வட்டி ரூ , 125 ம் நகலேட்டில் மட்டும் காணப்படுகின்றன . 


110 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(v ) 


வங்கி வசூலித்த இலாப ஈவு ரூ . 75 , ரொக்க ஏட்டில் 
ரூ .57 ஆகப் பதிவாகியிருந்தது . 


(vi) வங்கியில் செலுத்திய ரூ .1,258 - க்கான காசோலைகளில் 

ரூ . 358 - க்கானவை 1-1-1972 - ல் தான் நகலேட்டில் வரவு 

வைக்கப்பட்டுள்ளன . 
( vii) கீழ்க் கண்டோர்க்கு விடுத்த காசோலைகள் ரொக்க 

மாக்கப் படாமையால் நகலேட்டில் பற்று வைக்கப் 
படவில்லை . 


1 . 


கனகலிங்கம் 


ரூ . 279 


2. சந்திரகுப்தன் 


ரூ .175 


3. பாட்டங்கர் 


ரூ . 548 


( viii ) தண்டலுக் கனுப்பிய உண்டியல் ரூ . 950 , 31-12-71 - ல் 

நகல் ஏட்டில் வரவு வைக்கப்பட்டுள்ளது . 
(( ix ) கனகராகவன் எழுதித் தந்த உறுதிப் பத்திரத்துக்காக 

தவணை நாளில் ( 30-12-71 ) வங்கி செலுத்திய ரூ . 500 , 
ரொக்க ஏட்டில் 3.1-72ல் தான் வரவு 

வைக்கப் 
பட்டிருந்தது . 


மேற்கூறிய விவரங்களிலிருந்து கனகராகவனின் வங்கிக் கணக்குச் 
சரிக்கட்டும் பட்டி தயாரித்து ரொக்க ஏடு காட்டும் வங்கி மேல் 
வரைப் பற்றைக் கண்டுபிடி . 


8 . 


1-1-1970 அன்று சிவனின் ரொக்க ஏடு ரூ . 5,662 வங்கி 
யிருப்பைக் காட்டியது . நகலேட்டை ஒப்பிட்டதில் 
வெளியான விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றி 
லிருந்து 1-1-70க் வங்கிக் கணக்குச் சரிகட்டும் 
பட்டியல் தயார் செய்து நகலேடு காட்டும் வங்கி யிருப்பைக் 
கண்டுபிடி . 


கான 


( i ) 


சனவரித் திங்களில் கீழ்க் கண்டோர்க்கு விடுத்த 
காசோலைகள் பிப்ரவரியில்தான் நகலேட்டில் பற்று 
பட்டுள்ளன. 


1. பழனி 


ரூ . 454 


2. குமரன் 


.. 


ரூ .355 


3. முருகன் 


ரூ ... 563 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


111 


( ii ) விளம்பரச் செலவுக்கென வேலனிடம்ரூ . 567 - க்குக் 

காசோலை 31-1-1970 - ல் வேலனிடமிருந்து திரும்பிவந்தது 

இதை ரொக்க ஏட்டில் சனவரித் திங்களில் பதியவில்லை . 
( iii) வட்டி ரூ . 50 - க்கு வரவும் கட்டணம் ரூ . 5 க்குப் பற்றும் 

நகலேட்டில் காணப்படுகின்றன . இவை ரொக்க ஏட்டில் 
பதிவாகவில்லை . 


( iv ) 


ரூ . 858 -க்கான காசோலைகளை வங்கியில் செலுத்தியதில் 

நகலேட்டில் வரவு வைக்கப் 
படவில்லை . 


ரூ . 254 -க் 


கானவை 


( v ) வங்கி மூலம் விற்ற கடன் பத்திரங்கள் ரூ . 750 நகலேட் 

டில் மட்டு மே வரவு வைக்கப்பட்டிருந்தது . 
( vi ) சுப்பிரமணியத்துக்கு விடுத்த காசோலை ரூ . 343 , நகலேட் 

டில் ரூ . 433 ஆகப் பதிவாகியிருந்தது . 
( vii) மயிலை நாதனிடம் பெற்ற காசோலை ரூ . 275 , ரொக்க 

ஏட்டில் 30-1-70ல்- பற்று வைக்கப்பட்டது . ஆனால் 

1-2-70ல் தான் வங்கிக் கனுப்பப்பட்டது . 
9 . கண்ணனின் நகலேடு 31-3-1970 - ல் ரூ .9,747 வங்கி மேல் 

வரைப் பற்றாகக் காட்டியது . ரொக்க ஏடும் நகலேடும் 
ஒப்பிடப்பட்டதில் வெளியான தகவல்கள் கீழ்க் கொடுக்கப் 

பட்டுள்ளன . 
( i ) " ரூ . 2,757 க் கான காசோலைகளை வங்கியில் தண்டலுக்கு 

அனுப்பப்பட்டன. அவற்றுள் ரூ . 1,381 - க் கானவை 
இன்னும் வசூலாகாமையால் நகலேட்டில் வரவு 
வைக்கப்படவில்லை . 


(ii ) ரூ . 1,235 - க்கு விடுத்த காசோலைகளில் ரூ . 857 - க்கான 

வையே வங்கியில் ரொக்கமாக்கப் பட்டுள்ளன . 
( iii ) நகலேட்டில் மட்டும் காணப்படுபவை : 


250 


50 


1. முதலீடுகள் மீதான வட்டி வசூலானது 
2. தவணை வைப்பு மீதான வட்டி 
3. ஆயுள் காப்பீட்டுத் தவணைத்தொகை 

செலுத்தியது 
4. மேல்வரைப்பற்று மீதான வட்டி 


95 


102 


112 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(iv ) நகலேட்டில் தவறாகக் காணப்பட்ட 

பற்றுத்தொகை 


158 


(v) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியில் உள்ள வங்கிப்பத்தி 

ரூ . 100 தவறாகக் குறைத்துக் கூட்டப்பட்டிருந்தது . 
( vi ) கர்ணனிடம் பெற்ற காசோலை ரூ . 351 ரொக்க ஏட்டில் 

12-3-1970 - ல் பதிவாகியிருந்தது . ஆனால் , இதைத் தவறாக 
தர்மனின் நகலேட்டில் வங்கி வரவு வைத்திருந்தது . 
2-4-1970 - ல் வங்கி இதைத் திருத்தியது . 


( vii) பீமன் நேரிடையாக வங்கியிற் செலுத்தியது ரூ . 450 . 

இதுரொக்க ஏட்டில் 1-4-1970 - ல்தான் பதிவானது . 


இவற்றிலிருந்து 31-3-1970 - க்கான வங்கிக் கணக்குச் சரிக் 
கட்டும் பட்டி தயார் செய்து ரொக்க ஏடு காட்டும் வங்கி மேல் 
வரைப் பற்றைக் காண்க . 


10. கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்களிலிருந்து 1968 
சூன் 30 - ல் கேலப்பனின் ரொக்க ஏட்டின்படி உள்ள வங்கி 
யிருப்பைக் கண்டுபிடி . 


( i) வங்கி நக்லேட்டின்படி வங்கி இருப்பு ... 


ரூ . 4,098 


( ii ) . ரூ . 725 - க்கு விடுத்த காசோலைகளில் ரூ . 421 - க்கானவை 

மட்டுமே அந்நாளுக்குள் ரொக்கமாக்கப்பட்டன . 


( iii ) ரூ . 1020 - க்கான காசோலைகளை வங்கியில் செலுத்தியதில் 

ரூ . 328 - க்கான காசோலைகள் 3-7-1968 அன்று தான் 
வங்கி நகலேட்டில் காணப்பட்டன . 


( iv ) வேறொரு வாடிக்கையாளர் செலுத்திய ரூ . 548 -க்கான 
காசோலை 

தவறாக நகலேட்டில் வரவு வைக்கப்பட் 
டிருந்தது . - 


( v ) திரு . ஆசானிடமிருந்து பெற்ற காசோலை ரூ . 475 ரொக்க 

ஏட்டில் பதிவாகியிருந்தும் வங்கி அனுப்பத் தவறி 


விட்டது . 


( vi ) வருமான வரி ரூ . 450 - ம் இலாபஈவு வசூலித்தது ரூ . 125 - ம் 
நகலேட்டில் மட்டுமே காணப்படுகின்றன . 

( Calicut University- Pre -Degree Oct. 1970 ) 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


113 


1968 டிசம்பர் 31 ல்- குகாவின் நகலேட்டின்படியுள்ள 
வங்கி யிருப்பினைக் கண்டுபிடி . 


( i ) 1968 டிசம்பர் 31 - க்கு முன் வங்கியில் செலுத்திய , ஆனால் 

வசூலாகா காசோலைகள் ரூ 1,085 ஆகும் . 


( ii ) வெளியூர்க் காசோலைகள் மீது தண்டல் கட்டணம் ( Collec 

tion Charge) ரூ . 2 நகலேட்டில் பற்று வைக்கப்பட்டுள் 
ளது . ஆனால் , 

ரொக்க ஏட்டில் பதிவாகி யிருக்க 
வில்லை . 


( i ) டிசம்பர் 31 - க்கு முன் காசோலை விடுத்தும் ரொக்கமாக்கப் 

படாதவை ரூ . 1,500 . 


( iv ) இலாப ஈவு ரூ . 800 வசூலித்து ரொக்க ஏட்டில் பதிவா 

காதது . 


( v ) வங்கியின் நடைமுறை ஆணையின்படி வங்கி செலுத்திய 

ஈட்டுறுதி முனைமம் ரூ . 300 ரொக்க ஏட்டில் பதிவாக 
வில்லை . 


( vi ) டிசம்பர் 31 -ல் ரொக்க ஏட்டின்படி வங்கி மேல் வரைப் 
பற்று ரூ , 3,500 ஆக இருந்தது . 

(Company Secretary Exam - Oct . 1969 - Preliminary ) 
12. 1964 டிசம்பர் 31 - ல் A லிமிடெட்டின் ரொக்க ஏட்டின் 
படி வங்கி இருப்பு ரூ . 2,160 ஆக இருந்தது . நடப்புக் கணக்கு 1 
ஐயும் , வங்கி நகலேட்டையும் ஒப்பிட்டதில் கீழ்க்கண்ட விவரங்கள் 
வெளியாயின . 


( i ) நடப்புக் கணக்கு 2 மீது விடுத்த காசோலை ரூ . 80 , கணக்கு 

1 - ல் தவறாகப் பற்றுவைக்கப்பட்டது . 


( ii ) நடப்புக் கணக்கு 2 - ல் செலுத்திய 

கணக்கு -1 ல் வரவு வைக்கப்பட்டது . 


காசோலை ரூ. 200 


( iii ) கணக்கு 1 - ல் செலுத்திய காசோலை ரூ . 60 கணக்கு 2 - ல் 

தவறாக வரவு வைக்கப்பட்டது . 
( iv ) கணக்கு 1.க்குரிய காசோலை ரூ . 40 பணம் மறுக்கப்பட்டது . 

ரொக்க ஏட்டில் இதற்கான பதிவு தவறாகக் கணக்கு 2 - ல் 

எழுதப்பட்டது . 
க -8 


114 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( v ) டிசம்பர் 29 - ல் செலுத்திய காசோலைகள் ரூ . 240 நகலேட் 
டில் சனவரி 3 அன்றுதான் 

வரவு வைக்கப்பட்டி 
ருந்தன . 


( vi) டிசம்பர் 28 அன்று விடுத்த ரூ . 500 - க்கான காசோலைகளில் 

டிசம்பர் 31 - க்கு முன் ரூ . 220 க்கான காசோலை மட்டுந் 
தான் ரொக்கமாக்கப்பட்டிருந்தது . 


( vii ) நகலேட்டில் காணப்படும் வங்கிக் கட்டணம் ரூ . 6 - ம் வங்கி 

வட்டி ரூ . 25 - ம் ரொக்க ஏட்டில் பதிவாகி யிருக்க 
வில்லை . 


1964 டிசம்பர் 31க்கான வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 
தயார் செய்க . 

( CA II B . Feb - 66 ) 


13. சுரேந்திரனுடைய 1967 மார்ச் திங்கட்கான நடப்புக் 
கணக்கின் வங்கி அறிக்கையையும் ரொக்க ஏட்டையும் , ஒப்பிட்ட 
தில் கீழ்க்கண்டவை விளங்கின . 


(i ) ரொக்க ஏட்டின்படி வங்கி மேல்வரைப்பற்று ரூ. 4,500 


( ii ) ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதி ரூ . 150 குறைத்துக் கூட்டப் 

பட்டிருந்தது . 


( iii ) சேமிப்பு வங்கிக்கணக்குமீது விடுத்த காசோலை ரூ . 750 

நடப்புக் கணக்குமீது விடுத்ததாகக் கூட்டப்பட்டிருக் 
கிறது . 


(iv ) சுரேந்திராவின் ஆணையின்படி தவணை வைப்பு மீதான 

வட்டி ரூ . 900. நடப்புக் கணக்குக்கு 1967 - ஏப்ரல் 3 - ல் 
மாற்றப்பட்டது . ஆனால் , இது ரொக்க ஏட்டில் 1967 * 
மார்ச் 31 - க்கு முன்னால் எடுத்துச் செல்லப்பட்டு 
விட்டது . 


( v ) ரூ . 7,500 - க்கு விடுத்த காசோலைகள் ரொக்க ஏட்டில் பதி 

வாகியும் வங்கியில் பணமாக்கப்படவில்லை . 


( vi ) ரூ . 6,000 - க்கான காசோலைகள் வங்கிக்கனுப்பப்பட்டன . 

ரொக்க ஏட்டில் பதிவாயிருந்தும் வங்கி வரவு வைக்க 
வில்லை . 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


115 


( vii ) வங்கி அறிக்கையில் காணப்படும் வங்கிக் கட்டணம் ரூ . 75 

ரொக்க ஏட்டில் பதிவாகி இருக்கவில்லை. 


( viii ) இலாப - ஈவு ரூ . 3,000 வங்கியில் நேரடியாகச் செலுத்தப் 

பட்டிருந்தது . ரொக்க ஏட்டில் இப் பதிவு காணப்பட 
வில்லை . 


( ix ) இரபிக்கிடம் விடுத்த ரூ . 200 க்கான காசோலைக்கு மாறாக 

நாள் கடந்து விட்டதால் வேறொரு காசோலைவிடப் 
பட்டது , ஆனால் , இது ரொக்க ஏட்டில் மீண்டும் எழுதப் 
பட்டது . வேறு பதிவேதும் காணப்படவில்லை . வங்கி 
யில் கொடுத்து பணம் பெறாக் காசோலைகளின் கூட்டுத் 
தொகையில் மேற்சொன்ன இரு காசோலைகளும் சேர்க்கப் 
பட்டிருந்தன. 


1967 மார்ச் 31 - க்கான வங்கி அறிக்கையின்படி உள்ள வங்கி 
யிருப்பைக் கண்டுபிடி . 

(Company Secretaries Exam . Inter - Oct. 1969 


14 . 31-12-1968 அன்று P. K. சென்குப்தாவின் ஏடுகளி 
லிருந்து எடுத்த விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . ரொக்க 
ஏட்டின்படி வங்கி இருப்பு ( மேல்வரைப் பற்று- Over Draft ) 


ரூ .160 . 


வங்கி அறிக்கையின்படி இருப்பு ( சாதகமானது ) ரூ . 120 . 
வெளியூர்க் காசோலைகள்மீது வங்கி வசூலித்த கட்டணம் இன்னும் 
கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை . - R. குப்தாவுக்குக் 
கொடுத்த காசோலை ரூ . 40 தவறாக ரொக்கப் பத்தியில் பதியப் 
பட்டது . ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதி ( வங்கிப் பத்தி ) ரூ . 100 
குறைத்துக் கூட்டப்பட்டது . வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற 

சோலைகள் ரூ . 52 வங்கியில் 30-12-1968 - ல் செலுத்தப்பட்டும் 
2-1-1969 - ல் தான் வங்கி வரவு வைத்தது . 


1968 - ஆம் ஆண்டில் சரக்களித்தவர்கட்குக் 
ரூ . 288 இன்னும் ரொக்கமாக்கப்படவில்லை . 


காசோலைகள் 


* 31-12-1968 - க்குரிய வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 
தயார் செய்க . 


( Company Secretaries Exam , April 1969) 


116 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


15. ரொக்க ஏட்டின் வங்கிப் பத்திகள் 


1955 
டிசம்பர் 

4 இருப்பு கீ / கொ 


1955 
டிசம்பர் 

3 எடுப்பு, 


380 


200 / 


8 வால்டர் 
அன்கோ 


420 


10 முர்ரே 


1,190 


17 டிரம்மன் 

பிரதாஸ் 


1,000 


10 


22 | ஸ்கேரஃப் 


1,310 


17 | வங்கிக் 

கட்டணம் 
21 | கார்லில் 

அன்கோ 


520 


30 யூவன் அன்கோ 300 / 


30 | ஹோ 


380 


அன்கோ 


31 


கார்னர்ஸ் 
லிமிடெட் 


180 / 


31 எயிட்கின்சன் 


10 


கழிவு 


10 


கூலியும் 
ஊதியமும் 


400 


3,590 


இருப்பு கீ / இ 4 70 

3,590 


1956 
சனவரி இருப்பு கீ / கொ 


700 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் பட்டி 


117 


வங்கி நகலேடு ( x- வுடன் வங்கிக் கணக்கு ) 


1956 


1956 


சன . 


1 | இருப்பு கீ / கொ 


520 


3. | யூவன் அன்கோ 


920 | சன . 3 | கார்லில் 

அன்கோ 
300 

ஹேரிஸ் 
லிமிடெட் 


40 


4 | மெக்லியல்டு 


70 


6 யூவன் 


அன்கோ 


5 | கார்னர்ஸ் 


180 


காசோலை 
பணமறுக் 
கப்பட்டது 


300 


6. தாவு 


490 


7 | ஹிக்மேன் 

அன்கோ 


350 


8 எயிட்கின்சன் 


110 


1955 டிசம்பர் 31 ஆம் நாளுக்குரிய வங்கிக் கணக்குச் சரிக் 
கட்டும் பட்டி தயார் செய்க . 

( C A II B - 1956 ) 


6. துணை ஏடுகள் 

(( Subsidiary Books ) 
எண்ணற்கரிய நடவடிக்கைகள் நிறைந்திருக்கும் இற்றைய 
தொழில் , வணிக நிலையங்களில் , அவற்றின் தன்மைக்கேற்பப் பல் 
வகைத் துணையேடுகளில் அவை பதியப்படுகின்றன என்று முன் 
அதிகாரத்திலேயே கூறினோம் . அவற்றை இங்குக் காண்போம் . 

கொள்முதல் குறிப்பேடு 

( Invoice Book ) 
கடனுக்குச் சரக்கு வாங்குவது இதில் பதியப் பெறுகிறது . 
ரொக்கக் கொள்முதல் முதன் முதலில் ரொக்க ஏட்டில் பதியப் 
பெறுவதால் , கடன் கொள்முதலைப் பதியவே இவ்வேடு பயன்படுத் 
தப்படுகிறது . எப்பொருளில் ஒருவர் வணிகஞ் செய்கிறாரோ அதைக் 
குறிப்பது தான் சரக்கு என்று முன்னரே விளக்கியுள்ளோம் . 
எனவே , வேறு சொத்துகளைக் கடனுக்கு வாங்கும் போழ்து , இவ் 
வேட்டில் பதியக் கூடாது . எடுத்துக்காட்டாக நூல் விற்பனையாளர் 
( Book Seller ) ஒருவர் மேசை , நாற்காலி முதலியவற்றைக் கடன் 
பேரில் வாங்கும்போழ்து , அதைக் கொள்முதல் , குறிப்பேட்டில் 
பதியக் கூடாது . ஆனால் , ஒரு மனைத் துணைப்பொருள் வியாபாரி 
அவற்றை வாங்கின் , அவர் இவ்வேட்டில் அவற்றைப் பதிவர் . நாம் 
சரக்கு வாங்கும்போழ்து அத்துடன் ‘ இடாப்பு ( Invoice ) ஒன்றையும் 
அனுப்புவர் . அனுப்பிய பொருள்களின் எண்ணிக்கை, விலைவீதம் . 
வியாபாரத் தள்ளுபடி , அனுப்புஞ் செலவு , மொத்தத்தில் நாம் 
செலுத்த வேண்டிய தொகை முதலியவை இதில் குறிப்பிடப்பட் 
டிருக்கும் . கடன் பில் தான் ( Credit Bill ) இவ்வாறு குறிக்கப்படு 
கிறது . சரக்கு வாங்கும் போழ்து அத்துடன் இவ்விடாப்பும் நம் 
மிடம் வருதலால் இதை உள் வருமிடாப்பு (Inward Invoice ) 
எனலாம் . எடுத்துக்காட்டாக , இது கீழே காட்டியவாறு அமைந் 
திருக்கும் . 


துணை ஏடுகள் 


119 


மாதிரி இடாப்பு 
தொலைபேசி எண் : 456 

தந்தி : வசதி 
பாண்டி மனைத்துணை விற்பனையாளர் 

77 , பாரதி தெரு , பாண்டிச்சேரி -1. 
இடாப்பு எண் : 11 

நாள் : 5-6-1971 
பெறுநர் : 

பாண்டியன் அன்கோ 

85 , கடைத் தெரு , திண்டிவனம் . 
பார்வை : 30-5-1971 நாளிட்ட தங்களின் ஆணை எண் ( Order 

No. ) - 18 
மேல் குறிப்பிட்ட ஆணையெண்ணில் கண்டுள்ளபடி , கீழ்க் 
கண்டவற்றை லாரி வழியாக அனுப்பியுள்ளோம் . அதற்கான 
லாரி வழிச்சீட்டு எண் ( Lorry Way Bill No. ) 48124 ( செலுத்தப் 
பட்டது- Paid ) இத்துடன் இணைத்துள்ளோம் . விரைவில் பணஞ் 
செலுத்தக் கோருகிறோம் . 

விலை 

தொகை 
எண்ணிக்கை 

விவரம் 


தாகை 


வீதம் 


கா . 


ரூ 


கா . 


. 


10 


நாற்காலிகள் ( மரம் ) | 25-00 


250 


( இரும்பு ) 
கைகளுடையது 50-50 ] 1,010 


20 


- 


15 


மடக்கு நாற்காலிகள் 

( இரும்பு ) | 30-00 


450 


--- 


20 


மடக்கு மேசை 

( இரும்பு ) சிறியது 40-00 


800 


||| 


2,510 


கழிவு : 5 % வீ . 

தள்ளுபடி 


125 


50 


2,456 


04 


கூட்டு விற்பனை 

வரி 3 % 


2,384 

71 


50 
54 


கட்டுக் கூலி 


30 ) 


00 


2,486 


04 


(ரூபாய் இரண்டா 
யிரத்து நானூற்று 
எண்பத்தாறும் 
காசு நான்கு 

மட்டும் ) 


பி . வி . நீ . 


( பி.வி.நீ . : பிழையும் விடுபிழையும் நீங்கலாக 
( E. & 0 , E. ; Errors & Omissions Excepted . ) 


பழநி 
உரிமையாளர் 
பாண்டி மனைத்துணை 

ற்பனையாளர் 


விற்ப 


120 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இவ்வாறு நம்மிடம் வரும் இடாப்புக்கு நாம் வரிசை எண் 
தரவேண்டும் . இதனை உள் வரும் இடாப்பு எண் ( Inward Invoice 
Number ) என்கிறோம் . 


இடாப்பு கிடைத்தவுடன் நாம் கட்டுகளை அவிழ்த்து , இடாப் 
யில் கண்டுள்ள சரக்கனைத்தும் வந்துள்ளனவா என்பதை அறிய 
வேண்டும் . அவர்கட்கு அனுப்பிய நம் ஆணைப் படிவத்தையும் 
( Order Form ) ஒப்பிட்டு , நாம் கேட்ட பொருள்கள் தான் வந்துள் 
ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவேண்டும் . வேண் 
டாப் பொருள்கள் வந்திருப்பினும் அல்லது வந்து சேர்ந்த 
பொருள்கள் சேதமடைந்திருப்பினும் அவற்றை திருப்பியனுப்ப 
உடனே ஏற்பாடு செய்யவேண்டும் . 


பின்னர் , இவ்விடாப்பினை வைத்துக் கொள்முதல் குறிப் 
பேட்டில் பதியவேண்டும் . கொள்முதல் ஏட்டின் மாதிரி கீழ்க் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


கொள்முதல் குறிப்பேடு 


உ.வ. 


பே . ப . 


நாள் 


விவரம் 

2 


இ.எண் 


எண் 


1 


தொகை ரூ . 

5 


3 


-- 


4 


பதியும் முறை : 

1. நாள் : இங்கு நமக்கு இடாப்பு வந்த நாளினைக் குறிப்பிட 
வேண்டும் . 

2. விவரம் : நாம் யாரிடமிருந்து சரக்கு கடன்பேரில் வாங்கி 
யுள்ளோமோ அவர் பெயரைப் பதிய வேண்டும் . என்னென்ன 
வாங்கினோம் என்ற விவரத்தைக் குறிக்கத் தேவையில்லை . 

3. உ.வ.இ. எண் : - இது உள்வரு இடாப்பு எண் . நம்மிடம் 
வந்த இடாப்புக்கு நாம் வரிசை எண் கொடுத்திருக்கிறோமல்லவா ? 
அவ்வெண்ணை இவண் குறிக்க வேண்டும் . இங்குக் குறிப்பிடப் 
பட்ட எண்ணுள்ள டாப்பை எடுத்துப் பார்த்தால் , எப் 


துணை ஏடுகள் 


121 


பொருள்கள் வாங்கினோம் , விலை வீதம் தள்ளுபடி எவ்வளவு 
போன்ற விவரங்களை உடனே அறிந்திடலாம் . 


4. பே . ப , எண் . விவரப் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆள் 

என்பதை 
சார் கணக்குப் பேரேட்டில் எப்பக்கத்தில் உள்ளது 
இதை உணர்த்துகிறது . 


5. தொகை தள்ளுபடி போக இறுதியில் நாம் செலுத்த 
" வேண்டிய தொகையை மட்டிலு மே இங்கு எழுத வேண்டும் . 


எடுத்தெழுது முறை ( Posting ) 
திங்களொரு முறையோ , 

முறையோ , குறிப்பிட்ட காலத்திற்கொரு 
முறையோ , கொள்முதல் குறிப்பேடு கூட்டப்படும் . அந்தத் 
திங்களில் நாம் மொத்தம் கடனுக்குச் சரக்கு வாங்கிய தெவ்வளவு 
என்பதை இக் கூட்டுத் தொகை உணர்த்துகிறது . இத் தொகை 
யைப் பேரேட்டில் உள்ள கொள்முதல் கணக்கில் பற்றுப் 
பெக்கத்தில் எடுத்தெழுத வேண்டும் . இதனால் பெரும் உழைப்புத் 
தவிர்க்கப் படுகிறது . ( தனித்தனியே பற்று வைக்கக் கூடாது . ) 
நாம் சரக்கு வாங்கிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனிக் கணக்குகள் 
பேரேட்டில் எழுதி அவற்றில் வரவு வைக்கவேண்டும் . 


நினைவிற்கொள்க : கொள்முதல் குறிப்பேட்டின் மொத்தத் 
தொகையைக் கொள்முதல் கணக்கில் பற்றுவைக்க வேண்டும் . அவ் 
வேட்டில் காணப்பெறும் ஆள்சார் கணக்குகளில் தனித்தனியே 
வரவு வைக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 14 : 

கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளைச் சுந்தர் புக் டிப் 
போவின் கொள்முதல் குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டுக் கணக்கு 
களில் பெயர்த் தெழுதுக : 
செப்டம்பர் , 1971 . 


10. பாண்டிச்சேரி பொதிகைப் பதிப்பகத்திடம் 

60 - புகுமுக வணிகவியல் ( கு.ஆ. பிள்ளை ) ரூ .7 வீதம் 
( 15 % வி . தள்ளுபடியில் ) 
24 - பட்டவகுப்பு ஐரோப்பிய வரலாறு 
( திரு ஆலாலம் ) ரூ . 5.50 வீதம் ( 15 % வி . தள்ளுபடியில் ) 


122 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


25. திருச்சி புதுமைப் பதிப்பகத்திடம் வாங்கியது . 

20 வங்கிகளின் வளர்ச்சி ரூ . 15 வீதம் ( 20 % வி . 
தள்ளுபடி .) 


12- சங்க காலம் - ஒரு மதிப்பீடு ரூ . 5 % வீதம் ( 25 % வி . 
தள்ளுபடி ) 


28. நாதன் கம்பனியிடம் வாங்கிய நூல்களின் 

மதிப்பு ..... ரூ .1,750 


விடை : 


சுந்தர் புக் டிப்போவின் 
கொள்முதல் குறிப்பேடு 


நாள் 


விவரம் 


உ.இ. பே.ப. 

எ . 


தொகை 


எ. 


1971 


செப் . 
10. | பொதிகைப் 

பதிப்பகம் 


469 


20 


25 


புதுமைப் பதிப்பகம் 


285 


28 


நாதன் கம்பனி 


1,750 


2,504 


20 


அணை ஏடுகள் 


123 


பேரேட்டுக் கணக்குகள் 

கொள்முதல் கணக்கு 


ரூ 


1971 
செப் . 

30 


பல் 


2,504 | 20 


பொதிகைப் பதிப்பகம் 


1971 
செப் . 

10 


கொள் 
முதல் 


469 


20 


. 


புதுமைப் பதிப்பகம் 


ரூ. 


1971 
செப் , 

25 


ரூ . 
285 


கொள் 
முதல் 


நாதன் கம்பனி 


ரூ . 


1971 
செப் . 

28 | 


1,750/ 


கொள் 
முதல் 


124 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விற்பனைக் குறிப்பேடு 

(Sales Book) 


ரொக்க விற்பனை ரொக்க ஏட்டில் முதலில் எழுதப்படும் 
என்பதை நாம் உணர்வோம் . நாம் கடன் பேரில் சரக்கு விற்பதை 
யெல்லாம் முதன் முதலில் விற்பனைக் குறிப்பேட்டில் தான் குறிக்க 
வேண்டும் . கடன் பேரில் பிற சொத்துக்களை விற்றால் , அவற்றை 
இவ்வேட்டில் பதியக் கூடாது . எனவே , கடனுக்கு விற்கும் சரக்கு 
மட்டிலுமே இதில் பதியப் பெறும் . சரக்கு விற்கும் போழ்து 
அத்துடன் இடாப்பு தயாரித்து அனுப்புவோம் . இவ்விடாப்பு 
‘ வெளிச்செல் இடாப்பு ( Outward Invoice ) எனப்படும் . வரிசை 
எண் இடப்பட்டுள்ள இவ்விடாப்பின் நகல் நம்மிடம் இருக்கும் . 
அதன் துணைகொண்டே விற்பனைக் குறிப்பேடு தயாரிக்கப்படு 
கிறது . அதன் மாதிரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


விற்பனைக் குறிப்பேடு 


வெ . 


நாள் 
1 


விவரம் 

2 


இ.எண் 


பே . பே . 
எண் 

தொகை ரூ . 
4 

5 


3 


முதல் பத்தியில் சரக்கு விற்ற நாளும் , இரண்டாவது பத்தியில் 
நாம் யாருக்குச் சரக்கு விற்றோமோ அவர் பெயரையும் எழுத 
வேண்டும் . பிற விவரங்கள் தேவையில்லை . காரணம் , மூன்றாவது 
பத்தியில் குறிப்பிடப்படும் எண்ணுள்ள வெளிச்செல் இடாப்பினைப் 
பார்த்து என்ன விற்றோம் , விலை வீதம் , அளித்த தள்ளுபடி போன்ற 
விவரங்களை உணர்ந்து கொள்ளலாம் . தள்ளுபடிபோக நாம் 
பெற வேண்டிய நிகரத் தொகையைத்தான் தொகைப்பத்தியில் 
எழுதவேண்டும் . 


துணை ஏடுகள் 


125 


எடுத்தெழுதும் முறை 

மொத்த விற்பனைக் குறிப்பேடு -- திங்கள் ஒரு முறை கூட்டப் 
படும் . இக் கூட்டல் தொகை , நாம் கடன்பேரில் சரக்கு விற்ற 
மொத்தத் தொகையை உணர்த்துகிறது . இத் தொகையை 
விற்பனைக் கணக்கின் வரவுப்பகுதியில் எழுத வேண்டும் . நம்மிடம் 
கடனுக்கு வாங்கிய ஒவ்வொருவர்க்கும் தனித்தனிக் கணக்கு , 
பேரேட்டில் தொடங்கி அதற்கான தொகையைத் தளித்தனியே 
அவற்றில் பற்று வைக்க வேண்டும் . 


நினைவிற் கொள்க : விற்பனைக் குறிப்பேட்டின் மொத்தத் 
தொகையை விற்பனைக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . இவ் 
காணப்பெறும் ஆள்சார் கணக்குகளில் தனித்தனியே பற்று வைக்க 
வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 15 : 

கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மதியொளி மின் 
பொருட்கடையின் விற்பனைக் குறிப்பேட்டில் பதிந்து , உரிய 
பேரேட்டுக் கணக்குகளில் எடுத்தெழுதுக : -- 


1971 


ஆகஸ்டு 8 . 

கடலூர் , பாம்பே எலக்ட்ரிகல்ஸிடம் விற்றது : 
50 - 25 வாட்ஸ் பல்புகள் ரூ . 1-75 வீதம் 

20 - 40 வாட்ஸ் பல்புகள் ரூ . 1-75 வீதம் 
10. நம்பி அன்கோவிடம் விற்றவை : 

10 - மேசை விளக்கு ரூ . 20 வீதம் 

20 - எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் ரூ . 25 வீதம் 
13. நல்ல முத்துவிடம் ரூ . 500 - க்கான பொருள்கள் 
5 % வியாபாரத் தள்ளுபடியில் விற்றது . 

விடை : விற்பனைக் குறிப்பேடு 


பல 


வெ . 


பே. 


ப . 


விவரம் 


நாள் 


தொகை 
ரூ . 


7 . 


1971 
ஆக . 8 பாம்பே எலக்டிரிகல்ஸ் , 

கடலூர் . 
10 ) நம்பி அன்கோ 
23 நல்ல முத்து 


50 


122 
700 
475 
1,297 


50 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பேரேட்டுக் கணக்குகள் . 


விற்பனைக் கணக்கு 


1971 
ஆக.31 பல்வகை 


-1,297 50 


பாம்பே எலக்டிரிகல்ஸ் , கடலூர் 


1971 
ஆக . 8 விற்பனை 


ரூ. 


122 


50 


நம்பி அன் கோ 


1971 
ஆக.10 விற்பளை 


700 


நல்ல முத்து 


1971 
ஆக.23 விற்பனை 


475 


துணை ஏடுகள் 


127 


கொள்முதல் திருப்ப ஏடு 

( Purchase Returns Book ) 
நாம் வாங்கிய சரக்கில் சில வரும் வழியில் மிகவும் சேதமுற் 
றிருக்கலாம் ; அல்லது நாம் குறிப்பிடாதவற்றைத் தவறாக அனுப்பி 
யிருக்கலாம் ; அல்லது வேண்டிய அளவினும் அதிகம் அனுப்பி 
யிருக்கலாம் . அவற்றை நாம் திருப்பியனுப்பவேண்டும் . இதனைக் 
கொள் முதல் திருப்பம் என்கிறோம் . அதாவது நாம் வாங்கிய 
சரக்கை யாரிடம் வாங்கினோமோ அவரிடமே திருப்பி விடுகிறோம் . 
கொள்முதல் திருப்ப நடவடிக்கைகளை முதன் முதலில் பதியப் 
பயன்படும் ஏடு கொள்முதல் திருப்ப ஏடு எனப்படும் . இந்நிலையில் 
நாம் அனுப்பும் சரக்கு வெளிச் செல்வதால் இதை வெளித் 
திருப்பம் என்றும் கொள்முதல் திருப்ப ஏட்டை வெளித்திருப்ப 
ஏடு ( Returns Outward Book ) என்றும் அழைப்பதுண்டு . 
பற்றுக் குறிப்பு : ( Debit Note ) 

நாம் சரக்கைத் திருப்பியனுப்பும் போழ்து அத்துடன் அது 
பற்றிய குறிப்பொன்றையும் அனுப்ப வேண்டும் . அதில் நாம் 
திருப்பியனுப்பும் சரக்கு பற்றிய விவரம் , அளவு , விலைவீதம் தள்ளு 
படி போக நிகர மதிப்பு 

விவரங்கள் 
யிருக்கும் . யாருக்குத் திருப்பியனுப்புகிறோமோ அவர் கணக்கில் 
இத்தொகை பற்று வைக்கப் படுகிறது என்பதை இக்குறிப்பு 
உணர்த்துவதால் இதனைப் பற்றுக் குறிப்பு ( Debit 

( Debit Note ) 
என்கிறோம் . 


போன்ற 


அடங்கி 


சரக்கு வாங்கியவர் விற்றவர்க்குக் கீழ்க்கண்ட நிலைகளில் 
பற்றுக் குறிப்பை அனுப்புவார் : 


1. வேண்டப் பெறாத அல்லது விற்க முடியா வண்ணம் வரும் 
வழியில் சேதமுற்ற அல்லது தேவைக்கும் அதிகமாக அனுப்பியுள்ள 
சரக்கைத் திருப்பியனுப்பும் போழ்து . 

2. விற்பவர் தனது இடாப்பில் தவறாக அதிக விலையைக் 
குறித்திருந்தால் , அதிகமாகக் குறிப்பிடப்பட்ட தொகைக்குப் 
பற்று வைத்து இது அனுப்பப்படும் . 

3. குறிப்பிட்ட விலையினும் தவறாகக் குறைந்த விலையை 
இடாப்பில் குறித்திருந்தால் , விற்றவர் வாங்கியவர்க்கு 
அத்தொகைக்கான பற்றுக் குறிப்பை அனுப்புவார் . 

பற்றுக் குறிப்பு சாதாரணமாகக் கறுப்பு அல்லது நீல மையில் 
தயாரிக்கப்பட்டிருக்கும் . இதன் மாதிரி கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


i281 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பற்றுக் குறிப்பு 
என் . எஸ் . பிரதர்ஸ் , 
துணியணி விற்பனையாளர் , 
71 , லாரன்ஸ் ரோடு , 

கடலூர்-2 
எண் : 11 

நாள் : 15-2-1971 
பெறுநர் : காவேரி ஸில்க் ஹவுஸ் , 

125 , அண்ணாசாலை , 
சென்னை -2 . 
பார்வை : 10-2-1971 நாளிட்ட தங்களின் 

இடாப்பு எண் , 112 
அன்புடையீர் , 

எங்கள் ஆணை எண் 110 - ல் வேண்டப்பெறாத கீழ்க் கண்ட 
வகைகள் திருப்பியனுப்பப்படுகின்றன . எனவே , தங்கள் கணக்கில் 
ரூபாய் தொள்ளாயிரம் பற்றுவைக்கப்படுகிறது . 


எண் 


விவரம் 


ணிக்கை 


விலை 
வீதம் தொகை தொகை 

ரூ . 


10 


டெரிகாட் சட்டை 
( ஃபேஷன் பேலஸ் அளவு 

36 செ . மீ .) 60.00 


600.00 


5 


டெரிகாட் ஸ்லாக் 
( ஃபேஷன் பேலஸ் அளவு 

36 செ . மீ .) 40.00 | 200.00 


20 


2x 2--துணி ( பாரதி மில்ஸ் ) 10.00 200.00 


கழி : 10 % வி . தள்ளுபடி 


100000 


100.00 


900.00 


இளவழகன் 

உரிமையாளர் 
வரிசை எண் இடப்பட்டுள்ள இப்பற்றுக் குறிப்பின் நகல் 
நம்மிடம் இருப்பதால் இதைக் கொண்டே நாம் கொள்முதல் 
திருப்ப ஏட்டில் பதிகிறோம் . கொள்முதல் திருப்ப ஏடு அடுத்து 
வரும் பக்கத்தில்( 129 ) காட்டிய வகையில் கோடிடப் பட்டிருக்கும் . 

முதல் பத்தியில் நாம் சரக்கைத் திருப்பியனுப்பிய நாளையும் , 
இரண்டாம் பத்தியில் யாருக்கு அது திருப்பியனுப்பப்படுகிறது 
என்பதையும் மூன்றாம் பத்தியில் சரக்குடன் அனுப்பப்பட்ட பற்றுக் 


துணை ஏடுகள் 


129 


கொள்முதல் திருப்ப ஏடு . 


நாள் 


விவரம் 

2 


ப.கு.எ.பே.ப.எ. தொகை 
3 


1 


5 ரூ . 


குறிப்பின் எண்ணையும் , நான்காம் பத்தியில் சரக்கு திருப்பி 
யனுப்பப் பெறுநர் கணக்கு பேரேட்டில் எப்பக்கத்தில் உள்ளதென் 
பதையும் , ஐந்தாம் பத்தியில் திருப்பியனுப்பப்பட்ட சரக்கின் 
தள்ளுபடிபோக நிகரமதிப்பையும் குறிக்கவேண்டும் . நான்காம் 
பத்தியில் குறிப்பிடப்பட்ட எண்ணுள்ள பற்றுக் குறிப்பை 
நோக்கின் திருப்பியனுப்பட்ட சரக்கின் விவரத்தை உணர்ந்து 
கொள்ளலாமாதலால் , விவரப்பத்தியில் வேறு விவரம் தேவை 
யில்லை . சரக்கனுப்பப் பெறு நரின் பெயரை மட்டும் எழுதிடின் 
போதும் . 
எடுத்தெழுது முறை 

கொள்முதல் திருப்ப ஏட்டினைத் திங்கள் தோறும் கூட்டலாம் . 
இக் கூட்டல் தொகை நாம் பலருக்கும் திருப்பியனுப்பிய சரக்கின் 
மதிப்பை உணர்த்துகிறது . இதனைக் கொள்முதல் திருப்பக் 
கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . விவரப்பத்தியில் உள்ள ஆள்சார் 
கணக்குகளில் தனித்தனியே பற்றுவைக்கவேண்டும் . 
எடுத்துக் காட்டு 16 : 

கீழ்க் காணும் நடவடிக்கைகளை திரு . நான் முகனின் கொள் 
முதல் திருப்ப ஏட்டில் பதிந்து பேரேட்டுக் கணக்குகளில் எடுத் 
தெழுதுக : 
1971 
அக்டோபர் 
11. பஞ்சநாதனிடம் திருப்பியனுப்பியவை . 

1 - மூட்டை சர்க்கரை 

50 - கிலோ காப்பிக் கொட்டை ஒரு கிலோ ரூ . 10 வீதம் 
22. ஆறுமுகத்திடம் திருப்பியனுப்பிய சரக்கின் 
மதிப்பு 

ரூ. 500 , 
( 10 % தள்ளுபடிக் குட்பட்டது . ) 
30 , ஏழுமலை பண்டசாலையிடம் திருப்பியனுப்பியவை . 

50 - கிலோ பச்சரிசி 1 கிலோ ரூ .1.50 வீதம் . 
20 -கிலோ புழுங்கலரிசி 1 கிலோ ரூ . 1-10 வீதம் , 


ரூ .195 


... 


130 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை : 


கொள்முதல் திருப்ப ஏடு 


பே . 

தொகை 


நாள் 


விவரம் 


எ . 


1971 
அக்.11 பஞ்ச நாதன் 

22 ஆறுமுகம் 
3C ) ஏழுமலை பண்டசாலை 


23 


695 
450 
97 


1,242 


பேரேட்டுக் கணக்குகள் 
கொள்முதல் திருப்பக் கணக்கு 

1971 
அக் . 31 பல் வகை 


1,242 


பஞ்ச நாதன் 


695 


1971 
அக் . 11 ] கொள் 

முதல் 
திருப்பம் 


ஆறுமுகம் 


450 


1971 
அக் . 11| கொள் 

முதல் 
திருப்பம் 


ஏழுமலை பண்டசாலை 


1971 
அக் . 30 கொள் 

முதல் 
திருப்பம் 


97 


I 


துணை ஏடுகள் 


131 


விற்பனைத் திருப்ப ஏடு . 
( Sales Returns Book ) 


பல்வகைக் காரணங்களை முன்னிட்டு நாம் சரக்கைத் திருப்பி 
யனுப்புவது போன்றே நம்மிடம் வாங்கியோர் சரக்கை நமக்குத் 
திருப்பியனுப்புவதும் உண்டு . 

விற்பனைத் திருப்பம் 
(Sales Return ) என்கிறோம் . விற்ற சரக்கு நம்மிடம் திருப்பியனுப் 
பப்படும் பொழுது உள் வருவதால் , விற்பனைத் திருப்பத்தை உள் 
திருப்பம் ( Returns Inward ) என்பதும் உண்டு . 


இதனை 


. 


நம்மிடம் சரக்கு வரும்போழ்து அத்துடன் அதனைத் திருப்பி 
யனுப்பியவர் நம் கணக்கைப் பற்றுவைப்பதாகக் கூறும் பற்றுக் 
குறிப்பையும் அனுப்புவாரன்றோ? பற்றுக் குறிப்பில் கூறியுள்ள 
சரக்கு வந்துள்ளதா என்று கண்டு அது வந்து சேர்ந்ததற்கான 
அறிவிப்பை அனுப்ப வேண்டும் . நம்மிடம் சரக்கைத் திருப்பி 
யனுப்புவர் கணக்கில் அத் தொகைக்கு நாம் வரவு வைப்பதாகக் 
கூறும் வரவுக் குறிப்பு ஒன்று தயார் செய்து அனுப்புவது வழக்கம் . 


வரவுக் குறிப்பு கீழ்க் கண்ட நிலைகளில் சரக்கு விற்றவர் 
தம்மிடம் வாங்கியவருக்கு அனுப்புகிறார் : 


1. தாம் விற்ற சரக்குத் தம்மிடம் திருப்பியனுப்பும் போழ்து 


2 . 


தவறாக அதிக விலையைத் தாம் அனுப்பிய இடாப்பில் 
குறித்திருப்பின் அதிகமாகக் குறிப்பிட்ட தொகைக்கு 
வரவுக் குறிப்பு அனுப்பப்படும் . 


3. உரிய விலையினும் குறைந்த விலையில் இடாப்பு தயாரிக்கப் 

பட்டு அனுப்பியிருப்பின் சரக்கு வாங்கியவர் விற்றவர்க்கு 
வரவுக் குறிப்பினை அனுப்புகிறார் . 


சாதாரணமாக வரவுக் குறிப்பு சிவப்பு மையினால் அச்சிடப் 
பட்டிருக்கும் . இது கீழ்க் காட்டியவாறு அமைந்திருக்கும் . 

வரவுக் குறிப்பு 
கல்லூரி நூல் விற்பனை நிலையம் . 

237 , சேலம் சாலை , 

நாமக்கல் . 
எண் : 33 . 

நாள் : 5-8-1971 
பெறுநர் : சேலம் டிரேடிங் கார்ப்போரேஷன் , 

34 , பெரிய கடைத் தெரு , 

சேலம் 


132 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பார்வை : 18 எண்ணுள்ள தங்களின் பற்றுக் குறிப்பு .. 


அன்புடையீர் , 

கீழ்க் குறிப்பிடப்பட்டவற்றைத் தாங்கள் திருப்பியனுப்பிய 
வகையில் தங்கள் கணக்கில் ரூ . 105-06 ( ரூபாய் நூற்று ஐந்தும் 
காசு ஆறும் ) வரவு வைக்கப்படுகிறது . 


அளவு 


விவரம் 


விலை 
வீதம் தொகை தொகை 


50 
20 
18 


நோட் புக் ( 200 பக்கம் ) 
தாவர வியல் பதிவேடு 
பென்சில் 


[ 0-65 32-50 
| 3-25 | 60-00 
10-25 4-50 

102-00 

3-06 105-06 


விற்பனை வரி 3 % 


தங்களன்புள்ள , 

பாரதி 
மேலாளர் 


வரவுக் குறிப்பு வரிசை எண்ணிடப்பட்டிருக்கும் . இவ்வாறு . 
நாம் அனுப்பும் வரவுக் குறிப்பின் நகல் நம்மிடம் இருக்கும் . 
இதன் துணை கொண்டு விற்பனைத் திருப்ப ஏடு பதியப்படுகிறது . 
விற்பனைத் திருப்ப ஏடு கீழ்க் கண்ட வகையில் அமைந்திருக்கும் . 


விற்பனைத் திருப்ப ஏடு 


நாள் 


விவரம் 


வ.கு. பே . ப . தொகை 
எண் . எண் . 


விவரப் பத்தியின்கீழ் யாரிடமிருந்து சரக்குத் திரும்பிவந்தது 
என்பதைக் குறிக்க வேண்டும் , நான்காவது பத்தியில் குறிப்பிடப் 
பட்டுள்ள எண்ணுள்ள வரவுக் குறிப்பைப் பார்த்தால் , நமக்குத் 
திரும்பிவந்த சரக்கு பற்றிய விவரத்தை உணர்ந்து கொள்ளலாம் 
அல்லவா ? திரும்பிவந்த சரக்கின் நிகர மதிப்பைத்தான் ( தள்ளுபடி 
போக உள்ளது ) தொகைப் பத்தியில் குறிக்க வேண்டும் . 


துணை ஏடுகள் 


133 


எடுத்தெழுதும் முறை 

திங்கள்தோறும் விற்பனைத் திருப்ப ஏட்டைக் கூட்டலாம் . 
ஒரு திங்களில் மொத்தம் நமக்குத் திரும்பிவந்த சரக்கின் மொத்த 
மதிப்பை இக் கூட்டல் தொகை உணர்த்துகிறது . இத் தொகையை 
விற்பனைத் திருப்பக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . விற்பனைத் 
திருப்ப ஏட்டில் விவரப் பத்தியில் உள்ள ஆள்சார் கணக்குகளில் 
தனித்தனியே வரவு வைக்க வேண்டும் . 
எடுத்துக் காட்டு 17 : 

கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நாதன் பதிப் 
பகத்தின் விற்பனைத் திருப்ப ஏட்டில் பதிந்து பேரேட்டுக் கணக்கு 
களில் எடுத்தெழுதுக . 


1969 
நவம்பர் . 17 : 

மலர்விழி நூல் நிலையத்திடமிருந்து திரும்பி வந்தவை : 
25 படிகள் -வணிகவியல் நூல்கள் ( இளங்கோ எழுதியது ) 

ரூ . 8 வீதம் , 
( 15 % வி . தள்ளுபடி அளிக்கப்பட்டிருந்தது . ) 


50 படிகள் - தமிழ்த் துணைவன் ( புகுமுக வகுப்பு ) 

அரசு எழுதியது . ரூ . 500 வீதம் . 
( 25 % வி . தள்ளுபடிக்குட்பட்டது . ) 


22. பாப்புலர் புக் டிப்போவிடம் திருப்பியனுப்பியவை . 
10 படிகள் - புகுமுக வகுப்பு பொருளாதாரம் 

( சிவஞானம் எழுதியது ) ரூ . 4.00 வீதம் . 
( 15 % தள்ளுபடிக்குட்பட்டது . ) 


விடை : 


விற்பனைத் திருப்ப ஏடு 


நாள் 


விவரம் 


வ.கு. 


பே . 
ப . 
எ 


தொகை 


எ . 


1971 
நவ 17 மலர் விழி நூல்- நிலையம் 

22 பாப்புலர் புக் டிப்போ 


50 


357 

34 
391 


50 


134 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பேரேட்டுக் கணக்குகள் 
விற்பனைத் திருப்பக் கணக்கு 


1971 
நவ 30 பல் வகை 


G 


ரூ 
391 


50 


மலர் விழி நூல் நிலையம் 

1969 
நவ 17 விற்பனைத் 

திருப்பம் 


ரூ 


357 


50 


பாப்புலர் புக் டிப்போ 

1969 
நவ 22 விற்பனைத் 

திருப்பம் 


34 


துணை ஏடுகள் 


135 


வினாக்கள் 


1. துணை ஏடுகள் யாவை ? 

அவை ஏன் பயன்படுத்தப் 
படுகின்றன ? 
2. பற்றுக்குறிப்பு எனில் என்ன ? அது எச் சூழ்நிலைகளில் 

அனுப்பப் படுகிறது ? 


3. வரவுக் குறிப்பின் மாதிரி ஒன்றை வரைக . 

எப்பொழுது அனுப்பப்படுகிறது ? 


அது ஏன் 


பயிற்சி 
1. கீழ்க்கண்ட நடவடிக்கைகளைத் திரு கம்பனின் கொள் 

முதல் , விற்பனை ஏடுகளில் பதிந்து கணக்குகளில் பெயாத் 
தெழுதுக. 


1971 


சனவரி 2 , சென்னை கமர்ஷியல் எலக்ட்ரிக் ஸ்டோர்ஸிடம் விற்றது . 

10 மின் விசிறி 56 " ரூ . 300 வீதம் 
48 பல்புகள் ( 40 வாட்ஸ் ) ரூ . 1-25 வீதம் 


15 . 


இன்டியன் எலக்ட்ரான்சிடம் திருப்பியனுப்பியவை : 
5 மேசை விசிறிகள் ரூ . 200 வீதம் 
( இவற்றிற்கு 10 % தள்ளுபடி உண்டு ) 


ரூ . 1,200 


ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பனியிடம் வாங்கிய 
மின் பொருள்களின் மதிப்பு 

( 10 % தள்ளுபடி உண்டு ) 
16. இன்டியன் எலக்ட்ரான்சிடம் வாங்கிய 
மின் பொருள்களின் மதிப்பு 

ரூ 2,500 


20. கமர்ஷியல் எலக்ட்ரிக் ஸ்டோர்ஸிடம் விற்றது ரூ .750 
22. ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பனியிடம் திருப்பி 

யனுப்பியது ரூ . 200 
( 10 % வி . தள்ளுபடிக்குட்பட்டவை 


25. ஃபஷன் ட்ரேடர்சிடம் விற்றது : 

5 மேசை மின் விளக்கு ரூ . 30 வீதம் 
2 பெட்டி போடும் மின் கருவி ரூ . 45 வீதம் 

( Electric Iron Box ) 
( 5 % வி . தள்ளுபடிக்குட்பட்டது ) 


136 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


26. கார்னர் ஷாப்பிடமிருந்து திரும்பி வந்த 

மின்பொருள்கள் 
ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியிடம் வாங்கிய 
சரக்கின் மதிப்பு 


ரூ . 100 


ரூ .750 


28. சென்டினரி எலக்ட்ரிக் ஸ்டோர்ஸிடம் 

10 % வி . தள்ளுபடியில் விற்றவை . 
10 மின் அடுப்பு 

ரூ . 15 வீதம் 
24 ஸ்விட்ச் ரூ . 1.25 வீதம் 


( 2 ) கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலிருந்து 
1971 இளங்கோவின் துணை ஏடுகளில் பதிந்து பேரேட்டுக் கணக்கு 

களில் பெயர்த் தெழுதி இருப்புக் கட்டுக . 


ஃபிப் . 1 ரொக்கம் கையிருப்பு 


1,225 - 


500 


1,500 


750 


100 


4 விற்பனை 

தாவீதுவிடம் வாங்கிய சரக்கு 
5 சாலமனிடம் விற்றது 
6 தாவீதிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 
10 வாடகை கொடுத்தது 
11 மோசசிடம் 71 % தள்ளுபடியில் வாங்கிய 

சரக்கின் மதிப்பு 
12 சாலமனிடம் 5 % தள்ளுபடியில் விற்றது 


150 


800 


2007 


18 சாலமனிடமிருந்து பெற்றது 


100 


550 


19 தாவீதுக்குக் கொடுத்தது 
21 மோசசிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 

ஜோஸப்பிடம் விற்றது 


200 


750 


23 மோசசிடம் வாங்கியது 


1,200 


100 


25 ஜோஸப் திருப்பியனுப்பிய சரக்கு 
26 சாலமன் செலுத்திய ரொக்கம் 


200 


துணை ஏடுகள் 


137 


3. கீழே கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலிருந்து வள்ளு 
வனின் துணையேடுகளைத் தயாரித்து , உரிய கணக்குகளில் எடுத் 
தெழுதி இருப்புக் கட்டுக . 


1971 மார்ச் 31 - க்கான இருப்புப் பட்டியலையும் தயாரிக்க : 


1971 

ரூ . 
மார்ச் 5 சாத்தனாரிடம் வாங்கியவை : 
25 மூட்டை ஆத்தூர் கிச்சிலி சம்பா நெல் மூட்டை 

ரூ . 45 வீதம் 
10 துவரம் பருப்பு மூட்டை ரூ . 


... 


* , 10 இளங்கோவிடம் விற்றவை 
50 மூட்டை சர்க்கரை மூட்டை ரூ . 

வீதம் 
10 குவிண்டால் புளி ( பங்களூர் ) 
11 சாத்தனாரிடம் திருப்பியனுப்பிய 2 மூட்டைநெல் 
15 ரொக்க விற்பனை 

2,750 
சாத்தனாரிடம் செலுத்தியது 

700 
17 செங்குட்டுடவனிடம் 5 % தள்ளுபடியில் 
வாங்கிய சரக்கு ... 

800 
18 இளங்கோவிடம் பெற்றது 

500 


... 


20 செங்குட்டுவனுக்குத் திருப்பியனுப்பிய 

சரக்கு 


100 


... 


750 


25 இளங்கோவிடம் விற்றது 
26 செங்குட்டுவனிடம் வாங்கியவை : 
10 மூட்டைக் காப்பிக் கொட்டை 

( அரபிக் மூட்டை ) ரூ . வீதம் 
குவின்டால் கடலைப் பருப்பு 1 குவிண்டால் 

விலை 


வீதம் 


31. ரொக்கக் கொள்முதல் 


575 ) 


4. கீழ்க்கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளைத் திரு பாரியின் 
பல்வகைத் துணையேடுகளில் பதிந்து , பேரேட்டுக் கணக்குகளில் 
எடுத்தெழுதி இருப்புக் கட்டுக . 


13.8 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1971 


2,00 


1,000 


.. 


250 


ஏப்ரல் 1 மனைத்துணைப் பொருள் விற்பனை 

ஓரியிடம் 10 % தள்ளுபடியில் வாங்கிய 

மேஜை நாற்காலிகளின் மதிப்பு 
3 ரொக்கக் கொள்முதல் 
4 காரியிடம் விற்றது சரக்கின் மதிப்பு 

5 % வி . தள்ளுபடியில் 
8 விளம்பரச் செலவு 

காரியிடம் பெற்றது 
9 குமணனிடம் விற்ற அலமாரிகள் 
14 ஓரியிடம் திருப்பியனுப்பிய மேஜையின் 

மதிப்பு 


500 


100 


250 


1,200 


200 


15 சீதக்காதியிடம் வாங்கியது 


... 


2,000 


... 


400 


300 


18. ஓரிக்குச் செலுத்தியது 
19 கூலி கொடுத்தது 
20 குமணனிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு 

கொள்முதல் 
ரொக்க விற்பனை 


... 


150 


400 


... 


730 


21 சிபியிடம் வாங்கியவை : 

5 அலமாரிகள் ரூ . 250 வீதம் 
10 மேசைகள் ரூ . 75 விதம் 


... 


320 


75 


22 ஓரிக்குக் கொடுத்தது 

கழிவுபெற்றது 
26 அரசினர் கடன் பத்திரங்களில் முதலீடு 

செய்தது 


500 


27 சிபியிடம் திருப்பியனுப்பியவை ; 

2 அலமாரிகள் 
1 மேசை 


30 சிபிக்குச் செலுத்தியது 


425 


7. துணை ஏடுகள் ( தொடர்ச்சி ) -- 

உண்டியல் 
( Subsidiary Records (Continued ) —Bills ) 


சரக்கு வாங்குதல் , விற்றல் , திருப்பியனுப்புதல் , திரும்பப் 
பெறுதல் - இவற்றிற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு உரிய துணை 
யேடுகளில் பதிந்து , பேரேட்டுக் கணக்குகளில் எடுத்தெழுதுவது 
என்பதை முன்ன திகாரத்தில் கண்டோம் . உண்டியல் பற்றிய 
நடவடிக்கைகள் நிகழும் போழ்து , எவ்வாறு எவ்வேடுகளில் பதிவ 
தென்பதைக் இவண் விளக்குவோம் . 


கடன் பேரில் சரக்கு விற்றவர் தம்மிடம் வாங்கியவரிடம் 
குறிப்பிட்ட தவணையில் பணம் பெற விரும்புவது இயற்கையே . 
சரக்கு 

வாங்கியவர் குறிப்பிட்ட நாளில் பணந்தர ஒப்புக் 
கொள்வது எழுத்து வடிவத்தில் இருப்பின் , நலம் மிக பயக்கும் 
என்பதில் ஐயமில்லை . இவ்வாறு , வாங்கியவர் பணந்தர ஏற்றுக் 
கொள்ளும் உறுதி மொழி வணிக வழக்கில் சிறப்புத் தன்மை 
பெற்று விளங்குகிறது . இது உண்டியலாகவோ ( Bill of Exchange ) 
அல்லது கடனுறுதிச் சீட்டாகவோ ( உறுதிப் பத்திரமாகவோ 
Promissory Note ) இருக்கும் . 


சோமு , 


சோமு , வேணுவிடம் ரூ . 500 - க்குச் சரக்கு விற்பதாகக் 
கொள்வோம் . சோமுவுக்குப் பணஞ் சேர வேண்டியுள்ளதால் 
அவர் கடனீந்தோர் . சரக்கு வாங்கிய வேணு , கடனாளி . 
விற்பனைத் தொகையை இரண்டு திங்களில் பெற விரும்பின் , 
அவர் இத் தொகையை திங்களில் செலுத்தக் கோரி 
எழுதி அனுப்புவார் . வேணு இதனை ஏற்கிறேன் என்று சோமு 
எழுதிய பத்திரத்தின்மீது 

எழுதிக் 

கையெழுத்திட்டுவிடின் , 


140 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இப் பத்திரத்திற்கு மதிப்பு ஏற்படுகிறது . கடனாளி தன் பொறுப்பை 
ஏற்றுக் கொண்டதற்கான சான்று எழுத்தில் கிடைத்து விடுகிறது . 
இரு திங்கள் தவணை முடிந்து உரிய நாளில் சோமு வேணுவிடம் 
அவர் ஏற்ற பத்திரத்தைக் காட்டிப் பணம் பெறுவார் . 
இப் பத்திரத்தின்மீது சோமு பணம் பெறுவதால் இது வரவுடைய 
உண்டியல் ( Bill Receivable ) எனப்படும் .. வேணுவைப் பொறுத்த 
வரை , தான் அதன்மீது பணஞ் செலுத்த வேண்டியுள்ளதால் , 
அதுவே செலுத்த வேண்டிய உண்டியல் ( Bill Payable ) எனப்படும் , 
“ பத்திரத்தைக் கொணர்பவர்க்கோ , அல்லது 

குறிப்பிட்ட 
ஒருவருக்கோ அல்லது அவர் ஆணை பெற்றவர்க்கோ , ஒரு 
குறிப்பிட்ட தொகையைக் கொடுக்கக் கோரி , குறிப்பிட்ட ஒருவர் 
மீது எழுதப் பெற்ற ஆணைப் பத்திரம் உண்டியலாகும் . " 


இவ்விலக்கணத்தைச் சற்று ஆய்ந்து பார்த்தால் கீழ்க் கண்ட 
விளக்கங்கள் புலனாகும் . 


* உண்டியல் , 

1. எழுத்தால் ஆகிய ஒரு ஆணைப் பத்திரமாகும் . 


2. அவ்வாணை குறிப்பிட்ட தொகையைச் செலுத்தக் கோர 
வேண்டும். 


3. குறிப்பிட்ட ஒரு கடனாளிமீது கடனீந்தோர் வரைவது 


4. விடுநர் அதில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் . 


கடமைப் 


உண்டியல் விடுபவரை விடுநர் ( Drawer ) என்றும் , யார்மீது 
வரையப்படுகிறதோ ( அதாவது பணஞ் செலுத்தக் 
பட்டவர் ) அவரை ‘ விடப் பெறுநர் ( Drawee ) என்றும் , யாருக்கு 
அவ்வுண்டியல் தொகையைச் செலுத்த வேண்டுமோ அவரை 
‘ பணம் பெறுநர் ( Payee ) வன்றும் அழைக்கலாம் . 

எவ்வளவு . 
நாள்கள் அல்லது திங்களுக்குப்பின் பணஞ் செலுத்தக் கோரி 
யுள்ளதோ , அதனைத் தவணை காலம் ( Term of the Bill ) 
எனலாம் . உண்டியல் தொகைக் கேற்றவாறு முத்திரை ( Stamp ) 
ஒட்ட வேண்டும் . கேட்கும் போது பணஞ் செலுத்தக் கோரி 
இருப்பின் , அது நடப்பு உண்டியல் (Demand Bill) எனப்படும் . 
குறிப்பிட்ட காலத்திற்குப் பின் பணஞ் செலுத்துமாறு அமைந் 
திருப்பின் அது ‘ தவணை உண்டியல் ( Time Bill ) எனப்படும் . 


ஏற்பு ( Acceptance ) : தவணை உண்டியலாயின் , அதனை விடப் 
பெறுநர் ஏற்றாக வேண்டும் . ஏற்றுக் கொண்டே ( Accepted ) 


துணை ஏடுகள் 


141 


என உண்டியல் முகப்பில் எழுதி , விடப் பெறுநர் கையெழுத்திடின் 

து முடிந்து விடும் . உண்டியலை ஏற்றவரை ஏற்குநர் ( ஏற்றவர் - 
( Acceptor ) என்றும் ஏற்கப்பட்ட உண்டியலை ஏற்பு எனவும் 
கூறுவது வழக்கம் . அதாவது விடப் பெறுநர் ஏற்கு நர் ஆகிறார் .. 
அவ்வாறே உண்டியலும் ஏற்பு ஆகிறது . 


" பார்வைக்குப் பின் ( After Sight) எனவிருக்கும் உண்டியல் 
ஏற்பு க்காக விடப்பெறுநரிடம் உண்டியல் வரைந்த சில 
நாள்களுக்குள் ( Within a Reasonable time ) காண்பிக்கப்பட 
வேண்டும் . தொழில் நடைபெறும் நாள்களில் ( Business Days ) , 
தொழில் நேரத்தில் (During business hours ) குறிப்பிட்ட இடத்தில் 
அல்லது தொழில் அலுவலகத்தில் , அல்லது விடப்பெறுநரின் 
இருப்பிடத்தில் உண்டியல் காண்பிக்கப்படவேண்டும் . இருவர் 
அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் மீது உண்டியல் வரையப்படின் 
ஒவ்வொருவரிடமும் ஏற்புக்காகக் காட்டப்படவேண்டும் . 


7 


ஏற்பில் பலவகையுண்டு . 

துப்பட்ட ஏற்பு ( General Acceptance) : விடப் பெறுநர் 
நிபந்தனை ஏதுமின்றி ஏற்றுக்கொள்வது . 


பொது 


* 


நிபந்தனைக் குட்பட்ட ஏற்பு . ( Qualified • Acceptance ) : 
உண்டியலை ஏற்பதற்கு நிபந்தனை ஏதேனும் ஒன்றை விடப் பெறுநர் 
விதித்தால் , நிபந்தனைக் குட்பட்ட ஏற்பு 

ஏற்பு எனப்படும் . 
நிபந்தனையிடும் போழ்து , விடுநரின் ஆணை மாற்றப்படுவதற் 
கொப்பாவதால் , நிபந்தனைக் குட்பட்ட உண்டியலை விடுநர் ஏற்க 
மறுத்தது போன்றே நிராகரித்து விடலாம் . இந் நிபந்தனை , 


1 . காலம் பற்றியிருக்கலாம் . இரண்டு திங்களில் செலுத்தக் 
கோரும் உண்டியலை மூன்று திங்களில் செலுத்த ஏற்கலாம் . 


2 . இடம் பற்றியிருக்கலாம் . குறிப்பிட்ட இடத்தில் தான் 
பணம் 

செலுத்துவதாக ஏற்றுக்கொள்வது இவ்வகையைச் 
சார்ந்தது . கடலூர் இந்தியன் வங்கியில் செலுத்த ஏற்கிறேன் 
என்பது நிபந்தனையுடன் கூடிய ஏற்பன்று . ஆனால் கடலூர் 
இந்தியன் வங்கியில் மட்டும் செலுத்தி ஏற்கிறேன் எனின் , அது 
இடம் பற்றிய நிபந்தனைக்குட்பட்ட ஏற்பாகும் . 


3. பகுதி ஏற்பு ( Partial Acceptance ) : ரூ . 500 க்கு வரைந்த 
உண்டியலை ‘ ரூ . 200 க்கு ஏற்கிறேன் என எழுதியிருப்பின் அது 
பகுதி ஏற்பு எனப்படும் . 


14-2 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


உண்டியல் அல்லது கடனுறுதிச் சீட்டு முதிர்வடைதல் 

(Maturity of a Bill or a Note ) 


பணந்தர வேண்டிய நாளே உண்டியல் அல்லது கடனுறுதிச் 
சீட்டு முதிர்வடையும் நாளாகும் . இதனைக் கெடுநாள் அல்லது . 
தவணை நாள் ( Due date ) எனவுங் கூறலாம் . பணஞ் செலுத்தக் 
காண்பிக்கப்படும் போழ்து நடப்புண்டியலுக்கான பணம் தர 
வேண்டும் . தவணை உண்டியலாயின் , உண்டியல் கால முடிவு 
நாளுடன் மூன்று நாள்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . இந் 
நாள்கள் சலுகை நாள்கள் ( Days of grace ) எனப்படும் . 


பார்வைக்குப்பின் அல்லது , உண்டியல் நாளுக்குப்பின் 
குறிப்பிட்ட திங்களில் பணஞ் செலுத்த 

செலுத்த வேண்டியிருப்பின் , 
குறிப்பிட்ட காலஞ் சென்றபின் அதே நாளுடன் மூன்று நாள் 
களைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


எடுத்துக்காட்டு : உண்டியல் நாளுக்குப்பின் 

மூன்று 
திங்களில் பணஞ் செலுத்தத் தக்க உண்டியல் 30 - 4 . 1971 - ல் 
எழுதப்படின் 2 - 8 - 1971 ல் உண்டியலுக்கான பணஞ் செலுத்த 
வேண்டும் . ( மூன்று திங்கள் 30 - 7 - 1971 - ல் முடிவடைகிறது , 
இத்துடன் மூன்று நாள்களைக் கூட்டின் 2 - 8 - 1971 கிடைக்கிறது ) 

உண்டியல் நாளிலிருந்து குறிப்பிட்ட திங்களுக்குப்பின் 
செலுத்த வேண்டிய உண்டியலில் தவணைக் காலம் முடிவுறும் நாள் 
அத் திங்களில் இல்லை எனில் , அத் திங்களின் இறுதி நாளில் தவணை 
முடிவடைவதாகக் கொண்டு , மூன்று நாள்களை அத்துடன் 
சேர்த்துக் கொள்ளவேண்டும் . எடுத்துக்காட்டாக , உண்டியல் 
நாளிலிருந்து ஒரு திங்களில் பணஞ் செலுத்தக்கோரும் உண்டியலை 
30-1-1971 - ல் வரைவதாகக் கொண்டால் உண்டியல் காலம் 
ஃபிப்ரவரித் திங்களில் 30 - ம் நாள் முடிவடைய வேண்டும் . ஆனால் , 
பிப்ரவரித் திங்களில் 30 - ம் நாள் இல்லை யாதலால் , ஃபிப்ரவரியின் 
இறுதி நாளான 28 ல் உண்டியல் காலம் முடிவடைவதாகக் 
கொண்டு அத்துடன் மூன்று நாள்களைச் சேர்த்து 3-3-1971 உண்டி 
யலின் கெடு நாள் என்று கணக்கிட வேண்டும் . 


பார்வைக்குப் பின் ( After - Sight) , குறிப்பிட்ட திங்களில் 
பணஞ் செலுத்தக் கோரியிருப்பின் , உண்டியல் ஏற்கப்பட்ட 
நாளிலிருந்து தவணைக் காலத்தைக் கணக்கிட வேண்டும் . கடனு 
றுதிச் சீட்டாயின் அதைப் பார்வைக்காகக் காண்பிக்கப்பட்ட 
நாளிலிருந்து தவணைக் காலத்தைக் கணக்கிட வேண்டும் . 


| 


துணை ஏடுகள் 


143 


வேண்டிய 


எடுத்துக் காட்டு : பார்வைக்குப் பின் இரு திங்களில் செலுத்த 

உண்டியல் மே 15 - ம் நாளிடப்பட்டிருந்தது . இது 
மே 20 - ல் ஏற்கப்பட்டது . இப்பொழுது உண்டியல் ஏற்கப்பட்ட 
நாளான மே 20- லிருந்து இரு திங்கள் கணக்கிட்டு அத்துடன் 
மூன்று நாள்களைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 

அதாவது 
சூலை 23 இவ்வுண்டியலின் கெடு நாளாகும் . 
சலுகை நாள்களின் இறுதி நாள் அதாவது உண்டியல் கெடு 

( 
நாள் அரசினர் விடுமுறை நாளாக இருப்பின் , அதற்கு முன் நாளே 
உண்டியலுக்கான பணஞ் செலுத்த வேண்டிய நாளாகும் . சூலை 
12 ல் எழுதப்பெற்ற ஒரு திங்கள் தவணை உண்டியலின் கெடுநாள் 
ஆகஸ்டு 15 ஆகும் . ஆனால் , இது அரசினர் பொது விடுமுறை 
நாளாகையால் ஆகஸ்டு 14 , உண்டியலின் கெடு நாளாகக் 
கொள்ளப்படும் . ) 


மேலெழுத்து ( புறக் குறிப்பிடல் ) ( Endorsement ): மாற்று 
முறை ஆவணமொன்றின் ( செலவாணிப்பத்திரம்-- Negotiable 
Instrument ). விடுநரோ , அதை வைத்திருப்பவரோ , அதன் பின் 
இறத்தில் பிறர்க்கு மாற்றிக்கொடுக்கும் விருப்பத்துடன் தன் 
கையெழுத்தை யிடுவாரானால் , செலாவணிப் பத்திரம் மேலெழுதப் 
படுகிறது. (புறக்குறிப்பிடப் படுகிறது ) என்று பெயர் . அவரை மேலெ 
ழுது நரி ( புறக் குறிப்பிடுநர் -- Endorser ) என்றும் , யாருக்கு அதன் 
உரிமை மாற்றித்தரப்படுகிறதோ அவரை மேலெழுத்துப் பெறுநர் 
( புறக் குறிப்பிடப் பெறுநர் -- Endorsee ) என்றும் அழைக்கலாம் . 


-- மேலெழுத்து பல்வகைப்படும் . உண்டியல் , கடனுறுதிச் 
சீட்டு அல்லது காசோலையின் பின்புறத்தில் தன் கையெழுத்தை 
மட்டும் இடுவாரானால் அது வெற்று மேலெழுத்து ( Blank 
Endorsement ) என்று பெயர் . அத்தகைய பத்திரத்தைப் பிறர்க்குக் 
கொடுப்பதாலேயே , - பிறர் அதன் உரிமையாளராகி விடுவார் , 
அவ்வாறின்றிக் குறிப்பிட்ட ஒருவர்க்கோ அல்லது அவர் 

கணக்கோ கொடுக்கக் கோரிக் கையெழுத்திடுதலை , - முழு 
மேலெழுத்து ( முழு புறக் குறிப்பிடல் -- Full Endorsement) என்று 
பெயர் . மேலும் , அதனைப் பிறர்க்கு மாற்றிக் கொடுப்பதைத் 
தடுக்கும் வண்ணம் அல்லது குறிப்பிட்ட வகையில் அதனை பைசல் 
செய்யும் வண்ணம் மேலெழுதுவதை வரையறை மேலெழுத்து 
( Restrictive Endorsement ) என்கிறோம் . 


எ.கா. ( 1) அரசப்பனுக்கு மட்டும் செலுத்துக . 

- வேந்தன . 


144 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஆண்டியப்பன் 


கணக்கிற்காகச் 


எ.கா. ( 2 ) அரசப்பனிடம் 

செலுத்துக. 


-வேந்தன் . 
( உண்டியலுக்குக் கெடுநாளில் 

பணம் மறுக்கப்படுமாயின் 
தன்னை நோக்கக் கூடாது என்றுணர்த்தும் வண்ணம் மேலெழுது 
வதை வழியகற்றும் மேலெழுத்து ( Sans Recourse Endorsemeut ) 
என்று பெயர். அவ்வாறு மேலெழுதுபவரைப் பொறுப்பில் 
கட்டுப்படுத்த முடியாது . 


எ.கா .. அரசப்பனிடம் செலுத்துக . 


- வழியில்லை : 


வேந்தன் . 
சாதாரணமாக முகவர் செலாவணிப் பத்திரமொன்றை 
மாற்றிக் கொடுக்கும் போழ்து இவ்வாறு மேலெழுதுவது வழக்கம் . 


தனக்குள்ள உரிமையை விட்டுக் கொடுக்கும் வகையிலும் 
மேலெழுதித் தரலாம் . இதனைக் கடமை 

கடமை தவிர் மேலெழுத்த 
( Facultative Endorsement ) என்பர் . 

அரசப்பனுக்குச் 
செலுத்துக - உண்டியல் பண மறுப்பிற்கான அறிவிப்பு விட்டுக் 
கொடுக்கப்படுகிறது . 


எ.கா : 


வேந்தன் . 
இந் நிலையில் தவணை நாளில் உண்டியலுக்கான பணம் மறுக்கப் 
பட நேரின் , அதனை வைத்திருப்பவர் இதுபற்றி அறிவிக்கவில்லை 
யெனினும் இவ்வாறு மேலெழுதியவர் பொறுப்பாவார் . 


கடனுறுதிச் சீட்டையும் இவ்வகைகளில் மேலெழுதலாம் . 


உற்றுழி நோக்க வேண்டியவர் ( Referee in case of need ) 
விடப் பெறுநர் உண்டியலை ஏற்காமலோ , பணஞ் செலுத்தாமமோ 
மறுக்கும்பொழுது குறிப்பிட்ட ஒருவரை அணுகுமாறு உண்டியலை 
வரையலாம் . அல்லது மேலெழுது நர் எவரேனும் அவ்வாறு 
செய்யலாம் . 


எ.கா. “ தேவையாயின் செல்வ நிதியை அணுகவும் . 

வேந்தன் ” 
என்று உண்டியலில் எழுதின் போதுமானது . 


துணை ஏடுகள் 


145 


கடனுறுதிச் சீட்டை எழுதித் தருபவரும் , காசோலை விடு நரும் . 
உண்டியல் ஏற்கப்படும்வரை உண்டியல் விடுநரும் , ஏற்றபின் 
ஏற்குநரும் செலாவணிப் பத்திரத்தினால் பொறுப்பாவார்கள் . 

மேலெழுது நர் , தனக்குப் பின் செலாவணிப் பத்திரத்தை 
வைத்திருப்பவர்க்குப் பொறுப்பாவார் . பணம் மறுக்கப்பட்டச் 
செய்தியை அவர்க்கு உடனே உணர்த்த வேண்டும் . 


உண்டியலைப் பயன்படுத்தும் முறைகள் ( Disposal of Bill ) 

உண்டியலை உடையவர் பல வழிகளில் அதைப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . 


1. அவரே அதைத் தவணை நாள்வரை வைத்திருந்து பணம் 
பெற்றுக் கொள்ளலாம் . 

உடனே பணந் தேவைப்படின் , தனது வங்கியில் அதனைத் 
தள்ளுபடி செய்து கொள்ளலாம் ( Discounting the Bill) வங்கி 
அந்த உண்டியலை வாங்கிக்கொள்ளும் கெடுநாளில் அதனை ஏற்பவ 
ரிடம் காட்டிப் பணம் பெற்றுக் கொள்ளும் . உண்டியல் காலம் 
முடியும்வரை, வங்கிக் காத்திருக்க வேண்டியிருத்தலால் , முழுத் 
தொகையையும் வங்கி , தராது . குறிப்பிட்ட தள்ளுபடி எடுத்துக் 
கொண்டு மீதத் தொகையைத் தான் தரும் . 
பிறர்க்குக் 

கடன் 

கொடுக்கவேண்டியிருப்பின் , 
உண்டியலை அவர்க்கு மேலெழுதி மாற்றிக் கொடுத்துக் கணக்கைத் 
தீர்த்துக் கொள்ளலாம் . உண்டியலைத் தானே 

வைத்திருந்து , 
தனது வங்கிக் கனுப்பி வசூலித்துக் கொள்ளலாம் . 


தான் 


உண்டியலைக் காட்டுதல் ( Presentation of a Bill) 
உண்டியலை உடையவர் . தவணை நாளில் ஏற்றவரிடம் பணஞ் 
செலுத்துமாறு 

அதனைக் 

காட்டவேண்டும் . உண்டியலை ஏற் 
பதற்கும் இதனைக் காட்டலாம் ; ஏற்ற உண்டியலுக்குப் பணஞ் 
செலுத்தவும் காட்டலாம் ; நடப்பு உண்டியல்களும் குறிப்பிட்ட 
நாளில் பணஞ் செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்களும் காட்டப் 
படத் தேவையில்லை . 


எ.கா. உண்டியல் நாளிலிருந்து 40 நாள்களில் பணஞ் செலுத் 
தக்கோரும் உண்டியல் . 

‘ பார்வைக்குப் பின் எனும் உண்டியல்கள் ஏற்புக்காகக் 
காட்டப்பட வேண்டும் . பணஞ் செலுத்தக் காண்பிப்பதற்கு 
முன் ஏற்கவும் காண்பிக்க வேண்டும் என உண்டியலில் குறிப் 
பிட்டிருப்பினும் உண்டியலைக் காட்டுதல் இன்றியமையாதது . 

த -19 


146 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இத்தகைய உண்டியலை உடையவர் ஏற்பவரிடம் காட்டத் 
தவறின் , விடுநரும் , பிற மேலெழுத்துப் பெற்றவர்களும் தங்கள் 
பொறுப்பைத் தீர்த்துக் கொள்வர் . 


உண்டியல் மறுப்பு ( Dishonour of Bills ) 

விடப்பெறுநர் - உண்டியலை ஏற்க மறுத்தால் , அது ஏற் 
காமையின் மறுக்கப் பட்டதாகக் கொள்ளப்படும் ( Dishonoured 
for non - acceptance) ஏற்கப்பட்ட உண்டியலுக்குத் தவணை நாளில் 
( கெடுநாளில் ) ஏற்குநர் பணஞ் செலுத்தவில்லையெனில் , அது 
பணஞ் செலுத்தாமையின் மறுக்கப்பட்டது ( Dishonoured for 
non - payment ) எனப்படும் . உண்டியல் மறுக்கப்படின் , விடுநரும் 
பிற மேலெழுத்துப் பெற்றவர்களும் உண்டியலை உடையவருக்குப் 
பொறுப்பாவார்கள் . உண்டியலை உடையவர் உண்டியல் மறுப்பை 
உடனே அறிவிக்க வேண்டும் . யார் யாரை உண்டியல் மீது கட்டுப் 
படுத்தவேண்டுமோ அனைவருக்கும் இவ்பேறிவிப்பைத் தர 
வேண்டும் . உண்டியல் மறுப்பறிவிப்புத் தரவில்லையெனில் 
விடுநரையும் ஏற்கு நரையும் தவிரப் பிறலரம் கட்டுப்படுத்த 
முடியாது . இத் தவற்றால் அவர்களின் பொறுப்புத் தீர்ந்து 
விடுகிறது . 
மறுப்புக் குறிப்பு ( Noting ) 

கடனுறுதிச் சீட்டோ ( (Promissory Note ), உண்டியலோ 
மறுக்கப் படுமாயின் , அதனை உடையவர் , அதற்குச் சான்றாக 
மறுப்புக் குறிப்பு எடுத்துக் கொள்ளலாம் . அதாவது , சான்றுறுதி 
அதிகாரியிடம் ( Notary Public ) மறுக்கப்பட்ட உண்டியலை 
அல்லது கடனுறுதிச் சீட்டைக் கொடுக்க வேண்டும் . அவ்வலுவலர் 
ஏற்புக்காகவோ , பணம் பெறவோ உரியவரிடம் மீண்டும் அதனைக் 
காட்டுவார் . மீண்டும் ஏற்கவில்லையாயினும் , பணஞ் செலுத்த 
வில்லையாயினும் , அப்பத்திரத்திலோ அலேது தனியொரு 
தாளிலோ , உண்டியல் மறுக்கப்பட்டநாள் , மறுக்கப்பட்டதின் 
காரணம் , குறிப்புக் கட்டணம் முதலிய விவரங்களைக் குறிப்பார் . 
உள்நாட்டு உண்டியல்களில் மறுப்புக் குறிப்பு செய்ய வேண்டும் 

கட்டாயம் இல்லை . ஆனால் அயல்நாட்டு உண்டியல் 
களாயின் ‘உண்டியல் மறுப்புச்சான் றிதழ் இன்றியமையாதது . 


என்று 


உண்டியல் மறுப்புச் சான்றிதழ் ( Protesting ) 

தான் செய்த மறுப்புக் குறிப்பினடிப்படையில் , உண்டியல் 
மறுக்கப் பட்டதற்கான 

பட்டதற்கான சான்றிதழைச் சான்றுறுதி அதிகாரி 
வழக்குவதை இது குறிக்கிறது . ) 


துணை ஏடுகள் 


147 


நாணயத்திற்காக ஏற்குநர் ( Acceptor for honour ) 

ஏற்காமையால் மறுக்கப்பட்ட உண்டியலை , கெடுநாள் 
கடந்துவிட வில்லையாயின் , அவ்வுண்டியல் பொறுப்பேற்கா 
எவரும், உடையவரின் இசைவுடன் , ஏற்கலாம் . இதை மறுப் 
புக்குப் பின் ஏற்பு ( Acceptance Supra Protest ) எனவும் சொல்ல 
லாம் . அவ்வாறு ஏற்பவர் நாணயத்திற்காக ஏற்குநர் ( Acceptor 
for honour ) எனப்படுவர் . கெடுநாளில் , விடப்பெறுநர் ( Drawee ) 
பணஞ் செலுத்தவில்லையாயின் , தான் உண்டியலில் கண்டவாறு 
பணஞ் செலுத்த ஒப்புகிறார் . யாருடைய நாணயத்தைக் காக்கும் 
பொருட்டு ஏற்றுக் கொண்டாரோ , அவர்க்குப்பின் உண்டியலில் 
தொடர்புற்ற அனைவர்க்கும் அவர் பொறுப்பாவார் , 
உற்றுழி விடப்பெறுநர். ( Drawee in case of need ) 

விடுநர் அல்லது அதனை மேலெழுதுநர் எவரும் உற்றுழி விடப் 
பெறுநர் என ஒருவரை உண்டியலில் சேர்க்கலாம் . அதாவது , 
ஏற்காமையாலோ பணஞ் செலுத்தாமையாலோ உண்டியல் 
மறுக்கப்படுமாயின் , அவ்வாறு குறிப்பிடப்பட்டவரை 

நாட 
வேண்டும் என்பது பொருள் . எடுத்துக்காட்டாக , இங்கிலாந்தி 
லுள்ள ஒரு ஏற்றுமதி - நிறுவனம் , இந்திய இறக்குமதியாளர்மீது 
உண்டியல் வரையும் போழ்து இந்தியாவிலுள்ள தங்கள் முகவர் 
களை ( Agents) உற்றுழி விடப்பெறுநராகக் குறிப்பது வழக்கம் . 
உண்டியல் மறுக்கப்படும் பொழுது , உற்றுழிவிடப் பெறுநரிடம் 
காட்டவேண்டும் . அவரும் மறுத்தால் தான்உண்டியல் மறுக்கப் 
பட்டதாகக் கொள்ளப்படும் . 
பெயர் பேணுஞ் செலுத்தம் ( Payment for honour ) 

செலுத்தப் படாமையால் மறுக்கப்பட்ட உண்டியலுக்கு 
மறுப்புக் குறிப்பு செய்தபின் , உண்டியலில் முன்னர் தொடர்புறா 
எவரும் விடுநரின் அல்லது மேலெழுதிய ஒருவரின் நாணயத்திற் 
காகப் பணஞ் செலுத்தலாம் . இதனைப் பெயர் பேணுஞ் செலுத் 
தம் அல்லது மறுப்புக் குறிப்புக்குப் பின் செலுத்தல் ( Payment 
Supra Protest ) என்கிறோம் . 
கடனுறுதிச் சீட்டு ( Promissory Note) 

குறிப்பிட்ட நாளில் அல்லது கேட்கும் போழ்து குறிப்பிட்ட 
தொகையைச் செலுத்துவதாகக் கடனாளி கடனீந்தோர்க்கு உறுதி 
மொழியை எழுத்தில் கொடுக்கலாம் . இதனைத்தான் கடனுறுதிச் 
சீட்டு ( Promissory Note ) என்கிறோம் , புரோநோட் ( Pro Note ) 
என்று பரவலாக இது வழக்கில் உள்ளது . 

ஆவணத்தைக் (பத்திரத்தைக் ) கொணர்பவர்க்கு அல்லது 
குறிப்பிட்ட ஒருவர்க்கு அல்லது அவர் ஆணை பெற்றவர்க்குக் 


148 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பிட்ட தொகையைச் செலுத்துவதாகக் கூறும், நிபந்தனை 
யற்ற உறுதிமொழியை உடைய , எழுதியவர் கையெழுத்திட்ட 
ஒரு பத்திரமே கடனுறுதிச் சீட்டு என்று மாற்று முறை 
ஆவணங்கள் சட்டத்தின் 4 - வது பிரிவு ( Section 4 of the Negotiable 
Instruments Act ) இலக்கணம் வகுத்துள்ளது . 


கடனுறுதிச் சீட்டுக்கும் உண்டியலுக்கும் உள்ள சில முக்கியமான 
வேறுபாடுகள் : 


--1 , -கடனுறுதிச் சீட்டை எழுதுபவர் கடனாளி; பணந்தர 
வேண்டியவர் . ஆனால் உண்டியலை 

எழுதுபவர் ( விடுநர் ) 
கடனீந்தோராவர் . 


2. கடனுறுதிச் சீட்டில் குறிப்பிட்ட தொகையைத் தருவ 
தாகக் கூறும் நிபந்தனையற்ற உறுதிமொழி இருக்கிறது ; 
உண்டியலில் குறிப்பிட்ட தொகையைச் செலுத்தக் கோரும் 
நிபந்தனையற்ற ஆணையுள்ளது . 


3. கடனாளியே கடனுறுதிச் சீட்டை எழுதித் தருவதால் 
இதனை ஏற்க வேண்டியதில்லை . தவணை உண்டியலை விடப் 
பெறுநர் ஏற்றாக வேண்டும் . 


4. கடனுறுதிச் சீட்டில் எழுதித் தருபவர் ( கடனாளி ) , எழுதப் 
பெறுநர் ( கடனீந்தோர் ) என இருவரே உண்டு . ஆனால் , உண்டி 
யலில் விடுநர் , விடப் பெறுநர் , பணம் பெறுநர் என மூவர் உண்டு . 


வகைகள் 

கடனுறுதிச் சீட்டு ஒருவர் எழுதித்தரும் தனிக்கடனுறுதிச் 
சீட்டாகவோ ( Single Promissory Note ) அல்லது பலர் ஒன்று 
சேர்ந்து எழுதித்தரும் கூட்டுக் கடனுறுதிச் சீட்டாகவோ ( Joint 
Promissory Note ) இருக்கலாம் . கூட்டுப் பொறுப்பெனில் , 
கடனுறுதிச் சீட்டைத் தந்தவர் அனைவரும் சேர்ந்தே கூட்டாக 
அத்தொகைக்குப் பொறுப்பாவர். அவ்வா றன்றி ஒவ்வொருவரும் 
தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்பெனில் , அது கூட்டுத் 
தனித்தனிப் பொறுப்பு ( Joint and Several Liability ) எனப்படும் . 
இந்தியாவில் கூட்டுக் கடனுறுதிச் சீட்டை எழுதியவர்களின் 
பொறுப்பு , கூட்டுத் தனித்தனிப் பொறுப்பாகும் அதாவது பணம் 
பெறவேண்டியவர் அதில் கையெழுத்திட்ட எவரிடமும் தனியாகவே 
முழுத்தொகையையும் கோரலாம் ; அல்லது அனைவரையும் ஒன்று 
சேர்த்துக் கோரலாம் : அல்லது ஒவ்வொருவராகத் தன் 
தீரும் வரை கோரப் பெறலாம் . 


. 


கடன் 


துண ஏடுகள் 


149 


கடனுறுதிச் சீட்டையும் கேட்கும் போழ்து அல்லது குறிப் 
பிட்ட காலக் கெடுவில் செலுத்தத் தக்கதாக எழுதலாம் . கேட்கும் 
போழ்து கொணர்பவர்க்குக் கொடுக்கிறேன் என்று மட்டு மிருக்கக் 
கூடாது . காரணம் அது செலாவணித் தாளாகி ( Currency Note) 
விடுகிறது . 


FE 


முதிர்வு நாள் , மேலெழுத்து போன்ற உண்டியலுக்குக் கூறப் 
பட்ட அனைத்தும் இதற்கும் பொருந்தும் . 


கணக்கேடுகளில் தான் பிறர்க்கு எழுதிக் கொடுக்கும் 
கடனுறுதிச் சீட்டுச் செலுத்த வேண்டிய உண்டியல் போன்றும் , 
தனக்குப் பிறர் எழுதிக் கொடுத்த 

கடனுறுதிச் 

சீட்டுகள் 
வரவுடைய உண்டியல் போன்றும் கருதப்படும் . 
மாற்று முறை ஆவணங்களால் ஏற்படும் பயன்கள் , 

( Advantages of Negotiable Instruments ) 
காசோலை , உண்டியல் , கடனுறுதிச் சீட்டு - இம்மூன்றும் 
பழாற்று முறை ஆவணங்களாகக் கருதப்படுகின்றன . ரொக்க 
சமில்லாத போழ்தும் , கடன் பேரில் சரக்கு வாங்குவதற்கு உண்டி 
யலும் கடனுறுதிச் சீட்டும் பெரிதும் துணையாயிருக்கின்றன . 


கடன் பேரில் சரக்கு விற்றவர்க்கும் தொல்லை ஏதும் இருப்ப 
தில்லை . உண்டியலையோ 

கடனுறுதிச் சீட்டையோ பிறர்க்கு 
எளிதில் மேலெழுதி உரிமையை மாற்றித் தரலாம் . இவ்வாறு , 
தான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு இவற்றைக் கொடுத்துத் 
தீர்த்துக் கொள்ளலாம் . உடனடியாக நிதி தேவைப் படின் , வங்கி 
யில் தள்ளுபடி செய்து பணம் பெறலாம் . 

கடன் பேரில் விற்றிருப்பினும் , எழுத்து வடிவில் கடனாளி தன் 
பொறுப்பை ஏற்கும் சான்று அமைகிறது . கேட்கும் போழ்தோ , 
குறிப்பிட்ட தவணையிலோ பணஞ் செலுத்தத் தக்கதாய் அவை 
இருக்குமாதலால் , கெடுநாள் உறுதியிடப்படுகிறது . அதற்கேற்ப 
கடனீந்தோர் தன் நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளலாம் . 
கடனாளியும் தான் செலுத்த வேண்டிய நாளை உணர்கிறார் . இதற் 
கிடையில் பணஞ் செலுத்தத் தேவையில்லை . 

ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்குப் பணம் அனுப்பும் 
வழியாகவும் இது இருக்கிறது . 
பண வசதி 

உண்டியல்களைப் பயன்படுத்தித் தமக்கு ஏற்படும் 
நிதி நெருக்கடியைச் சமாளித்துக்கொள்ள முடிகிறது . 


150 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


உண்டியலின் வகைகள் 
உள் நாட்டு உண்டியல் ( Inland Bill ) 

விடுநரும் விடப் பெறுநரும் நம் நாட்டிலே இருப்பின் , அல்லது 
இந்தியாவிலேயே எழுதப்பட்டு , இந்தியாவிலேயே செலுத்த 
வேண்டியிருப்பின் அது உள் நாட்டு 

அது உள் நாட்டு உண்டியல் எனப்படும் . 
வேறெந்த உண்டியலும் அயல் நாட்டு உண்டியல் ( Foreign Bill ) 
எனப்படும் . 


ஏற்குநரோ அல்லது விடுநரோ வேறு நாட்டில் இருப்பின். 
அது அயல் நாட்டு உண்டியல் எனப்படும் . வெளி நாட்டில் எழுதப் 
பெற்ற வெளி உண்டியலுக்கு நம் நாட்டில் பணஞ் செலுத்த 
வேண்டியிருப்பினும் அதுவும் அயல் நாட்டு உண்டியலே . அயல் 
நாட்டு உண்டியல்கள் மூன்று படிகள் எடுக்கப்பட்டு , ஒவ்வொன்றும் 
தனித்தனி அஞ்சலில் அனுப்பப்படுகின்றன . ஏதேனும் ஒன்றாவது 
அயல் நாட்டில் உள்ளவரைக் கிட்டும் என்பதே இதன் நோக்கம் . 
ஓர் உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தப்படின் , பிற ரத்தாகி 
- விடுகின்றன . 


பணஞ் செலுத்த வேண்டியதைப் பொறுத்தும் உண்டியல்கள் 
வகைப்படுத்தப் படுகின்றன . 


கேட்ட போழ்து அல்லது காட்டியவுடன் அல்லது கொடுத்த 
வுடன் (On demand or at sight or on presentment ) செலுத்தப்பட 
வேண்டியதாயிருப்பின் , அது நடப்புண்டியல் ( Demand Bill ) எனப் 
படும் . கேட்ட போழ்து எனவிருக்கும் உண்டியலை வசூ 
லிக்கக் காலக்கெடு ( Period of Limitation ) உண்டியல் நாளி 
லிருந்து மூன்றாண்டுகள் கணக்கிடப்படும் . ஆனால் காட்டியவுடன் 
என்றோ அல்லது கொடுத்தவுடன் என்றோ இருக்கும் உண்டியலை 
வசூலிக்கக் காலக்கெடு , பணங் கேட்கப்பட்ட அல்லது உண்டிய 
காட்டிய நாளிலிருந்து மூன்றாண்டுகள் கணக்கிடப்படும் . நடப்பு 
உண்டியல் ஏற்கப்பட வேண்டியதில்லை . 


குறிப்பிட்ட காலத் தவணைக்குப் பின் செலுத்த வேண்டிய 
உண்டியல் தவணை உண்டியல் ( Time Bill) எனப்படும் . தவணை 
உண்டியலை விடப் பெறுநர் ஏற்றாக வேண்டும் . 


நெடுந்தவணை உண்டியல் ( Long Bill ) : உண்டியல் நாளுக்கும் 
தவணை நாளுக்குமிடையே ஒரு திங்களோ அதற்கு மேலோ இருக்கு 
மாயின் அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது . 


துணை ஏடுகள் 


151 


குறுந்தவணை உண்டியல் (Short Bill ) : நடப்புண்டியலும் 
அல்லது ஒரு திங்கள் தவணைக்குள் செலுத்தப்பட வேண்டிய உண்டி 
யலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது . 


ஆவணஞ் 

சேர்ந்த உண்டியல் ( Documentary Bill ) : 
இது அயல் நாட்டு வணிகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது . 
சரக்கைக் கப்பல் வழி அனுப்பிவிட்டுக் கப்பல் வழிச் சீட்டு 
( Bill of Lading ), கடல் ஈட்டுறுதித் திட்டம் ( Marine Insurance 
Policy) தன் இடாப்பு , தோற்றுவாய்ச் சான்றிதழ் ( Certificate of 
Origin ) போன்ற கப்பல் ஆவணங்களுடன் ( Shipping Documents ) 
தான் வரையும் உண்டியலையும் தன் வங்கி மூலம் , இறக்குமதி 
யாளரின் இடத்துள்ள வங்கிக்கனுப்புவார் . இவ்வாறு கப்பல் 
ஆவணங்களுடன் அனுப்பட்படும் உண்டியல் , ஆவணங்கள் சேர்ந்த 
உண்டியல் ( Documentary Bill ) எனப்படும் . இவ்வுண்டியல் ஏற்கப் 
பட்டவுடன் பிற ஆவணங்களை இறக்குமதியாளர்க்கு வங்கி 
கொடுக்க வேண்டியிருப்பின் , அது ஏற்புழி உண்டியல் ( D / A Bill 
Documents against acceptance ) என்றும் உண்டியல் தொகையைச் 
செலுத்திய பின்னர்த்தான் ஆவணங்களைக் கொடுக்க வேண்டு 
மெனில் , அது செலுத்துழி உண்டியல் ( D / P > Bill - Documents 
against Payment) என்றும் அழைக்கப்படும் . ) 


தனி . உண்டியல் ( clear Bill ) : இவ்வாறு ஆவணங்களுடன் 
அனுப்பப் பெறாத உண்டியல் தனியுண்டியல் எனப்படும் . வணிக 
உண்டியல் ( Trade Bill ) சரக்கோ அல்லது பணியோ பெற்றதற் 
காகச் செலுத்தக் கோருவது , வணிக உண்டியலாகும் . அதாவது 
இவ்வகை உண்டியலில் மறிபயன் (Consideration ) உள்ளது . 
வணிக நடவடிக்கைகளின் தொடர்பாக இது எழுகிறது . 

கேது 
( பணவசதி உண்டியல் ( Accommodation Bill or Kite) : மேற் 
றியவாறு சரக்கு வாங்குதல் , விற்றல் அல்லது பணி 

, பெறுதல் , 
அளித்தல் - இவற்றின் காரணமின்றியும் உண்டியல் வரைவதுண்டு .. 
அதாவது மறுபயன் ஏதுமின்றியே உண்டியல் வரைவதும் 
அதைப் பிறர் ஏற்பது உண்டும் . அத்தகைய உண்டியல் பணவசதி 
உண்டியல் எனப்படும் . அதாவது பணவசதி செய்து கொள்ளும் 
நோக்குடன் இது கையாளப்படுகிறது . எடுத்துக் காட்டாக , 
நம்பியார் , நம்பூதிரி இருவருக்கும் பணந் தேவைப்படுவதாகக் 
கொண்டால் , நம்பியார் நம்பூதிரி மீது உண்டியல் வரைய , அதை 
நம்பூதிரி ஏற்றுத் தரலாம் . நம்பியார் அதனைத் தன் வங்கியில் 
தள்ளுபடி செய்து , 

உடனடியாகப் பணம் பெறலாம் . 
இத்தொகையை இருவரும் குறிப்பிட்ட விகிதத்தில் பிரித்துக் 


T 


152 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கொள்ளலாம் . அதே விகிதத்தில் தள்ளுபடியை இருவரும் ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் . தவணை நாளுக்கு முன்னர் விடுநர் தான் 
பெற்ற தொகையை ஏற்குநர்க்கனுப்ப , ஏற்குநர் உண்டியலுக்குப் 
பணஞ் செலுத்துவார் . இவ்வாறு விடுநர்க்கோ , ஏற்குநர்க்கோ 
பணவசதி செய்து கொடுக்கும் நோக்குடன் இருவரும் பணவசதி 
தேடிக் கொள்ளும் நோக்குடன் இது பயன் படுத்தப்படுகிறது . 


மாதிரிகள் 
கடனுறுதிச் சீட்டின் வகைகள் 


விநாயகர் கோவில் தெரு , 
காராமணிக் குப்பம் , 

22-7-1962 . 
புதுவை , பொதிகைப் பதிப்பகத்துக்கு அல்லது அவர் 
ஆணை பெற்றவர்க்கு மதிப்புப் பெற்றமைக்காகக் கேட்கும் 
போழ்து ரூபாய் ஐந்நூறு மட்டில் செலுத்துவதாக உறுதி 
கூறுகிறேன் . 


ரூ . 500 . 


ண்ணா 


மலை 


விநாயகர் கோவில் தெரு , 
காராமணிக் குப்பம், 

22-7-1962 . 
புதுவை , பொதிகைப் பதிப்பகத்துக்கு அல்லது அவர் 
ஆணை பெற்றவர்க்கு , மதிப்புப் பெற்றமைக்காகச் சீட்டு 
நாளிலிருந்து இரு திங்களில் ரூபாய் ஐந்நூறு மட்டில் 
செலுத்துவதாக உறுதி கூறுகிறேன் . 


ரூ . 500 . 


ண்ணா 


மலை 


துணை ஏடுகள் 


153 


விநாயகர் கோவில் தெரு , 
காராமணிக் குப்பம் , 

22 - 7 - 1962 . 


புதுவை , பொதிகைப் பதிப்பகத்துக்கு அல்லது அவர் 
ஆணை பெற்றவர்க்கு மதிப்புப் பெற்றமைக்காகச் சீட்டு 
நாளிலிருந்து 90 நாள்களில் ரூபாய் ஐந்நூறு மட்டில் 
செலுத்துவதாகக் கூட்டாகவும் தனித்தனியாகவும் உறுதி 
கூறுகிறோம் . 


ண்ணா 


மலை 


ரூ . 500 


க , சோ 


மசுந்த ரம் 


மாதிரி உண்டியல்கள் 
பார்வைக்குப்பின் உண்டியல் 


ரூ . 1,000 


71 , லாரன்ஸ் 

ரோடு, 
கடலூர் , 
15-9-1969 


ஏற்கிறேன் . 

கருணாகரன் 
18 - 9. 1969 


முத்திரை 


மதிப்புப் பெற்றமைக்குப் பார்வைக்குப் பின் மூன்று 
திங்களில் எனக்கு அல்லது என் 

ஆணை பெற்றவர்க்கு 
ரூ . ஆயிரம் செலுத்துக . 

இளவழகன் . 


பெறுநர் : 


கருணாகரன் , 
70 , இரண்டாம் குறுக்குத் தெரு , 
அண்ணா நகர் . 
சென்னை . 


154 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அயல்நாட்டுண்டியல் . 
( மூன்று படிகளாக எடுக்கப்படும் ) 


ரூ . 1,000 


இலண்டன் , 
ஃபிப்ரவரி 21 , 

1971 . 


முத்திரை 


ஏற்கிறேன் . 
நம்பி அன் கம்பனி 

27-2-1971 


மதிப்புப் பெற்றமைக்குப் பார்வைக்குப்பின் அறுபது 
நாள்களில் , இம் மாற்றுண்டியலின் முதற்படிக்காக ( இகே 
தவணையுடைய இதே நாளுண்டியலின் இரண்டாவது , 
மூன்றாவது படிகள் செலுத்தப் படா நிலையில் ) எங்கட்க 7 வது 
அல்லது எங்கள் ஆணை பெற்றவர்க்காவது ரூபாய் ஆயிரம் 
செலுத்துக. 


பெறுநர் ! 
1 நம்பி அன் கம்பனி , 
15 , அண்ணா சாலை , 
சென்னை -2 . 


வில்லியம் அன் கம்பனிக்காக 

பீட்டர் 
மேலாளர் . 


ரூ . 1,000 


இலண்டன் , 
பிப்ரவரி 21 , 1971 


முத்திரை 


மதிப்புப் பெற்றமைக்குப் பார்வைக்குப் பின் அறுபது 
நாள்களில் , இடம் மாற்றுண்டியலின் இரண்டாவது படிக்காக 
( இதே தவணையுடைய இதே நாளுண்டியலின் முதல்படியும் 
மூன்றாம் படியும் செலுத்தப்படா நிலையில் ) எங்கட்காவது 
அல்லது எங்கள் ஆணை பெற்றவர்க்காவது ரூபாய் ஆயிரம் 
செலுத்துக , 


பெறுநர் : 
நம்பி அன் கம்பனி , 
15. அண்ணா சாலை , 
சென்னை -2 . 


வில்லியம் அன் கம்பனிக்காக 

பீட்டர் 
மேலாளர் 


துணை ஏடுகள் 


155 


ரூ .1,000 


இலண்டன் , 
பிப்ரவரி , 21 , 1971 


முத்திரை 


மதிப்புப் பெற்றமைக்குப் பார்வைக்குப் பின் அறுபது 
நாள்களில் , இம் மாற்றுண்டியலின் மூன்றாவது படிக்காக 
( இதே தவணையுடைய இதே நாளுண்டியலின் முதல் படியும் 
இரண்டாம் படியும் செலுத்தப்படா நிலையில் ) எங்கட்காவது 
அல்லது 

எங்கள் ஆணை பெற்றவர்களுக்காவது ரூபாய் 
ஆயிரம் செலுத்துக . 
பெறுநர் : 

நம்பி அன் கம்பனி . வில்லியம் அன் கம்பனிக்காக 
15 , அண்ணா சாலை , 

பீட்டர் 
சென்னை -2 

மேலாளர் . 


ஆவணஞ் சார்ந்த உண்டியல் 

( Documentary Bill ) 


மாற்று £ 550 


35 , சித்தரஞ்சன் அவன்யூ , 

கல்கத்தா -2 , 
26-8-1962 . 


முத்திரை 


படிகள் 


கப்பல் ஜல உஷா விலிருந்து 20 கட்டுகள் பொருள்கள் 
பெற்றதற்குப் பார்வைக்குப் பின் அறுபது நாள்களில் , இம் 
மாற்றுண்டியலின் முதற்படிக்காக ( இதே தவணையுடைய 
இதே நாளுண்டியலின் இரண்டாம் மூன்றாம் 
செலுத்தப்படா நிலையில் ) ஜோன்ஸ் அன் கம்பனியின் 
ஆணைக்கு ஐந்நூற்றைம்பது பவுண்டு ஸ்டர்லிங் செலுத்தி , 
அறிவித்தவாறே கணக்கில் வைக்கவும் இத்துடன் இணைக்கப் 
பட்ட கப்பல் ஆவணங்களை உண்டியல் ஏற்கப்பட்டதும் 
கொடுக்கவும் , 
பெறுநர் : 

ஜோசப் அன் கம்பனி. 
வில்லியம் பிரதர்ஸ் , 
45 , பிஷப் கேட் , 

இலண்டன் . 
மேற் குறிப்பிட்ட உண்டியல் தள்ளுபடி செய்யும் வங்கியின் 
சார்பில் மேலெழுதித் தரப்படும் கப்பல் சரக்குமீது 
தரும் வங்கி , இதனை வெளிநாட்டில் உள்ள தன் வங்கிக்கு அனுப்பும் . 
இறக்குமதியாளர் உண்டியலை ஏற்றவுடன் , அங்குள்ள வங்கி 
கப்பல் ஆவணங்களைக் கொடுக்கும் . 


கடன் 


156 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


உண்டியல் நடவடிக்கைகளைப் பதியுமுறை 
பெரும் வணிக , தொழில் நிறுவனங்களில் உண்டியல் நட 
வடிக்கைகளும் மிகுந்திருக்கும் . நாம் பிறர்மீது உண்டியல் வரை 
வதும் பிறர் நம்மீது வரைந்த உண்டியலை ஏற்பதும் , நாம் கட 
னுறுதிச் சீட்டு எழுதித் தருவதும் , பிறர் நமக்குக் கடனுறுதிச் சீட்டு 
எழுதிக் கொடுப்பதும் அடிக்கடி நிகழக் கூடியவை . அந் நிலையில் 
அவற்றை முதலில் உண்டியலுக்கென உள்ள துணை ஏடுகளில் 
பதிந்த பின்னர்ப் பெயரேடுகளில் பெயர்த் தெழுதுதல் மிகவும் 
நலம் . 


வரவுடைய உண்டியல்கள் ஏடு ( Bills Receivable Book ) 
நாம் பிறர் மீது வரைபவை , - தவணை நாள்களில் இவற்றிற்கு 
நாம் பணம் பெறுவோம் ... இவை சொத்துக்கள் 

வகையைச் 
சார்ந்தவை . பிறர் நமக்கு எழுதித்தரும் கடனுறுதிச் சீட்டு 
களையும் வரவுடைய உண்டியல்களாகவே கொள்ளலாம் . இவற்றை 
வரவுடைய உண்டியல்கள் ஏட்டில் முதலில் பதியவேண்டும் . அது 
எடுத்துக் காட்டில் காட்டிய வண்ணம் கோடுகளிடப் பட்டிருக்கும் . 
உண்டியல் நமக்கு வந்த நாள் , யாரிடமிருந்து பெறப்பட்டது . 
ஏற்குநர் பெயர் , உண்டியல் நாள் , தவணைக்காலம் , தவணை அல்லது 
கெடு நாள் , தொகை போன்ற விவரங்களுக்கான பத்திகளும் 
அவ்வுண்டியலை நாம் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளோம் . நம்மிடம் 
வைத்திருந்து தவணை நாளில் பணம் 

பணம் பெற்றோமா , வங்கியில் 
தள்ளுபடிக்கு மாற்றினோமா , பிறர்க்கு மேலெழுதித் தந்தோமா , 
உண்டியல் மறுக்கப்பட்டதா போன்றவற்றைக் குறிக்க 
பத்தியும், அதிலிருக்கும் . 


மாதிரி உண்டியல் ஏடுகள் அடுத்து வரும் எதிர்ப் பக்கத்தில் 
( 157 ) காட்டப்பட்டிருக்கின்றன . 


எடுத்தெழுது முறை : வரவுடைய உண்டியல் ஏட்டைத் 
திங்களொரு முறைக் கூட்டின் , மொத்தம் நாம் பெற்றுள்ள உ.ண்டி 
யல்களின் மதிப்பு கிடைக்கிறது . இதனை வரவுடைய உண்டியல்கள் 
கணக்கில் பற்று வைத்தும் , நமக்கு இவற்றைக் கொடுத்தவர்கள் 
ஒவ்வொருவர் கணக்கிலும் தனித்தனியாக வரவு வைத்து மிட்டால் 
போதும் . 


எடுத்துக்காட் 18 : 


கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளைப் பாண்டியனின் 
வரவுடைய உண்டியல்கள் ஏட்டில் பதிக . 


மாதிரி வரவுடையஉண்டியல்ஏடு(BillsReceivableBook) 
விடுநர் ஏற்குநர்செலுத்துமிடம்)உண்டி 

யல்ணைக் 

நாள் காலம் 


வரிசை)நாள் 


|பே. 


தவ 


கெடு 


தொகைரொ. 


குறிப்பு 


எண் 


ப. 


எவரிட 
மிருந்து பெறப் 
பட்டது! 


எ. 


நாள் 


எ. 


எளியவரவுடையஉண்டியல்ஏடு(SimpleBillsReceivableBook) 


வரிசை 


பே. 


எண் 


நாள் 


எவரிடமிருந்துபெறப்பட்டது 


தவணைக்காலம் 


கெடுநாள் 


தொகை 


எ. 


ரூ 


158 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1971 


ஏப்ரல் 10 கரிகாலன் ஏற்றுத்தந்த ஏப்ரல் 8 ம் நாளிடப்பட்ட 

உண்டியல் ரூ . 1,500 . உண்டியல் நாளிலிருந்து மூன்று 
திங்கள் தவணையில் செலுத்த வேண்டியிருந்தது . 


15 செழியனிடமிருந்து பெற்ற நெடுமாறன் ஏற்ற இரு 

திங்கள் தவணை உண்டியல் ரூ . 750. கடலூர் இந்தியன் 
வங்கியில் பணஞ் செலுத்துவதாகக் குறிப்பிடப் 
பட்டிருந்தது . உண்டியல் 

உண்டியல் - 11 - 4 - 1971 நாளிடப் 
பட்டிருந்தது . 


17 நான்கு திங்கள் தவணையில் பணஞ் செலுத்துவதாகக் 

கூறும் ரூ . 500 - க்கான கடனுறுதிச் சீட்டைக் காரிக் 
கண்ணனிடமிருந்து பெற்றது. 


18 உண்டியல் நாளிலிருந்து 60 நாள்களில் திருச்சி 

சென்டிரல் வங்கியில் செலுத்தக் கூடிய உண்டியலை 
வாணன் ஏற்றுத் தந்தது . உண்டியல் ஏப்ரல் 17 ம் , 
நாளிடப்பட்டிருந்தது . தொகை ரூ . 1,250 . 


25 பார்வைக்குப் பின் இரு திங்களில் செலுத்தக் கோரி 

எழுதிய உண்டியலை ( ரூ .1,750 ) முத்துமணி 25 - 4-71 - ல் 
ஏற்றது . நாமக்கல் 

ஸ்டேட் வங்கியில் பணஞ் 
செலுத்துவதாகக் குறிப்பிடப் பட்டிருந்தது . 


குறிப்பு : கரிகாலனின் உண்டியலுக்குக் கெடு நாளில் பணம் 

பெற்றது . 


செழியனிடமிருந்து பெற்ற உண்டியலை வங்கியின் 
தள்ளுபடிக்கு 17- 4 - 1971 - ல் மாற்றியது . 


காரிக்கண்ணனின் கடனுறுதிச் சீட்டை 17 - 5 - 71 
அன்று மேலெழுதி மாற்றித் தந்தது . 


முத்துமணி ஏற்ற உண்டியலுக்குக் கெடு நாளில் பணங் 
கிடைத்தது . 


விடை அடுத்த பக்கத்தில் கொடுக்கப் பட்டிருக்கிறது 


விடை: 

பே. 
வரிசை 

நாள் 

எவரிடமிருந்து பெறப்பட்டடது 


பாண்டியனின்வரவுடையஉண்டியல்ஏடு விடுநர் 

செலுத்து ஏற்குநரி 

மிடம் 


| 


எண் 


ப. 


உண் 

தவணைக் நாள் 

காலம் 


டியல் 


ரொ. தொகை 


கெடு 


| 


நாள் 


ப. எ. 


குறிப்பு 


1971 


1 


ஏப்.1C 


கரிகாலன் 


தாமே(Self)கரிகாலன் 


ஏப்.8[3.திங்கள்சூலை111,500 


உரியநாளில் 

பணம் 
கிடைத்தது 


2 


,,1s/ 


செழியன் 


சூன்14/ 


750| 


செழியன்நெடுமாறன்இந்தியன்ஏப்.11|2 

வங்கி கடலூர் 


17-4-71வங்கி 
யில்தள்ளுபடி 

செய்யப் பட்டது 


3 


3 


,,17/ 


காரிக் 
கண்ணன 


காரிக் 
கண்ணன் 


ஏப்.174 


ஆக20 


500/ 


17-5-71ல்இரும் 
பொறைக்கு 
மேலெழுதித் தந்தது. 


,,18 


வாணன் 


--- 


வங்கி, 


தாமே(Self)வாணன்சென்டிரல்ஏப்.17|60நாள்சூன்191,250/ 

கள் 

திருச்சி தாமே(Self)முத்துமணி|ஸ்டேட்ஏப்.252 சூன்281,750 

வங்கி, 

திங்கள் நாமக்கல் 


5 


*,25)முத்துமணி 


- 


கெடுநாளில் பணங் கிடைத்தது 


5,750) 


160 


வைக்கவேண்டும் . 

கணக்கியலின் கோட்பாடுகள் 
செலுத்த வேண்டிய உண்டியல் -ஏடு ( Bills Payable Book ) 

நாம் ஏற்ற உண்டியல்களையும் நாம் பிறர்க்கு எழுதிக் 
கொடுத்த கடனுறுதிச் சீட்டுகளையும் முதன்முதலில் செலுத்த 
வேண்டிய உண்டியல் ஏட்டில் தான் பதிய வேண்டும் . இதுவும் 
பல பத்திகளாகப் பிரிக்கப்பட்டுப் பல விவரங்களை உள்ளடக்கி 
யிருக்கும் . யாரிடம் ஏற்றுக் கொடுத்தோம் , எங்குச் செலுத்த 
வேண்டியது , கெடுநாள் எது போன்ற விவரங்கள் இருக்கும் . 
எடுத்துக்காட்டில் காட்டியவாறு கோடுகளிடப் பட்டிருக்கும் . 

( செலுத்த வேண்டிய உண்டியல் ஏடு : அடுத்த பக்கம் ( 161 ) 
பார்க்கவும் ) 
எடுத்தெழுது முறை : 

திங்கள் தோறும் இவ் வுண்டியல் 
ஏட்டைக் கூட்டின் , மொத்தம் நாம் பிறர்க்கு உண்டியல் கடனு 
றுதிச் சீட்டுக்கள் மீது செலுத்த வேண்டிய தொகை கிடைக்கிறது . 
இதனைச் செலுத்த வேண்டிய உண்டியல் கணக்கின் வரவுப் பக்கத் 
தில் எழுதவேண்டும் . விடுநரின் கணக்குகளில் தனித்தனியே பற்று 


எடுத்துக் காட்டு 19 : 

கீழ்க் கண்ட நடவடிக்கைகளை நறுமலர்ப் பதிப்பகத்தின் 
செலுத்த வேண்டிய உண்டியல் ஏட்டில் பதிக . 


1971 


மே . 2 பார்வைக்குப் பின் 60 நாள்களில் செலுத்த வேண்டிய 
நாதன் - கம்பனி எழுதிய ரூ.820 க் கான 

உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . 


உண்டியல் ஏப்ரல் 30 - ம் நாளிடப்பட்டிருந்தது . இந்தியன் 
ஓவர்ஸீஸ் வங்கி கோவையில் செலுத்துவதாகக் குறிப் 
பிட்டிருந்தது . 


8 பார்வைக்குப் பின் - மூன்று திங்களில் பாப்புலர் புக் 

டிப்போவுக்குச் செலுத்த வேண்டிய முத்தமிழ்ப் பதிப் 
பகம் எழுதிய ரூ . 1,000 - க்கான - உண்டியலை ஏற்றுத் 

தந்தது . உண்டியல் 5-5-71 நாளிடப் பட்டுள்ளது . 
16 பறம்புப் பதிப்பகம் வரைந்த உண்டியல் நாளிலிருந்து 

இரு திங்கள் தவணை உண்டியலை ( ரூ . 1,500 ) ஏற்றுத் 
தந்தது . உண்டியல் மே 12 ம் நாளிடப்பட்டிருந்தது . 


மாதிரிகள் செலுத்தவேண்டியஉண்டியல்ஏடு(BillsPayablcBook) பே, 

உண்டி 

தவணைக் பெறுநர்செலுத்துமிடம்பலநாள் 

காலம் 

கெடுநாள் 


வரிசை|நாள் எவருக்குக் எண் 

கொடுத்தோம் 


கெடு 
நாள் 


ரொ. தொகை ப. கு 

எ 


குறிப்பு 


எ. 


எளியசெலுத்துண்டியல்ஏடு,(SimpleBillPayableBook) 

தவணைக்காலம்கெடுநாள்| 


(பே. 


வரிசை 


| 


நாள் 


தொகை 


எண் 


எ 


க-11 


நறுமலர்ப்பதிப்பகத்தின்செலுத்தவேண்டியஉண்டியல்ஏடு. 


வரிசை 


எண் 


குறிப்பு 


எவருக்குக்பே. 

ரொ. நாள்கொடுத் 

ப. 

பெறுநர்செலுத்துஉண்டியல்தவணைக்கெடுநாள் தொகை 
1.தாம் எமிடம்*நாள் 

காலம் 1971 மே2நாதன்கம்பனி நான்இந்தியன்ஓவர்ஏப்.30160நாள் 

4820 கம்பனிசீஸ்வங்கி, 

கள் கோவை. 


. 


1 


சூலை, 


பணஞ் செலுத்தப் 
பட்டது. 


21 


.,8முத்தமிழ்ப் 

பதிப்பகம் 


பாப்புலபுக் டிப்போ 


மே.5 


|3திங்கள் 


ஆக.11 


1,000 


3 


16பறம்புப் பதிப்பகம் 


பறம்புப் பதிப்பகம் 


மே.12|2திங்கள் 


சூலை,15|1,500 


பணஞ் 
செலுத்தப் பட்டது. 


3,320) 


துணை ஏடுகள் 


163 


குறிப்பு : நாதன் 

கம்பனி எழுதிய உண்டியலுக்கும் , பறம்புப் 
பதிப்பகம் வரைந்த உண்டியலுக்கும் , உரிய நாளில் 
பணஞ் செலுத்தப்பட்டது . 


( செலுத்த வேண்டிய உண்டியல் ஏடு முந்திய பக்கம் 162 பார்க்க ) 


உண்டியல் நடவடிக்கைகள் நிறைந்திருக்கும் நிலையில் இவ்வாறு 
வரவுடைய உண்டியல் ஏடு , செலுத்தவேண்டிய உண்டியல் ஏடு 
என்று 
என்று தனித்தனி ஏடுகளில் பதிந்து பின்னர்ப் பேரேடுகளில் 
எடுத்தெழுதுவதைக் கண்டோம் . ஆனால் , உண்டியலைப் பிறர்க்கு 
மேலெழுதி மாற்றும் போழ்தும் , உரிய நாளில் உண்டியல் மறுக்கப் 
படும் போழ்தும் குறிப்பேட்டுப் பதிவுகளே செய்தாக வேண்டும் . 
உண்டியல் நடவடிக்கைகள் அதிக மில்லாவிடின் அனைத்தையுமே 
குறிப்பேட்டில் பதிந்து , பேரேடுகளில் எடுத்தெழுதிக் கொள்ள 
லாம் . 

அதாவது , வரவுடைய உண்டியல் ஏடும் , செலுத்த 
வேண்டிய உண்டியல் ஏடும் வைத்திராமல் , உண்டியல் நடவடிக்கை 
களை நேரடியாகக் குறிப்பேட்டில் பதிந்து , பேரேட்டுக் கணக்கு 
களில் எடுத்தெழுதிக் கொள்ளலாம் . அவற்றை 
காண்போம் . 


இனிக் 


ண்டியல் விடுநர் ஏடுகளில் 

( In the Books of the Drawer ) 
விடுநரைப் பொறுத்தவரை , உண்டியல் உள்வருகிறது . அது 
சொத்தினத்தைச் சார்ந்தது . கெடுநாளில் அதற்குரிய பணம் வர 
வேண்டியிருக்கிறது . எனவே , பிறர் ஏற்றுத் தந்தோ 
நம் பெயர்க்கு மேலெழுதி மாற்றித் தந்தோ , நம்மிடம் அது வரும் 
போழ்து வரவுடைய உண்டியல் கணக்கில் பற்றும் , உண்டியல் 
தந்தவர் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 


- 


அல்லது 


வரவுடைய உண்டியல் க /குப 

ஏற்குநர் க / கு 
( நாம் உண்டியலை வரைந்ததற்கு ) 


இவ்வுண்டியலைப் பலவகைகளில் நாம் பயன்படுத்திக் கொள்ள 
லாம் என்று கூறியிருக்கிறோம் . ஒவ்வொரு வகையிலும் என்னென்ன 
பதிவுகளைச் செய்வதென்பதை இவண் ஆய்வோம் . 


-1 . கெடு நாள் வரை நாமே வைத்திருந்து உண்டியலுக்கான 
தொகையைப் பெறுவதாக வைத்துக் கொள்வோம் . அந்நிலையில் 


164 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரொக்கம் உள்வருதலால் ரொக்கக் கணக்கில் அல்லது வங்கிக் 
கணக்கில் பற்று வைக்கவேண்டும் .. உண்டியலை ஏற்குநரிடம் 
கொடுத்து விடுகிறோம் , எனவே அக் கணக்கில் 

எனவே அக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் . 


பதிவு ; 


வங்கிக் க / கு அல்லது 
ரொக்கக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( கெடுநாளில் உண்டியலுக்குப் 

பணம் பெற்றது . ) 


2. பிறர் ஏற்றுத் தந்த உண்டியலை நாமே கெடுநாள் 
வரை வைத்திராது , வங்கியில் தள்ளுபடி செய்வதாக வைத்துக் 
கொள்வோம் . அந்நிலையில் வங்கி நமக்குப் பணந்தருகிறது . 
எனவே , அத்தொகைக்கு வங்கிக் கணக்கில் ( நமது வங்கிக் கணக்கில் 
அதைச் சேர்ப்பதாகக் கொள்கிறோம் . ) அல்லது ரொக்கக் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . உண்டியலில் கண்டுள்ள முழுத்தொகை 
யும் நமக்குக் கிடைக்காது . தள்ளுபடிக்கு 

வங்கி எடுத்துக் 
கொண்டது நமக்கு நட்டம் . ஆகவே , தள்ளுபடிக் கணக்கிலும் 
பற்று வைக்க வேண்டும் . உண்டியல் நம்மிடமிருந்து வங்கியிடம் 
சென்று விடுவதால் , உண்டியல் கணக்கில் முழுத்தொகைக்கும் 
வரவு வைக்க வேண்டும் . 


பதிவு ! 


வங்கிக் க / கு அல்லது 
ரொக்கக் க / கு 


தள்ளுபடிக் க / கு 


வரவுடைய உண்டில் க / கு 
(உண்டியலை வங்கியில் தள்ளுபடி செய்தது ) 


வங்கி இவ்வுண்டியலைக் கெடுநாள் வரை வைத்திருந்து , 
ஏற்குநரிடம் காட்டிப் பணம் பெற்றுக் கொள்ளும் . அப்போழ்து 
நாம் ஏட்டில் ( விடுநர் ஏட்டில் ) பதிவொன்றும் செய்யக்கூடாது ; 
காரணம் நம் வங்கிக்கும் ஏற்குநருக்கும் ஏற்படும் நடவடிக்கை . 
நாம் அதில் தொடர்புற்றிருக்கவில்லை , 


துணை ஏடுகள் 


165 


3. இப்பொழுது நம் கடனாளி ஏற்ற உண்டியலைப் பிறர்க்கு 
மேலெழுதி மாற்றித் தருவதாகக் ( Endorsement ) கொள்வோம் . 
அப்பொழுது மேலெழுத்துப் பெறுநர் நம்மிடமிருந்து உண்டியலைப் 
பெறுவதால் , அவர் கணக்கில் பற்றும் , வரவுடைய உண்டியல் அவர் 
கைக்குச் செல்வதால் அக் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் , 


1 


பதிவு : 

மேலெழுத்துப் பெறுநர் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 

(உண்டியலை மேலெழுதி மாற்றித் தந்ததற்கு ) 
கெடுநாளன்று , மேலெழுத்துப் பெறுநர் உண்டியலை ஏற்கு 
நரிடம் காட்டிப் பணம் பெற்றுக் கொள்வார் . அப்பொழுது நம் 
ஏட்டில் பதிவொன்றும் செய்யக்கூடாது . 
O 
( i ) அவ்வாறெல்லாமின்றிப் பிறர் ஏற்றுத் 

தந்த 
உண்டியலை நாமே வைத்திருந்து வங்கியில் தண்டலுக்கு அனுப்பு 
வதாகக் ( வசூலுக்கு- for collection ) கொள்வோம் . உண்டியலை 
வசூலித்த பிறகே நம் கணக்கில் வரவு வைக்குமாதலால் , வங்கிக் 
கணக்கில் நாம் பற்று வைக்கக் கூடாது . வசூலாகும் வரை வங்கி 
உண்டியல் தண்டல் கணக்கு என்று ஒன்று தொடங்கி அதில் பற்று 
வைக்கிறோம் . வரவுடைய உண்டியல் நம்மிடமிருந்து சென்று 
விடுவதால் அக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


ப 


பதிவு : 

வங்கி உண்டியல் தண்டல் ( வசூல் ) க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 

(உண்டியலை வசூலுக்காக வங்கியில் செலுத்தியது ) 
( ii ) - உண்டியல் தொகையை வசூலித்து விட்டதாக வங்கியின் 
அறிவிப்பு நமக்குக் கிடைக்கும் போழ்து , வங்கிக் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . (வசூலான பணம் நம் வங்கிக் 

கணக்கில் 
சேர்க்கப்பட்டு விட்டது . ) தாற்காலிகமாகத் தொடங்கிய வங்கி 
உண்டியல் தண்டல் கணக்கை , அதில் வாவுவைத்து முடித்திடலாம் . 


பதிவு : 

வங்கிக் க / கு 

வங்கி உண்டியல் தண்டல் க / கு 

( வங்கி உண்டியலை வசூலித்ததற்கு ) 
மேற்கூறிய பல நிலைகளிலும் - உண்டியலுக்கான பணத்தைக் 
கெடு நாளில் நாமே பெறும் போழ்தும்- தள்ளுபடிக்கு வங்கியில் 


* 


166 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மாற்றும் போழ்தும் - பிறர்க்கு மேலெழுதி மாற்றித்தரும் 
போழ்தும்- தண்டலுக்கு வங்கியில் உண்டியலை அனுப்பும் 
போழ்தும் - வரவுடைய உண்டியல் கணக்கில்தான் வரவு வைக்கப் 
படுகிறது என்பதை நாம் மறத்தலாகாது . 


ஏற்குநர் ஏடுகளில் 
( In the Books of the Drawee ) 


நம்மீது உண்டியல் ஒன்று வரையப்பட்டு அதை நாம் ஏற்றுக் 
கொள்வோமானால் : 


விடுநர் க / கு ப 

செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 
விடுநர் நம்மிடமிருந்து இவ்வுண்டியலைப் பெறுவதால் அவர் 
கணக்கில் பற்று வைக்கிறோம் : நாம் ஏற்றுக் கொடுத்த உண்டியல் 
மீது கெடுநாளன்று நாம் பணஞ் செலுத்தக் கடமைப்பட்டோம் . 
எனவே , செலுத்த வேண்டிய உண்டியல் கணக்கில் வரவு வைக்கப் 
படுகிறது . 


நாம் கொடுக்கும் இவ்வுண்டியலை விடுநர் தாமே வைத்திருப் 
பினும் , பிறர்க்கு மேலெழுதி மாற்றித்தரினும் , 

மாற்றித்தரினும் , தள்ளுபடிக்கு 
மாற்றினும் அல்லது அவரது வங்கியிடம் தண்டலுக்குச் செலுத் 
தினும் , நமது ஏட்டில் பதிவேதும் செய்யக்கூடாது . காரணம் 
அந் நடவடிக்கைகளில் நாம் தொடர்புற்றிருக்கவில்லை . ஆனால் , 
கெடுநாளன்று உண்டியலை வைத்திருப்பவர் நம்மிடம் கொடுக்கும் 
போழ்து 

அதற்குப் பணஞ் செலுத்துகிறோம் . நாம் ஏற்ற 
உண்டியல் நம்மிடமே திரும்பி வருகிறது ; நாம் ரொக்கங் கொடுப் 
போம் அல்லது காசோலை விடுப்போம் . எனவே தேவையான 
பதிவு : 


செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 

ரொக்கம் க/ கு அல்லது 

வங்கிக் க / கு 
( நாம் ஏற்ற உண்டியலுக்குப் பணஞ் 
செலுத்தியதற்கு ) - 


இதுவரை நாம் கெடுநாளன்று ஏற்குநர் பணஞ் செலுத்து 
வதாகக் கொண்டு நடவடிக்கைகளைப் பதிந்தோம் ; உண்டிய 


--- 
* 


துணை ஏடுகள் 


167 


பதிவதென்பதை 


உண்டியல் விடுநர் ஏடுகளில் : 

உண்டியலுக்குக் கெடுநாளன்று 
பண மறுக்கப்பட்டால் 
பண்டியல் ஏற்குநர் கணக்கில் பற்று வைத்து அவரை மீண்டும் 
நமது கடனாளியாக்க வேண்டும் . அதாவது உண்டியலை அவர் 
ஏற்றுக் கொடுத்த போழ்து அவர் கணக்கில் வைத்த வரவு இதனால் 
நீக்கப்படுகிறது . எக்கணக்கில் வரவு வைப்பது 

என்பது 
சூழ்நிலையைப் பொறுத்துள்ளது . 


1. உண்டியல் நம்மிடமேயிருக்குமாயின் , வரவுண்டியல் கணக் 
கில் வரவு வைக்க வேண்டும் , 


பதிவு : 

ஏற்குநர் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
2. உண்டியலை நாம் வங்கியில் தள்ளுபடி செய்திருப்பின் 
முன்னர் வங்கிக் கணக்கில் வைத்த பற்றை நீக்க , அக் கணக்கில் 
முழுத்தொகைக்கும் வரவு வைக்க வேண்டும் . ( நமது கணக்கி 
லிருந்து இத் தொகையை வங்கி எடுத்துச்கொள்ளும் . தள்ளுபடி 
செய்த நாளிலிருந்து இதுவரை , வங்கி தந்த பணத்தை நாம் பயன் 
படுத்தி வந்திருக்கிறோம் . வங்கி முன் கூட்டிக் கொடுத்த 
தொகைக்கு வட்டி போன்றது தான் தள்ளுபடி , எனவே , தள்ளு 
படிக்கணக்கில் வரவு வைக்கக் கூடாது : தேவையான பதிவு : 


ஏற்குநர் க / கு 

வங்கிக் க / கு 
( வங்கியில் தள்ளுபடி செய்த உண்டியல் கெடு 

நாளன்று பணம் மறுக்கப் பட்டதால் ) 
3. பிறரிடம் மேலெழுதித் தந்த உண்டியலுக்குப் பணம் 
மறுக்கப் படுவாயின் , மேலெழுத்துப் பெறுநர் கணக்கில் வரவு 
வைக்க வேண்டும் . இதனால் மேலெழுதித் தந்த நேரத்தில் அவர் 
கணக்கில் வைத்தப் பற்று நீக்கப்படுகிறது ... தேவையான பதிவு :) 


1 


ஏற்குநர் க/ கு 

மேலெழுத்துப் பெறுநர் க / கு 
4. வங்கியில் தண்டலுக்கனுப்பிய உண்டியலுக்குப் 
மறுக்கப்படுமாயின் தாற்காலிகமாகத் தொடங்கிய வங்கி உண்டி , 


பண 


168 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


யல் தண்டல் கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . இதனால் உண்டியலை 
வசூலுக்கு அனுப்பும் போழ்து இக் கணக்கில் வைத்த பற்று நீக்கப் 
படுகிறது . தேவையான பதிவு : 

ஏற்குதர் க / கு பு 

வங்கி உண்டியல் தண்டல் க / கு 
( தண்டலுக் கனுப்பிய உண்டியலுக்குப் 
பணமறுக்கப் பட்டது . ) 


ஏற்குநர் ஏடுகளில் 
உண்டியலுக்குப் பணம் மறுக்கப்படும் போழ்து , ஏற்குநரைப் 
பொறுத்தவரை தாம் ஏற்ற உண்டியல் தம்மிடம் திரும்பி வந்து 
விடுகிறது . அதை ஏற்கும் போழ்து 

அக்: கணக்கில் 

வரவு 
வைத்தோம், எனவே , இக் கணக்கை முடித்திட செலுத்துண்டியல் 
க்ணக்கில் பற்று வைக்க வேண்டும் . உண்டியலை யார் வைத்திருப் 
பினும் , ஏற்குநர் , விடுநருக்குத்தான் பொறுப்பாவார் . உண்டியலை 
ஏற்கும் போழ்து அவர் கணக்கில் வைத்த பற்றை நீக்க, இப்போது 
வரவு வைக்க வேண்டும் . சுருங்கச் சொல்லின் , ஏற்கும் போது 
செய்த 

பதிவை மாற்றி எழுதவேண்டும் . செய்யவேண்டிய 
குறிப்பேட்டுப் பதிவு : 

செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு ப 

விடுநர் க / கு 
உண்டியல் மறுக்கப்படும் போழ்து அதனை வைத்திருப்பவர் 
பொதுக் குறிப்பாளரிடத்தில் அதைக் காட்டிக் குறித்துக் கொள்ள 
வேண்டும் என்றும் அதற்கான குறிப்புக் கட்டணமாகச் சிறு 
தொகையைச் செலுத்த வேண்டுமென்றும் முன்னரே விளக்கி 
யிருக்கிறோம் . உண்டியல் கெடுநாளன்று மறுக்கப்படக் காரணமா 
யிருந்தவர் ஏற்றவர்தான் . ஆகையால் இறுதியில் அவரே இச் 
செலவுக்கும் பொறுப்பாவார். உண்டியல் வைத்திருப்பவர் 
( Holder) இக் குறிப்புக் கட்டணத்தைச் செலுத்கியிருப்பின் , 
தம்மிடம் உண்டியல் கொடுத்தவர் கணக்கில் இத்தொகைக்கும் 
பற்று வைப்பார் . இத்தொகையை அவர் செலவழித்துள்ளதால் 
ரொக்கக் கணக்கில் வரவு வைப்பார் . 





ஏற்குநரைப் பொறுத்தவரைக் குறிப்புக் கட்டணம் ஒரு 
செலவாகும் ; தான் தான் அதை ஏற்க வேண்டிய பொறுப்புள்ளது . 
எனவே , குறிப்புக் கட்டணக் கணக்கில் பற்று வைப்பார் . தாம் 
உண்டியல் தொகையுடன் இதனையும் விடுநருக்குத் தரவேண்டி 
யுள்ளதால் , விடுநர் கணக்கில் உண்டியல் தொகையுடன் குறிப்புக் 
கட்டணத்தையும் சேர்த்து வரவு வைக்கப்படும் . எனவே , குறிப்புக் 


துணை ஏடுகள் 


169 


கட்டணம் என்ற கணக்கு ஏற்றவர் ஏடுகளில் மட்டும் தான் 
தனியாகக் காணப்படும் என்பதை உணர வேண்டும் . 


கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டுகள் இதுகாறும் விளக்கியவற்றைத் 
தெளிவாக்கும் . 
எடுத்துக் காட்டு 20 : 

1. முருகன் பழநிமீது மூன்று திங்கள் தவணையில் ரூ . 1,000 - க்கு 
வரைந்த உண்டியலைப் பழநி ஏற்றார் . கெடு நாளன்று அதற்கான 
ணஞ் செலுத்தப்பட்டது . 


விடை : 


முருகன் ஏடுகளில் 


( பே 


நாள் 


விவரம் 


பற்றுத் 
தொகை 


வரவுத் 
தாகை 


எ 


-1,00 ) 


( 1 ) வரவுடைய உண்டியல் கத ; 

பழநி 
(உண்டியலைப் பழநிமீது வரைந்தது ) 


1,000 


1.000 


( 2 ) வங்கி அல்லது ரொக்க க / கு I. ! 
வரவுடைய உண்டியல் க / கு 
(உண்டியல் பணம் கெடு 

நாளன்று கிடைத்தது . ) 


1,000 


குறிப்பு : உண்டியல் பணம் பெற்றதும் வங்கியில் கட்டப் 
படுகிறது என்று கொண்டு வங்கிக் கணக்கில் பற்று வைக்கப்படுவது 
வழக்கம் . அவ்வாறே ரொக்கம் 

ரொக்கம் செலுத்துவதாயின் , காசோலை 
விடுப்பதாகக் கொண்டு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கலாம் ... 


பழநி ஏடுகளில் 


( பே 


நாள் 


விவரம் 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


எ 


12 


( 1 ) முருகன் - 


1,000 


செலுத்த வேண்டிய உண்டியல் 
க / கு (உண்டியல் ஏற்றது ) 


1,000 


1,000 


( 2 ) செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
வங்கி அல்லது ரொக்கக் க / கு 
( கெடு நாளன்று ஏற்ற உண்டியல் 
மீது காசோலை விடுத்தது ) 


1,000 


170 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக் காட்டு 21 . 

மூன்று திங்கள் தவணையில் 1-4-1971 அன்று ரூ. 1,000 - க்கு 
வேணு வரைந்த உண்டியலை வேலு ஏற்றார் . உடனே 
வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு மாற்றப்பட்டது . கெடு 
நாளில் உண்டியலுக்குப் 

பணம் 

செலுத்தப்பட்டது 
என்று கொண்டு பதிக , 


விடை ! 


வேணுவின் ஏடுகளில் 


நாள் 


பே . பற்றுத் வரவுத் 
விவரம் 

ப . தொகை தொகை 

எ . 
( 1 ) வரவுடைய உண்டியல் க /குப 1,000 

1,000 
( உண்டியலை வேலு மீது 
வரைந்தது ) 


வேலு 


985 
15 


( 2 ) வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு 
உண்டியலை மாற்றியது ) 


1,000 


வேலுவின் ஏடுகளில் 


நாள் 


விவரம் 


பே . பற்றுத் வரவுத் 
ப . தொகை 

தாகை 
எ . 


( 1 ) வேணு 
செலுத்த வேண்டிய உண்டியல் 


1,000 


1,000 


( உண்டியல் ஏற்றது ) 


1,000 


( 2 ) செலுத்த வேண்டிய 

உண்டியல் 
வங்கிக் 
கெடு நாளில் ஏற்ற உண்டிய 
லுக்குப் பணஞ் செலுத்தியது ) 


க / கு 


1,000 


மேற் சொன்ன எடுத்துக்காட்டில் கெடு நாளன்று உண்டி 
யலுக்குப் பண மறுக்கப்பட் , வங்கி செய்த குறிப்புக் கட்டணம் 
ரூ . 5 என்றால் பதிவு முறை ; 


துணை ஏடுகள் 


171 


வேணுவின் ஏடுகளில் 


வேலு 


1,005 


வங்கிக் க / கு 


1,005 


( கெடு நாளன்று உண்டியல் பண மறுக்கப்பட , 
வங்கி செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 ) 


வேலுவின் ஏடுகளில் 


ப 1,000 


செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 
குறிப்புக் கட்டணம் க / கு 


வேணு 


1,005 


( கெடு நாளன்று உண்டியலுக்குப் 
பண மறுத்ததும் ஏற்க வேண்டிய 
குறிப்புக் கட்டணம் ரூ . 5. ) 


3. எடுத்துக் காட்டு 22 : 

இரு திங்கள் தவணையில் ரூ . 500 க்குக் கம்பர் வரைந்த 
உண்டியலைக் கபிலர் ஏற்றார் . கம்பர் இதனைக் காளமேகத்துக்கு 
மேலெழுதி மாற்றித் தந்தார் . ( i ) கெடு நாளன்று உண்டியலுக்குப் 
பணஞ் செலுத்தியதாகக் கொண்டு , ( ii ) உண்டியலுக்குப் பண 
மறுக்கப்பட்டுச் செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 எனக் 
கொண்டு ஒவ்வொருவர் ஏடுகளிலும் தேவையான பதிவுகளைச் 
செய்க . 


கம்பர் ஏடுகளில் 


500 


1. வரவுடைய உண்டியல் க / கு 

கபிலர் 
( கபிலர்மீது உண்டியல் வரைந்தது ) 


500 


2 . 


காள மேகம் 


ப 500 


500 


வரவுடைய உண்டியல் க / கு 
( உண்டியலைக் காளமேகத்துக்கு மேலெழுதி 
மாற்றிக் கொடுத்தது . ) 


172 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( i ) கெடு நாளில் உண்டியலுக்குப் 

பதிவு தேவையில்லை . 


பணந்தரப்பட்டால் 


i 


ரூ . 


. 


50 


505 


... 


( ii ) பணம் மறுக்கப் பட்டால் , 

கபிலர் 

காள மேகம் 
( உண்டியலுக்குப் பண மறுக்கப்பட 
காளமேகம் செலுத்திய குறிப்புக் 

கட்டணம் ரூ . 5. ) 


காளமேகம் ஏடுகளில் 


ரூ . 


500 


வரவுடைய உண்டியல் க / கு 

கம்பர் க / கு 


500 


( கபிலர் ஏற்ற உண்டியலைக் கம்பர் . 
மேலெழுதி மாற்றிக் கொடுத்தது ) . 


( i ) கெடு நாளில் பணம் பெறின் , 


500 


(( ii ) 


வங்கிக் க / கு 

500 
வரவுடைய உண்டியல் க / கு 

(உண்டியலுக்குப் பணம் பெற்றது ) 
பண மறுக்கப் படின் , 
கம்பர் 

505 
வரவுடைய உண்டியல் க / கு 

ரொக்க க / கு 
( உண்டியலுக்குப் பண மறுக்கப்படச் 
செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 ) 


500 


5 


கபிலர் ஏடுகளில் 


ரூ . 


கம்பர் 


ப 


500 


500 


செலுத்த வெண்டிய உண்டியல் க / கு 

( உண்டியல் ஏற்றது ) 


துணை ஏடுகள் 


173 


(i ) பணந்தரின் , 

ரூ . 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 

500 
வங்கிக்க கு 
( கெடுநாளில் உண்டியலுக்குப் பணந்தரக் 

* காசோலை விட்டது ) 


500 


( ii ) பணம் மறுக்கப்படின் , 

செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
குறிப்புக் கட்டணம் க / கு 

கம்பர் 


500 


1 .. 


... 


505 


(உண்டியலுக்குப் பணமறுக்கப்பட , 

- ஏற்க வேண்டிய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 ) 


எடுத்துக் காட்டு 23 : 

ரூ . 1,000 - க்கு இருதிங்கள் தவணையில் பாரி வரைந்த உண்டியலை 
ஓரி ஏற்றார் . பாரி அதனைக் காரியிடம் மேலெழுதித் தந்தார் : காரி 
அதனைப் பேகனிடம் மேலெழுதித் தந்தார் . பேகன் அவ்வுண்டி 
யலைத் தன் வங்கியில் ரூ . 980 - க்குத் தள்ளுபடிக்கு மாற்றினார் . 
கெடுநாளில் உண்டியல் பணம் மறுக்கப்பட , ஆனகுறிப்புக் 
கட்டணம் ரூ.10 . பணம் மறுக்கப்பட்டவுடன் , பாரி அதற்கான 
பணஞ் செலுத்துவதாகக் கொண்டு அனைவர் ஏடுகளிலும் பதிக . 


விடை : 


பாரியின் ஏடுகளில் 


ரூ . 


வரவுடைய உண்டியல் க 


1,000 


ஓரி 


1,000 


( உண்டியல் வரைந்தது ) 


காரி 


1,000 


1,000 


வரவுடைய உண்டியல் க / கு 
( காரியிடம் உண்டியலை மேலெழுதிக் 

கொடுத்தது ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


... 


1,010 


ரூ . 
ஒரி 

1,010 
வங்கிக் க / கு 
(உண்டியல் கெடுநாளில் பண 
மறுக்கப்பட , அதற்கான தொகையையும் , 
குறிப்புக் கட்டணம் ரூ . 10 ஐயும் 

செலுத்தியது ) 


ஓரியின் ஏடுகளில் 


பாரி 


1,000 


... 


1,000 


ப 


1,000 


செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 

( உண்டியலை ஏற்றது ) 
செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு ..... 
குறிப்புக் கட்டணம் க / கு 

பாரி க /கு 
( கெடு நாளில் பணம் மறுக்கப்பட்டது 
குறிப்புக் கட்டணம் ரூ . ) 


10 


1010 


10 


1,000 


1,000 


காரி ஏடுகளில் 
வரவுடைய உண்டியல் க/ கு 

பாரி 
( ஓரி ஏற்ற உண்டியலை பாரி 
மேலெழுதித் தந்தது ) 
பேகன் 


.... 


1,000 


... 


1,000 


வரவு டைய உண்டியல் க / கு 
(உண்டியலைப் பேகனிடம் 

மேலெழுதித் தந்தது ) 


குறிப்பு : உண்டியல் கெடுநாளன்று மறுக்கப்படினும் , பாரி 
அதற்கானத் தொகையைச் செலுத்திவிட்டதால் , வேறு பதிவு 
தேவையில்லை . 


பேகன் ஏடுகளில் 


வரவுடைய உண்டியல் க / கு 


1,000 


காரி 


1,000 


துணை ஏடுகள் 


175 


ரூ . 


.... 


(உண்டியலை மேலெழுதிப் 

பெற்றது ) 
வங்கிக் க / கு 

980 
தள்ளுபடிக் க / கு 

20 
வரவுடைய உண்டியல் க / கு 
( வங்கியில் உண்டியலைத் தள்ளுபடிக்கு 

மாற்றியது . ) 


1000 


குறிப்பு : கெடுநாளில் உண்டியல் மறுக்கப்படினும் , பாரி 
அதற்கான தொகையைச் செலுத்திவிட்டதால் , வேறு பதிவு 
எதுவும் தேவையில்லை . 


உண்டியலைப் புதுப்பித்தல் 

( Renewal of Bills ) 
கெடு நாளில் பணந்தர இயலா நிலையில் , ஏற்குநர் , விடுநரை 
அணுகித் தந்நிலையை விளக்கிப் பழைய உண்டியலைப் புதுப்பிக்கு 
மாறு வேண்டலாம் . இப்பொழுது பழைய உண்டியல் பயனற்று 
விடுவதால் அதனை நீக்க ( ரத்து செய்ய - Cancel } பதிவு செய்ய 
வேண்டும் . மறுக்கப்படும் போது செய்யும் பதிவேதான் 
இதற்குமாகும் . பணம் வரவேண்டிய காலம் மேலும் நீடிக்கப் 
படுவதால் , ஏற்குநர் அக்காலத்துக்கு வட்டி தரவேண்டியிருக்கும் . 
உண்டியல் பிறர் கைக்குப் போகாமல் தன்னிடமேயிருந்தால் தான் 
கெடு நாளுக்கு முன்னர் இவ்வாறு உண்டியலைப் புதுப்பித்துக் 
கொள்ளலாம் . 


பண 


...-- 


" " வாப் ப . 7 


" : 


புதுப்பித்தலுக்குத் தேவையான பதிவுகள் : 


விடுநர் ஏட்டில் 
1. உண்டியலைப் புதுப்பிக்கும் போழ்து . பழைய உண்டியலை 
நீக்க வேண்டும் . இதற்கு ஏற்கு நர் கணக்கில் பற்று வைத்து , 
வரவுடைய உண்டியல் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


பெ ) 


2 . ஏற்குநரிடமிருந்து வட்டி 

வேண்டியுள்ளது . 
இதனால் ஏற்குநர் கணக்கில் பற்றும் , வட்டிக் கணக்கில் வரவும் 
வைக்க வேண்டும் . 


3. புது உண்டியல் வரையும் போழ்து உண்டியல் கணக்கில் 
பழைய உண்டியல் தொகையுடன் வட்டியும் சேர்த்துப் பற்று 
> வைக்க வேண்டும் . ஏற்குநர் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


176 


7 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஏற்குநர் ஏடுகளில் 


1. பழைய உண்டியலை நீக்க , முதலில் செலுத்த வேண்டிய 
உண்டியல் கணக்கில் பற்றும் , விடுநர் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் . 


2. வட்டி தர வேண்டியுள்ளதால் , வட்டிக் கணக்கில் பற்றும் 
விடுநர் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 


3. பழைய உண்டியல் தொகையுடன் வட்டி சேர்த்த 
தொகைக்குப் புதிய உண்டியல் வரைவதால் , அதை ஏற்கும் 
போழ்து , விடு நர் கணக்கில் பற்றும் , செலுத்த வேண்டிய உண்டியல் 
கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 24 : 

கண்ணன் மூன்று திங்கள் தவணையில் ரூ 1800 - க்கு எழுதிய 
உண்டியலைக் குசேலன் ஏற்றார் . கெடுநாளில் கண்ணனை அணுகி 
உண்டியலுக்குப் பணந்தர இயலாத நிலையைக் கூறி , 


1 


(i ) ரூ . 800 ரொக்கம் கொடுப்பதாகவும் புதிய உண்டியல் 
ஒன்றை ரூ . 1,030 - க்கு ( ரூ . 30 வட்டியுட்பட ) 
தவணையில் வரையுமாறு வேண்டின் , 


ஆறு திங்கள் 


( ii ) ரூ . 48 வட்டி ரொக்கமாகக் கொடுத்து விடுவதாகவும் , 
ரூ . 1800 - க்குப் புதிய உண்டியலொன்றை ஆறு திங்கள் தவணையில் 
வரையுமாறு வேண்டின் , 


(iii ) ரூ . 830 ( வட்டி ரூ . 30 உட்பட ) உடனே கொடுத்து விடுவ 
தாகவும் , மீதத் தொகைக்குப் புதிய உண்டியலொன்றை ஆறு 
திங்கள் தவணையில் வரையுமாறு வேண்டின் , 


( iv ) புதிய உண்டியலொன்றை ரூ 1,854 - க்கு ( வட்டியுட்பட ) 
வரையுமாறும் வேண்டின் , 


இருவர் ஏடுகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வாறு 
பதியவேண்டும் ? 


துணை ஏடுகள் 


177 


விடை : 


கண்ணன் ஏடுகளில் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,800 


1,800 


வரவுடைய உண்டியல் க / கு 

குசேலன் 
( மூன்று திங்கள் தவணை உண்டியலை 
வரைய , குசேலன் ஏற்றது . ) 


1,800 


குசேலன் 
வரவுடைய உண்டியல் க / கு 
( பழைய உண்டியலை நீக்க ) 


1,800 


{ i) 


800 


( அ ) வங்கிக் க / கு , 

குசேலன் 
( குசேலனிடமிருந்து பெற்றது . ) 


800 


30 


30 


( ஆ ) குசேலன் 

வட்டிக் க / கு 
( புதிய உண்டியலுக்கான வட்டி 

பெற வேண்டியது . ) 
( இ ) வரவுடைய உண்டியல் க / கு 
) 

குசேலன் 
( வட்டி சேர்ந்த தொகைக்குப் புதிய 
உண்டியல் குசேலன் மீது 
வரைந்தது . ) 


1,030 


1,030 


48 


48 


( அ ) குசேலன் 

வட்டிக் க / கு 
( குசேலனிட மிருந்து பெற 
வேண்டிய வட்டி ) 


48 


( ஆ ) வங்கிக் க / கு 

குசேலன் 
( குசேலனிட மிருந்து பெற்றது . ) 


48 


1,800 


1,800 


வரவுடைய உண்டியல் க / கு 

குசேலன் 
( புதிய உண்டியல் குசேலன்மீது 

6 திங்கள் தவணையில் வரைந்தது . ) 
( iii ) ( அ ) குசேலன் 

வட்டிக் க / கு 
க -12 


30 


30 


178 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


ரூ . 


( குசேலனிடமிருந்து பெற 
வேண்டிய வட்டி . ) 


830 


830 


( ஆ ) வங்கிக் க / கு 

குசேலன் 
( வட்டி ரூ . 30 உட்பட , குசேலனிட 
மிருந்து பெற்றது ) 
( இ ) வரவுடைய உண்டியல் க / குப 

குசேலன் 
( புதிய உண்டியல் ஆறு திங்கள் 
தவணையில் குசேலன்மீது 
வரைந்தது . ) 


1,000 


1,000 


( iv) 


54 


( அ ) குசேலன் 

வட்டிக் க / கு 
குசேலனிட மிருந்து பெற 
வேண்டிய வட்டி ) 


54 


( ஆ ) வரவுடைய உண்டியல் க / கு 


1,854 


1,854 


குசேலன் 
( புதிய உண்டியல் வட்டி யுட்பட்ட 
தொகைக்குக் குசேலன் மீது 
வரைந்தது . 


குறிப்பு : முதல் 

பதிவுகளும் 
பொதுவானவை . 


எல்லாச் சூழ்நிலைகட்கும் 


குசேலன் ஏடுகளில் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,800 


1,800 


கண்ணன் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 

க / கு 
( மூன்று திங்கள் தவணை உண்டி 
யலைக் கண்ணன் வரைய ஏற்றுத் 
தந்தது . ) 
செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 


ப 


1,800 


கண்ணன் 
( பழைய உண்டியலை நீக்க . ) 


1,800 


துணை ஏடுகள் 


179 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


800 


( அ ) கண்ணன் 
வங்கிக்க / கு 
( கண்ணனிடம் கொடுத்தது . ) 


800 


30 


( ஆ ) வட்டிக் க / கு 

கண்ணன் 
( கண்ணனுக்குத் தரவேண்டிய 
வட்டி . ) 


30 


1,030 


சு 


1,030 


( இ ) கண்ணன் 
செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 
( புதிய உண்டியலொன்றை 6 
திங்கள் தவணையில் வட்டியுட்பட்ட 
தொகைக்கு ஏற்றுத் தந்தது . ) 


( ii) 


48 


( அ ) வட்டிக் க / கு 

கண்ணன் 
( கண்ணனுக்குத் தரவேண்டிய 
வட்டி ) 


48 ) 


48 


( ஆ ) கண்ணன் 
வங்கிக் க / கு 
( கண்ணனிடம் செலுத்தியது . ) 


48 


1,800 


( இ ) கண்ணன் 
செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 
( ஆறு திங்கள் தவணையில் புதிய 
உண்டிலொன்றை ஏற்றுத் 
தந்தது . ) 


1,800 


(iii ) 


30 


( அ ) வட்டிக் க / கு 

கண்ணன் 
( கண்ணனுக்குத் தரவேண்டிய 
வட்டி . ) 


30 


830 


( ஆ ) கண்ணன் 

வங்கிக் க / கு 
( கண்ணனிடம் வட்டியுட்படச் 
செலுத்தியது . ) 


830 


1,000 


( இ ) கண்ணன் 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
( 6 திங்கள் தவணையில் வரைந்த " 
புதிய உண்டியலை ஏற்றுத் தந்தது. ) 


1,000 


180 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


( iv ) 


ரூ . 
54 . 


54 


( அ ) வட்டிக்கு க / கு - 

கண்ணன் 
( கண்ணனுக்குத் தரவேண்டிய 
வட்டி. ) 


( ஆ ) கண்ணன் 

1,854 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் ககு 

1,854 
புதிய உண்டியலை வட்டியுட் 

பட்ட தொகைக்க ஏற்றுத் தந்கது . ) 
குறிப்பு : முதல் பதிவுகளும் எல்லாச் சூழ்நிலைகட்கும் 

பொதுவானவை . 


தள்ளுபடிக்கு உண்டியலை விலக்கல் 

( Retiring the Bill under Discount ) 


உண்டியலை ஏற்கு நர் கெடுநாளுக்கு முன்னரே உண்டியல் 
தாகையைச் செலுத்த விரும்பலாம் . இப்பொழுது கெடுநாளுக்கு 
முன்னரே உண்டியல் பண்ங் கிடைப்பதால் , விடுநர் தள்ளுபடி 
( Rebate ) அளிப்பது வழக்கம் . இவ்வாறு கெடுநாளுக்கு முன் , 
உண்டியல் தொகையைச் செலுத்திவிடுவதைத் தள்ளுபடிக்கு 
உண்டியலை விலக்கல் எனலாம் . இத் தள்ளுபடி ஏற்குநர்க்கு 
ஆதாயம் ; விடுநர்க்கு நட்டம் . 


விடுநர் ஏட்டில் , ரொக்கம் அல்லது வங்கிக் கணக்கில் , பெற்ற 
தொகைக்குப் பற்றும் , தள்ளுபடிக் கணக்கில் ( Discount) தள்ளு 
படித் தொகைக்குப் பற்றும் , வரவுடைய உண்டியல் கணக்கில் 
முழுத் தொகைக்கு வரவும் வைக்கவேண்டும் . 


ஏற்குநர் ஏடுகளில் பதியும்போழ்து , செலுத்த வேண்டிய 
உண்டியல் கணக்கில் , உண்டியல் தொகைக்குப் பற்றும் , ரொக்கம் 
அல்லது வங்கிக் கணக்கில் , கொடுத்த தொகைக்கு வரவும் , தள்ளு 
படிக் கணக்கில் , பெற்ற தள்ளுபடித் தொகைக்கு வரவும் வைக்க 
வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 25 : 

அப்பர் , சுந்தரரிடம் ரூ . 2,000 மதிப்புள்ள சரக்கை 1-1-1971 - ல் 
விற்றார் . இதற்குச் சுந்தரர் - ரூ . 1,000 - க்கு நான்கு திங்கள் 


துணை ஏடுகள் 


181 


தவணையில் ஓர் உண்டியலையும் , ரூ . 600 - க்கு மூன்று திங்கள் 
தவணையில் ஓர் உண்டியலையும் ரூ . 400 - க்கு இரு திங்கள் தவணையில் 
ஓர் உண்டியலையும் ஏற்றார் .. ரூ . 1,000 - க் , கான உண்டியலை வங்கியில் 
6 % -க்குத் தள்ளுபடி செய்தார் . மூன்றாவது உண்டியலுக்குக் கெடு 
நாளில் சுந்தரர் பணஞ் செலுத்தினார் . 1-4-71 - ல் , சுந்தரர் , அப்பரை 
அணுகி இரண்டாவது உண்டியலுக்குப் பணந்தர இயலவில்லை 
யென்றும் , எனவே அதை ரத்துசெய்யுமாறும் , அதற்குப் பதில் 
ரூ . 250 உடனே ரொக்கமாகக் கொடுத்து விடுவதாகவும் , மீதித் 
தொகையுடன் ரூ . 15 வட்டி சேர்த்த தொகைக்கு இருதியாள் 
தவணையில் கடனுறுதிச் சீட்டுத் ( Promissory Note ) தருவதாகவும் 
கூறினார் . அப்பர் இதற்கு இசைந்தார் . இவ்வுண்டியலை , அப்பர் , 
மணிவாசகரிடம் மேலெழுதி மாற்றித் தந்தார் . 


முதல் உண்டியலுக்குக் கெடுநாளில் பண மறுக்கப்பட வங்கி , 
செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 , 5-5-71 - ல் உண்டியல் தொகை 

குறிப்புக் கட்டணமும் வட்டியும் ( ரூ . 20 ம் ) சேர்ந்த 
தொகைக்குப் புதிய உண்டியல் ஒன்றை மூன்று திங்கள் தவணையில் 
வரைய , சுந்தரர் வேண்டினார் . அப்பர் அவ்வாறே செய்தார் . 


யுடன் 


சுந்தரர் தாம் எழுதித் தந்த கடனுறுதிச் சீட்டுக்குக் கெடு 
நாளில் ,பணஞ் செலுத்தினார் . அதே நாளில் தாம் ஏற்றிருந்த புதிய 
உண்டியலையும் ரூ , 10 தள்ளுபடியில் விலக்கினார் ( Retired the 
Bill under Discount ). 


இதற்கான 


1. அப்பர் , சுந்தரர் , மணிவாசகர் ஏடுகளில் 

பதிவுகளைத் தருக . 


2. அப்பர் ஏட்டில் சுந்தரர் கணக்கையும் , சுந்தர் ஏட்டில் 

அப்பர் கணக்கையும் தயாரிக்க : 


விடை : 


அப்பர் ஏடுகளில் 


குறிப்பேடு 


. 


1971 
சன . 1 சுந்தரர் 

விற்பனைக் க/ கு 
( சரக்கு விற்றது . ) 


| 


2,000 


2,000 


182 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


ரூ . 
2,000 


2,000 


1971 
சன . 1 வரவுடைய உண்டியல் க / கு 

சுந்தரர் 
( ரூ 1,000 - க்கு 4 திங்கள் 
உண்டியலையும் , ரூ . 600 - க்கு 
3 திங்கள் உண்டியலையும் , 
ரூ . 400 - க்கு 2 திங்கள் 
உண்டியலையும் சுந்தரரிடமிருந்து 
பெற்றது . ) 


வங்கிக் க / கு 


980 


20 


தள்ளுபடிக் க / கு 
வரவுடைய உண்டியல் க / கு 
( வங்கியில் 6 % க்குத்தள்ளுபடி 
செய்தது . ) 


1,000 


ப 


400 


400 


600 


600 


250 


250 


C 


15 


மார் 4 வங்கிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( 3 திங்கள் உண்டியலுக்குச் 

சுந்தரர் பணஞ் செலுத்தியது . ) 
ஏப் . 1 | சுந்தரர் 

வரவுடைய உண்டியல் க / கு 
( 4 திங்கள் தவணை உண்டியலை 
நீக்க . ) 
வங்கிக் க / கு 

சுந்தரர் 
( சுந்தரரிடமிருந்து பெற்றது . ) 
சுந்தரர் 

வட்டிக் க / கு 
( சுந்தரரிடமிருந்து வட்டி பெற 
வேண்டியது . ) 
வரவுடைய உண்டியல் க / கு 

சுந்தரர் 
( வட்டியுட்பட்ட தொகைக்கு 
இரு திங்கள் தவணையிலான 
கடனுறுதிச் சீட்டைச் சுந்தரரிட 
மிருந்து பெற்றது . ) 
மணிவாசகர் 

வரவுடைய உண்டியல் க / கு 
( சுந்தரரிடம் பெற்ற கடனுறுதிச் 
சீட்டை மணிவாசகரிடம் 
மேலெழுதி மாற்றித் தந்தது ) 


15 


365 ) 


365 


365 


365 


துணை ஏடுகள் 


183 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,005 


1,005 


1971 
மே . 4 | சுந்தரர் 

வங்கிக் க / கு 
( வங்கியில் தள்ளுபடி செய்த 
சுந்தரரின் உண்டியலுக்கு உரிய 
நாளில் பண மறுக்கப்பட , வங்கி 
செலுத்திய குறிப்புக் கட்டணம் 


ரூ . 5. ) 


20 


20 


" மே. 5 ) சுந்தரர் 

வட்டிக் க / கு 
( சுந்தரரிடமிருந்து பெறவேண்டிய 
வடடி . ) 


1,025 


1,025 


வரவுடைய உண்டியல் க / கு 

சுந்தரர் 
( குறிப்புக் கட்டணமும் வட்டியு 
முட்பட்ட தொகைக்கு 3 திங்கள் 
தவணை உண்டியலைச் சுந்தரரிட 
மிருந்து பெற்றது . ) 


வங்கிக் க / கு 


1,015 


10 


1,025 


தள்ளுபடிக் க / கு 

வரவு டைய உண்டியல் க / கு 
(உண்டியலை ரூ 10 தள்ளுபடியில் 
விலக்கிச் சுந்தரரிட மிருந்து 
பணம் பெற்றது . ) 


ப 


சுந்தரர் 


1971 


1971 

1 


விற்பனை 


2,000 


சன 1 


வரவுடைய 
உண்டியல் 


2,000 


ஏப் 1 


வரவுடைய 
உண்டியல் 
வட்டி 


250 


600 | -- ஏப் 1 
15 


வங்கி 
வரவுடைய 
உண்டியல் 
வரவுடைய 
உண்டியல் 


365 


மே 4 . 


வங்கி 


1,005 


மே 5 


1,025 


மே 5 வட்டி 


20 


3,640 


3,640 


184 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சுந்தரர் ஏடுகளில் 

குறிப்பேடு 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


C 


2,000 


1971 
சன .1 கொள்முதல் க்கு 

அப்பர் 
( சரக்கு வாங்கியது . ) 


2,000 


2,000 


2,000 


அப்பர் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( ரூ . 1,000 - க்கு 4 திங்கள் 
உண்டியலையும் , ரூ . 00 - க்கு 3 
திங்கள் உண்டியலையும் ரூ . 400 - க்கு 
2 திங்கள் உண்டியலையும் ஏற்றுத் 

தந்தது . ) 
மார் 4 
செலுத்த வேண்டிய உண்டியல் 

க / கு ப . 
வங்கிக் க / கு 
( இரு திங்கள் உண்டியலுக்குப் 

பணஞ் செலுத்தியது . ) 
ஏப் . 1 செலுத்த வேண்டிய உண்டியல் 

க / கு 
அப்பர் 
( அப்பர் வரைந்த 3 திங்கள் 
உண்டியலை நீக்க . ) 


400 


400 


600 


600 


13 


2501 


250 


அப்பர் 

வங்கிக் க / கு 
( அப்பரிடம் ரொக்கஞ் 
செலுத்தியது . ) 


. 


15 


வட்டிக் க / கு 

அப்பர் 
( அப்பருக்குத் தர வேண்டிய 
வட்டி . ) 


| 15 


365 ) 


அப்பர் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( வட்டி கூடிய தொகைக்கு இரு 
திங்கள் தவணையில் அப்பரிடம் 
எழுகிக் கந்த கடனுறுகிச் சீட்டு . ) 


365 


துணை ஏடுகள் 


185 


குறிட்பேடு 


பற்று 


வரவு 


மே . 4 செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 


1,000 


5 


1,005 


குறிப்புக் கட்டணம் 

அப்பர் 
( ரூ . 1,000 - க்கான உண்டியலுக்குப் 
பணமறக்க, அப்பர் செய்த 
குறிப்புக் கட்டணம் ரூ . 5. ) 


20 


மே. 5 வட்டிக் க / கு 

அப்பர் 
( அப்பரிடம் தரவேண்டிய வட்டி ) 


20 


1,025 


1,025 ) 


மே . 5 அப்பர் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( புதிய 3 திங்கள் உண்டியல் 
ஒன்றை , வட்டியும் , குறிப்புக் 
கட்டணமும் கூடிய தொகைக்கு 

அப்பர் வரைய , ஏற்றுத் தந்தது . ) 
சூன் . 4 செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 

வங்கிக் க / கு 
( ஏப்ரல் 1 - ல் எழுதிக் கொடுத்த 
கடனுறுதிச் சீட்டுக்குப் பணந் 
தந்தது . ) 


365 


365 


ப 


1,025 


க / கு 


1,015 


செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
வங்கி 

தள்ளுபடிக் க / கு 
( மே 5 - இல் ஏற்ற 3 திங்கள் 
தவணை உண்டியலை ரூ . 10 
தள்ளுபடியில் இன்று விலக்கிப் 
பணஞ் செலுத்தியது . ) 


1,915 


10 


186 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அப்பர் 


1971 
சன . 1 செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 
வங்கி 


1971 
சன . 1 | கொள் 

முதல் 


2,000 


2,000 
250 


ஏப் . 1 


ஏப் . 1 | செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 
வட்டி 


600 
15 


- 


3 


33 


365 


செலுத்த 
வேண்டிய 

உண்டியல் 
மே . 5 | செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 


மே . 4 | செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 


1,025 


1,000 


குறிப்புக் 


க்ட்டணம் 
மே . 51 வட்டி 


5 
20 


3,640 


3,640 


மணிவாசகர் ஏடுகளில் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1971 
ஏப் . 1 


365 


வரவுடைய உண்டியல் க / கு 

சுந்தரர் 
இரு திங்கள் தவணை உண்டியலை 
சுந்தரரிடமிருந்து மேலெழுதிப் 
பெற்றது . ) 


365 


365 


வங்கிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( தவணை நாளில் உண்டிலுக்கான 
பணம் பெற்றது . ) 


365 


/பணவசதி உண்டியல் . 

(Accommodation Bill) 
மறுபயன் ( Consideration ) ஏதுமின்றியே விடுநர் , ஏற்குநர் 
மீது வரையும் உண்டியல் பணவசதி உண்டியல் என்று கூறியிருக் 
கிறோம் . பணவசதியை ஏற்படுத்திக் கொள்ளும் 

ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கோடு 
ஒருவர் பிறாமீது உண்டியல் வரைய , அதை அவர் ஏற்றுக் கொள் 


துணை ஏடுகள் 


187 


கிறார் . அதை வங்கியில் தள்ளுபடி செய்து பணம் பெறுகின்றனர் . 
குறிப்பிட்ட விகிதத்தில் இருவரும் இத்தொகையைப் பிரித்துக் 
கொள்வர் . தொகையைப் பங்கிட்டுக் கொள்ளும் அதே விகிதத் 
திலேயே தள்ளுபடியும் - அவர்கள் பிரித்துக்கொள்ள வேண்டும் . 
ஏற்குநர் கெடுநாளில் அவ்வுண்டியலுக்குப் பணஞ் செலுத்த , 
விடுநர் - தாம் பெற்ற தொகையை ஏற்குநரிடம் அனுப்ப 
வேண்டும் . 


முன்னர் விளக்கியவாறே பதிவுகளைச் செய்ய வேண்டும் . விடுநர் 
சடுகளில் வங்கியில் உண்டியலைத் தள்ளுபடிக்கு மாற்றியதும் 
தொகையில் ஒரு பகுதியை ஏற்கு நர்க்கு அனுப்பும் போழ்து , 
ஏற்கு நர் கணக்கில் பற்றும் , வங்கி அல்லது ரொக்கக் கணக்கில் 
வரவும் வைக்க வேண்டும் . தள்ளுபடியில் ஒரு பகுதியையும். 
ஏற்குநர் ஏற்றுக் கொள்ள வேண்டுமாகையால் அத்தொகைக்கும் 
ஏற்குநர் கணக்கில் பற்றும் , தள்ளுபடிக் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் .. அதாவது 

ஏற்குநர் க / கு ப 
வங்கி அல்லது ரொக்கக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 


எடுத்துக்காட்டு 26 : 

1-7-1971 - ல் அன்புமணி தன் பண வசதிக்காக அறவணன் மீது 
பார்வைக்குப் பின் இருதிங்கள் தவணையில் ரூ. 1000 - க்கு உண்டியல் 
ஒன்று வரைந்தார் . அறவணன் 

3-7-71 - ல் அதை 

ஏற்றார் . 
அன்புமணி தனது வங்கியில் அதை 6 % க்குத் தள்ளுபடி செய்தார் . 

தவணை நாளில் , அன்புமணி தேவையான பணத்தை 
அறவணனிடம் அனுப்ப , உண்டியலுக்குப் பணம் 

உண்டியலுக்குப் பணம் செலுத்தப் 
பட்டது . இருவர் ஏடுகளிலும் பதிக . 


அன்புமணியின் ஏடுகளில் 
குறிப்பேடு 

பற்று 


வரவு 


1,000 


1971 
சூலை . 3 வரவுடையஉண்டியல் க / கு 

அறவணன் 
( அறவணனிடமிருந்து இரு திங்கள் 
தவணை உண்டியலைப் பண வசதிக் 
காகப் பெற்றது . ) 


1,000 


| 


188 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1971 
சூலை . :( வங்கிக் க / கு 


1990 


C 


10 


1,000 


தள்ளுபடிக்க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( அறவணனிடமிருந்து பெற்ற 
உண்டியலை 6 % க்குத் தள்ளுபடி 
செய்தது . ) 


1,000 


1,000 


செப் . 6 அறவணன் 

வங்கிக் க / கு 
( உண்டியலுக்கான தொகையை 
அறவணன் செலுத்தும் பொருட்டு 
அனுப்பியது . ) 


அறவணன் ஏடுகளில் 
குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,000 


1,000 


1971 ) 
சூலை . 3 அன்புமணி 

செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 
( அன்புமணியின் பண வசதிக்காக 
அவர் வரைந்த இரு திங்கள் தவணை 

உண்டியலை ஏற்றுத் தந்தது . ) 
செப் . 6 

வங்கிக் க / கு 

அன்புமணி 
( அன்புமணியின் உண்டியலை ஏற்ற 
தற்காக அவரிடமிருந்து பெற்ற 
தொகை . ) 


1,000 


1,000 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


1,000 


1,000 


வங்கிக் க /கு 
(உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தி 
யது . ) 


எடுத்துக் காட்டு 27 : 

இருவரின் பண வசதிக்காக சேரன் எழுதிய ரூ . 6000- க்கான 
மூன்று திங்கள் தவணை உண்டியலை சேகர் 1-8-71.ல் ஏற்றார் . உடனே 
அதை வங்கியில் தள்ளுபடி செய்து ரூ . 5,850 பெற்றார் . அதில் 


துணை ஏடுகள், 


189 


மூன்றிலொரு பங்கைச் சேரன் சேகருக் கனுப்பினார் . கெடு நாளில் , 
தான் தரவேண்டிய தொகையைச் சேகருக்கனுப்பினார் . உண்டிய 
லுக்குச் சேகர் பணஞ் செலுத்தினார் . இருவர் ஏடுகளிலும் பதிக . 


விடை : 


சேரன் ஏடுகளில் 
குறிப்பேடு 


பற்று 


வரவு 


6,000 


6,000 


1971 
ஆக . 1 வரவுடைய உண்டியல் க / கு 

சேகர் 
( இருவரின் பண வசதிக்காக , சேகர் 
ஏற்றுத் தந்த மூன்று திங்கள் 
தவணை உண்டியல் . ) 
வங்கிக் க / கு 


5,850 


150 


6,000 


தள்ளுபடிக் க / கு 
வரவுடைய உண்டியல் க / கு 
( சேரனின் உண்டியலை வங்கியில் 
ரூ . 5,850 - க்குத் தள்ளுபடி 
செய்தது .) 


. 


2,000 


1,950 

50 


சேகர் 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 
( வங்கியில் தள்ளுபடி செய்து பெற்ற 
தொகையில் மூன்றிலொரு பகுதி 
யைச் 

சேகருக்கு அனுப்பியது . 
தள்ளுபடியும் அதே 

வீதத்தில் 
அவர் கணக்கருக்கு மாற்றியது . ) 


தவ . 4 | சேகர் 


4,000 


4,000 


வங்கிக் க / கு 
( சேகர் உண்டியலை ஏற்றதற்கு , 
மீதித் தொகையை அனுப்பியது. ) 


190 


: கணக்கியலின் கோட்பாடுகள் 


சேகர் ஏடுகளில் 


பற்று 


வரவு 


6,000 


குறிப்பேடு 
1971 
ஆக . 1 | சேரன் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( இருவரின் பண வசதிக்காக , சேரன் 
வரைந்த மூன்று திங்கள் உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


6,000 


வங்கிக் ககு 


1,950 


50 


2,000 


தள்ளுபடிக்கு க / கு 

சேரன் 
( உண்டியல் தள்ளுபடி செய்யப் 
பட்ட தொகையில் மூன்றிலொரு 
பகுதியைப் பெற்றதற்குத் தள்ளு 
படியை அதே வீதத்தில் ஏற்பதற் 
கும் . ) 


4,000 


4,000 


: நவ . 4 | வங்கிக் க / கு 

சேரன் 
( உண்டியல் மீது மீதி வர வேண்டிய 
தொகையைச் சேரனிடமிருந்து 
பெற்றது . ) 


6,000 


செலுத்த வேண்டிய உண்டியல் 

க | கு 
வங்கிக் ககு 
( உண்டியலுக்குக் கெடுநாளில் 
பணஞ் செலுத்தியது . ) 


6,000 


எடுத்துக் காட்டு 28 : 


தங்கள் பண வசதியின் பொருட்டு , 31-8-1971 - ல் ரூ .2,000 - க்குக் 
கண்ணன் வரைந்த நான்கு திங்கள் தவணை உண்டியலை நன்னன் 
ஏற்றார் . உடனே வங்கியில் 6 % க்குத் தள்ளுபடி செய்து கொள் 
பங்கை நன்னனிடம் அனுப்பினார் . 


தவணை நாளில் நன்னன் உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தினார் 
ஆனால், கண்ணன் தான் தரவேண்டிய தொகையை நன்னனுக்கு 
அனுப்ப வில்லை . இதற்குப் பதிலாக ரூ . 500 கையில் கொடுப்ப 
தாகவும், மீதித் தொகையுடன் ரூ. 30 வட்டி சேர்த்த தொகைக்கு 
இரு திங்கள் நவணையில் நன்னனைத் தம்மீது உண்டியல் வரைய 


துணை ஏடுகள் 


191 


வேண்டினார் . கண்ணன் அதனை ஏற்றுக் கொண்டார் . இவ்வுண்டி 
வலுக்கு உரிய நாளில் பணஞ் செலுத்தப் பட்டதெனக் கொண்டு 
இருவர் ஏடுகளில் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . 
விடை : 

கண்ணன் ஏடுகளில் 
குறிப்பேடு 

பற்று வரவு 
1971 
ஆக .31 | வரவுடைய உண்டியல் க / கு 

2,000 
நன்னன் 

2,000 
( இருவரின் பண வசதிக்காக 
நன்னன் ஏற்றுத் தந்த உண்டியல் . ) 


வங்கிக் க / கு 


1960 


40 


தள்ளுபடிக்கு க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( நன்னனின் உண்டியலை வங்கியில் 
6 % க்குத் தள்ளுபடி செய்தது . ) 


2,000 


500 


4901 
10 


நன்னன் 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 
( வங்கியில் தள்ளுபடி செய்து 
பெற்ற தொகையில் கால் பங்கை 
நன்னனுக்கு அனுப்பியதற்கும் , 
தள்ளுபடியை அதே வீதத்தில் 
அவர் கணக்குக்கு மாற்றவும் . ) 


500 


1972 
சன .. 3 | நன்னன் 

வங்கிக் க / கு 
( நன்னனிடம் உண்டியலுக்கு 
அனுப்ப வேண்டிய தொகையில் 
ஒரு பகுதியை அனுப்பியது . ) 


500 


30 


வட்டிக் க / கு 

நன்னன் 
( நன்னனுக்குத் தரவேண்டிய 
வட்டி . ) 


30 


- 


1,030 


நன்னன் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( வட்டி சேர்த்த தொகைக்கு 
நன்னன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


1,030 


192 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,030 


மார் . எ செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 

வங்கிக் க / கு 
( உரிய நாளில் உண்டியலுக்குப் 
பணஞ் செலுத்தியது . ) 


1,030 


நன்னன் ஏடுகளில் 


2,000 


1971 
ஆக .31 ) கண்ணன் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் ககு 
இருவரின் பண வசதிக்காக , 
கண்ணன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


2,000 


வங்கிக் க / கு 


490 


. 


10 


500 


தள்ளுபடிக் க / கு 

கண்ணன் 
( உண்டியல் தள்ளுபடி செய்யப் 
பட்ட தொகையில் கால் பங்கைப் 
பெற்றதற்கும் , தள்ளுபடியை 

அதே வீதத்தில் ஏற்பதற்கும் . ) 
1972 
சன . 3 ) வங்கிக் க / கு 

கண்ணன் 
( நன்னனிடமிருந்து உண்டியல் 
தொகையில் ஒரு பகுதியைப் 
பெற்றது . ) 


500 


5001 


30 


கண்ணன் 

வட்டிக் க / கு 
( நன்னனிடமிருந்து பெற 
வேண்டிய வட்டி ) 


30 


ப 


1,030 


1,030 


வரவுடைய உண்டியல் க / கு 

கண்ணன் 
( வட்டி சேர்த்த தொகைக்கு 
உண்டியலைக் கண்ணன் ஏற்றுத் 
தந்தது . ) 


துணை ஏடுகள் 


193 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


2,000 


1912 
சன . 3 | செலுத்த வேண்டியவ் க / கு 

வங்கிக் க / கு 
( உண்டியலுக்குப் பணஞ் 
செலுத்தியது . ) 


2,000 


1,030 


மார் .6| வங்கிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( உண்டியலுக்குப் பணம் 
பெற்றது . ) 


1,030 


எடுத்துக்காட்டு 29 : 

இருவரின் பண வசதிக்காகவும் 1970 அக்டோபர் 26 - ல் , 
கதிரவன் வரைந்த ரூ . 1,500 - க்கான இரு திங்கள் தவணை உண்டியலை 
மதிவாணன் ஏற்றார் . அதே நாளில் அதே தொகைக்கு மதிவாணன் 
வரைந்த உண்டியலைக் கதிரவன் ஏற்றார் . தம்தம் வங்கிகளில் 
அவற்றை 6 % அளவில் தள்ளுபடி செய்தனர் . தவணை நாளில் 
இருவரும் தாம் ஏற்ற உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தினர் . 
இருவர் ஏடுகளிலும் பதிக . 
விடை : 

கதிரவனின் ஏடுகளில் 
1970 

ரூ . 
அக் . 26 வரவுடைய உண்டியல் க / கு 

1,500 
மதிவாணன் 

1,500 
( இருவரின் பண வசதிக்காக 
மதிவாணன் ஏற்றுத் தந்த 
உண்டியல் . ) 


1,500 


மதிவாணன் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( இருவரின் பண வசதிக்காக , 
மதிவாணன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


1,500 


1,485 

15 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக்க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு 
உண்டியலை மாற்றியது .) 


1,500 


க -13 


194 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1,500 


டிச . 29 செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 

வங்கிக் க / கு 
(உண்டியலுக்குக் கெடுநாளில் 
பணஞ் செலுத்தியது .) 


1,500 


மதிவாணன் ஏடுகளில் 


. 


1,500 


1970 
அக் . 26 கதிரவன் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( இருவரின் பணவசதிக்காக 
கதிரவன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


1,500 


1,500 


1,500 


வரவுடைய உண்டியல் க / கு 

கதிரவன் . 
( இருவரின் பணவசதிக்காக 
கதிரவன் ஏற்றுத் தந்த 
உண்டியல் . ) 


1,485 

15 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( வங்கியில் 6 % தள்ளுபடிக்குக் 
கதிரவனின் உண்டியலை 
மாற்றியது .) 


1,500 


1,500 


டிச .29 | செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 

வங்கிக் க / கு 
( கெடுநாளில் உண்டியலுக்குப் 
பணஞ் செலுத்தியது . ) 


1,500 


பண 


எடுத்துக்காட்டு 30 : 
இருவரின் 

வசதிக்காகவும் பூங்குன்றன் வரைந்த 
ரூ .4,000 - க்கான நான்கு திங்கள் தவணை உண்டியலைப் புகழேந்தி 
21-2-1971 - ல் ஏற்றார் . பூங்குன்றன் தன் வங்கியில் தள்ளுபடி 
செய்து பெற்ற தொகையான ரூ . 3,840 - ல் நான்கில் ஒரு பங்கைப் 
புகழேந்திக்கு அனுப்பினார் . 


துணை ஏடுகள் 


195 


கெடுநாள் முன் , தான் தரவேண்டிய தொகையைச் செலுத்த 
முடியவில்லையென்றும் , அதற்கு மாறாக ரூ . 600 ( வட்டி ரூ . 40 
உட்பட்டது ) கொடுத்து விடுவதாகவும் மீதித் தொகைக்கு இரு 
திங்கள் தவணையில் கடனுறுதிச் சீட்டு எழுதித் தருவதாகவும் 
பூங்குன்றன் கூறினார் . புகழேந்தி இதற்கு இசைந்து பூங்குன்றனின் 
கடனுறுதிச் சீட்டை 20-6-71ல் தன் வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு 
மாற்றினார் . தான் ஏற்ற உண்டியலுக்குக் கெடுநாளில் புகழேந்தி 
பணஞ் செலுத்தினார் . 

பூங்குன்றனின் கடனுறுதிச் சீட்டுக்குக் கெடுநாளில் பண மறுக் 
கப்பட , வங்கி செய்த குறிப்புக் கட்டணம் . ரூ . 5 . 

பூங்குன்றன் நொடிப்பு நிலை ( Bankrupt ) யடைந்து விடவே , 
அவரிடமிருந்து 

அக்டோபர் 10 - ல் ரூபாய்க்கு 20 காசுகளே 
கிடைத்தது . 

இருவர் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தந்து 
பேரேட்டுக் கணக்குகளைத் தயாரிக்க . 


விடை : 


பூங்குன்றன் ஏடுகளில் 
குறிப்பேடு 


பற்று 


வரவு 


1971 
ஃபிப் . 

21 


4,000 


4,000 


வரவுடைய உண்டியல் க / கு 

புகழேந்தி 
( இருவரின் பணவசதிக்காக 
புகழேந்தி ஏற்றுத் தந்த 
உண்டியல் . ) 
வங்கிக் க/ கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( புகழேந்தியின் உண்டியலை 
வங்கியில் தள்ளுபடி செய்து 
பெற்றது . ) 


3,840 

160 


4,000 


33 


1,000 


960 
40 


- 


புகழேந்தி 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் ககு 
( வங்கியில் தள்ளுபடி செய்து 
பெற்ற தொகையில் கால் 
பங்கைப் புகழேந்திக்கு அனுப்பிய 
தற்கும் , தள்ளுபடியை அதே 
வீதத்தில் அவர் கணக்கிற்கு 
மாற்றுவதற்கும் . ) 


196 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


401 


40 


- 


சூன் 20 வட்டிக் க / கு 

புகழேந்தி 
( புகழேந்திக்குத் தர வேண்டிய 

வட்டி. ) 


600 


புகழேந்தி 

வங்கிக் க / கு 
( புகழேந்தியிடம் செலுத்தியது . ) 


600 


2,440 


13 


2,440 


புகழேந்தி 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
( மீதித் தொகைக்குக் கடனுறுதிச் 
சீட்டு புகழேந்தியிடம் எழுதித் 

தந்தது . ) 
ஆக 23 செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு . 
குறிப்புக் கட்டணக் க / கு 

புகழேந்தி . 
( கெடுநாளில் கடனுறுதிச் சீட்டுக் 
குப் பணம் மறுக்கப்பட , புகழேந்தி 
ஏற்ற குறிப்புக் கட்டணம் ரூ . 5 ) 


2,440 

5 


2,445 


அக் 10 புகழேந்தி 


489 


489 


வங்கிக் க / கு 
( நொடிப்பு நிலையில் , ரூபாய்க்கு 
20 காசுகள் வீதம் கொடுத்தது. ) 


துணை ஏடுகள் 


197 


புகழேந்தி 


1971 


- | 1971 


ஃபிப் 211 


வங்கி 


960 


- 


- 


- 


பிப் . 21 வரவுடைய 

உண்டியல் 
வட்டி 


தள்ளுபடி 


401 


சூன் 20 


4,000 

40 


- 


| 


சூன் 20 


வங்கி 


600 


- 


ஆக . 23 


செலுத்த 
வேண்டிய 
உண்டியல் 


2,440 


- 


செலுத்த 
வேண்டிய 
உண்டியல் 


13 


- 
- 


2,440 


--- 


குறிப்புக் 
கட்டணம் 


5 


அக் 10 


வங்கி 


489 


இருப்பு, 


1,956 


6,485 


6,485 


இருப்பு 
கீ / கொ 


1,956 


புகழேந்தி ஏடுகளில் 


4,000 


4,000 


1971 
ஃபிப் 
2 | பூங்குன்றன் 

செலுத்த வேண்டிய 
உண்டியல் 
( இருவரின் பணவசதிக்காக , 
பூங்குன்றன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

பூங்குன்றன் 
(உண்டியல் தள்ளுபடி செய்யப் 
பட்ட தொகையில் கால் பங்கைப் 
பூங்குன்றனிடமிருந்து பெற்ற 
தற்கும் , தள்ளுபடியை அதே 
வீதத்தில் ஏற்பதற்கும். ) 


960 
40 


1,000 


198 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சூன் 


ரூ . 
40 


C 


40 


-- 


20 | பூங்குன்றன் 

வட்டிக் க / கு 
( பூங்குன்றனிடமிருந்து பெற 
வேண்டிய வட்டி ) 


600 


600 


வங்கிக் க / கு 

பூங்குன்றன் 
( பூங்குன்றனிட மிருந்து 
பெற்றது . ) 


ப 


2,440 


92 


2,440 / 


| 


வரவுடைய உண்டியல் க / கு 

பூங்குன்றன் 
( மீதித் தொகைக்குப் பூங்குன்ற 
னிடமிருந்து கடனுறுதிச் சீட்டு 
பெற்றது . 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( பூங்குன்றனின் கடனுறுதிச் 
சீட்டை 6 % -க்கு வங்கியில் தள்ளு 
படி செய்தது . ) 


2,415 | 60 ) 
24 140 

2,440 


4,000 


செலுத்த வேண்டிய 
24 | உண்டியல் க / கு 

வங்கிக் ககு 
( ஏற்ற உண்டியலுக்குப் பணஞ் 
செலுத்தியது .) 


4,000 


ஆக.23 பூங்குன்றன் 


2,445 


2,445 


வங்கிக் க / கு 
(பூங்குன்றனின் கடனுறுதிச் 
சீட்டுக்குப் பணமறுக்கப்பட , 
வங்கி செலுத்திய குறிப்புக் 
கட்டணம் ரூ . 5. ) 


29 


489 
1,956 


2,445 


வங்கிக் க / கு 
வராக்கடன் க / கு 

பூங்குன்றன் க / கு 
( ரூபாய்க்கு 20 காசுகள் வீதம் 
பூங்குன்றனிடமிருந்து பெற்ற 
தற்கும் மீதியை வராக்கடனாக 
நீக்குவதற்கும் ) 


துணை ஏடுகள் 


199 


பூங்குன்றன் 


1971 


1971 


ரூ. 


. 


4,000 


ஃ பிப் . 21 


வங்கி 


960 


ஃ பிப் . 21 செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 


40 


தள்ளுபடி 


32 


இன் 20 


வட்டி 


40 / 


சூன் 20 


வங்கி 


500 


ஆக . 23 


வங்கி 


2,445| 


2,440 


- 


வரவுடைய 

உண்டியல் 
அக் 10 வங்கி 


489 


1,956 


- 


வராக் 
கடன் 


6,485 


6,485 


- 


எடுத்துக் காட்டு 31 : 

இருவரும் பண வசதி பெறும் நோக்குடன் 30-7-71 அன்று 
ரூ .5,000 - க்கு மூன்று திங்கள் தவணையில் குசேலன் வரைந்த 
உண்டியலைக் குபேரன் ஏற்றார் . குசேலன் அதைத் தன் வங்கியில் 
6 % தள்ளுபடிக்கு மாற்றி , வந்த தொகையை இருவரும் சமமாகப் 
பங்கிட்டுக் கொண்டனர் . 


கூற , 


கெடுநாளுக்கு முன்னர் , தன் பங்குத் தொகையைச் செலுத்த 
முடியவில்லையென்று குசேலன் 

குபேரன் இரு திங்கள் 
தவணையில் ரூ .4,000 - க்கு உண்டியல் வரைந்தார் . குசேலன் 
அதனை ஏற்றதும் , உடனே தன் வங்கியில் ரூ . 3,960 - க்குத் தள்ளு 
படிக்கு மாற்றினார் . இதில் ரூ . 470 - ஐக் குசேலனுக் கனுப்பினார் . 


-கெடுநாளில் குசேலன் நொடிப்பு நிலையடைந்தார் . இறுதி 
யாக 1972 மார்ச் 31 - ல் அவரிடம் 30 % தான் பெறப்பட்டது . 
இருவர் ஏடுகளிலும் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . குசேலன் 
ஏட்டில் குபேரன் கணக்கையும் குபேரன் ஏட்டில் குசேலன் கணக் 
கையும் தயாரிக்கவும் . 


200 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை . 


குசேலன் ஏடுகளில் 


5,000 


5,000 


1971 
சூலை 
30 வரவுடைய உண்டியல் க / கு 

குபேரன் 
( இருவரின் பண வசதிக்காக 
குபேரன் ஏற்றுத் தந்த உண்டியல் . ) 
வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( குபேரனின் உண்டியலை வங்கியில் 
6 % -க்குத் தள்ளுபடி செய்தது .) 


2 


4,925 

75 


5,000 


2,500 


2,462 |50 

37 150 


30 | குபேரன் 

வங்கிக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
( தள்ளுபடி செய்து பெற்ற 
தொகையில் பாதியைக் 
குபேரனுக்கு அனுப்பியதற்கும் , 
தள்ளுபடியில் பாதியை அவர் 
கணக்குக்கு மாற்றியதற்கும் ) 


நவ . 2 | குபேரன் 


4,000 


4,000 


செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
( உண்டியல் ஏற்றுத் தந்தது ) 


வங்கிக் ககு 
தள்ளுபடிக் க / கு 

குபேரன் 


470 
- 30 


5001 


1972 
சன . 5 செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 

குபேரன் 
( கெடு நாளில் உண்டியலுக்குப் 
பண மறுத்ததற்கு ) 


4,000 


4,000 


துணை ஏடுகள் 


201 


3,000 


900 
2,100 


- 


மார் , 
31 | குபேரன் 

வங்கிக் க / கு 

பற்றாக்குறைக்க / கு 
( ரூபாய்க்கு 30 காசுகள் வீதம் 
இறுதியாகக் குபேரனுக்குக் 
கொடுத்ததற்கும் , மீதியைப் 
பற்றாக்குறைக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்வதற்கும் ) . 


குறிப்பு : தள்ளுபடி கீழ்க்கண்டவாறு கணக்கிடப் படுகிறது .. 
குபேரனுக்குச் செலுத்த வேண்டிய 
ஆனால் அனுப்பாத தொகை 

2,500 


470 


கூட்டு : குபேரனிடமிருந்து பெற்றது 

மொத்தம் . 


2,970 


க 


இத் தொகை தள்ளுபடி செய்து பெற்ற தொகையில் 


உள்ள வீதம் 


-- 


2,970 
3,960 ) 


தள்ளுபடி ரூ .40 - ல் ஏற்க வேண்டிய தள்ளுபடி 

40X4 = ரூ .20 





பேரேட்டுக் கணக்கு 


குபேரன் 


. 


1971 
சூலை 30 


வங்கி 


1971 
2,462 50 சூலை . 30 வரவுடைய 

உண்டியல் 


5,000 


தள்ளுபடி 


37 50 நவ . 2 


வங்கி 


470 


* 


நவ 2 . 


தள்ளுபடி 


30 


2 . 


செலுத்த 
வேண்டி 
உண்டியல் 


4,000 


1972 


1972 


மார் 31 


வங்கி 


900 


சன . 5 


செலுத்த 
வேண்டிய 
உண்டியல் 


4,000 


பற்றாக் 
குறைக் 


2,100 


9 , 650 


9,500 


202 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குபேரன் ஏடுகளில் 


1971 


சூலை 


5,000 


5,000 


30 | குசேலன் 

செலுத்த வேண்டிய உண்டியல் 
( இருவரின் பண வசதிக்காக , 
குசேலன் வரைந்த உண்டியலை 
ஏற்றுத் தந்தது . ) 


CC 


2,462 150 
37 150 

2,500 


- 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக்குக் க / கு 

குசேலன் 
( தள்ளுபடி செய்து பெற்ற தொகை 
யில் பாதியைக் குசேலனிடமிருந்து 
பெற்றதற்கும் , பாதித் தள்ளு 
படியை ஏற்பதற்கும் . ) 
வரவுடைய உண்டியல் க / கு 

குசேலன் 
( குரோலன் மீது உண்டியல் 
வரைந்தது . ) 


நவ 2 


4,000 


4,000 


3,960 

40 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 
வரவுடைய உண்டியல் க / கு 
(உண்டியலை வங்கியில் தள்ளுபடி 
செய்து பெற்றது . ) 


4,000 


500 


12 


470 
30 


குசேலன் 

வங்கிக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
( தள்ளுபடி செய்ததில் குபேரன் தர 
வேண்டியதற்கு எடுத்துக்கொண்டு 
முக்கால் பங்கில் மீதியை அவர்க் 
கனுப்பியது . ) 


செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 


5,000 


5,000 


வங்கிக் ககு 
(உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தி 
யது . ) 


துணை ஏடுகள் 


203 


1972 
சன. 5 


4,000 


குசேலன் 
வங்கிக்ககு 
( குசேலனின் உண்டியலுக்குப் பண 
மறுக்கப்பட்டதற்கு . ) 


4,000 


. 


மார் 

31 


900 
2,100 


வங்கிக் க / கு 
வராக் கடன் க / கு 

குசேலன் 
( குசேலனிடமிருந்து ரூபாய்க்கு 30 
காசுகள் பெற்றதற்கும் , மீதியை 
வராக்கடனாக நீக்கியதற்கும் . ) 


3,000 


குசேலன் 


1971 


1971 


சூலை 30 வங்கி 


2,46250 


சூலை 30 செலுத்த 

வேண்டிய 
உண்டியல் 


5,000 


தள்ளுபடி 


37 150 


நவ 2 


வங்கி 


470 


- 


நவ 2 


வரவுடைய 
உண்டியல் 


4,000 


தள்ளுபடி 


30 


மார் 31 


வங்கி 


900 


1972 


சன 5 


வங்கி 


4,000 


வராக் 
கடன் 


2,100 


9,500 


9,500 


வினாக்கள் 
1. உண்டியல் - இலக்கணம் தந்து சிறப்புக் கூறுகளை 

விளக்குக , 
சலுகை நாள்கள் ( Days of grace ) என்றால் என்ன ? 
உண்டியலின் கெடுநாளை ( Due date) கணக்கிடுவது 
எவ்வாறு ? 


3. உண்டியல் கெடு நாளில் மறுக்கப்படுமாயின் எந் 

வடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ? 


நட 


204 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


4. கடனுறுதிச் சீட்டு ( Promissory Note ) என்றால் என்ன ? 

அது எவ் வகைகளில் உண்டியலினின்றும் மாறுபடுகிறது ? 


5. உண்டியல்களின் வகைகள் யாவை ? 


6. வரவுடைய உண்டியல் ஏடு , செலுத்த வேண்டிய உண்டியல் 

ஏடு , -இவை எவ்வாறு கோடுகளிடப் பட்டிருக்கும் ? 


7. உண்டியலைப் புதுப்பித்தல் ( Renewal ) , உண்டியலை 

விலக்கல் ( Retirement of a Bill ) என்றால் என்ன ? 


8. மாற்றுமுறை ஆவணங்களால் ( Nogotiable Instruments ) 

உண்டாகும் பயன்கள் யாவை ? 


9. பணவசதி உண்டியல் ( Accommodation Bill ) என்றால் 

என்ன ? அதனாலுறும் நன்மைகள் யாவை ? 


10. உண்டியலை மேலெழுதும் முறைகளை விவரி . 


11. கீழ்க் கண்டவற்றை விளக்குக . 

( i ) நாணயத்திற்காக ஏற்பு ( Acceptance for honour ) 
( ii ) நாணயத்திற்காகச் செலுத்துதல் ( Payment for 

honour ) 
(iii ) மறுப்புக் குறிப்பு ( Protesting ) 


(iv ) ஆவணங்கள் சேர்ந்த உண்டியல் ( Documentary Bill ) 


12. அயல்நாட்டு உண்டியலின் மாதிரி ஒன்றினை வரைக . 
13 .. நிபந்தனைக் குட்பட்ட ஏற்பு ( Qualified acceptance.) - 

விளக்குக . 


பயிற்சி 
கீழ்வரும் நடவடிக்கைகளைத் தமிழ்மணியின் 
ஏடுகளில் பதிக . 


உண்டியல் 


1971 


ஆகஸ்ட் . 1. உண்டியல் நாளிலிருந்து ஒரு திங்கள் தவணையில் , 

சென்னை பாண்டியன் வங்கியில் செலுத்த வேண்டிய 
மாறன் ஏற்ற ரூ . 750 - க்கான உண்டியலை வழுதியிட 
மிருந்து பெற்றது . உண்டியல் சூலை 28 ஆம் நாளிடப் 
பட்டிருந்தது . 


துணை ஏடுகள் 


205 


ஆகஸ்டு 4 . 

ரூ .1,250 - க்கான பார்வைக்குப் பின் அறுபது நாள் 
களில் செலுத்துமாறு வரைந்த உண்டியலை வளவன் 
ஏற்றுத் தந்தது . உண்டியல் நாள் 2-8-71 உண்டியலை 

வளவன் ஏற்ற நாள் 3-8-71 . 
5. மூன்று திங்கள் தவனையில் ரூ . 500 செலுத்துவதாகக் 

கடனுறுதிச் சீட்டை எழுதி எழிலனிடம் தந்தது . 
6. ஆகஸ்ட் 4 நாளிடப்பட்ட ரூ . 540 க்கான பார்வைக் 

குப் பின் இரு திங்கள் தவணை உண்டியலைக் கடலூர் 
தமிழ் நாடு வங்கியில் செலுத்துவதாக ஏற்று 
நன்னனிடம் தந்தது . 


சூலை 


9. பொழிலனிடமிருந்து மூன்று திங்கள் தவணையில் 

செலுத்துவதாகக் கூறும் ரூ . 800 - க்கான கடனுறுதிச் 

சீட்டைப் பெற்றது . 
10. மூன்று திங்கள் தவணையில் , திருச்சி , தமிழக வங்கி 

யில் செலுத்துவதாகப் பாண்டியன் ஏற்றிருந்த 
ரூ . 1,500 க்கான உண்டியலைப் பல்லவனிடமிருந்து 
பெற்றது . உண்டியல் 

10 

நாளிடப்பட் 
டிருந்தது . 
12. பெருஞ்சித்திரனுக்குச் செலுத்தக் கோரி நெடுங்கிள்ளி 

எழுதிய ரூ . 1,000 க்கான ‘பார்வைக்குப் பின் இரு 

திங்கள் தவணை உண்டியலை ஏற்றுத் தந்தது . 
குறிப்பு : வழுதியிடம் பெற்ற உண்டியலை செப்டம்பர் 1 - ல் 

தள்ளுபடிக்கு மாற்றியது . 
வளவன் ஏற்ற உண்டியலைப் பாரியிடம் மேலெழுதித் தந்தது . 

நன்னனுக்குக் கொடுத்த உண்டியலுக்குக் கெடு நாளில் 
பணஞ் செலுத்தியது . 

பல்லவன் பெற்ற உண்டியல் கெடுநாளில் பணஞ்செலுத்தப் 


ப 


பட்டது . 


1 


2 , கீழ்க் கண்ட நடவடிக்கைகளை அறணவனின் உண்டியல் 

ஏடுகளில் பதிந்து பேரேடுகளில் எடுத்தெழுதுக . 
1971 
செப்டம்பர் . 
2 . ரூ . 400 - க்கான பார்வைக்குப்பின் 60 நாள்களில் செலுத்தத் 

தக்க உண்டியலை எட்வர்டிடமிருந்து பெற்றது . உண்டியல் 
ஏற்ற நாள் செப்டம்பர் 1 , 


206 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


செப்டம்பர் 
4. உண்டியல் நாளிலிருந்து 90 நாள்களில் அகமதுக்குச் 

செலுத்துமாறு இயேசுதாசு வரைந்த 
கான உண்டியலை ஏற்றுக் கொடுத்தது . மதுரை கமர்ஷியல் 
வங்கி யில் செலுத்துவதாக ஏற்கப்பட்டது . உண்டியல் 
நாள் செப்டம்பர் 2 , 1971 . 


ரூ . 777 -க் 


5. மூன்று திங்கள் தவணையில் செலுத்துவதாகக் கூறும் 

ரூ . 500 - க்கான கடனுறுதிச் சீட்டை மகாவீரர்க்குக் 
கொடுத்தது . 


10. பார்வைக்குப் பின் இரு திங்கள் தவணையில் செலுத்தக் 

கோரி எழுதிய ரூ . 475 க்கு வரைந்த உண்டியலை மகாஜன் 
ஏற்றுத் தந்தது . உண்டியல் வரைந்த நாள் 5-9-71 . 
திருநெல்வேலியிலுள்ள ‘ மதுரை வங்கியில் செலுத்துவ 
தாக ஏற்கப் பட்டிருந்தது . 


வள்ளலார் ஏற்ற இரு திங்கள் தவணை உண்டியலை 
( ரூ . 870 ) அருளிடமிருந்து பெற்றது . உண்டியல் நாள் 
14-8-1971 வடலூரில் உள்ள கடலூர் வங்கி யில் 
செலுத்துவதாகக் கூறப்பட்டிருந்தது . 


18. உண்டியல் நாளிலிருந்து நான்கு திங்கள் அப்பாசுக்குச் 

செலுத்தக் கோரி , அப்பர் எழுதிய ரூ . 800 - க்கான உண்டி 
யலைக் 

கடலூர் தமிழக - வங்கியில் செலுத்துவதாக 
ஏற்றுத் தந்தது . உண்டியல் நாள் 17-9-1971 . 


22. பார்வைக்குப் பின் ஒரு திங்களில் செலுத்தக் கோரி 

எழுதிய ரூ . 1,350 - க்கான உண்டியலை பீட்டர் ஏற்றுத் 
தந்தது . உண்டியல் ஏற்ற நாள் 21-9-1971 . கெடுநாள் 
ஞாயிற்றுக் கிழமை எனக் கொள்க . 


25. நான்கு திங்கள் தவணையில் செலுத்துவதாகக் கூறும் 

ரூ . 500 - க்கான இராமனின் கடனுறுதிச் சீட்டை ( செப் 
டம்பர் 7 நாளிடப் பட்டிருந்தது ) இஸ்மாயிலிடமிருந்து 
பெற்றது . ( தவணை நாள் ஞாயிற்றுக் கிழமையென்றும் 
தவணை நாளுக்கு முன் நாள் அரசினர் பொது விடுமுறை 
நாளென்றும் கொள்க . ) 


துணை ஏடுகள் 


207 


3. கீழ்க் கண்ட நடவடிக்கைகளைக் குமாரின் குறிப்பேட்டில் 
பதிக . 
1971 
அக்டோபர் 
1 உருத்திராபதி ஏற்ற ரூ . 500 - க்கான உண்டியல் மேலும் 

இரு திங்கட்காக ரூ . 25 வட்டியுடன் புதுப்பிக்கப்பட்டது . 
3 வச்சிரவேலிடம் ஏற்றுத் தந்த ரூ . 1,000 - க்கான உண்டியல் 
மேலும் மூன்று திங்கட்குப் புதுப்பிக்கப்பட்டது . வட்டி 

ரூ . 40 - க்குக் காசோலை விட்டது . 
6 இளவழகன் ஏற்ற உண்டியலுக்கு ( ரூ . 750 ) பணமறுக்கப் 
பட்டதாக இலக்குவனிடமிருந்து மறுப்புக் குறிப்பு வந்தது . 

அவர்கள் செய்த குறிப்புச் செலவு ரூ . 10 . 
8 சிங்காரத்திடம் கொடுத்த ரூ . 300 -க்கான கடனுறுதிச் 

சீட்டுக்கு இன்று பண மறுக்கப்பட்டது . சிங்காரம் செய்த 
குறிப்புக் கட்டணம் ரூ . 10. இத்துடன் வட்டி ரூ . 20 
சேர்த்த தொகைக்கு இரு திங்களில் செலுத்துவதாகப் 
புதிய கடனுறுதிச் சீட்டை எழுதித் தந்தது . 


10 வேலாயுதம் ஏற்றுத் தந்த ரூ . 500 க்கான உண்டியலுக்குப் 

பணமறுக்கப் பட்டுவிட்டதாகத் தள்ளுபடி செய்யப்பட்ட 
வங்கி அறிவித்தது . வங்கி செய்த 

குறிப்புக் கட் 
டணம் ரூ . 10 . 
12 ரூ . 300 - க்கான இராமலிங்கம் ஏற்ற உண்டியலுக்கு ஒரு 

திங்களுக்கு முன்னரே பணஞ் செலுத்திப் பெற்றுக் 
கொண்ட தள்ளுபடி ரூ . 10 , 


நடராசனிடம் எழுதிக் கொடுத்த ரூ . 250 க்கான கட 
னுறுதிச் சீட்டிற்காகக் கெடுநாளான இன்று , செல்வம் 
ஏற்றுத் தந்த ரூ . 250 க்கான உண்டியலை மேலெழுதிக் 
கொடுத்துத் தீர்த்தது . . 


ரூ . 1,000 மதிப்புள்ள சரக்கை 10 % வியாபாரத் தள்ளு 
படியில் 1-1-1971 அன்று தாவீது தாகூரிடம் சரக்கு வாங்கினார் 
ரூ . 400 உடனே கொடுத்து , மீதித் தொகைக்கு இரு திங்கள் 
தவணையில் கடனுறுதிச் சீட்டு - எழுதித்தந்தார் . இதனைத் தாகூர் 
தன் வங்கியில் 6 % தள்ளுபடி செய்தார் . 

தவணை நாளில் உண்டியலுக்குப் பணஞ்செலுத்தப் பட்டதாகக் 
கொண்டு இருவர் ஏடுகளிலும் பதிக . 


208 - 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அவ்வாறில்லாமல் உண்டியலுக்குப் பணமறுக்கப்பட , குறிப்புக் 
கட்டணம் கொடுத்தது ரூ . 10 எனக் கொண்டும் தேவையான 
பதவுகளைத் தருக . 


5. மணி எழுதிய ரூ . 1,000 -க்கான இரு திங்கள் தவணை 
உண்டியலை ரமணி ஏற்றார் . அதை மணி வீரமணிக்கு மேலெழுதி 
னார் . வீரமணி அதனை வெங்கடரமணிக்கு மேலெழுதி மாற்றினார் . 
வெங்கடரமணி தனது 

வங்கியில் ரூ . 980 - க்குத் தள்ளுபடி 
செய்தார் . 


கெடு நாளன்று ( i ) உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தப்பட்ட 
தென்றும் (ii) உண்டியலுக்குப் பணம் மறுக்கப்பட , வங்கி செய்த 
குறிப்புக் கட்டணம் ரூ . 10 ; உடனே மணி வங்கியில் பணத்தைச் 
செலுத்தி விட்டார் என்றும் கொண்டு , அனைவர் ஏடுகளிலும் பதிக . 


( 6 . 


ஆடலரசு எழுதி இசைமணி ஏற்ற ரூ . 400 - க்கான உண்டி 
யலுக்குக் கெடுநாளில் பணஞ்செலுத்த இயலவில்லை யென்றும் 
அதை ரத்து செய்துவிட்டு ரூ . 150 பெற்றுக் கொண்டு , மீதில் 
தொகையுடன் வட்டி ரூ . 10 சேர்த்த தொகைக்கு இரு திங்கள் 
தவணையில் புதிய உண்டியல் வரையுமாறும் வேண்டினார் . ஆடலரசு 
அவ்வாறே செய்தார் . இவ்வுண்டியலை ஆடலரசு முத்தமிழிடம் 
மேலெழுதிக் கொடுத்தார் . தவணை நாளில் உண்டியலுக்குப் 
பணஞ்செலுத்தப்பட்டது என்று கொண்டு , இசைமணி , ஆடலரசு, 
முத்தமிழ் - இவர்களின் ஏடுகளில் பதிக . 


7. ஆர்னால்டு ஆபிரகாமிடம் ரூ . 1,000 மதிப்புள்ள சரக்கை 
17-11-1970 அன்று விற்றார் . ஆபிரகாம் ரூ . 300 - க்குக் காசோலை 
யொன்றும் , ஆல்பர்ட்டிடம் தான் பெற்ற ரூ .500- க்கான உண்டியலை 
ஆர்னால்டுக்கு மேலெழுதியும் (இதன் கெடுநாள் 20-12-1970 ) 
மீதித் தொகைக்கு மூன்று திங்கள் தவணையில் கடனுறுதிச் சீட்டு 
( Promissory Note) எழுதியும் கொடுத்தார் . 


ஆல்பர்ட்டிடம் ஏற்ற உண்டியலை ஆர்னால்டு தன் வங்கியில் 
ரூ . 495 -க்குத் தள்ளுபடி செய்து மாற்றினார் . கெடுநாளில் 
இதற்குப் 

மறுக்கப்பட வங்கி செலுத்திய குறிப்புக் 
கட்டணம் ரூ. 5 . 


பண 


ஆப்ரகாம் இதனால் இத்தொகையுடன் குறிப்புக் கட்டணம் 
வட்டி ரூ . 20 சேர்த்த தொகைக்குப் புது உண்டியலை ஏற்றார் . 
கெடு நாள்களில் ஆப்ரகாம் ஏற்ற உண்டியல்கட்குப் 


பணஞ் 


துணை ஏடுகள் 

209 
செலுத்தப்பட்டன என்று கொண்டு இருவர் ஏடுகளிலும் பதிவு 
களைத் தருக. 


8 முரளி முகுந்தனிடம் ரூ . 300 - க்கு 10 % வியாபாரத்தள்ளு 
படியில் சரக்கு விற்றார் . முரளி எழுதிய மூன்று திங்கள் தவணை 
உண்டியலை முகுந்தன் ஏற்றுத்தந்தார் . இவ்வுண்டியலைத் தனக்கு 
ரூ . 400 - க்குச் சரக்கு விற்ற முனியனிடம் மேலெழுதித் தந்தார் . 
மீதித் தொகைக்குக் காசோலை விடுத்தார் . தவணை நாளில் 
உண்டியல் மறுக்கப்பட்டதெனில் , முனியன் இத் தொகைக்கு 
யாரை நோக்க வேண்டும் ? முரளி , முகுந்தன் , முனியன் ஏடுகளில் 
தேவையான பதிவுகளைத் தருக . 

9 12-4-1971 - ல் மாடலனிடம் வாங்கிய மனைத்துணைப் 
பொருள்கள் ரூ . 2,500 - க்கு மாதவன் எழுதிக் கொடுத்த இருதிங்கள் 
தவணைக் கடனுறுதிச் சீட்டைத் தவணை நாளில் வசூலுக்காக 
வங்கிக் கனுப்பினார் . அது வசூலாக வில்லையென்று வங்கி 
அறிவித்தது . மாடலன் , மாதவன் ஏடுகளில் இந் நடவடிக்கைகளைப் 
பதிக. 


(10 ) ரூ . 500 மதிப்புள்ள சரக்கு விற்றதற்கு ஷெல்லி வரைந்த 
‘ பார்வைக்குப் பின் இரு திங்கள் தவணை உண்டியலை 19-6-1971 
அன்று ஷேக்ஸ்பியர் ஏற்றார் . ஷெல்லி இவ்வுண்டியலை ஷாவிற்கு 
மேலெழுதி மாற்றினார் . 22-8-71 ஞாயிற்றுக்கிழமையாயின் 
உண்டியலின் கெடுநாள் ( Due date ) எது ? கெடுநாளில் ஷேக்ஸ் 
பியர் உண்டியலுக்குப் பணம் செலுத்தினார் எனக்கொண்டு , 
அனைவர் ஏடுகளிலும் தேவையான பதிவுகளைத் தருக . 


11. குமார் ரூ . 4,000 மதிப்புள்ள சரக்கை 10 % வியாபாரத் 
தள்ளுபடியில் சுகுமாரிடம் 1-9-71 - ல் வாங்கியதற்குத் தன் மீது 
வரைந்த ரூ . 2,500 - க்கான உண்டியல் ஒன்றையும் ரூ.1,500 - க்கான 
உண்டியல் ஒன்றையும் ஏற்று , சுகுமாரிடம் தந்தார் . இரு உண்டியல் 
கெளும் 3-9-71 நாளிடப் பட்டிருந்தன . முதல் உண்டியல் , உண்டியல் 
நாளிலிருந்து , இரு திங்கள் தவணையிலும் , இரண்டாவது உண்டியல் 
மூன்று திங்கள் தவணையிலும் எழுதப்பட்டன . 

முதல் உண்டியலைச் சுகுமார் தனது வங்கியில் 6 % தள்ளு 
படிக்கு மாற்றி யிருந்தார் . கெடுநாளில் பணம் மறுக்கப்பட வங்கி 
கட்டிய குறிப்புக் கட்டணம் ரூ . 10. 8-11-71 - ல் தாம் ஏற்ற 
இரண்டாவது உண்டியலையும் ரத்து செய்து விடுமாறும் , அதற்கு 
மாமுகக் கீழ்க்கண்ட முறையில் கடனைத் தீர்ப்பதாகவும் குமார் 
கூறினார் . 


210 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( i ) காசோலை ரூ . 1,100 தருவது ( இதில் குறிப்புக் கட்டணமும் 

வட்டி ரூ . 90 ம் அடங்கியுள்ளது . ) 


( ii ) ரூ . 1,000 - க்குச் சிவகுமார் ஏற்றுத்தந்த உண்டியலை 

மேலெழுதிக் கொடுப்பது . ( இதன் கெடுநாள் 11-12-71 ) 


( iii ) மீதித் தொகைக்கு இரு திங்கள் தவணையில் கடனுறுதிச் 

சீட்டு ஒன்றை எழுதித்தருவது . 


சுகுமார் இதற்கிசைந்தார் . 


மேலெழுதி மாற்றித்தரப்பட்ட உண்டியலுக்குச் சிவகுமார் 
கெடுநாளில் பண மறுத்தார் . செய்த குறிப்புக் கட்டணம் ரூ .10 . 
இதற்குப் பதிலாகப் புதிய உண்டியலை ரூ.1035 - க்கு ( வட்டி ரூ .25 + 
குறிப்புக் கட்டணம் ரூ . 10 உட்பட்டது . ) ஒரு திங்கள் தவணையில் 
வரைய வேண்டினார் . சுகுமார் இதற்குமிசையக் குமார் ஏற்றுத் 
தந்தார் . 


இப் புதிய உண்டியலையும் சுகுமார் 8-11-71 - ல் எழுதித்தந்த 
கடனுறுதிச் சீட்டையும் ரவிகுமாருக்கு மேலெழுதித் தந்தார் . 
கெடு நாளில் குமார் நொடிப்பு நிலை (Insolvent ) அடையவே உண்டி 
யல்கள் மறுக்கப்பட்டன. ரவிகுமார் செய்த குறிப்புக் கட்டணம் 
ரூ . 10. சிவகுமார் ரவிக்குமாரிடம் காசோலை விடுத்துத் தீர்த்துக் 
கொண்டார் . இறுதியாகக் குமாரிடம் ரூபாய்க்கு 20 காசுகளே 
கிடைத்தது 

எனக்கொண்டு , குமார் , சிவகுமார் , ரவிகுமார் 
ஆகியோர் ஏடுகளில் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . சுகுமாரின் 
ஏடுகளில் குமார் கணக்கைத் தயாரிக்க . 


12. பணவசதி செய்து கொள்ளும்பொருட்டு , 1-4-1971 - ல் 
சுந்தர் நந்தன் மீது மூன்று திங்கள் தவணை உண்டியலை ரூ . 800 - க்கு 
வரைந்தார் . அதே தொகைக்கு அதே தவணையில் சங்கர் சுந்தர் 
மீது வரைந்தார் . உண்டியல்கள் ஏற்கப்பட்டுத் தம்தம் வங்கியில் 
8 % தள்ளுபடிக்கு மாற்றப்பட்டன . கெடுநாளில் சுந்தர் தான் 
ஏற்ற உண்டியலகுப் பணஞ் செலுத்தினார் . ஆனால் , சங்கர் பண 
மறுக்கவே , குறிப்புக் கட்டணம் ரூ . 5 உட்பட , சுந்தர் அத் தொகை 
யைச் செலுத்தினார் . தான் கொடுக்க வேண்டிய தொகையுடன் 
ரூ . 20 வட்டி சேர்த்த தொகைக்குச் சுந்தர் வரைந்த இருதிங்கள் 
தவணை உண்டியலை ஏற்றார் . இதற்குப் பணஞ் செலுத்தப்பட்ட 
தென்று கொண்டு , சுந்தர் , சங்கர் இருவர் ஏடுகளிலும் பதிவுகளைச் 


துணை ஏடுகள் 


211 


13. கருப்பையன் வரைந்த ரூ.1,200 - க்கான மூன்று திங்கள் 
தவணை பணவசதி உண்டியலை நீலமேகம் ஏற்றார் . உடனே அதை 
வங்கியில் ரூ . 1160 - க்குத் தள்ளுபடிக்கு மாற்றினார் . கிடைத்த 
தொகையைக் கருப்பையனும் நீலமேகமும் 3 % விகிதத்தில் 
பங்கிட்டுக் கொண்டனர் . தவணை நாளில் தன் பகுதியைக் கருப் 
பையன் அனுப்ப , நீலமேகம் உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தினார் . 
இருவர் ஏடுகளில் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . 

14. இருவரின் பணவசதிக்காகவும் , 1-5.1971 - ல் மூன்று திங்கள் 
2,000 - க்கான உண்டியலை மித்ரா வரைய , முகர்ஜீ ஏற்றுத் 
தந்தார் . அதனை மித்ரா தனது 

வங்கியில் தள்ளுபடி செய்து 
ரூ . 1,160 பெற்றார் . அதில் பாதித் தொகையை முகர்ஜீக்கு அனுப் 
பினார் , தவணை நாளன்று , தான் செலுத்த வேண்டிய தொகையை 
மித்ரா அனுப்பத் தவறவே , முகர்ஜீ உண்டியலுக்குப் பண மறுத் 
தார் . இதனால் மித்ரா வங்கியில் உண்டியல் தொகையைச் செலுத் 
தினார் . தான் தர வேண்டிய தொகையுடன் ரூ . 20 வட்டி 
சேர்த்த அத்தொகைக்கு ஒரு திங்கள் தவணையில் கடனுறுதிச் 
சீட்டு எழுதித் தந்தார் . முகர்ஜீ இதற்குக் கெடுநாளில் பணஞ் 
செலுத்தப்பட்டது என்று கொண்டு இருவர் ஏடுகளில் இந் நடவடிக் 
கையைப் பதிக . 

8-12-1971 அன்று பாலு பாபுமீது இருதிங்கள் தவணை 
பணவசதி உண்டியல் ஒன்றை ரூ .1,500 - க்கு வரைந்தார் . 
உண்டியல் ஏற்கப்பட்டவுடன் வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு மாற்றி 
அதில் மூன்றில் ஒரு பகுதியைப் பாபுவுக்கு அனுப்பினார் . அதே 
நாளில் மூன்று திங்கள் தவணையில் ரூ .2,200 - க்குத் தான் வரைந்த 
உண்டியலை பாலு ஏற்க , அதனை வங்கியில் 6 % தள்ளுபடி செய்து 
மூன்றில் ஒரு பங்கைப் பாலுவுக்கு அனுப்பினார் . 

கெடு நாளுக்கு முன்னர்ப் பாலு தான் வரைந்த உண்டிய 
லுக்குச் செலுத்த வேண்டிய தொகையை அனுப்ப இயலவில்லை 
எனவும் , எனவே அத் தொகையுடன் வட்டி ரூ .20 சேர்த்து அத் 
தாகைக்கு இரு திங்கள் தவணையில் கடனுறுதிச் சீட்டு எழுதித் 
தருவதாகவும் கூறினார் . பாபு இதற்கு உடன்பட்டார் . இதனைத் 
தனது வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு மாற்றிப் பாபு தான் ஏற்ற 
உண்டியலுக்குக் கெடுநாளில் பணஞ் செலுத்தினார் . தான் 
வரைந்த உண்டியலுக்குச் செலுத்த வேண்டிய தொகையைப் பாபு 
பாலுவிடம் அனுப்ப , அவ்வுண்டியலுக்குப் பணஞ் செலுத்தப் 
பட்டது . 

பாலுவின் கடனுறுதிச் சீட்டுக்கும் கெடுநாளில் பணந்தரப் 
பட்டது . இந் நடவடிக்கைகளை இருவர் ஏடுகளிலும் பதிக . 


யில் 


212 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


16. பணவசதி செய்து கொள்ளும் பொருட்டு . 11-10-1971 - ல் 
நாயகம் எழுதிய ரூ . 3,000 - க்கான மூன்று திங்கள் உண்டியலை 
நாவரசு ஏற்றார் . இதனை வங்கியில் 6 % தள்ளுபடி செய்து பாதித் 
தொகையை நாவரசுக்கு அனுப்பினார் . 10-1-72 - ல் தன்னால் பணம் 
அனுப்ப இயலவில்லையென்றும் எனவே தம்மீது இரு திங்கள் 
தவணை ஒன்றை ரூ . 2,100 - க்கு வரையவும் நாயகம் வேண்டினார் . 
நாவரசு அவ்வாறே செய்தார் . இவ்வுண்டியலை நாவரசு தன் 
வங்கியில் தள்ளுபடிக்கு மாற்றி ரூ . 2,076 பெற்றார் . இதில் ரூ . 25 - ஐ 
நாயகத்துக் கனுப்பினார் . 


இவ்வுண்டியல் தவணை நாளில் நாயகம் நொடிப்பு நிலை 
யடையவே ( Insolvent ) ரூபாய்க்கு 30 காசுகள் தான் இறுதியாக 
அவரிடமிருந்து பெறப்பட்டது . இருவரின் ஏடுகளிலும் குறிப் 
பேட்டுப் பதிவுகளைத் தருவதுடன் , நாயகம் கணக்கை நாவரசின் 
ஏடுகளில் தயாரிக்க . 


17. 30-7-71 - ல் இலக்குவன் எழுதிய ரூ.1,800 - க்கான பண 
வசதி உண்டியலை இராமன் ஏற்றார் . உண்டியல் நாளிலிருந்து 
மூன்று திங்களில் . பணஞ் செலுத்த வேண்டிய இவ்வுண்டியலை , 
உடனே இலக்குவன் தன் வங்கியில் ரூ . 1,760 -க்குத் தள்ளுபடிக்கு 
மாற்றி , நான்கிலொரு பங்கை இராமனுக்கனுப்பினார் . 


தவணை நாளில் தான் செலுத்த வேண்டிய தொகையை 
இலக்குவன் அனுப்பவியல வில்லையென்றும் , அதனால் காசோலை 
ரூ . 320 - க்குத் தருவதாகவும் , பரதன் ஏற்றுத் தம்மிடமுள்ள 
உண்டியலை இராமனுக்கு மேலெழுதி மாற்றிக் கொடுப்பதாகவும் , 
மீதித் தொகையுடன் ரூ . 25 வட்டி சேர்த்து அத்தொகைக்குக் 

னுறுதிச் சீட்டு எழுதித் தருவதாகவும் கூறினார் . இலக்குவன் 
இதற்கிசைந்தார் . பரதனின் உண்டியலையும் இராமனின் கட 
னுறுதிக் சீட்டையும் வங்கியில் 6 % தள்ளுபடி செய்தார் . 


தவணை நாளில் , தான் ஏற்ற உண்டியலுக்கு இராமன் பண 
செலுத்தினார் . கெடுநாளில் பரதன் ஏற்ற உண்டியலும் 
லாகியது . ஆனால் , இலக்குவனின் கடனுறுதிச் சீட்டுக்குப் பண 
மறுக்கப்பட , வங்கி கட்டிய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 , 

இலக்குவன் நொடிப்பு நிலையடைய , அவரிடம் 40 % தான் 
பெறப்பட்டது என்று கொண்டு , இராமன் , இலக்குவன் - இருவர் 
ஏடுகளிலும் இந் நடவடிக்கைகளைப் பதிக . 

18. 1-2-1971 - ல் சிங்காரம் ரூ . 6,000 மதிப்புள்ள சரக்கை 
இராமலிங்கத்திடம் விற்கச் சுந்தர் ஏற்ற ரூ . 2,000 - க்கான உண்டிய 


துணை ஏடுகள் 


2131 


லொன்றையும் , ரூ . 4,000 - க்கான உண்டியலொன்றையும் பெற்றார் . 
முதல் உண்டியல் மூன்று திங்கள் தவணையிலும் இரண்டாவது 
நான்கு திங்களிலும் செலுத்த வேண்டியன . சிங்காரம் , இவ்விரு 
உண்டியல்களையும் 6 % -க்குத் தள்ளுபடி செய்தார் . 


முதல் உண்டியல் தவணை நாளுக்கு முன் ரூ . 1,500 கொடுப்ப 
தாகவும் , இதற்கு மாறாக ரூ . 1,550 - க்கு ( ரூ . 50 வட்டியுட்பட ) 
புதிய உண்டியலொன்று நான்கு திங்கள் தவணையில் வரையுமாறும் 
ரொமலிங்கம் சிங்காரத்திடம் வேண்டினார் . சிங்காரம் இதற் 
கொப்பினார் . இராமலிங்கம் ஏற்ற உண்டியலைத் தன் வங்கியில் 
தள்ளுபடி செய்து ரூ . 1,530 பெற்றார் . ரூ .1 500 இராமலிங்கத்துக் 
கனுப்பினார் . முதல் உண்டியலுக்குப் பணம் தவணை நாளில் 
செலுத்தப்பட்டது . 


முறையே 


இரண்டாவது உண்டியலின் கெடு நாளுக்கு முன்னர் ரூ . 3,000 
சிங்காரத்திடம் வேண்டினார் . பணந்தரத் தம்மால் இயலவில்லை 
யென்றும் , ஆனால் தன் மீது இரு உண்டியல்களை இருதிங்கள் 
தவணையிலும் 

மூன்று 

திங்கள் தவணையிலும் 
2,000 - க்கும் ரூ . 1,000 - க்கும் வரையின் ஏற்றுக் கொள்வதாகவும் 
கூறினார் . அவ்வாறே இராமலிங்கம் வரைய , சிங்காரம் ஏற்றார் . 
இவ்வுண்டியல்களைத் தம் வங்கியில் 6 % தள்ளுபடி செய்து பெற்ற 
தொகையின் உதவியால் , தாம் ஏற்றிருந்த ரூ . 4000 - க்கான 
உண்டியலுக்குப் பணஞ் செலுத்தினார் . 


தாம் ஏற்ற இரு உண்டியல்கட்கும் சிங்காரம் தவணை நாட் 
களில் பணஞ் செலுத்தினார் . ஆனால் , இராமலிங்கம் 7-9-71 அன்று 
நொடிப்பு நிலையடைந்தார் . இறுதியாக வரிடமிருந்து ரூபாய்க்கு 
60 காசுகள் கிடைத்ததாகக் கொண்டு சிங்காரத்தின் ஏடுகளில் 
பதிக , இராமலிங்கத்தின் கணக்கையும் தயாரிக்க , 


19 . 


நாளில் 


C - க்கு B ரூ.600 தரவேண்டும் . 1965 ஏப்ரல் 1 - ல் 
று திங்கள் தவணைக்கடனுறுதிச் சீட்டு எழுதி C யிடம் தருகிறார் . 
அதை ‘ C ’ ரூ . 590 - க்குத் தள்ளுபடி செய்தார் . தவணை 
உண்டியலுக்குப் பண மறுக்கப்பட , வங்கி செலுத்திய குறிப்புக் 
கட்டணம் ரூ . 5. பிறகு B 

ரூ . 200 

ரொக்கங் கொடுத்து , 
மீதியுள்ள தொகையுடன் வட்டி ரூ . 10 கூடிய தொகைக்கான 
உண்டியலை ஏற்கிறார் . இவ் வுண்டியல் இரு திங்கள் தவணைக் 

இவ் வுண்டியலும் தவணை நாளில் மறுக்கப்பட C 
செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 5 . 
C யின் ஏடுகளில் பதிக . 

(CA II B. Nov. 1966) 


கானது . 


214 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


20. ரூ . 3,000 -க்கான உண்டியலின் தவணை நாளுக்கு முன். 


( i ) அதனை ஏற்குநர் ‘ A B யிடம் வந்து ரூ . 1,000 கொடுத்து 

ரூ . 150 வட்டி சேர்த்து ரூ . 2,150 - க்கான புதிய உண்டியலை 

வரைய வேண்டுகிறார் . B அதற்கு இசைகிறார். 
( ii ) வட்டிக்காக ரூ . 250 ‘ B யிடம் தருகிறார் . முழுத் தொகைக் 

கும் புதிய உண்டியல் ‘ B வரைய A அதனை ஏற்கிறார் . 
) 
(il ) A B யிடம் ரூ . 1,150 தந்து ரூ . 2,000 -க்கான வேறொரு 

உண்டியலை ஏற்கிறார் . 
( iv ) A B யிடம் ரூ . 1,000 ரொக்கமும் ரூ . 750 - க்கு அவர் 

வைத்திருந்த உண்டியலை B க்கு மேலெழுதியும் கொடுக் 
கிறார் . ரூ . 200 வட்டி உட்பட மீதித் தொகைக்குப் புதிய 
உண்டியலை A வரைகிறார் . 


மேற் குறிப்பிட்ட ஒவ் வொரு நிலைகளிலும் தேவையான 
குறிப்பேட்டுப் பதிவுகளை B யின் ஏடுகளில் தருக . 

( M. U. B. Com . Sept .1950 ) 


11. கீழ்க் கண்ட நடவடிக்கைகட்குக் குறிப்பேட்டுப் பதிவு 
களைத் தருக : 


( i ) ஜவகரின் ரூ . 3,500 - க்கான உண்டியல் ரூ . 250 வட்டி 

சேர்த்துப் புதுப்பிக்கப்பட்டது . 


(ii ) ரூ . 5,000 - க்கு நாம் ஏற்ற உண்டியலுக்குப் பணம் கொடுப் 

பதற்கு மாறாகக் காசோலை ரூ . 2,000 - க்குக் கொடுத்தோம் . 
வட்டி ரூ . 150 சேர்த்த மீதித் தொகைக்கு இரு திங்கள் 
தவணையில் புதிய உண்டியலை ஏற்றுக் கொடுத்தோம் . 


(iii) ரூ . 4,000 - க்குக் காசிநாதனிடம் நாம் ஏற்றுத் தந்த உண்டி 

யல் 5 % வட்டி சேர்த்த தொகைக்கு மீண்டும் மூன்று 
திங்கட்கு புதுப்பிக்கப்பட்டது . 


( iv ) ரூ . 800 - க்கான உண்டியலுக்கு அதனை ஏற்கு நர் சாமிநாதன் 

காசோலை ரூ . 300 கொடுத்தார் . மீதித் தொகைக்கு 
நான்கு திங்கட்கான புதிய உண்டியல் ஒன்றும் 6 % வீதத் 

தில் வட்டிக்கான ரொக்கமும் கொடுக்கப்பட்டது . 
( v ) பெஸ் தோன்றியின் ரூ . 6,500 - க்கான உண்டியலுக்குப் 

பணம் மறுக்கப்பட்டு விட்டதாக ஆதம் அன்கோ ( நமது 


துணை ஏடுகள் 


215 


கடனீந்தோரில் ஒருவர். ) அறிவிக்கிறார் . அவர்கள் 
செலுத்திய குறிப்புக் கட்டணம் ரூ . 125. நாம் காசோலை 
விடுத்து அதனை மாற்றிக் கொள்கிறோம் . 


( vi ) ( நமது வங்கிக்குப் பணம் செலுத்தக் கோரிச் சரியான 

நிபந்தனை கொடுக்காத காரணத்தால் ) தாவூது அன்கோ 
விடம் நாம் ஏற்றுத் தந்த உண்டியலுக்குப் பணம் மறுக்கப் 
பட்டு விட்டது . அதற்காக ரூ.300 குறிப்புக் கட்டணஎம் 
சேர்த்து ரூ .9,000 - க்குக் காசோலை விடுத்து 

முடிக்கப் 


பெறுகிறது . 


( C AII B 1950 ) 


22. 1967 ஏப்ரல் 1 - ம் நாள் ரூ .10,000 மதிப்புள்ள சரக்கை 
X , Y யிடம் விற்றார் . ஏப்ரல் 3 ல் Y யின் வேண்டுகோளுக்கு ஏற்ப 
விற்பனைத் தொகையினின்றும் 21 % தள்ளுபடி போக மீதியுள்ள 
தொகைக்கு மூன்று திங்கள் தவணை உண்டியலை X வரைந்தார் , Y 
அதை ஏற்றுத் தந்தார் . ஏப்ரல் 4 ல் X அதைத் தனது வங்கியில் 
B % தள்ளுபடிக்கு மாற்றினார் . தவணை நாளன்று அவ்வுண்டிய 
பலுக்குப் பண மறுக்கப்பட ரூ . 10 செலவுடன் வங்கி அதனை X 
யிடம் திருப்பியனுப்பியது . 


* 


|| 


. 


சூலை 10 ம் நாள் Y ரூ . 5,000 மும் செலவுத் தொகையையும் 
கொடுத்தார் , பழைய கடன் தொகையுடன் ஆண்டு வட்டி 9 % 
வீதம் கூடிய தொகைக்கு நான்கு திங்கள் உண்டியலை X வரைய 
Y அதனை ஏற்றுத் தந்தார் . 


செப்டம்பர் 30 ல் Y நொடிப்பு (Insolvent ) அடைந்தார் ) 
டிசம்பர் 17 ல் ரூபாய்க்கு 60 காசுகள் வீதம் இறுதியில் கொடுத்தார் . 
X ன் ஏடுகளில் மேற்கண்ட நடவடிக்கைகளைப் பதிக . 

( M. U. B. Com . April 1968 ) 


23 1968 டிசம்பர் 31 - ல் முருகேசன் ஆறுமுகத்திற்கு ரூ . 2,400 
தரவேண்டியிருந்தது . 

1969 சனவரி 1 - ல் மூன்று உண்டியல்களை 
ஏற்றுக் கணக்கைத் தீர்த்துக் கொண்டார் , இரண்டு திங்கள் 
உண்டியல் ஒன்று ரூ .600 - க்கும் , மூன்று திங்கள் உண்டியல் ஒன்று 
ரூ . 800 - க்கும் , ஆறு திங்கள் உண்டியல் ஒன்று மீதித் தொகைக்கும் 
வரையப் பட்டிருந்தன . ஆண்டுக்கு 4 % வீதத்தில் எல்லா உண்டி. 
யல்களையும் ஆறுமுகம் தனது வங்கியில் தள்ளுபடி செய்தார் . 

முதல் உண்டியலுக்கு உரிய நாளில் பணப் செலுத்தப்பட்டது . 
இரண்டாவது உண்டியல் ஆண்டு வட்டி 6 % வீதத்தில் மேலும் . 


216 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இரு திங்கட்குப் புதுப்பிக்கப்பட்டது . இவ் வுண்டியலுக்கு உரிய 
நாளில் பணம் செலுத்தப்பட்டது . மூன்றாவது உண்டியலுக்கு 
உரிய நாளில் பணம் மறுக்கப்பட்டது . முருகன் நொடிப்பு நிலை 
அடைந்தார் . 1965 அக்டோபர் 25 ஆம் நாள் ரூபாய்க்கு 40 காசுகள் 
வீதம் அவரிடமிருந்து இறுதியாகப் பெறப்பட்டது . 


ஆறுமுகத்தின் ஏடுகளில் மேற்கண்ட நடவடிக்கைகட்கான 
குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தருக . 

( M. U. B. Com . April 1970 ) 


24 , 15-1-1964 - ல் தங்கள் பண வசதிக்காக A , B இருவரும் 
ரூ . 3,000 - க்கான இரு திங்கள் தவணை உண்டியல்களை ஒருவர்மீது 
ஒருவர் வரைந்தனர் . 18-1-1964 - ல் .விடுநர்கள் தங்கள் தங்கள் 
உண்டியல்களை 5 % தள்ளுபடிக்கு மாற்றித் தொகைகளை வைத்துக் 
கொண்டனர் . தவணை முதிர்வு நாளில் A தாம் ஏற்ற உண்டிய 
யலுக்குப் பணஞ் செலுத்தினார் . ஆனால் B அவ்வாறு செலுத்த 
வில்லை . குறிப்பேட்டுப் பதிவுகளை இருவர் ஏடுகளிலும் தருக . 

( M. U. B Com . April 1968) 


- 


உண்டி 


- 25. தங்கள் இருவரின் பணவசதிக்காக ரூ . 3,000 - க்கான 

யலை - A வரைய B . ஏற்றனுப்புகிறார் . 3 , 3 எனும் 
விகித்ததில் பங்கிட்டுக் கொள்ள விரும்புகின்றனர் . ரூ , 2,820 - க் 
குத் தள்ளுபடிக்கு A அதை மாற்றி அதில் : பகுதியை B யிடம் 
அனுப்புகிறார். இவ்வுண்டியலுக்குப் 

இவ்வுண்டியலுக்குப் பணம் செலுத்த உதவும் 
பொருட்டுத் தவணை நாளுக்கு முன் B , A மீது ரூ . 4,200 - க்கு 
ஓர் உண்டியலை வரைகிறார் . இவ் விரண்டாவது உண்டியலைத் 
தள்ளுபடிக்கு மாற்றியதில் ரூ . 4,080 கிடைக்கிறது . இதனால் 
முதல் உண்டியலுக்குப் பணம் செலுத்தப்படுகிறது . 
பகுதியை A யிடம் அனுப்புகிறார் . இரண்டாம் உண்டியல் தவனை 
நாளுக்கு முன் A நொடிப்பு நிலை அடைகிறார் . 

அடைகிறார் . இறுதியாக , 
ரூபாய்க்கு 50 காசுகள் வீதம் A யிடமிருந்து B பெறுகிறார் . 


A யின் ஏடுகளில் தேவையான குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 
தந்து , B யின் ஏடுகளில் பேரேட்டுக் கணக்குகளைத் தயாரிக்க . 

( M. U. B. Com . Sept. 1969 ) 


வரைய 


26. 1 ; 500-க்கான உண்டியல் ஒன்றை அஜாய் 
இருவரின் பணவசதிக்காக விஜெய் ஏற்கிறார் . 3 ,, : விகிதத்தில் 
பிரிக்க ஒப்புகின்றனர் . உண்டியலை அஜாய் ரூ . 1,410 -க்குத் தள்ளு 


துணை ஏடுகள் 


217 


படி செய்து அதில் 2 பங்கை விஜெய்க்கு அனுப்புகிறார் . தவணை 
நாளுக்கு முன்னர் முதல் உண்டியலுக்குப் பணம் செலுத்தும் 
வசதிக்காக அஜாய் மீது ரூ . 2,100 -க்கான உண்டியல் ஒன்றை 
விஜெய் வரைகிறார் . இரண்டாம் உண்டியல் ரூ . 2,040 - க்குத் தள் 
ளுபடி செய்யப்படுகிறது . இதன் உதவியுடன் முதல் உண்டிய 
லுக்குப் பணம் தரப்படுகிறது . - ரூ . 360 அஜாய்க்கு அனுப்பப்படு 
கிறது . இவ் விரண்டாம் உண்டியலின் தவணை நாளுக்கு முன்னர் 
அஜாய் நொடிப்பு நிலை அடைகிறார் . ரூபாய்க்கு 50 காசுகள் 

ளவே இறுதியில் விஜெய் பெறுகிறார் . அஜாய் , விஜெய் இருவர் 
ஏடுகளிலும் தேவையான பதிவுகளைத் தருக . 

( B. U. Inter Com . April 67 ) 


1950 சனவரி 1 - ல் ரூ . 10,000 - க்கான மூன்று திங்கள் 
உண்டியலை A வரைய் B ஏற்றார் . சனவரி 4 - ல் அதனை ஆண்டுக்கு 
6 % வீதத்தில் A தள்ளுபடிக்கு மாற்றினார் . இதில் பாதித் 
தொகையை B க்கு அனுப்பினார் . 1950 பிப்ரவரி 1- ல் ரூ . 4,000 - க் 

மூன்று திங்கள் உண்டியல் ஒன்றை B வரைய A ஏற்றுக் 
கொண்டார் . பிப்ரவரி 4 - ல் ஆண்டுக்கு 6 % வீதத்தில் B அதைத் 
தள்ளுபடி செய்தார் . அதில் பாதி , தொகையை A யிடம் அனுப் 
பினார் . தள்ளுபடியைச் சமமாகப் பங்கிட்டுக் கொள்ள இருவரும் 
இசைந்தனர் . 

தவணை முதிர்வு நாளன்று தாம் ஏற்ற உண்டியலுக்கு A பணஞ் 
செலுத்தினார் . ஆனால் B , தம் உண்டியலுக்குப் பணம் செலுத்தத் 
தவறிவிடவே A யிடம் வழிகாண வேண்டியிருந்தது . உண்டியல் 
தொகையுடன் ஆண்டு வட்டி 5 % கூடிய தொகைக்கு மூன்று 
திங்கள் உண்டியல் ஒன்றை A வரைய B ஏற்றார் . 


1950 ஜூலை, 1 - ல் B நொடிப்பு நிலை அடைந்தார் . 1950 
அக்டோபர் 31 - ல் B யின் பொறுப்புரிமையர் ( Trustee ) இறுதியாக 
ரூபாய்க்கு 50 காசுகள் வீதம் கொடுத்தனர் . டிசம்பர் 5 - ல் 
நொடிப்பு நிலையினின்றும் விடிவு பெற்றார் . A க்கு இன்னும் 
செலுத்த , வேண்டிய தொகையைக் கொடுத்து விடுவதாக B 
கூறினார் . 

‘ A யின் ஏடுகளில் B யின் கணக்கைத் தயாரிக்க . 1950 
டிசம்பர் 31 - ல் தயாரிக்கும் தனது இருப்பு நிலைக் குறிப்பில் B 
கணக்குக் காட்டும் இருப்பை எவ்விதம் காட்டவேண்டும் ? திங்கள் 
அடிப்படையில் கணக்கைச் செய்க . ஒவ்வொரு உண்டியலின் முக 
மதிப்பில் தள்ளுப்டியைக் கணக்கிடுக . 

( C. U. B , Com . 1952. ) 


2181 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


28. சனவரி 1 - ம் நாள் B க்கு A £ 6,000 தரவேண்டியுள்ளது . 
இரு திங்களில் செலுத்தத் தக்க £ 2,000 - க்கான உண்டியல் 
ஒன்றையும் நான்கு திங்களில் செலுத்த வேண்டிய £ 4,000 - க்கான 
உண்டியலொன்றையும் A யிடமிருந்து B பெறுகிறார் . சனவரி 4 - ம் 
நாள் இவ்விரு உண்டியல்களையும் 4 % வீதத்தில் தமது வங்கியில் 
தள்ளுபடி செய்கிறார் . முதல் உண்டியலின் தவணை நாளுக்கு 
முன் உண்டியலுக்குப் பணஞ் . செலுத்த வகைசெய்யு முறையில் 
£ 1,000 ரொக்கம் கொடுக்குமாறு வேண்டுகிறார் . இதற்கு மாறாக 
முதல் உண்டியலின் - தவணை நாளிலிருந்து மூன்று திங்கள் 
தவணையில் அத் தொகையுடன் 5 % வட்டி கூட்டிய தொகைக்கு 
உண்டியல் ஒன்று வரையவும் வேண்டுகிறார் . B இதற்கிசைந்து 
கேட்ட தொகையைத் தந்து , உண்டியல் வரைந்து அதனைத் தனது 
வங்கியில் 4 % வட்டிக்குத் தள்ளுபடி செய்கிறார் . 


£ 4,000 - க்கான இரண்டாம் உண்டியலின் கெடு நாளுக்கு 
முன்னர் , £ 2,500 கொடுத்து உதவுமாறு மீண்டும் A வேண்டுகிறார் . 
A யின் உண்டியல்களை B யின் வங்கி இனித் தள்ளுபடி செய்யப் 
போவதில்லை யாதலால் B இதற்கு உடன்பட முடியவில்லை . ஆனால் , 
B ஒரு மாற்ற ஏற்பாடு செய்கிறார் . £ 4,000 - க்கான உண்டியல் 
தவணை நாளிலிருந்து இரு திங்கள் தவணை , மூன்று திங்கள் தவணைக் 
கான இரு 

உண்டியல்களை முறையே £ 1,131-16-8 - க்கும் , £ 
1,408-3-4க்கும் தம் மீது A வரைய இசைகிறார் . அவற்றை 
ஏற்று A யிடம் 

A யிடம் அனுப்புகிறார் . தமது வங்கியில் A அவற்றை 
4 % க்குத் தள்ளுபடி செய்து , அதன் உதவியால் £ 4,000 -க்கான 
உண்டியலுக்குப் பணம் , செலுத்துகிறார் . தவணை நாளில் B தமது 
இரு உண்டியல்கட்கும் பணஞ் செலுத்துகிறார் . சூன் 7 - ம் நாள் 
** A நொடிப்பு நிலையடைய தமது மூன்றாம் உண்டியலுக்குப் பணஞ் 
செலுத்தப் படாமலிருக்கிறது . . B யின் ஏடுகளில் பதிக : 

( London Chamber of Commerce) 


8. குறிப்பேடு 

( Journal) 


வணிகம் வளர்ச்சியுறா நாள்களில் , எவ்வகை நடவடிக்கையும் 
முதலில் குறிப்பேட்டில் எழுதப்படும் ; பின்னர் , அது பேரேடுகட்கு 
எடுத்துச் செல்லப்படும் என்பதையும் கண்டிருக்கிறோம் . பேரள 
வில் தொழில் நடக்கும் இற்றை நாள்களில் , தன்மைக் கேற்ற 
வாறு பல்வகைத் துணையேடுகளில் , முதலில் நடவடிக்கைகள் 
பதியப் பெறுகின்றன என்பதையும் , பின்னர் அவற்றின் கூட்டல் 
தொகைகள் மட்டிலுமே அப் பேரேட்டுக் கணக்குகளில் எடுத் 
தெழுதப்படுகின்றன என்பதையும் முன் அதிகாரங்களில் விளக்கி 
யிருக்கிறோம் . துணையேடுகளைப் பயன்படுத்தலால் எடுத்தெழுதும் 
பணி மிகவும் குறைகிறது என்பதையும் விளக்கி யிருக்கிறோம் . 


கொள் முதலேடு , கொள்முதல் திருப்ப ஏடு , விற்பனை ஏடு , 
விற்பனைத் திருப்ப ஏடு , வரவுடைய உண்டியல் ஏடு , செலுத்த 
வேண்டிய உண்டியல் ஏடு , ரொக்க ஏடு , ஆகிய துணையேடுகள் 
எதிலும் முடியா நடவடிக்கைகளைப் பதியவே குறிப்பேடு இற்றை 
நாள்களில் - பயன்படுத்தப்படுகிறது . அதாவது 

கீழ்க் 

கண்ட 
நடவடிக்கைகளை இதில் பதிகிறோம் . 


1. தொடக்கப் பதிவுகள் ( Opening Entries ) 

2. சொத்துகளைக் கடன் பேரில் வாங்கி விற்றல் ( Credit 
purchase and Sale of Assets) 

3. மாற்றுப் பதிவுகள் ( Transfer Entries) 
4. பிழை நீக்கப் பதிவுகள் ( Rectification Entries ) 


2201 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


5. சரிக்கட்டும் பதிவுகள் ( Adjusting Entries ) 


6. முடிவுப் பதிவுகள் ( Closing Entries ) 

7. உண்டியல் மறுப்பு நடவடிக்கைகட்கான 
( Entries relating to dishonour of Bills . ) 


பதிவுகள் . 


8. தனி முதற் குறிப்பேடற்ற பிற நடவடிக்கைகளின் 
பதிவுகள் . ( அனுப்பீடு, இணை நிறுவனம்- போன்றவை ) 
( Entries relating to transactions for which there is no special 
book of original entry such as consignment , joint venture etc. ) 
1 , தொடக்கப் பதிவுகள் ( Opening Entries ) 

வணிகர் ஒருவர் தன்னிடமுள்ள சொத்துகளை வைத்தும் 
தொழில் தொடங்கலாம் . அவ்வாறாயின் , அவற்றைக் குறிப் 
பேட்டில் பதிவு செய்தே பேரேட்டுக் கணக்குகளில் எடுத்தெழுத 
* வேண்டும் , 


எடுத்துக் காட்டு : 

சாத்தனார் ரூ . 10,000 முதல் வைத்துத் தொழில் தொடங்கு 
கிறார் . அவரிடமுள்ள கீழ்க் கண்ட சொத்துக்களையும் தொழிலுக்குக் 
கொண்டு வந்தார் . 


மேசை , நாற்காலிகள் முதலியவை 

1,750 . 
தட்டெழுத்துப் பொறி 

1,500 . 
கார் 

16,750 . 
இவற்றைப் பதியத் தேவையான தொடக்கப் பதிவு : 


1,750 


மனைத்துணைப் பொருள் க / கு 
தட்டெழுத்துப் பொறி க / கு 
கார் க / கு 
ரொக்கக் க / கு 

முதல் க / கு 


1,500 
ப 16,750 


... ப 10,000 


30,000 


... 


( சொத்துகளைத் தொழில் தொடங்கக் கொண்டு வந்தது . ) 


இவ்வாறே சென்ற ஆண்டுக் கணக்குகளை இவ்வாண்டுக் 
கணக்குகட்குக் கொண்டு வரவும் தொடச்கப் பதிவுகள் செய்யப் 


குறிப்பேடு 


* 221 


படுகின்றன. சொத்துகளில் பற்று வைத்தும் , பொறுப்புகளில் 
வரவு வைத்தும் , பொறுப்புகளினின்றும் சொத்துகள் அதிக 
முள்ள தொகைக்கு முதல் கணக்கில் வரவு வைத்தும் இப் பதிவு 
செய்யவேண்டும் . 
( i ) 31-12-1971 - ல் கஸ்தூரி ரங்கனின் கணக்கிருப்புகள் கீழ்க் 
கண்டவாறிருந்தன. 


இறுதிச் சரக்கிருப்பு 

5,000 
மனைத்துணைப் பொருள்கள் 

2,500 
வரவுடைய உண்டியல்கள் 

1,200 
கட்டடம் 

20,000 
ரொக்சம் 

250 
வங்கி யிருப்பு 

4,750 
கடன் 

8,500 
செலவுடைய உண்டியல் 
முதல் 

23,500 
இவற்றை இவ்வாண்டு ஏடுகளில் கொண்டுவரத் தேவையான 
தொடக்கப் பதிவு : 


... 


1,700 


பே , 


பற்றுத் 
தொகை, 


விவரம் 


வரவுத் 
தொகை 


நாள் 


எ . 


1972 
சன . 1 | ரொக்கம் 


ப 


250 


வங்கி 


4,750 


1,200 


5,000 


வரவுடைய உண்டியல் 
இறுதிச் சரக்கிருப்பு 
மனைத்துணைப் பொருள் 
கட்டடம் 


2,500 


20,000 


செலவுடைய உண்டியல் 


1,700 


கடன் 


3,500 


-- 


23,500 


முதல் 
(கடந்த ஆண்டிலிகுந்து சொத்து 
களையும் பொறுப்புகளையும் இவ் 
வாண்டுக் கணக்குகட்குக் கொண்டு 
வர . ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


2. சொத்துகள் பற்றிய கடன் நடவடிக்கைகள் 

( Credit transaction relating of Assets) 


சொத்துகளை ரொக்கங் கொடுத்து வாங்கினும் , விற்கினும் , 
அவை ரொக்க நடவடிக்கைகளாகி விடுகின்றன . எனவே , முதலில் 
ரொக்க ஏட்டில் பதியப் பெற்றுப் பின்னர்ப் பேரேட்டுக் கணக்கு 
களில் எடுத்தெழுதப்படும் . ஆனால் , ரொக்கத்திற்கன்றிக் கடன் 
பேரில் அவற்றை வாங்கின் , கொள்முதல் ஏட்டில் பதியக் கூடாது .- 
காரணம் சரக்கு கடன் பேரில் வாங்கின் மட்டுமே அவ்வேட்டில் 
பதியவேண்டும் என்று முன்னரே விளக்கி யிருக்கிறோம் . எனவே , 
அத்தகைய நடவடிக்கைகளைக் குறிப்பேட்டில் பதிதல் இன்றியமை 
யாததாகிறது . 

எடுத்துக் காட்டு : எந்திரம் ஒன்றை ரூ .8,000 - க்கு எட்டப்பன் 
கம்பனியிடம் விற்றது . 


லாரி ஒன்றைப் பாரியிடமிருந்து ரூ .35,00 - க்கு வாங்கியது . 


பே . 


பற்றுத் 

வரவுத் 
தொகை தொகை 


நாள் 


விவரம் 


எ . 


8,000 


எட்டப்பன் 

எந்திரக் க / கு 
( எந்திரம் எட்டப்பனிடம் விற்றது ) 


8,000 


35,000 


லாரி க / கு 

பாரி 
( பாரியிடம் லாரி வாங்கியது . ) 


35,000 


3. மாற்றுப் பதிவுகள் ( Transfer Entries ) 

ஒரு கணக்கிலிருந்து வேறொரு கணக்கிற்கு எடுத்துப்பதிவது 
மாற்றுப் பதிவாகும் , வியாபாரக் கணக்கு காட்டும் மொத்த 
இலாயம் அல்லது நட்டத்தை , இலாப நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்வதையும் , இலாப நட்டக் கணக்குக் காட்டும் நிகர இலாபம் 
அல்லது நட்டத்தை முதல் கணக்கிற் கெடுத்துச் செல்வதையும் 
மாற்றுப் பதிவுக்கு எடுத்துக்காட்டுகளாகக் கூறலாம் . 
எடுத்துக் காட்டு : 

வேலன் கணக்கில் உள்ள வரவைப் பாலன் கணக்கிற்கு மாற்ற 


ப 100 


வேலன் 

பாலன் 


100 


குறிப்பேடு 


223 


( வேலன் கணக்கிலிருந்த வரவைப் 

பாலன் கணக்கிற்கு மாற்ற ) 
சரிக்கட்டும் பதிவுகளும் அனுப்பீடு போன்ற நடவடிக்கை 
கட்கான பதிவுகளும் தனி அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளன . 
முடிவுப் பதிவுகள் வாணிகக் கணக்கு (Trading , a /c ) எனுந் தலைப் 
பில் கூறப்பட்டுள்ளன , உண்டியல் மறுப்பு நடவடிக்கைகட்கான 
பதிவுகளை உண்டியல் நடவடிக்கைகள் எனும் அதிகாரத்தில் 
முன்னரே விளக்கியுள்ளோம் . இங்குப் பிழை நீக்கப் பதிவுகளைக் 
காண்போம் . 


பிழை நீக்கப் பதிவுகள் 
( Rectification Entries ) 


அளப்பரிய நடவடிக்கைகள் நாள்தோறும் நிகழும் இற்றை 
நாள்களில் துணையேடுகளில் பதியும் போழ்தோ , பின்னர் அவற் 
றைத் தகுந்த பேரேட்டுக் கணக்குகளில் எடுத்தெழுதும் போழ்தோ 
தவறுகள் ஏற்படுவது இயற்கையே . பதியும் போழ்தே கண்டு 
பிடிக்கப்படும் தவறுகளை அவ்வப்பொழுதே நீக்க முடியும் . 
ஆனால் , நாள்கள் பல சென்ற பின் --- பின்னர்க் கணக்குகளைச் சரி 
பார்க்கும் போழ்து புலனாகும் பிழைகளைத் திருத்த வேண்டுமாயின் , 
குறிப்பேட்டுப் பதிவுகளைச் செய்தாக வேண்டும் . முதலில் , நாம் 
செய்யும் பிழைகளை வகைப் படுத்தலாம் . 


5 


1. விடு பிழை ( Error of Ommission ) 

எந் நடவடிக்கையும் முதலில் துணையேடுகளில் தான் பதியப் 
பெறும் என்பதையும் , பின்னர் அவை கணக்குகளில் எடுத்தெழுதப் 
படுகின்றன என்பதையும் பல முறை கூறியிருக்கிறோம் . அவ்வாறு 
துணையேடுகளில் எழுத மறந்து விடுவதையும் , துணையேட்டில் 
பதிவாகிப் பேரேட்டுக் கணக்கில் எடுத்தெழுத விட்டு விடுவதையும் 
இது குறிக்கும் . பின்னதை ( கணக்குகளில் எடுத்தெழுத விட்டு 
விடுவதை , ஒரு தரப்பட்ட விடுபிழை ( Partial Error of Ommission ) 
எனலாம் . ஒரு நடவடிக்கை முதற் குறிப்பேட்டில் - துணையேடு 
களில் எழுதப் பெறாமற் போகுமாயின் , பற்று -வரவு ஆகிய இரு 
கூறுகளும் பதியப்படுவதில்லை . ஆகையால் , அதற்குரிய குறிப் 
பேட்டுப் பதிவைக் கொடுத்து வீடின் , பிழை நீங்கப் பெறும் . 


எடுத்துக்காட்டு : ரஹ்மானிடம் ரூ . 777 - க்குச் சரக்கு விற்றது 
விற்பனை ஏட்டில் பதிவாகவில்லை . 


224 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பிழை நீக்கப் பதிவு : 


ரூ . 


ரஹ்மான் 

ப 777 
விற்பனைக் க / கு 


777 


( விற்பனை ஏட்டில் பதிவாகா 

நடவடிக்கையைப் பதிய ) 
பின்னர் , உரிய கணக்குகளில் எடுத்தெழுதிக் கணக்கைச் சரி 
செய்து கொள்ளலாம் . 

ஒரு தரப்பட்ட விடுபிழை ( Partial Error of Ommission ) . 

துணையேட்டிலிருந்து பேரேட்டுக் கணக்கில் எடுத்தெழுத 
விட்டு விடல் . 


-அல்லது 


ஒரு நடவடிக்கை துணையேட்டில் பதிவாகி விட்டது . ஆகவே , 
அத் துணையேட்டுக் கணக்கின் கூட்டல் தொகையும் சரியாக 
இருக்கும் . ஆனால் , அதிலுள்ள ஆள்சார் கணக்குகளில் - 
செலவுக் கணக்குகளில் - எடுத்தெழுதத் தவறி விட்டதால் , அவ்வாறு 
விடப்பட்ட கணக்கில் பற்றே , வரவோ வைத்துவிடின் சரியாகி 
விடும் . 


எடுத்துக் காட்டு : பெரியசாமியிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 
ரூ . 55.பெரியசாமியின் கணக்கில் பதிவாகவில்லை . 


இது ஒரு கொள்முதல் திருப்ப நடவடிக்கை , கொள்முதல் 
திருப்ப ஏட்டில் எவ்வகைத் தவறும் ஏற்படவில்லை . ஆனால் , சரக்கு 
திருப்பியனுப்பப்பட்ட பெரியசாமி கணக்கில் பற்று வைக்க வேண் 
டியது விடப்பட்டு விட்டது . எனவே , இப் பிழைநீங்க பெரியசாமி 
கணக்கில் ரூ .55 - க்குப் பற்று வைத்துவிடின் போதும் . 


ஊதியங் கொடுத்தது . ரூ . 1,000 . ஊதியக் கணக்கில் எடுத் 
தெழுதப் படவில்லையெனில் , ஊதியக் கணக்கில் ரூ . 1,000 - க்குப் 
பற்று வைத்துவிடின் போதுமானதாகும் . ரொக்க ஏட்டில் 
சரியாகப் பதியப்பட்டுள்ளது . எனவே , ரொக்கக் 

கணக்கில் 
பதிவேதும் செய்யத் தேவையில்லை . 


2. செய் பிழை ( Error of Commission ) 

ஒரு நடவடிக்கை முதற்குறிப் பேட்டிலேயே எழுதாமல் விடப் 
படுவது விடு பிழை என்றோம் . ஆனால் , செய் பிழை என்பது 
பதிவதில் தவறுகள் ஏற்படுவதையும் பற்றுப் பகுதி அல்லது வரவுப் 


குறிப்பேடு 


பகுதி பதியப் பெற்றுப் பிறபகுதி கணக்கில் பதியப் பெறாமற் 
போவதையும் குறிக்கும் . கீழ்க்கண்ட முறைகளில் 

அவை 
ஏற்படலாம் . 


(i ) எடுத்தெழுதும் போழ்து தவறான கணக்கில் பதிதல் . 


துணையேடுகளிலிருந்து எடுத்தெழுதும் போழ்து , தவறான 
கணக்கில் பற்றோ வரவோ வைத்திடுவதை இது குறிக்கும் . 


எடுத்துக்காட்டு : சேகரிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு ரூ . 100 , 
சேரன் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது . 


இது ஒரு விற்பனைத் திருப்ப நடவடிக்கை . விற்பனைத் திருப்ப 
ஏட்டில் பதியப்பட்டிருக்கிறது . 

அதன் 

கூட்டுத் தொகை 
விற்பனைத் திருப்பக் கணக்கில் பற்று வைக்கப்படுமாதலால் , 
அக் கணக்கில் தவறேதும் ஏற்படவில்லை. ஆனால் , சரக்கைத் திருப்பி 
யனுப்பிய சேகர் கணக்கில் வரவு வைக்கப்படாமல் சேரன் கணக் 
கில் வரவு வைக்கப்பட்டுவிட்டது . சேரன் கணக்கில் வைக்கப் 
பட்ட வரவு முதலில் நீக்கப்பட வேண்டும் . வரவு நீக்கப்பட , அதே 
கணக்கில் அதே தொகைக்குப் பற்று வைத்துவிடின் போதும் . 
பின்னர் , சேகர் கணக்கில் வரவு வைத்து விட்டால் இப் பிழை 
நீங்கப் பெறுகிறது . எனவே இதற்குத் தேவையான பதிவு : 


சேரன் 


ப 100 


சேகர் 


100 


( சேரன் கணக்கில் வைத்த 
தவறான பதிவு நீக்கப்படவும் 
சேகர் கணக்கில் வரவு வைக்கவும் ) 


(ii ) பெயர்த்தெழுதும் போழ்து தவறான பகுதியில் பதிதல் : 


இங்குச் சரியான கணக்கில் தான் எடுத்தெழுதுகிறோம் . ஆனால் , 
பற்றுப் பகுதியில் பதிவதற்குப் பதில் வரவுப் பகுதியிலோ , வரவுப் 
பகுதியில் பதிவதற்கு மாறாகப் பற்றுப் பகுதியிலோ பதிவதை இது 
குறிக்கும் . 


ரூ . 500 , 


எடுத்துக்காட்டு : செந்திலிடம் சரக்கு வாங்கியது 
செந்தில் கணக்கில் பற்று வைக்கப்பட்டு விட்டது . 


- 


226 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கணக்கில் 


இங்கு தவறு செந்தில் கணக்கில் தான் நிகழ்ந்துள்ளது . ( கொள் 
முதல் ஏட்டில் பதியப் பெற்று விட்டதால் , கொள்முதல் கணக்கில் 
தவறேற்படவில்லை என்பதை மறத்தலாகாது . ) செந்தில் கண்க் 
கில் வரவு வைப்பதற்கு மாறாகப் பற்று வைக்கப்பட்டுவிட்டது . 
இப் பற்று நீங்க , அதே கணக்கில் ரூ . 500 வரவு வைத்துவிடின் 
போதும் . இப்பொழுது தவறான பற்று தான் நீக்கப்பட்டுவிட்டதே 
யன்றி அதில் வைக்க வேண்டிய வரவு இன்னும் வைக்கப்படவில்லை . 
எனவே , அக் கணக்கில் ரூ . 500 மீண்டும் வரவு வைத்துவிடின் 
பிழை நீங்கப் பெற்றுப் பதிவும் முடிவுறும் . ஆகவே , மொத்தத்தில் 
செந்தில் கணக்கில் ரூ . 1,000 - க்கு வரவு வைத்துவிடின் போதும் 
என்பது இதிலிருந்து தெளிவாகிறதன்றோ ? 

இவ்வாறே வாடகை பெற்றது ரூ . 250 வாடகைக் கணக்கில் 
பற்று 

வைக்கப்பட்டுவிட்டதென்றால் , வாடகைக் 
ரூ . 500 - க்கு வரவு வைத்து விடின் தவறான பற்றும் நீங்குகிறது ; 
வேண்டிய பதிவும் செய்யப் படுகிறது . இத் தகு பிழைகளால் ஒரே 
கணக்குதான் தொடர்புற்றிருப்பதால் , குறிப்பேட்டுப் பதிவு 
தேவையில்லை . 
(iii ) பெயர்த்தெழுதும் 

போழ்து 

தவறான தொகையை 
எழுதுதல் . 
துணையேட்டில் தவறு நிகழவில்லை . எடுத்தெழுதப்படுகின்ற 
கணக்கில் தான் தவறு ஏற்படுகிறது என்பதை மறத்தலாகாது . 

எடுத்துக் காட்டு : அலுவலகச் செலவு ரூ . 113 , அலுவலகச் 
செலவுக் கணக்கில் ரூ . 131 ஆக பதிவாகியிருந்தது . ( துணையே 
டான ரொக்க ஏட்டில் சரியாகப் பதியப்பட்டு விட்டது . ) அலுவல 
கச் செலவுக் கணக்கில் ரூ . 18 அதிகமாகப் பற்று வைக்கப்பட்டு 
விட்டது . இது நீங்க அதிகமாக எழுதிய தொகைக்கு அதே 
கணக்கில் வரவு வைத்து விடின் பிழை நீங்கிவிடும் . எனவே , 
அலுவலகச் செலவுக் கணக்கில் ரூ . 18 வரவு வைக்கவேண்டும் . 


துணை 


(iv ) துணையேட்டில் தவறாகக் கூட்டல் 

இவ்வகையில் தவறு துணை ஏட்டில் ஏற்படுகிறது . முதலில் 
துணையேட்டின் கூட்டல் தொகை திருத்தப்பட வேண்டும் . 
யேட்டின் கூட்டல் தொகை அத் துணையேட்டுக் கணக்கிற் கெடுத் 
துச் செல்லப்படுவதால் அக் கணக்கிலும் பிழை நீக்கப் பதிவு 
செய்ய வேண்டும் . 

எடுத்துக்காட்டு : விற்பனை ஏடு ரூ . 1,000 குறைத்துக் கூட்டப் 
பட்டது . 


குறிப்பேடு 


227 


விற்பனை ஏட்டில் கூட்டல் திருத்தப்பட வேண்டும் . பின்னர் , 
இக் கூட்டல் தொகை விற்பனைக் கணக்கில் வரவு வைக்கப்படு 
மாகையால் ரூ . 1,000 குறைத்து வரவு வைக்கப்பட்டிருக்கும் . 
இதை நீக்க விற்பனைக் கணக்கில் ரூ .1,000 - க்கு வரவு வைத்துவிடின் 
இப் பிழை சரி செய்யப்படுகிறது . 


இவ்வாறே கொள்முதலேடு . ரூ . 100 அதிகம் கூட்டப்படு 
வதாகக் கொள்வோம் . இப்பொழுது கொள்முதல் 

கணக்கில் 
ரூ . 100 அதிகம் பற்று வைக்கப்பட்டிருக்கும் . இதைப் போக்கக் 
காள் முதல் கணக்கில் ரூ . 100 வரவு வைத்துவிடின் போதும் . 
இவ்வகைப் பிழையிலும் ஒரே கணக்கு தான் தொடர்ப்புற்றிருப் 
பதால் , குறிப்பேட்டுப் பதிவு தேவையில்லை . 


(vi ) துணையேட்டில் தவறான தொகையை எழுதிவிடல் . 


துணையேட்டில் பதியும் போழ்தே இத் தவறு நிகழ்ந்து 
விடுவதால் , இரு கணக்குகள் தொடர்பாகின்றன. குறிப்பிட்ட 
அத் துணையேட்டுக் கணக்கிலும் தவறிருக்கும் . அத் தவறு 
ஏற்பட்ட ஆள்சார் கணக்கிலும் அதே தவறு 

அதே தவறு எடுத்தெழுதும் 
பாழ்து செய்யப்படும் . எனவே , இரு கணக்கிலும் பிழை நீக்கம் 
செய்ய வேண்டும் . 


எடுத்துக் காட்டு : ஜெயகுமாரிடம் சரக்கு வாங்கியது ரூ . 515 , 
கொள்முதலேட்டில் தவறாக ரூ . 550 ஆகப் பதியப்பட்டுவிட்டது . 


இப் பதிவால் கொள்முதல் ஏட்டின் கூட்டல் தொகை ரூ . 35 
அதிகம் கூட்டப்பட்டு விட்டது . இது கொள்முதல் கணக்கில் எடுத் 
தெழுதப்படுவதால் அக் 

கணக்கில் 

ரூ . 35 அதிகம் பற்று 
வைக்கப்பட்டிருக்கும் . அதை நீக்கக் கொள்முதல் கணக்கில் 
ரூ . 35 - க்கு வரவு வைக்க வேண்டும் . அடுத்து , கொள்முதல் ஏட்டில் 
விவரப் பத்தியில் உள்ள ஆள்சார் கணக்கில் வரவு வைக்கப் 
படுகிறது . ஆகவே , ஜெயகுமார் கணக்கில் ரூ . 35 அதிகம் வரவு 
வைக்கப்பட்டிருக்கும் . இதனை நீக்க அக் கணக்கில் ரூ . 35 - க்குப் பற்று 
வைக்க வேண்டும் . ஆகவே , தேவையான பிழை நீக்கப் பதிவு : 


35 


ஜெயகுமார் 

ப 35 
கொள்முதல் க / கு 
( கொள் முதலேட்டில் ரூ . 35 அதிகம் 
எழுதியதை நீக்க ) 


228 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மேலே கூறப்பட்ட எல்லா 
பாலடங்கும் . 


வகையும் செய் 

செய் பிழையின் 


3. விதிப் பிழை ( Error of Principle ) 


கணக்குப் பதிவியலின் விதிகளை மீறுவதால் ஏற்படும் பிழை 
இது . முதலீட்டு வரவு அல்லது செலவுக்கும் , நடைமுறை வரவு 
அல்லது செலவுக்கும் உள்ள வேற்றுமையை உணராது பதிவதும் 
இப் பிழையிலடங்கும் . எடுத்துக் காட்டாகக் கட்டடம் வாங்கு . 
போழ்து , வழக்குரைஞர்க்குக் கொடுக்கும் கட்டணம் ஒரு முதலீட் 
டுச் செலவாகும் . எனவே , அதைக் கட்டடக் கணக்கில் சேர்க்க 
வேண்டும் . அவ்வாறின்றி , வழக்குரைஞர் கட்டணக் கணக்கில் 
பற்று வைப்பின் தவறாகும் . இது விதிப் பிழை . 


, 


எடுத்துக் காட்டு : எந்திரம் நிறுவக் கொடுத்த கூலி ரூ . 250 , 
கூலிக்கணக்கில் பற்றுவைக்கப்பட்டது . 


கூலிக்கணக்கில் வைத்த பற்று நீங்க , அக் கணக்கில் அதே 
தொகைக்கு வரவு வைக்க வேண்டும் . எந்திரக் கணக்கில் பற்று 
வைக்கவில்லை யாகையால் அக் கணக்கில் இப்பொழுது பற்று 
வைப்பின் சரியாகி விடும் . எனவே , தேவையான திருத்தப் பதிவு. 


ப 250 


எந்திரக் க/ கு ... 

கூலிக்கு க / கு 


250 


( தவறாகக் கூலிக் கணக்கில் 
வைத்த பற்றை நீக்க ) 


4. ஈடுசெய் பிழை ( Compensating Error ) 

எளிதில் கண்டு பிடிக்க முடியாது . இரண்டு அல்லது பல 
இடங்களில் ஏற்படும் பிழைகளால் , இருப்புப் பட்டியல் பாதிக்கப் 
படுவதில்லை . ஒரு கணக்கில் வைக்கப்படும் அதிகமான வரவு , 
அதே தொகைக்குப் பிறிதொரு கணக்கில் வைக்கப்படும் அதிக 
மான பற்றால் ஈடு செய்யப்படுகிறது . பிழைகள் இருப்பதையே 
நாம் உணர முடிவதில்லை . எடுத்துக்காட்டாக , ஊதியக் கணக்கில் 
ரூ . 200 குறைத்துப் பற்று வைக்கப் பட்டதென்றும் இலாப ஈவுக் 
கணக்கில் ரூ . 200 குறைத்து வரவு வைக்கப்பட்டிருப்பதென்றும் 
கொண்டால் , இவ்விரு பிழைகளும் ஈடுகட்டும் பிழைகளாகும் , 


குறிப்பேடு 


229 


பிழை நீக்க உணர வேண்டியவை : 
( i ) ஒரு கணக்கில் உள்ள பற்றிருப்பை அதிகரிக்க , அக் கணக்கில் 

பற்றுப் பக்கத்தில் பதிக , பற்றிருப்பைக் குறைக்க , அக் 
கணக்கில் வரவுப் பகுதியில் பதிக . 


( ii ) ஒரு கணக்கில் வரவிருப்பை அதிகரிக்க , அக் கணக்கில் 

வரவுப் பகுதியில் பதிக . வரவிருப்பைக் குறைக்க அக் கணக் 
கில் பற்றுப் பகுதியில் பதிக . 


எடுத்துக் காட்டு 32 . 

கீழ்க் கண்ட பிழைகளைத் திருத்தத் தேவையான பதிவுகளைத் 
தருக . 


( i) முருகனிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு ரூ . 250 விற்பனைத் 

திருப்ப ஏட்டில் பதிவாகவில்லை . 


( ii ) மணிவாசகத்திடம் பெற்ற கழிவு ரூ . 150 , மணிவாச 

கத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது . 


(iii ) மேசை , நாற்காலி வாங்கியது ரூ . 500 , 

ரூ . 500 , கொள்முதல் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . 


( iv ) ஆப்ரகாமிடம் விற்ற சரக்கு ரூ . 300 , இப்ரகாம் கணக்கில் 

பதிவாகி யுள்ளது . 


( v ) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியில் உள்ள தள்ளுபடி பத்தி 

ரூ . 15 குறைத்துக் கூட்டப்பட்டிருந்தது . 


( vi ) கொள்முதலேட்டிலிருந்து குமணன் கணக்கில் எடுத்தெழு 

தும் போழ்து , ரூ . 250 - க்குச் சரக்கு வாங்கியது அவர் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 


( vii ) - உரிமையாளர் தன் இல்லத்துக்கு வாங்கிய மனைத்துணைப் 

பொருள்கள் ரூ . 500 மனைத்துணைப் பொருள் கணக்கில் 
பற்று வைக்கப்பட்டது . 


( viii ) பொறியொன்றைக் கொண்டு வரக் கொடுத்த கட்டணம் 

ரூ . 100. சுமை கூலிக் சணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 


(ix ) ஜமாலிடம் வாங்கிய சரக்கு ரூ . 331 , கொள்முதல் ஏட்டில் 

ரூ . 313 ஆகப் பதிவாகியிருந்தது . 


230 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( x ) நம்பியிடம் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ .75 , விற்பனை 

ஏட்டில் பதிவாகியிருந்தது . 


விடை : 
(i ) விற்பனைத் திருப்ப ஏட்டிலேயே எழுதத் தவறி விட்டதால் , 

தொடர்பான இரு கணக்குகளிலும் இந் நடவடிக்கை 
பதிவாகவில்லை. எனவே , தேவையான திருத்தப் பதிவு ! 


ரூ . 


. 


250 


விற்பனைத் திருப்ப க / கு ப 250 

முருகன் 
( விற்பனைத் திருப்பம் பதியாததை 

நீக்க . ) 


( ii) கழிவுக் கணக்கில் வைக்க வேண்டிய வரவு மணிவாச 
கத்தின் கணக்கில் 

வரவு வைக்கப்பட்டுவிட்டது, 
மணிவாசகத்தின் கணக்கில் பற்று வைப்பதால் அவ் வரவு 
நீங்கும் . கழிவுக்கணக்கில் வரவு வைத்து இப் பிழையைச் 
சரி செய்யலாம் . பதிவு. : 


ரூ . 


150 


மணிவாசகம் 

150 
கழிவுக் க / கு 
( மணிவாசகம் கணக்கில் 
வைத்த தவறான பதிவு நீக்கப் 
படவும் , கழிவுக் கணக்கில் 

பதியவும் . ) 


( iii ) மனைத்துணைப் பொருள் கணக்கில் பற்று வைப்பதற்கு 

மாறாகக் கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட் 
டுள்ளது , கீழ்க் கண்ட பதிவால் இதைச் சரி செய்யலாம் . 


ரூ . 


| 


மனைத்துணைப் பொருள் க / குப 500 
கொள்முதல் க / கு 

500 
( கொள்முதல் கணக்கில் வைத்த 
தவறான பற்றை மனைத்துணைப் பொருள் 
கணக்கில் கொண்டு வர . ) 


குறிப்பேடு 


23.1 


( iv ) விற்பனைக் 

கணக்கில் தவறேதும் ஏற்படவில்லை . 
ஆப்ரகாம் கணக்கில் பற்று வைப்பதற்கு மாறாக இப்ரகாம் 
கணக்கில் 

பற்று வைக்கப்பட்டுள்ளது . தேவையான 
பதிவு : 


ரூ . 


ரூ . 


. 


ஆப்ரகாம் 


ப 300 


இப்ரகாம் 


300 


( இப்ரகாம் கணக்கில் வைத்தத் 
தவறான பற்றை ஆப்ரகாம் 
கணக்கிற்கு மாற்ற . ) 


( v ) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியில் உள்ள தள்ளுபடிப் 
பத்தியின் கூட்டல் தொகை, தள்ளுபடிக் 

கணக்கின் 
பற்றுப் பக்கத்தில் கொண்டு செல்லப்படும் . இப் பத்தி 
தவறாக ரூ . 15..குறைத்துக் கூட்டப் பட்டுள்ளதால் , தள்ளு 
படிக் கணக்கில் ரூ . 15 குறைத்து , பற்று வைக்கப்பட்டி 
ருக்கும் முதலில் கூட்டலைத் திருத்த வேண்டும் . குறைவான 
பற்றைச் சரிசெய்ய அதே கணக்கிலேயே பற்று வைத்தால் 
சரியாகிவிடும் . ஆகவே , தள்ளுபடிக் கணக்கில் ரூ . 15 பற்று 
வைக்க வேண்டும் . 


இதில் தொடர்புற்றிருப்பது பற்றுப் பகுதிக்கான கணக்கு 
மட்டிலுமே . எனவே , குறிப்பேட்டில் பதிவு தேவையில்லை . 


(vi ) கொள்முதலேட்டில் தவறு நிகழவில்லை . எடுத்தெழுதும் 

போழ்து குமணன் கணக்கில் வரவு வைப்பதற்கு மாறாகப் 
பற்று வைக்கப்பட்டுவிட்டது . பற்று நீங்கவும் , அக் 
கணக்கு வரவிருப்பைக் காட்டவும் , இரு மடங்காக வரவு 
வைக்க வேண்டும் . அதாவது குமணன் கணக்கில் ரூ . 500 
வரவு வைக்க வேண்டும் . 


( vii ) உரிமையாளர் தன் இல்லத்துக்கு வாங்கிய மனைத்துணைப் 

பொருளாதலால் , எடுப்புக் கணக்கில் பற்று 
வேண்டும் . ஆனால் , மாறாக மனைத்துணைப் பொருள் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . இதை நீக்க , 
முன்னர் விளக்கியவாறு , கீழ்க் கண்டவாறு பதிய 
வேண்டும் . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


500 


எடுப்புக் க/ கு ப 500 

மனைத்துணைப் பொருள் க / கு 
( மனைத்துணைப் பொருள் கணக்கில் 
வைத்த தவறான பற்றை எடுப்புக் 
கணக்கிற்கு மாற்ற ) 


( viii) பொறியைக் கொண்டுவரக் கொடுத்தக் கட்டணம் ஒரு . 

முதலீட்டுச் செலவாகும் . வாங்கிய சொத்துக் கணக்கில் 
சேர்க்க வேண்டும் . ஆனால் , சுமை கூலிக் கணக்கில் பற்று 
வைத்து விட்டனர் . தேவையான பதிவு : 


பொறிக்க / கு ப 


100 


சுமை கூலிக் க / கு 

100 
( சுமை கூலிக் கணக்கில் 
வைத்தத் தவறான பற்றைப் 
பொறி கணக்கிற்குக் கொண்டு 
வர . ) 


(ix ) கொள் முதலேட்டிலேயே தவறாகப் பதியப் பட்டதால் 

இரு கணக்குகளிலும் - கொள்முதல் கணக்கிலும், ஆள்சார் 
கணக்கான ஜமால் கணக்கிலும்- தவறு இருக்கிறது . 
ரூ . 331 என்பது ரூ . 313 ஆகப் பதிவாகியுள்ள தால் , 
கொள்முதல் கணக்கில் ரூ . 18 - க்குக் குறைந்த பற்றும் , 
ஜமால் கணக்கில் ரூ .18 குறைத்து வரவும் வைக்கப் 
பட்டிருக்கும் . இதை நீக்கத் தேவையான பதிவு : 


கொள்முதல் க / கு ப 18 
ஜமால் 

1 . 
( கொள்முதலேட்டில் ரூ . 18 குறைத்துப் 
பதிந்ததை நீக்க . ) 


( x ) இது ஒரு கொள்முதல் திருப்ப நடவடிக்கை . ஆனால் 

விற்பனை ஏட்டில் பதிவாகியுள்ளதால் , நம்பி கணக்கில் 
ரூ . 75 - க்குப் பற்றும் , விற்பனைக் கணக்கில் ரூ . 75 - க்கு 
வரவும் வைத்ததாகப் பொருள் , கொள்முதல் திருப்பத் 
திற்கான பதிவு செய்யப்படவில்லை . நம்பி கணக்கில் 


குறிப்பேடு 


233 


பற்றும் கொள்முதல் திருப்பக் கணக்கில் வரவும் வைக்க 
வேண்டும் , முன்னரே நம்பி கணக்கில் பற்று வைக்கப் 
பட்டு விட்டதால் , இப்பொழுது அதைச் செய்யத் தேவை 
யில்லை . விற்பனைக் கணக்கில் வைத்த வரவு 

நீங்க 
வேண்டும் ; கொள்முதல் திருப்பக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் ; இதற்குத் தேவையான பதிவு : 


75 


விற்பனைக் க / கு 

75 
கொள்முதல் திருப்பக் க / கு 
( விற்பனைக் கணக்கில் வைத்த தவறான 
பற்றைக் கொள்முதல் திருப்பக் 
கணக்கில் கொண்டுவர . ) 


இடை நிலைக் கணக்கு அல்லது அனாமத்துக் கணக்கு 

( Suspense a / c . ) 
ஆண்டு இறுதியில் பேரேட்டுக் கணக்குகள் இருப்புக் கட்டப் 
படுகின்றன என்பதையும் , அப் பற்றிருப்புகளையும் வரவிருப்புகளை 
யும் ஒன்று தொகுத்து இருப்புப் பட்டியல் ( Trial Balance ) தயாரிப் 

வழக்கமென்பதையும் கண்டோம் . அவற்றின் கூட்டல் 
தொகைகள் - பற்றிருப்புகளின் கூட்டல் தொகையும் வரவிருப்பு 
கூட்டல் தொகையும் ஒன்றாக விருக்க வேண்டும் . ஆனால் அவ்வா 
றில்லையானால் , தவறு எங்கோ நிகழ்ந்து விட்டதென்று நோக்கிய 
வுடன் உணர்ந்து கொள்ளலாம் . இது பற்றி அடுத்து வரும் 
அதிகாரத்தில் மேலும் விளக்குவோம் . 

இருப்புப் பட்டியலின் பற்றிருப்புகளின் கூட்டல் தொகையும் 
வரவிருப்புகளின் கூட்டல் தொகையும் ஒன்றாக வில்லையெனில் 
முதலில் இடைநிலைக் கணக்கென்று ( அனாமத்துக் கணக்கு- Suspense 
Fa/ c) ஒன்று - தொடங்கி , இரண்டிற்கும் உள்ள வேற்றுமைத் 
தொகையை அதில் எழுதிடலாம் . இக் கணக்கை ஏடுகளின் வேற் 
றுமைக் கணக்கு ( Difference in Books Account ) என்றும் அழைப்பர் . 
பற்றிருப்புகளின் கூட்டல் தொகை அதிகமிருக்குமாயின் இடை 
நிலைக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் ; - வரவிருப்புகளின் 
கூட்டல் தொகை அதிகமிருக்குமாயின் இக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . இவ்வாறு இடைநிலைக் கணக்கில் இத் தொகையைச் 
சேர்ப்பதால் இருப்புப் பட்டியல் சரியாகி விடும் . இக் கணக்கு 
இருப்பு நிலைக் குறிப்பில் 

குறிப்பில் ( Balance Sheet ) எடுத்துச்செல்வது 
வழக்கம் . ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இடைநிலைக் கணக்கு தயாரிப்பதால் , பிழைகள் சரியாகி 
விட்டன என்பது பொருளல்ல . பின்னர் , கணக்குகள் மீண்டும் 
ஆயப்படுத்தத் தவறுகள் கண்டு பிடிக்கப்படுமாயின் , அவை திருத் 
தப்பட்டு இக் கணக்கை முடித்திடலாம் . 


மேலே விளக்கப்பட்ட பிழைகளில் இவற்றைத் திருத்தக் 
குறிப்பேட்டுப் பதிவுகள் தேவைப்பட்டன. ஆனால் , சிலவற்றிற்கு 
அவை தேவைப்படவில்லை . பற்றுப் பகுதியில் மட்டும் அல்லது 
வரவுப் பகுதியில் மட்டும் தொகை எழுத வேண்டியிருந்தது . 
இத்தகைய பிழைகள் - பற்று வரவு என இரு கூறுகளில் ஒன்றில் 
மட்டும் ஏற்படும் பிழைகள் இருப்புப் பட்டியலில் ( Trial Balance ) 
உள்ள பற்றிருப்புக் கூட்டுத் தொகையும் வரவிருப்புக் கூட்டல் 
தொகையும் மாறுபடக் காரணமாகும் . அவ்வகைப் பிழைகளின் 
மொத்த விளைவே இவ்விடைநிலைக் கணக்கென்பது 

புலனாகும் 
எனவே , அவ்வாறு பிழையைத் திருத்த ஒரு குறிப்பிட்ட கணக்கில் 
மட்டும் பற்று வைக்க வேண்டியிருப்பின் , இடைநிலைக் கணக்கில் 
அதே தொகைக்கு வரவு வைக்க வேண்டும் . ஒரு குறிப்பிட்ட 
கணக்கில் மட்டும் வரவு வைக்க வேண்டியிருப்பின் , இடைநிலைக் 
கணக்கில் அதே தொகைக்குப் பற்று வைக்க வேண்டும் . இவ் 
வகையில் இத்தகைய பிழைகள் அனைத்தும் திருத்தப் பட்டு , இடை 
நிலைக் கணக்கில் பற்று , வரவு வைக்கப்படின் , இறுதியில் இக் 
கணக்கு இருப்பு ஒன்றையும் காட்டாது- அனைத்துப் பிழைகளும் 
திருத்தப் பட்டுவிட்டன என்று பொருள் . 


எடுத்துக்காட்டு 32 ல் நடவடிக்கைகள் V , vi ஆகியவை மட்டிலுமே 
இடைநிலைக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லத் தக்கவை ; இடைநிலைக் 
கணக்கென்று ஒன்றிருக்குமாயின் , கீழ்க்கண்டவாறு அக் கணக்கில் 
கொடுக்கப்பட்ட பிழைகளைத் திருத்தவேண்டும் : 





( v ) தள்ளுபடிக் க / கு 

... ப 15 
இடைநிலைக் க / கு 
( தள்ளுபடிப் பத்தி குறைத்துக் 
காட்டப் பட்டதைத் திருத்த . ) 


15 


ரூ . 
... ப 500 


500 


( vi ) இடைநிலைக் க / கு 

குமணன் 
( குமணன் கணக்கில் வரவு 
வைப்பதற்கு மாறாகப் பற்று 
வைத்ததைத் திருத்த . ) 


p 


குறிப்பேடு 


235 


குறிப்பு : சில தேர்வுக் கணக்குகளில் இடைநிலைக் கணக்கில் 
வைக்கப்பட்ட இருப்புப் பட்டியலின் வேற்றுமைத் தொகையைக் 
கொடுக்காம லிருக்கலாம் . அந் நிலையில் இங்கு விளக்கியவாறே , 
இடைநிலைக் கணக்கைத் தயாரித்து , இருபக்கங்களின் வேற்றுமைத் 
தொகையைக் ( இருப்பை ) குறைந்த கூட்டல் தொகையுடைய 
பகுதியில் , முதல்வரியில் இருப்புப் பட்டியலின் 

பட்டியலின் வேறுபாடு 
என்றெழுதிக் குறிக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 33 : 

துரையின் இருப்புப் பட்டியலில் பற்றிருப்புகள் ரூ . 521 அதிக 
மிருப்பதாய்க் காட்டவே , அதை இடைநிலைக் கணக்கிற்கு எடுத்துச் 
சென்றார் . பின்னர்க் கீழ்க் கொடுக்கப்பட்ட பிழைகள் கண்டு 
பிடிக்கப்பட்டன. அவைகளைத் திருத்தி இடைநிலைக் கணக்கைத் 
தயார் செய் . 


( i ) செழியனுக்குத் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ . 50 கொள் 

முதல் திருப்ப ஏட்டிலிருந்து எடுத்தெழுதும் போழ்து , 
செழியன்கணக்கில் வரவு வைக்கப்பட்டது . 


(ii ) செலுத்த வேண்டிய உண்டியல் ஏட்டின் மொத்தத் 

தொகை ரூ . 500 குறைத்துக் கூட்டப்பட்டது . 


(iii) அன்பரசிடம் வாங்கிய சரக்கு ரூ . 350 விற்பனை ஏட்டில் 

பதிவாகியிருந்தது . 
( iv) மாதவனுக்கு அளித்த தள்ளுபடி ரூ . 25 ரொக்க ஏட்டில் 

பதிவாகியும் அவர் கணக்கில் எடுத்தெழுதப்படவில்லை . 


( v ) தட்டெழுத்துப் பொறியைப் பழுது பார்த்த செலவு 

ரூ . 50 , தட்டெழுத்துப் பொறிக் கணக்கில் பதிவாகி 

யிருந்தது . 
(vi ) முத்துவிடம் விற்ற சரக்கு ரூ . 258 , கொள்முதல் ஏட்டில் 

ரூ . 282 ஆகப் பதிவாகியிருந்தது . 
( vii ) சரக்கு விற்றது ரூ 185 விற்பனைக் கணக்கில் ரூ . 158 

ஆகப் பதிவாகியிருந்தது , 
( viii ) மேசை , நாற்காலி விற்றது ரூ . 180 , விற்பனைக் கணக்கில் 

பதிவாகியிருந்தது . 
( ix ) கழிவு பெற்றது ரூ . 308 , கழிவுக் கணக்கில் பற்று வைக்கப் 

பட்டது . 


236 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( x ) தர்மனின் கணக்கிலிருந்து சென்ற ஆண்டு நீக்கப்பட்ட 

வராக்கடனென ரூ . 75 இவ்வாண்டில் பெற்றது . இது 
தர்மனின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது . 


( xi ) விற்பனைத் திருப்ப ஏட்டின் மொத்த தொகை ரூ . 582 

விற்பனைத் திருப்பக் கணக்கில் ரூ . 285 ஆக எடுத்தெழுதப் 
பட்டது . 


( xii ) கண்ணனிடம் 

பெற்ற வாடகை ரூ . 150 இருமுறை 
வாடகைக் கணக்கில் எடுத்தெழுதப்பட்டிருந்தது . 


( xiii ) சாதிக்கிடம் வரவேண்டிய ரூ . 100 கடனாளி கள் . பட்டிய 

லில் சேர்க்கப் படவில்லை , 


விடை 


குறிப்பேடு 


நாள் 


விவரம் 


பற்று 


வரவு 


| 


( i) 


100 


- 


100 


- 


செழியன் 

இடைநிலைக் க / கு 
( செழியன் கணக்கில் வைத்த 
வரவு ரூ . 50- ஐப் பற்றாக மாற்ற ) 


( ii ) 


500 


500 


இடைநிலைக் க / கு 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் க / கு 
( செலுத்த வேண்டிய உண்டியல் 
ஏடு ரூ . 500 குறைத்துக் கூட்டப் 
பட்டதை நீக்க - செலுத்த 
வேண்டிய உண்டியல் கணக்கில் 
ரூ . 500 குறைத்து வரவு வைக்கப் 
பட்டிருக்கும் . ) 


(iii ) 


350 
350 


கொள்முதல் க / கு 
விற்பனைக்ககு 

அன்பரசு 
( அன்பரசிடம் ரூ . 350 சரக்கு வாங் 
கியதைக் விற்பனை ஏட்டில் பதிவு 
செய்ததை நீக்க . ) 


700 


| 


குறிப்பேடு 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


(iv ) 


25 


25 


இடைநிலைக் கு 

மாதவன் 
( அளித்த தள்ளுபடியை மாதவன் 
கணக்கில் எடுத்தெழுத 

விட்டு 
விட்டதை நீக்க . ) 


( v ) 


50 


50 


பழுது பார்க்குஞ் செலவுக் க / கு ப 

தட்டெழுத்துப் பொறிக் க / கு 
( தட்டெழுத்துப் பொறிக் கணக்கில் 
வைத்த பற்றை நீக்கவும் , பழுது 
பார்க்குஞ் செலவுக் கணக்கில் பற்று 
வைக்கவும் . ) 


( vi ) 


540 


282 
258 


முத்து 

கொள்முதல் கத 

விற்பனைக் க / கு 
( கடன் விற்பனைக் கொள்முதல் 
ஏட்டில் பதிவாகியது . கொள்முதல் 
கணக்கில் வைத்த பற்று ரூ . 282- ஐ 
நீக்கவும் , முத்து கணக்கில் வைத்த 
ரூ . 282 - க்கான வரவை ரூ . 258- க் 
கான பற்றாக மாற்றவும் , விற்பனைக் 
கணக்கில் ரூ . 258 வரவு வைக்க 
வும் ) 


( vii ) 


27 


27 


| 


இடைநிலைக் க / கு 
விற்பனைக் க / கு 
( விற்பனைக் கணக்கில் ரூ . 27 
குறைத்து வரவு வைத்ததை 
போக்க . ) 


( viii) 


180 


180 


- 


கணக்கில் 


விற்பனைக் க / கு 

மனைத்துணைப் பொருள் க / கு 
( மேசை நாற்காலி விற்றது விற் 
பனைக் 

பதிவாகியது. 
விற்பனைக் கணக்கில் வைத்த 
வரவை நீக்கவும் , மனைத்துணைப் 
பொருள் கணக்கில் வரவு வைக்க 
வும் . ) 


(ix ) 


616 


616 


இடைநிலைக் க / கு 

கழிவுக்க / கு 
( கழிவுக் கணக்கில் வைத்த தவறான 
பற்று ரூ . 308 - ஐ நீக்கி ரூ . 308 வரவு 
வைக்க . ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


ரூ . 


( x ) 


75 


75 


தர்மன் 
திரும்பப் பெற்ற வராக்கடன் க / கு 
( திரும்பப் பெற்ற வராக் கடனில் 
வரவு வைப்பதற்கு மாறாக , தர்மன் 
கணக்கில் வைத்த வரவைச் சரி 
செய்ய . ) 


( xi ) 


297 


297 


விற்பனைத் திருப்பக் க / கு 

இடைநிலைக் க / கு 
( விற்பனைத் திருப்பக் கணக்கில் 

கரைவாகப் பற்றுவைத் 
ததைச் சரி செய்ய , ) 


ரூ . 297 


( xii) 


150 


150 


வாடகைக் ககு 

இடைநிலைக் க / கு 
( வாடகைக் கணக்கில் தவறாக இரு 
முறை வரவு வைத்ததை நீக்க . ) 
கடனாளிகள் 

இடைநிலைக் க / கு 
( சாதிக்கின் கணக்கு கடனாளிகள் 
பட்டியலில் விடப்பட்டிருந்ததைச் 
சரி செய்ய . ) 


(xiii ) 


100 


100 


இடைநிலைக் கணக்கு 


ரூ. 


செலுத்த வேண்டிய 

உண்டியல் 


500 


இருப்புப் பட்டிய 
லின் வேற்றுமைத் 

தொகை 


521 


-- 


மாதவன் 


25 


செழியன் 


100 


விற்பனை 


27 


விற்பனைத் திருப்பம் 


297 


- 


கழிவு 


616 


வாடகை 


150 


கடனாளிகள் 


100 


1,168 


1,168 ) 


குறிப்பேடு 


239 


விளக்கம் : 


(iii ) மூன்றாவது நடவடிக்கை , கொள்முதல் ஏட்டில் பதிவதற்கு 

மாறாக விற்பனை ஏட்டில் பதிந்துவிட்டனர் . முதலில் 
விற்பனை ஏட்டில் பதிந்ததைத் திருத்தும் பதிவு : 


ரூ . 


ரூ . 


ப 350 


விற்பனைக் க / கு 
அன்பரசு 


350 


கொள்முதல் ஏட்டில் இது எழுதப்படாததால் அதற்கான 
பதிவும் செய்ய வேண்டும் . 


350 


கொள்முதல் க / கு 

அன்பரசு 


இவ்விரு பதிவுகளையும் இணைத்துக் கீழ்க்கண்டவாறு விடையில் 
- கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


350 


கொள்முதல் க / கு 
விற்பனைக் க / கு 

அன்பரசு 


350 


700 


( vi ) இந் நடவடிக்கையும் மேல் விளக்கியவாறே . அத்துடன் 

தொகையிலும் பிழை ஏற்பட்டுவிட்டது . 
கொள்முதல் ஏட்டில் பதிந்ததை நீக்க : 


முதலில் 


ரூ . 


282 


முத்து 

கொள்முதல் க / கு 


282 


விற்பளை ஏட்டில் பதியவில்லை . அதற்கான பதிவு : 


258 


முத்து 

விற்பனை க / கு 


258 


இவ்விரண்டையும் இணைத்துக் கூட்டுப் பதிவாக விடையில் 
கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


240 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


540 


முத்து க / கு 

கொள்முதல் க / கு 
விற்பனைக் க / கு 


282 


258 


வினாக்கள் 


1. குறிப்பேடு இற்றை நாள்களில் எதற்குப் பயன்படுகிறது ? 

தொடக்கப் பதிவுகள் எனில் என்ன ? 
3. , பிழைகளின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக . 

4. இடைநிலைக் கணக்கு ( அனாமத்துக் கணக்கு-Suspense a / c ) 
என்றால் என்ன ? 


பயிற்சி 
1. கீழே கொடுக்கப்பட்ட இருப்புகள் 31-12-1970 -க்கானவை . 
அவற்றை 1971 - ம் ஆண்டுக்குக் 

ஆண்டுக்குக் கொண்டுவரத் தேவையான 
பதிவுகளைத் தருக. 


ரொக்கம் 


500 


2,300 


இறுதிச் சரக்கிருப்பு 
சைகின் 


400 


... 


தட்டெழுத்துப்பொறி 


900 


: 


பற்றிருப்புகள் : 
இராமன் 

300 
இலக்குவன் 

400 
பரதன் 

500 1,200 
வங்கி மேல் வரைப்பற்று 

2,300 
செலுத்த வேண்டிய உண்டியல்கள் 900 


வரவிருப்புகள் : 

இராவணன் 
வாலி 


300 


500 


800 


முதல் 


1,300 


குறிப்பேடு 


241 


2. கீழே கொடுக்கப்பட்ட பிழைகளை எவ்வாறு திருத்துவாய் ? 
( i ) இளங்கோவிடம் வாங்கிய சரக்கு ரூ . 3,500 இறுதிச் 

சரக்கிருப்பில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது . 
அவர் அனுப்பிய இடாப்பு ஆண்டு இறுதிக்குள் வந்து 
சேரவில்லை. 


(ii ) விற்பனை ஏடு ரூ . 1,000 குறைத்துக் கூட்டப்பட்டது . 


(iii ) கட்டடத்தைப் பழுது பார்க்கச் செய்த சிறு செலவு 

ரூ . 100 கட்டடக் கணக்கில் பதியப்பட்டது . 


(iv ) விற்பனை ரட்டிலிருந்து வில்லாளன் கணக்கில் எடுத் 

தெழுதும் போது ரூ . 178 என்பது ரூ . 187 ஆகப் 
பதியப்பட்டது . 


( v ) மேசை , நாற்காலி விற்றது விற்பனைக் கணக்கில் எடுத் 

தெழுதப்பட்டது . 


3. கீழே கொடுக்கப்பட்டவற்றிற்குத் திருத்தப் பதிவுகளைத் 
தருக . 


( i ) ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதியில் உள்ள தள்ளுபடிப் 

பத்தி ரூ . 20 அதிகம் கூட்டப்பட்டது . 


( ii) சோமுவிடம் விற்ற சரக்கு ரூ . 200 , சோமசுந்தரத்திடம் 

விற்றதாக விற்பனை எட்டில் பதிவாகியிருந்தது . 


(iii ) கட்டடத்தை வெள்ளையடிக்க ஆன செலவு ரூ . 100 

கட்டடக் கணக்கிற் கெடுத்துச் செல்லப் பட்டது . 


( iv ) பயணச் செலவு ரூ . 12 , பயணச் செலவுக் கணக்கில் ரூ . 21 

ஆகப் பதிவாகியிருந்தது . 


( v ) கூலி கொடுத்தது ரூ . 75 , இருமுறை தவறாகக் கூலிக் 

கணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 


4. கீழ்க்கண்ட பிழைகளைத் திருத்துமுறை யாது ? 
(i ) 30-6-1971 - ல் தாமசின் கணக்கு ரூ . 565 வரவிருப்பைக் 

காட்டியது . அவ்விருப்பு இவ்வாண்டுக் கணக்கில் 

( 1971-72 ) ரூ . 655 ஆகக் கொண்டுவரப்பட்டது . 
த -16 


242 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( ii ) வராக் கடன் என சென்ற ஆண்டு நீக்கிய ரூ . 111 , இவ் 

வாண்டில் வேம்புவிடமிருந்து பெற்றது , அவர் கணக்கில் 
வரவு வைக்கப்பட்டது . 


( iii ) 


சைக்கிள் விற்றது ரூ . 215 , விற்பனைக் கணக்கில் வரவு 
வைக்கப்பட்டது . 


( iv ) முகமது அலியிடம் வாங்கிய சரக்கு ரூ . 315 , விற்பனைத் 

திருப்ப ஏட்டில் பதிவாகியது . 


( v ) கொள்முதலேடு ரூ . 100 அதிகம் கூட்டப்பட்டிருந்தது . 


5. கீழ்க் கொடுக்கப்பட்டவற்றிற்குத் தேவையான திருத்தப் 
பதிவுகளைத் தருக . 
(i ) பழநியிடமிருந்து திரும்பி வந்த சரக்கு ரூ . 115 , கொள் 

முதலேட்டில் ரூ 151 ஆகப் பதிவாகியிருந்தது . 


( ii ) செலுத்த வேண்டிய உண்டியல் ஏடு ரூ . 500 குறைத்துக் 

கூட்டப்பட்டது . 


( iii ) வாடகைபெற்றது ரூ . 100 வாடகைக் கணக்கில் பற்று 

வைக்கப்பட்டது . 


( iv ) அம்பலவாணன் அன் கோவிடம் அலுவலகத்திற்கு 

வாங்கிய நாற்காலிகள் ரூ . 250 கொள்முதலேட்டில் 
பதிவாகியிருந்தது . 


( v ) வில்லியமிடம் விற்ற சரக்கு ரூ. 458 வில்லியத்தின் 

கணக்கில் ரூ . 485 ஆக வரவு வைக்கப்பட்டது . 


6. கீழே கொடுக்கப்பட்ட பிழைகளை எங்ஙனம் திருத்துவாய் ? 
( i ) எழுது பொருள் ரூ . 80 க்கு வாங்கியது , பலவகைச் செல் 

ล 
வுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது . 


( ii ) செல்வத்திடம் வாங்கிய சரக்கு ரூ . 468 விற்பனை ஏட்டில் 

தவறாகப் பன்னீர்செல்வத்திடம் ரூ . 486 - க்கு விற்றதாக 

எழுதப்பட்டிருந்தது . 
( iii ) பாண்டியன் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ . 150 இறுதிச் 

சரக்கிருப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டும் , எவ்வேடுகளி 
லும் பதிவாகியிருக்க வில்லை . 


குறிப்பேடு 


243 


(iv ) திரவியத்துக்கு அளித்த தள்ளுபடி ரூ . 20 ரொக்க ஏட்டில் 

பதிவாகவில்லை . ஆனால் , திரவியத்தின் கணக்கில் முழுத் 
தொகையும் ( தள்ளுபடியுட்பட ) வரவு வைக்கப்பட்டது . 


( v ) மறவனிடம் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ . 50 , மறவன் 

கணக்கில் வரவு வைக்கப்பட்டது . 


( vi ) கொள்முதல் திருப்ப ஏட்டின் கூட்டல் தொகை ரூ . 250 , 

கொள்முதல் கணக்கிற் கெடுத்துச் செல்லப்பட்டது . 


( vii ) கழிவு பெற்றது ரூ . 135 , வாடகைக் கணக்கில் ரூ . 153 

ஆகப் பதிவாகியிருந்தது . 


( viii) நல்லானிடம் வாங்கிய சரக்கு ரூ . 431 , ரூ . 413 - க்கு 

வாங்கியதாகக் கொள்முதலேட்டில் பதிவாகியிருந்தது . 
இந் நடவடிக்கை தவறாக நம்பியின் கணக்கில் எடுத்தெழு 
தப்பட்டது . 


7. இருப்புப் பட்டியலில் பற்றிருப்புகளின் கூட்டுத் தொகை 
யும் வரவிருப்புகளின் கூட்டுத் தொகையும் வேறு பட்டிருக்கவே , 
அது இடைநிலைக் கணக்கிற்கு ( அனாமத்துக் கணக்கு- Suspense a / c . ) 
எடுத்துச் செல்லப்பட்டது . கணக்குகளை மீண்டும் ஆய்ந்ததில் கீழ்க் 
கண்டவை புலனாயின. அவற்றைத் திருத்தும் பதிவுகளைத் தந்து 
இடைநிலைக் கணக்கைத் தயாரிக்க . 


( i ) நாதன் கம்பனியிடம் பெற்ற தொகை ரூ . 175 ரொக்க 

ஏட்டில் பதிவாகியும் பேரேட்டுக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லப்படவில்லை . 


(ii ) உரிமையாளர் தம் இல்லத்துக்கு வாங்கிய மேசைகள் 

ரூ . 300 , மனைத்துணைப் பொருள் கணக்கில் சேர்க்கப் 
பட்டுள்ளது . 


( iii) விற்பனைத் திருப்ப ஏட்டின் கூட்டல் தொகை ரூ . 100 

அதிகம் கூட்டப்பட்டது . 


(iv ) - நாதமுனியிடம் வாங்கிய சரக்கு ரூ . 500 விற்பனை ஏட்டில் 

பதிவாகியுள்ளது . 


( v ) கற்பகம் எம்போரியத்திடம் வாங்கிய சரக்கு ரூ . 250 

கொள்முதலேட்டில் ரூ . 520 ஆகப் பதிவாகியிருந்தது . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஆனால் , கற்பகம் எம்போரியம் கணக்கில் சரியாக எழுதப் 

பட்டது . 
(vi) எழுதுபொருள்கள் 

எழுதுபொருள்கள் ரூ . 125 - க்கு வாங்கியது வியாபாரச் 
செலவுக் கணக்கில் ரூ . 152 ஆக எடுத்தெழுதப்பட்டது . 


(vii ) தட்டெழுத்துப் பொறியைக் கடன் பேரில் விற்றது 

ரூ . 500 , விற்பனை ஏட்டில் பதிந்து பேரேட்டுக் கணக்கில் 
எடுத்தெழுதப்பட்டது . 


( viii) எந்திரம் நிறுவக் கொடுத்த கூலி ரூ . 200 , கூலிக் கணக்கில் 

சேர்க்கப்பட்டது . 


இருப்புப் பட்டியலில் பற்று இருப்புகள் ரூ . 1,256 அதிக 
மிருப்பதாகக் காட்டவே , இடைநிலைக் கணக்கில் அது எழுதப் 
பட்டது . பின்னர்க் கீழ்க் கொடுக்கப்பட்ட பிழைகள் கண்டு 
பிடிக்கப்பட்டன . தேவையான திருத்தப் பதிவுகளைத் தருக ; 
இடைநிலைக் கணக்கையும் தயாரிக்க . 


( i ) இளவழகனிடம் வாங்கிய சரக்கு ரூ .310 , இளவழகன் 

கணக்கில் பற்று வைக்கப்பட்ட்து . 


(ii ) சேதுமணியிடம் பெற்ற தள்ளுபடி ரூ . 25 ரொக்க ஏட்டில் 

பதிவாகியும் பேரேட்டுக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப் 
படவில்லை . 


(iii) செல்லப்பன் ரூ . 1,000 - க்கு ஏற்ற உண்டியலை வங்கியில் 
தண்டலுக்கு ( வசூல்- Collection ) அனுப்பப்பட்டு , 

பண 
மறுக்கப்படத் திரும்பிவந்தது . இது வரவுடைய உண்டியல் 
கணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 


(iv ) மரியதாசிடம் வாங்கிய சரக்கு ரூ . 358 அவர் கணக்கில் 

தவறாக ரூ . 538 - க்குப் பற்று வைக்கப் பட்டிருந்தது . 
( v ) அபுபக்கரிடமிருந்து வரவேண்டியது ரூ . 250 , கடனாளிகள் 

பட்டியலில் சேர்க்கத் தவறியது . 
( vi ) ரூ . 250 வீட்டுச் செலவுக்காக உரிமையாளர் எடுத்துக் 

கொண்டது வியாபாரச் செலவுக் கணக்கில் எடுத்தெழுதப் 

பட்டிருந்தது . 
( vii) வட்டிக்காகப் பெற்ற ரூ . 125 வாடகைக்குப் பெற்றதென 

ரொக்க ஏட்டில் குறிப்பிடப் பட்டிருந்தது . 


குறிப்பேடு 


( viii ) ரொக்க ஏட்டின் வரவுப் பகுதியில் உள்ள தள்ளுபடிப் 

பத்தி ரூ . 15 குறைத்துக் காட்டப்பட்டது . 


( ix ) சிவராமன் கணக்கில் ரூ . 120 பற்று வைப்பதற்கு மாறாக 

விஷ்ணுராம் கணக்கில் பற்றுவைக்கப்பட்டது. 


9. இருப்புப் பட்டியல் தயாரிக்கும் போழ்து , பற்றிருப்பு 
களும் வரவிருப்புகளும் வேறுபட்ட தொகைகளைக் காட்டவே 
இடைநிலைக் கணக்குத் தொடங்கி அதில் இத் தொகை எழுதப் 
பட்டது . கீழ்க் கண்ட பிழைகள் கண்டு பிடிக்கப்படவே , அவற்றுக் 
குத் தேவையான திருத்தப் பதிவுகளைத் தருக . இடைநிலைக் 
கணக்கையும் தயார் செய்க . 


( i ) இராசேந்திரன் அளித்த தள்ளுபடி ரூ . 15 அவர் கணக்கில் 

பற்று வைக்கப்பட்டும் , ரொக்க ஏட்டில் தள்ளுபடிப் 

பத்தியில் எழுதத் தவறிவிட்டது . 
( ii ) இராமச் சந்திரனிடம் கழிவுக்காகப் பெற்ற தொகை 

ரூ . 215 , அவர் கணக்கில் ரூ . 251 ஆக எடுத்தெழுப் 


பட்டது . 


( iii ) கொள்முதல் திருப்ப ஏட்டின் கூட்டுத் தொகை ரூ . 512 , 

விற்பனைத் திருப்பக் கணக்கிற் கெடுத்துச் செல்லப்பட்டது . 


( iv ) இராமசாமியிடம் விற்ற சரக்கு ரூ . 154 , கொள்முதலேட் 

டில் இராதாவிடம் ரூ . 451 - க்கு விற்றதாகப் பதிவாகி 
யிருந்தது . 


( v ) இன்பநாதனிடம் வாங்கிய சரக்கு ரூ . 1,100 கொள் 

முதலேட்டில் ரூ . 100 ஆக எழுதப் பட்டிருந்தது . 
( vi ) ரொக்க ஏட்டின் பற்றுப் பகுதியில் உள்ள தள்ளுபடிப் 

பத்தியின் கூட்டல் தொகை ரூ . 35 , தள்ளுபடிக் கணக்கில் 
ரூ . 53 ஆக வரவு வைக்கப் பட்டிருந்தது . 


( vii ) இஸ்மாயில் கணக்கு சென்ற ஆண்டிறுதியில் ரூ . 

பற்றிருப்புக் காட்டியது . அதை இவ் வாண்டுக் கணக்கிற் 
கொண்டு வரும் போழ்து , அவர் கணக்கில் வரவுப் பக்கத் 
தில் அவ் விருப்பு எழுதப்பட்டது . 


( viii ) பொறியைக் கொண்டு வரச் செலுத்திய இரயில் கட்ட 

ணம் ரூ . 200 , இரயில் கட்டணக் கணக்கில் பதிவாகி 
யிருந்தது. 


248 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(ix ) விற்பனைத் திருப்ப ஏடு ரூ . 50 அதிகம் கூட்டப் பட்டிருந் 


( x ) அலமாரி செய்யக் கொடுத்தக் கூலி ரூ . 100 , கூலிக் கணக் 

கிற்கு எடுத்துச்செல்லப்பட்டிருந்தது . 


10. கீழ்க் கண்ட பிழைகளை எவ்வாறு திருத்துவாய் ? 


(i ) வில்லியத்திடம் பெற்ற வட்டி ரூ . 100 , அவர் கணக்கில் 

வரவு வைக்கப்பட்டிருந்தது ? 


(ii ) B யிடமிருந்து சரக்கு வாங்கியது ரூ . 500 , தவறாக 

கொள்முதல் திருப்ப ஏட்டில் பதிவாகியிருந்தது . 


(iii ) ரொக்க ஏட்டில் பற்றுப் பகுதியிலுள்ள தள்ளுபடிப் 

பத்தி ரூ . 25 குறைத்துக் கூட்டப்பட்டிருந்தது . 


(iv ) R இடம் விற்ற சரக்கு ரூ . 413 , விற்பனை ஏட்டில் ரூ . 430 

ஆகப் பதிவாகியிருந்தது . 


( v ) பொறி நிறுவதற்குச் செலவழித்த தொகை ரூ . 1,200 
கூலிக் கணக்கிற்கு எடுத்துச்செல்லப்பட்டது . 

( Calicut University - Pre Degree - Oct . 1970 ) 


11 . ஒரு தனியாள் வணிகரின் 1968 டிசம்பர் 31 - ற்கான 
இருப்புப் பட்டியலைத் தயாரிக்கும் போழ்து கீழ்க்கண்ட பிழைகள் 
கண்டுபிடிக்கப்பட்டன . பிழை திருத்தப் பதிவுகளைத் தந்து , அப் 
பிலழ ஒவ்வொன்றும் நீக்கப் படுமுன் , எந்த அளவில் அவ் வாண்டின் 
இலாப - நட்டக் கணக்கைப் பாதிக்கும் என்பதைக் கூறுக . 


( i ) தீயிலழிந்த சரக்குக்கென ஈட்டுறுதிக் கம்பனியிடம் 

நட்ட ஈடாகப் பெற்ற காசோலை ரூ . 5,000 முதல் கணக் 
கில் வரவு வைக்கப்பட்டது . 


( ii) பழுது பார்க்குஞ் செலவில் சேர்க்கப் பட்டிருந்த 

ரூ . 2,000 ஆலையில் கொட்ட கை ( shed ) கட்டுவதற்கான 
தாகும் . 


(iii ) இராமனுக்குக் கொடுத்த ரூ . 500 , ஷயாமின் கணக்கில் 

பற்று வைக்கப்பட்டது . 


குறிப்பேடு 


247 


( iv ) தன் சொந்தப் பயனுக்கு வாங்கிய மனைத்துணைப் பொருள் 

ரூ . 3,000 , மனைத்துணைப் பொருள் கணக்கில் பற்று 
வைக்கப் பட்டது . 

( Company Secretaries Exam . Preli. April , 1969 ) 


12 , 1964 - ம் ஆண்டு சாஸ்திரி அன்கோ ஏடுகளில் கீழ்க்கண்ட 
பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இப் பிழைகளை நீக்கத் தேவை 
யான சரிக்கட்டும் பதிவுகளைத் தருக . 


1964 டிசம்பர் 31 - ல் காசிநாதனிடம் பெற்ற ரூ . 200 . 
1965 டிசம்பர் 1 - ம் நாள் ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப் 


பட்டது . 


( ii ) வெளித்திருப்ப ஏட்டில் டிசம்பருக்கான பக்கம் ரூ . 100 

குறைத்துக் கூட்டப்பட்டது . 


( iii ) ரூ . 600 - க்கு வாங்கிய அலுவலக மேசை கொள்முதல் 

ஏட்டில் பதியப் பெற்றது . 


( iv ) காட்சிப் பெட்டிகள் ( Show cases ) செய்யக் கொடுத்த 

கூலி ரூ . 525 , கூலிக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப் 

பட்டிருந்தது . 
( v ) ரூ . 379 - க்கான கொள்முதல் , கொள்முதல் ஏட்டில் 

எழுதப் பெற்றும் கடனீந்தோர் கணக்கில் ரூ . 307 ஆக 
வரவு வைக்கப்பட்டது . 


( vi) பிக்காஜியிடமிருந்து பெற்ற வரவுடைய உண்டியலுக்குரிய 

நாளில் பண மறுக்கப்பட்டுத் தள்ளுபடிக் கணக்கில் வரவு 
வைக்கப்பட்டது . 


( vii) கூட்டாளிகளில் ஒருவர்க்காக ரூ . 750 கொடுத்து வாங்கிய 

மோட்டார் சைக்கிள் பல்வகைச் செலவுக் கணக்கில் பற்று 
வைக்கப்பட்டது . 


( viii) ரூ.150 மதிப்புள்ள சரக்கை வாடிக்கையாளர் ஒருவர் 

திருப்பியனுப்பிவிட்டார் . சரக்கிருப்பில் அது சேர்க்கப் 
பட்டும் ஏடுகளில் அது பதிவாகவில்லை . 


( ix ) சென் அவர்களிடம் விற்ற சரக்கு ரூ . 200 அவர் கணக்கில் 

தவறாக வரவு வைக்கப்பட்டிருந்தது . 


248 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(x) விற்பனைத் திருப்ப ஏட்டின் நவம்பர் திங்கட்கான பக்கம் 

ரூ . 75 அதிகம் கூட்டப்பட்டது , 


(CAIIB - 1965) 


13 . டெக்ஸ்மாஸ் கம்பனியின் ( தனி வரையறுக்கப்பட்டது ) 
31-12-1969 -க்கான இருப்புப்பட்டியல் வேறுபட்ட கூட்டுத் 
தொகைகளைக் காட்டியது . கீழ்க் கண்டவை கண்டுபிடிக்கப் 
பட்டன . 


( i) விற்பனை ஏடு ரூ . 3,000 அதிகம் கூட்டப் பட்டிருந்தது . 


( ii) ஸிஸ்கோவிடமிருந்து பெற்ற ரூ .1,000 , திஸ்கோ கணக்கில் 

வரவு வைக்கப்பட்டது . 


(iii ) கடனீந்தோர் ஒருவரின் இருப்பு ரூ . 345 , ஆனால் இது 

ரூ . 1,345 ஆக எடுத்துக் கொள்ளப்பட்டது . 


( iv ) ரூ . 9,184 -க்கான விற்பனைச் சீட்டு ( Sales Bill) தவறாக 
வாடிக்கையாளர் கணக்கில் ரூ . 9,810 - ஆகப் 

பற்று 


பட்டது . 


( v ) கொள்முதல் ஏடு ரூ . 1,000 , குறைவாகக் கூட்டப்பட்டது . 
( vi ) தட்டெழுத்துப் பொறி ரூ . 2,000 வாங்கப்பட்டது . இதன் 
இடாப்பு கொள்முதல் 

கணக்கில் 

பற்று 

வைக்கப் 
பட்டிருந்தது . 


மேற் சொன்ன தவறுகளை நீக்கக் குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 

இப் பிழைகள் ஒவ்வொன்றும் இருப்புப்பட்டியலைப் 
யாதிக்குமா என்பதையும் கூறுக. 

( Company Secretaries Exam . Preli . April , 70 ) 


14. இடைநிலைக் கணக்கு என்றால் என்ன ? அது எப்போது ) 
தாடங்கப் பெறுகிறது . 


இருப்புப் பட்டியலின் பற்றுப் பகுதி ரூ . 1,669-31 குறைவாக 
இருக்கவே இடைநிலைக் கணக்கிற்கு எடுத்துச்செல்லப்பட்டது . 
- பின்னர்க் கீழ்க்கண்ட பிழைகள் வெளியாயின : 


(i ) 


மோகன் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ .100 விற்பனைத் 
திருப்ப ஏட்டில் பதிவாகியும் அவர் கணக்கில் எடுத்து 
எழுதப்படவில்லை, 


குறிப்பேடு 


( ii ) தள்ளுபடி பெற்றது ரூ . 100-37 அதிகம் கூட்டப்பெற்றது . 


( iii ) வட்டிக் கணக்கின் வரவிருப்பு ரூ . 200 இருப்புப் பட்டி 

யலில் பற்றுப் பகுதியில் எழுதப்பட்டது . 


( iv ) ராமன் கணக்கில் ரூ . 130 பற்று வைப்பதற்கு மாறாக 

ஹரியின் கணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 
( v ) தயாள்பாடு ஸ்டோர்ஸுக்குக் கொடுத்தாக ரொக்க 

ஏட்டில் காணப்படும் தொகை ரூ . 734-50 ஸ்டோர்ஸ் 
கணக்கில் வரவு வைக்கப் பெற்றிருந்தது . 


( vi ) மனைத்துணைப் பொருள் கணக்கு ரூ . 400 இருப்புப் பட்டிய 

லுக்குக் கொண்டுவரப் படவேயில்லை .. 


ஏடு 


ரூ . 100 


(vii ) கொள்முதல் 

பட்டிருந்தது . 


குறைத்துக் காட்டப் 


( viii ) ஊதியக் கணக்கு ரூ . 4,100 இருப்புப்பட்டியலில் ரூ .4,000 

எனப் பதியப் பட்டிருந்தது . 


( ix ) பொறி ஒன்றை விற்றுப் பெற்ற ரூ . 2,000 விற்பனைக் 

கணக்கில் வரவு வைக்கப் பட்டிருந்தது . 


மேற் சொன்ன பிழைகளைத் திருத்தும் குறிப்பேட்டுப் பதிவு 
களைத் தந்து . இடைநிலைக் கணக்கைத் தயாரிக்க . 

( Sagar I Com) 


15. இருப்புப் பட்டியலில் காணப்பட்ட வேற்றுமைத் 
தொகை இடைநிலை கணக்கிற்கு ( suspense a / c ) எடுத்துச் செல்லப் 

தேவையான திருத்தப் பதிவுகளைத் தருக . 


பட்டது . 


கீழ்க் கண்ட பிழைகள் பின்னர்க் கண்டுபிடிக்கப்பட்டன . 
இடைநிலைக் கணக்கையும் தயாரிக்க . 


( i) | அன் ஸன்ஸிடம் திரும்பி வந்த சரக்கு ரூ .90 , தவறாக 

விற்பனை ஏட்டில் பதிவாகியிருந்தது . 


(ii ) B- யிடம் கடன் பேரில் விற்ற சரக்கு ரூ . 120 , விற்பனை 

ஏட்டிலிருந்து தவறாக B- யின் கணக்கில் வரவு வைக்கப் 


பட்டது . 


250 

கணக்கியலின் கோட்பாடுகள் 

வரவுடைய 
( iii ) H அன்கோவிடம் பெற்ற ரூ . 450 -க்கான 

உண்டியல் அவர்கள் கணக்கில் ரூ . -1,044 ஆக வரவு 
வைக்கப்பட்டது . 


(iv ) நவம்பர் திங்களில் வெளித் திருப்ப ஏட்டில் ஒரு பக்கத்தில் 

மொத்த தொகை ரூ . 610 தவறாக ரூ . 700 என்று அடுத்த 
பக்கத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது . 


( v ) வெளித்திருப்ப ஏட்டின் டிசம்பர் திங்கள் மொத்தத் 

தொகை ரூ . 200 குறைத்துக் கூட்டப்பட்டது . 


( vi ) டிசம்பர் 26 -ல் W பிரதர்ஸிடம் திரும்பப் பெற்ற சரக்கு 

ரூ . 110 உட்திருப்ப ஏட்டில் பதிவாகவில்லை . ஆனால் இச் 
சரக்கு இறுதிச் சரக்கிருப்பில் சேர்த்துக் கொள்ளப் 


பட்டது . 


கணக்கில் 


( vii ) டிசம்பர் 25 - ல் G அன்ஸிடம் ரூ . 950 - க்குச் சரக்கு வாங்கப் 

பட்டது . ஆனால் இச் சரக்கு வழியில் வந்துகொண்டிருந் 
ததால் , அடுத்த சனவரி 7 - ஆம் நாளன்று தான் வந்து 

சேர்ந்தது . 
( viii) விற்பனை , ஏட்டிலிருந்து - L. அன்கோவின் 

ரூ . 350 - க்குப் பதிலாக ரூ . 314 ஆகப் பற்று வைக்கப் 

பட்டது . 
( ix ) விற்பனை ஏட்டில் செப்டம்பர் திங்கட்கான கூட்டல் 

தொகை ரூ . 2,000 அதிகம் கூட்டப்பட்டது. 
( x ) S அன்கோவிடம் ரொக்கத்திற்கு விற்ற சரக்கு . ரூ . 180 , 

பேரேட்டில் அவர் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது . 
( xi ) தட்டெழுத்துப் பொறி ரூ . 750 - க்கு வாங்கியது பல்வகைச் 

செலவு கணக்கில் பற்று வைக்கப்பட்டது . 


( xii ) முன் கூட்டிச் செலுத்தப் பட்டிருந்த தொகை ரூ . 250 

சென்ற ஆண்டிலிருந்து இவ்வாண்டுக் கணக்கிற்கு எடுத்து 

வரத் தவறிவிட்டது. 
( xiii ) R அன்கோவின் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட தள்ளுபடி 

ரூ . 40 , ரொக்க ஏட்டில் தள்ளுபடிப் பத்தியில் பதிவு 

செய்யப் படவில்லை . 
( xiv ) பழைய பொறியொன்று ரூ . 680 - க்குக் கடன்பேரில் 

விற்றது விற்பனை ஏட்டில் பதிவாகியிருந்தது . 


251 


குறிப்பேடு 


( xv ) W அன்கோவிடம் கடனுக்கு வாங்கிய சரக்கு ரூ . 310 

அவர் கணக்கில் ரூ . 31 ஆக வரவு வைக்கப் பட்டது . 


( xvi ) விற்பனைத் திருப்பம் ரூ . 60 விற்பனைத் திருப்ப ஏட்டி 

லிருந்து வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைப்பதற்கு 
( மாறாக விற்பனை ஏட்டில் எழுதப்பட்டு அங்கிருந்து 
வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது . 

( CAIIB . Feb. 1966. ) 


9. இருப்புப் பட்டியல் 

இருப்புச் சோதனை- ( Trial Balance ) 
ஒவ்வொரு பற்றுப் பதிவுக்கும் தொடர்பான ஒரு வரவுப் 
பதிவு உண்டு என்பதே இரட்டைப் பதிவு முறைக் கணக்குப் 
பதிவியலின் அடிப்படையாகும் என்று கண்டிருக்கிறோம் . அதாவது , 
எந்நடவடிக்கையும் இரு கணக்குகளில் பதிவாகின்றன என்பதை 
உணர்ந்திருக்கிறோம் . எடுத்துக்காட்டாக , விற்பனை 

ஏட்டின் 
மொத்தத் தொகை விற்பனைக் கணக்கில் வரவு வைக்கப்படும் 
போழ்து , விற்பனை ஏட்டில் காணப்பெறும் ஆள்சார் கணக்குகள் 
ஒவ்வொன்றிலும் தனித்தனியே பற்று வைக்கப்படுகின்றன . 
இவ்வாறு பற்று வைக்கப்படும் தொகைகளின் கூட்டுத் தொகையும் 
விற்பனைக் கணக்கில் வரவுவைக்கப்படும் தொகையும் சமமாகவே 
இருக்கும் . இதிலிருந்து நாம் அறிவது : எல்லாக் கணக்குகளின் 
பற்றுப் பகுதிகளின் கூட்டுத் தொகையும் , எல்லாக் கணக்குகளின் 
வரவுப் பகுதிகளின் கூட்டுத்தொகையும் ஒன்றாக 

இருக்க 
வேண்டும் . ஒவ்வொரு கணக்கையும் இருப்புக் கட்டுகிறோம் . 
சில கணக்குகள் பற்றிருப்பைக் காட்டும் ; சில வரவிருப்பைக் 
காட்டும் ; சில இருப்பு ஒன்றையும் காட்டாது . பற்றிருப்பு 
களின் கூட்டுத் தொகையும் வரவிருப்புகளின் கூட்டுத் 
தொகையும் ஒன்றாக விருக்க வேண்டும் என்பதும் இதிலிருந்து 
புலனாகும் . அவ்வாறில்லையாயின் , தவறு 

எங்கோ நிகழ்ந்து 
விட்டது என்பது பொருள் . எடுத்தெழுதும் போழ்து தவறான 
தொகையை எழுதிவிடினோ அல்லது ஒரு கணக்கில் நடவடிக்கை 
எழுதப்பெற்று , அதற்குத் தொடர்பான பிறிதொரு 
எழுதப்படாவிடினோ, பற்றிருப்புகளின் கூட்டுத்தொகையும் வர 
விருப்புகளின் கூட்டுத் தொகையும் வெவ்வேறாக இருக்கும் . 
ஆண்டு இறுதியில் 

கணக் தகளை முடித்து , நடத்திவந்த 
தொழிலின் நிலையுணரவும் , விளைவு என்ன என்பதை அறியவும் 


கணக்கில் 


இருப்புப் பட்டியல் 


253 


வேண்டு மல்லவா ? அவற்றை அறிய உதவும் இறுதிக் கணக்குகட்கு 
ஆதாரமாக - இருக்கும் இருப்புப் பட்டியலைத் தயார் செய்வது 
" வழக்கம் . இருப்புப் பட்டியலாவது , கணக்குகள் காட்டும் 
பற்றிருப்புகளையும் வர 

வர விருப்புகளையும் ஒன்றாய்த் திரட்டித் 
தயார் செய்யும் பட்டியலைக் குறிக்கும் . இருப்புப் பட்டியலால் 
உண்டாகும் நன்மைகளைப் பிறகு ஆய்வோம் . இருப்புப் பட்டியல் 
இருமுறைகளில் தயாரிக்கப்படுகிறது . 


முதல் முறை : 

குறிப்பேட்டிற்குரிய கோடுகளிடப்பட்ட தனித்தாள்களில் 
இதைத் தயாரிக்கலாம் . பேரேட்டுப் பக்க எண்ணைக் குறித்துக் 
கொண்டு கணக்கின் 

பெயரை விவரப்பத்தியின் கீழ் எழுதிக் 
கொள்ளலாம் . ஒவ்வொருக் கணக்கின் பற்றுப் பகுதியின் 
கூட்டல் தொகையைக் கண்டு பிடித்துப் பற்றுப் பத்தியின் கீழும் , 
வரவுப் பகுதியின் கூட்டல் " தொகையை வரவுப் பத்தியின் 
கீழும் 

குறித்தால் போதும் , கணக்கேடுகள் சரிவரப் பதியப் 
பட்டிருப்பின் , இவ்விரு பத்திகளின் 

பத்திகளின் கூட்டுத் தொகைகளும் 
ஒன்றாகவே இருக்கும் . 


மாதிரி : 
30-6-1971- க்கான இரத்தினத்தின் இருப்புப் பட்டியல் . 

பே . கூட்டல் தொகை 
வரிசை 

பற்று வரவு 


கணக்கின் பெயர் 


* எண் 


எ . 


1 


இரத்தினத்தின் முதல் க / கு 


8,500 


... 


... 


2 


இரத்தினத்தின் எடுப்புக் க / கு 


.. 


500 


3 


கொள்முதல் 


6,700 


4 


விற்பனை 


12,300 


5 


மனைத்துணைப் பொருள் 


1,950 


. 


... 


6 


சைக்கிள் 


40 ) 


... 


7 


விளம்பரச் செலவு 


4801 


8 . 


கூலி 


1,200 


254 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வரிசை 
எண் 


பே . ( கூட்டல் தொகை 

பற்று - வரவு 


கணக்கின் பெயர் 


9 


ஊதியம் 


... 


2,500 


10 


வட்டி 


100 


*. 


11 


தள்ளுபடி 


... 


75 ) 


... 


12 


பொன்னுசாமி 


7,504 


8,754 


13 


தங்கராஜ் கம்பனி 


4,611 


5,456 


14 


வைரமணி பிரதர்ஸ் 


.. 


3,879 


3,879 


15 


வாடகை 


360 


16 


இலாபஈவு 


50 


17 


கொள்முதல் திருப்பம் 


200 


18 


விற்பனைத் திருப்பம் 


100 


.. 


19 


முதலீடு 


. 


3,500 


20 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


1,500 


1,870 


21 


கடன் 


5,000 


5,000 


22 


வங்கி 


10,750 11,980 


23 


ரொக்கம் 


... 


31,128 | 30,978 


24 . 


மரகதம் கம்பனி 


.. 


5,345 


5,345 


25 


உள்சுமை கூலி 


30 


26 


மாணிக்கம் 


9,553 


7,843 


27 


எழுது பொருள் 


... 


140 


28 


கற்பகம் ஸ்டோர்ஸ் 


... 


... 


6,795 


4,375 


29 


சரக்கிருப்பு 


2,430 
1,06,530 / 1,06,530 


இருப்புப் பட்டியல் 


255 


இரண்டாவது முறை : 


இவ்வாறு கணக்குகளின் இருபகுதிகளின் கூட்டல் தொகை 
களைத் திரட்டி இருப்புப் பட்டியல் தயார் செய்வதற்கு மாறாகக் 
கணக்குகளின் இருப்புகளைத் தொடுத்துத் தயார் செய்யும் 
முறைதான் பரவலாக 

மேற்காட்டிய இருப்புப் 
பட்டியலை இருப்புகளைக் கொண்டு தயார் செய்யும் முறை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


உள்ளது . 


பே . 


வரிசை 
எண் 


கணக்குகளின் பெயர் 


இருப்புகள் 
பற்று வரவு 

ரூ . 


எ . 


1 


இரத்தினத்தின் முதல் க / கு 


... 


8,500 


2 | இரத்தினத்தின் எடுப்புக் க / கு 


500 


3 


கொள்முதல் 


6,700 


4 


விற்பனை 


12,300 


5 


மனைத்துணைப் பொருள் 


... 


1,950 


6 


சைகிள் 


400 


... 


7 


விளம்பரச் செலவு 


... 


480 


8 


கூலி 


1,200 


... 


9 


ஊதியம் 


... 


2,500 


10 | வட்டி 


... 


100 


75 . 


11 ) தள்ளுபடி 
12 | பொன்னுசாமி 


... 


1,250 


13 


தங்கராஜ் கம்பனி 


845 


... 


14 


வாடகை 


360 


T 


15 


இலாப ஈவு 


50 


16 | கொள் முதல் திருப்பம் 


256 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பே 


வரிசை 
எண் 


இருப்புகள் 
பற்று வரவு 


கணக்கின் பெயர் 


எ. 


17 விற்பனைத் திருப்பம் 


... 


100 


18 முதலீடு 


3,500 


: 


19 | செலுத்த வேண்டிய 

உண்டியல்கள் 


370 


... 


20 வங்கி 


1,230 


21. ரொக்கம் 


... 


150 


22 | உள்சுமை கூலி 


... 


30 


23 


மாணிக்கம் 


... 


1,710 


24 எழுது பொருள் 


140 


... 


25 கற்பகம் ஸ்டோர்ஸ் 


.... 


2,420 


26 | சரக்கிருப்பு 


... 


2,430 


24,745 | 24,745 


மேற்கூறிய எடுத்துக் காட்டில் கடனீந்தோர் ( Creditors ) 
என்ற ஒரே தலைப்பில் கீழ்க் கண்டோரைக் குறிப்பிடலாம் . 


. 


ரூ . 
1250 


... 


1845 


பொன்னுசாமி 

தங்கராசு கம்பனி 
அவ்வாறே , கடனாளிகள் 
எழுதிடலாம் . 


2095 


என்ற 


தலைப்பில் ரூ . 4130 - ஐ 


. 


4,130 


மாணிக்கம் 

1,710 
கற்பகம் ஸ்டோர்ஸ் 2,420 
மேல் விளக்கியவாறு கணக்கேடுகளில் ஏற்படும் தவற்றை 
அறிய இருப்புப்பட்டியல் உதவுகிறது . எண்ணற்கரிய நடவடிக் 
கைகள் நாள்தொறும் நிகழும் தொழில் , வணிக நிறுவனங்களில் 
ஒரு சில பதிவுகளில் தவறேற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் . 
இருப்புப் பட்டியல் தயாரிப்பதில் ஒரு சில பிழைகள் இருப்பதை 


இருப்புப் பட்டியல் 


257 


உணரும் வாய்ப்புண்டு . இருப்புப் பட்டியலில் உள்ள பற்றிருப்பு 
களின் கூட்டல் தொகையும் வரவிருப்புகளின் கூட்டல் தொகையும் 
ஒத்திருக்குங் காரணத்தாலேயே கணக்குகள் அனைத்தும் சரிவர 
எழுதப்பட்டுள்ளன என்றோ, பிழைகள் ஏதும் இல்லை என்றோ 
கொள்ளக் கூடாது . ஏனெனில் ஏற்படும் சிலவகையான பிழைகளை 
இருப்புப்பட்டியலும் வெளிக்காட்டாது . - இவை பற்றிக் கீழே 
விளக்குவோம் . 


இருப்பு பட்டியல் உணர்த்தும் பிழைகள் : 

எவ்வகைப் பிழைகள் ஒரு கணக்கை மட்டும் பாதிக்குமோ 
அவற்றை இருப்புப் பட்டியல் உணர்த்தும் . அதாவது அப் பிழை 
தளின் காரணமாய்ப் பற்றிருப்புகளும் வரவிருப்புகளும் ஒரே 
தொகையைக் காட்டாது . 

1. பேரேட்டுக் கணக்கில் தவறான பகுதியில் எடுத்தெழுலுதல் . 

எடுத்துக்காட்டாக , வட்டி பெற்றது ரூ . 100 என்ற நடவடிக் 
கையைச் சரியாக ரொக்க ஏட்டில் பற்று வைத்திருப்பதாகக் கொள் 
வோம் . ரொக்க ஏட்டிலிருந்து எடுத்தெழுதும் போழ்து , வட்டிக் 
கணக்கில் வரவு வைப்பதற்குப் பதிலாகப் பற்று வைத்துவிட்டால் , 
இப் பிழை இருப்புப் பட்டியலைப் பாதிக்கும் . பற்றிருப்புகள் 
ரூ . 200 அதிகம் காட்டும் . 


2. எடுத்தெழுதும் போழ்து தவறான தொகையை எழுதுதல் , 

இதுவும் இருப்புப் பட்டியலில் வேற்றுமையை உண்டாக்கும் . 
எழுதுபொருள் வாங்கியது ரூ . 215 என்பது ரொக்க ஏட்டில் 
ரூ . 215 வரவு வைக்கப்பட்டிருக்கும் . எழுதுபொருள் கணக்கில் 
ரூ . 215 - க்கு மாறாக ரூ . 251 - க்குப் பற்று வைத்திருப்பின் , இருப்புப் 
பட்டியலில் பற்றுப் பகுதிகள் ரூ . 36 அதிகங் காட்டும் . 


3. துணையேட்டிலிருந்து பேரேட்டுக் கணக்கில் எடுத்தெழுத 
விட்டு விடல் . 


பெரியண்ணனிடம் வாங்கிய சரக்கு ரூ . 500 , கொள் முதலேட் 
டில் பதியப்பட்டும் பெரியண்ணன் கணக்கில் வரவு வைக்கவில்லை 
என்று கொள்வோம் . கொள்முதலேட்டின் கூட்டுத் தொகை 
கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது ; அதற்கான வரவு 
பெரியண்ணன் கணக்கில் வைக்கப்படாததால் , இருப்புப் பட்டிய 
லில் பற்றுப் பகுதி ரூ . 500 அதிகமிருக்கும் . 

அதிகமிருக்கும் . துணையேடுகளில் 
எழுதப்படுவதால் அத் துணையேட்டுக் கணக்குகளில் மட்டும் பற்றோ 
வரவோ . வைக்கப்படுகிறது . அவற்றின் தொடர்புற்ற ஆள்சார் 

க . 17 


258 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அல்லது பிற கணக்குகளில் எடுத்தெழுதவில்லை யென்றால் , இரட் 
டைப் பதிவு முறை பின் பற்றப்பட வில்லையென்று பொருள் . 
இதனால் இருப்புப் பட்டியலில் பற்றிருப்புகளும் வரவிருப்புகளும் 
வேறுபட்ட கூட்டுத் தொகையைக் காட்டும் . 

4. துணையேட்டில் தவறாகக் கூட்டல் . 

துணையேட்டின் கூட்டுத் தொகை அத் துணையேட்டுக் கணக்கில் 
பற்றோ வரவோ வைக்கப்படுகிறது . குறைத்துக் கூட்டியிருப்பின், 
பற்று அல்லது வரவு குறைந்தும் அதிகங் கூட்டிருப்பின் , பற்று 
அல்லது வரவு அதிகமாயும் இருப்புப் பட்டியலில் காணப்படும் . 
எடுத்துக்காட்டாக , விற்பனை ஏட்டின் கூட்டுத் தொகை ரூ . 200 
அதிகங் கூட்டப்பட்டிருப்பின் , விற்பனைக் கணக்கில் ரூ . 200 
அதிகம் 

வரவு வைக்கப்பட்டிருக்கும் . இருப்புப் பட்டியலில் 
வரவிருப்புகளின் கூட்டுத் தொகை ரூ . 200 

தொகை ரூ . 200 அதிகமிருக்கும் , 
[ ஆள்சார் கணக்குகளில் தனித்தனியே பற்று வைக்கப்படுவதால் 
அவற்றில் தவறு ஏற்படவில்லை. ) 

5. கணக்கு ஒன்றை இருப்புக் கட்டுவதில் ஏற்படும் தவற்றை 
யும் இருப்புப் பட்டியல் உணர்த்தும்.- காரணம் ஒரு கணக்கின் 
இருப்பு மட்டும் கூடுதலாகவோ , குறைவாகவோ இருக்கும் , 


6. பேரேட்டிலிருந்து ஒரு கணக்கின் இருப்பை இருப்புப் 
பட்டியலுக்கு எடுத்துச் செல்லவில்லையெனினும் , பற்றிருப்புகளின் 
கூட்டுத் தொகையும் வரவிருப்புகளின் கூட்டுத் தொகையும் மாறு 
படும் . எடுத்துக்காட்டாக , சுமை கூலி எனுங் கணக்கு ரூ . 100 
பற்றிருப்பைக் காட்டுவதாகக் கொள்வோம் . இதனை இருப்புப் 
பட்டியலுக்குக் கொண்டு செல்லவில்லையெனின் பற்றிருப்புகளின் 
கூட்டுத் தொகை ரூ . 100 குறைந்து காணப்படும் . 


7. இருப்புப் பட்டியலில் ஒரு கணக்கின் இருப்பை மாற்றி 
எழுதிவிடினும் கூட்டுத் தொகை மாறுபடும் . எடுத்துக் காட்டாக , 
முதல் கணக்கு ரூ . 10,000 வரவிருப்பைக் காட்டின் அதைப் பற்று 
பகுதியில் எழுதிவிடின் , வரவுப் பகுதி ரூ . 20,000 குறைந்து 
காணப்படும் . 

மேற்கூறிய இவ்வகைப் பிழைகளால் , இருப்புப் பட்டியலில் 
உள்ள பற்றிருப்புகளும் வரவிருப்புகளும் சமமான கூட்டுத் 
தொகைகளைக் காட்டுவதில்லை . இதனால் தவறு நிகழ்ந்ததை 
உணர்ந்து கொள்கிறோம் . ஆனால் சில்வகைப் பிழைகள் இருப்புப் 
பட்டியலைப் பாதிப்பதில்லை . ஒரு தவறு இரு கணக்குகளிலும் 
ஏற்படின் , பற்று , வரவு ஆகிய இரு கூறுகளும் சமமாகப் பாதிக்கப் 
படுகின்றன . இவற்றை இனிக் காண்போம் . 


இருப்புப் பட்டியல் 


159 


இருப்புப் பட்டியல் உணர்த்தாப் பிழைகள் : 


1. ஈடு செய்பிழை, ( Compensating Error ) : ஒன்றிற்கு மேற் 
பட்ட தவறுகள் ஒன்றையொன்று நீக்கிக் கொள்வதால் இருப்புப் 
பட்டியலின் பற்று , வரவுக் கூட்டுத் தொகைகள் சமமாகவே 
யிருக்கும் . 


எடுத்துக்காட்டு . 

( i ) விற்பனை ஏடு ரூ .250 அதிகங் கூட்டப்பட்டது . 
(ii ) பழுது பார்க்குஞ் செலவு ரூ . 50 தவறாக இருமுறை எடுத் 

தெழுதப்பட்டது . 
(iii ) கொள்முதல் திருப்ப ஏடு ரூ .70 குறைத்துக் கூட்டப் 

பட்டது . 
( iv ) கண்ணனிடம் பெற்றது ரூ . 65 அவர் கணக்கில் பற்று 

வைக்கப்பட்டது . 


மேற்கூறிய நடவடிக்கைகளில் முதலில் ஏற்பட்ட பிழையால் 
( ரூ: 250 - அதிகம் வரவு வைக்கப்பட்டுள்ளது . ஆனால் இரண்டா 
வதால் ரூ .50 பற்று அதிகமாகவும் , மூன்றாவதால் ரூ .70 வரவு 
குறைவாகவும் ( பற்று அதிகரித்தும் ) , நான்காவதால் ரூ . 130 பற்று 
அதிகமாகவும் உள்ளன . இவ்வாறு இந் நான்கு பிழைகளாலும் 
மொத்தத்தில் பற்று , வரவு சமமாக ஆகிவிடுகின்றன . இவ்வகைப் 
பிழைகளை இருப்புப் பட்டியல் வெளிக்காட்டாது . 


2. விதிப்பிழை ( Error of Principle) : இது பற்றி முன்னரே 
விளக்கியுள்ளோம் , 


H 


( i ) சொத்து ஒன்றைச் செலவாகக் கருதிப் பதிதல் : 
எந்திரம் நிறுவக் கொடுத்த கூலி ரூ .250 ஐ எந்திரக் கணக்கில் 
பற்று வைப்பதற்கு மாறாகக் கூலிக் கணக்கில் பற்று வைக்கப் 
படின் இது இருப்புப் பட்டியலை பாதிப்பதில்லை- காரணம் சரியான 
தொகை சரியான பகுதியில் தான் எழுதப்பட்டுள்ளது . ( பதிவான 
கணக்குத்தான் தவறு . ) 


1 . 


!, 


( ii) செலவினத்தைச் சொத்தாக கருதுதல் 

கட்டடத்தைப் பழுது பார்க்க ஆன செலவு ரூ .200 கட்டடக் 
கணக்கில் பற்று வைக்கப் படுவ தாகக் கொள்வோம் . பழுது 
பார்க்குஞ் செலவு ஒரு நடைமுறைச் செலவு -- பராமரிப்புச் செலவு . 
இதைக் கட்டடக் கணக்கில் பற்று வைத்தது மூலதனச் செலவுக் 


26d 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கும் நடைமுறைச் செலவுக்குமுள்ள வேற்றுமையை உணராக் 
காரணத்தால் . எனினும் பற்று வைக்கப்பட வேண்டிய தொகை 
பற்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே , இருப்புப் பட்டியலில் 
இப் பிழை வெளிப்படுவதில்லை . 


3. விடு பிழை ( Error of Omission ) : துணையேடுகளிலேயே 
நடவடிக்கைகள் பதிவாகாக் காரணத்தால் பற்று , வரவு ஆகிய 
இரண்டும் பதியப்படுவதில்லை . எனவே , இருப்புப் பட்டியலில் 
பற்று , வரவுப் பகுதிகளின் கூட்டுத் தொகைகளில் வேறுபாட்டை 
உண்டு பண்ணுவதில்லை . 


முரளியிடம் விற்ற சரக்கு ரூ . 300 விற்பனை ஏட்டில் பதிவாக 
வில்லையெனில் , விற்பனைக் கணக்கில் ரூ .300 வரவு வைக்கப்பட 
வில்லை ; அவ்வாறே முரளி கணக்கிலும் ரூ .300 பற்று வைக்கப்பட 
வில்லை . ( காரணம் விற்பனை ஏட்டிலிருந்து பேரேட்டுக் கணக் 
குகளில் எடுத்தெழுதுகிறோம் . ) ஆகவே , இருப்புப் பட்டியல் சம 
மான தொகைகளைக் காட்டும் . 


4. செய் பிழை ( Error of Commission) : கீழ்க்கண்டவற்றை 
இருப்புப் பட்டியல் உணர்த்தாது . 


( i) துணையேட்டில் தவறான தொகையை எழுதுதல் : 


இவ்வகைப் பிழையால் பற்று வரவு இரு பகுதிகளிலும் ஒரே 
அளவில் தவறு ஏற்படுகிறது . இதனால் இவ்வகைப் பிழைகளை 
இருப்புப் பட்டியல் உணர்த்தாது . அரசுவிடமிருந்து திரும்பி 
வந்த சரக்கு ரூ . 75 , விற்பனைத் திருப்ப ஏட்டில் ரூ . 95 ஆக எழுதப் 
பட்டிருப்பின் , விற்பனைத் திருப்பக் கணக்கில் ரூ .20 அதிகம் பற்று 
வைக்கப்பட்டிருக்கும் ; விற்பனைத் திருப்ப ஏட்டிலிருந்து ஆள்சார் 
கணக்கில் எடுத்தெழுதப் படுவதால் , அரசுவின் கணக்கில் ரூ .20 
அதிகம் வரவு வைக்கப்பட்டிருக்கும் . துணையேட்டில் ஏற்பட்ட 
இப் பிழையால் பற்று ரூ . 20 அதிகரிக்கிறது ; வரவும் ரூ . 20 
அதிகரிக்கிறது . இதனால் இருப்புப் பட்டியல் பாதிக்கப் 
படுவதில்லை . 


( ii ) சரியான தொகையைச் சரியான பகுதியில் தவமுன 

கணக்கில் பதிதல் : 


சரியான பகுதியில் சரியான தொகையே பதியப்படுவதால் 
பற்று , வரவு -- இவற்றில் மாறுபாடு நிகழ்வதில்லை . இதனால் 
இருப்புப் பட்டியல் சமமான கூட்டல் தொகைகளையே காட்டும் . 
பிழை வெளியாவதில்லை , 


இருப்புப் பட்டியல் 


281 


எடுத்துக் காட்டு : இராமனிடத்தில் வாங்கிய சரக்கு ரூ . 100 
எடுத்தெழுதும் போழ்து இராமன் கணக்கில் 

வரவு வைக்க 
வேண்டிய ரூ . 100 இரம்ணன் கணக்கில் வரவு வைத்தல் . இதனால் 
இராமன் கணக்கு ரூ .100 குறைந்த வரவையும் ஆனால் இரமணன் 
கணக்கு ரூ.100 அதிக வரவையும் காட்டும் . ஆகவே இருப்புப் 
பட்டியல் இவ்வகைப் பிழைகளைக் வெளிக்காட்டாது . 


இருப்புப் பட்டியல் வேறுபட்ட பற்று , வரவுக் கூட்டுத் தொகை 
களைக் காட்டுமாயின் , அவ்வேறுபாட்டிற்கான காரணத்தை 

முயல வேண்டும் , கீழ்க்கண்ட வகைகளில் இதைச் 
செய்யலாம் : 


1. பேரேட்டுக் கணக்குகள் அனைத்தின் இருப்புகளையும் 
இருப்புப் பட்டியலுக்குக் கொண்டு வந்து விட்டோமா என்று 
பார்க்க வேண்டும் . ரொக்கம் , வங்கி முதலியவை ரொக்க ஏட்டி 
லிருந்து 

கொண்டுவரப்பட்டுள்ளனவா என்பதையும் நோக்க 
வேண்டும் . 


2. இருப்புப்பட்டியலின் வேற்றுமைத் தொகையை உணர 
வேண்டும் . அதே தொகையை இருப்பாகக் காட்டும் எக்கணக் 
காவது பேரேட்டில் இருப்பின் , அது இருப்புப் பட்டியலுக்குக் 
கொண்டுவரப் பட்டுள்ளதா என்று காண வேண்டும் . 


3. பற்றிருப்புக் காட்டும் கணக்கை வரவுப் பத்தியிலும் வர 
விருப்புக் காட்டும் கணக்கைப் பற்றிருப்புப் பத்தியிலும் எழுதி 
விட்டோமா என்று காண வேண்டும் . இவ்விரு கூட்டுத் தொகை 
களின் 

வேற்றுமையைக் கண்டு , அத்தொகையில் பாதியளவில் 
எக்கணக்கிருப்பும் இருக்கிறதா என்று பார்த்தால் கணக்கிருப்பை 
மாற்றி எழுதியிருப்பது எளிதில் தெரிந்துவிடும் . 


4. கடனாளிகள் , கடனீந்தோர் பட்டியலில் எல்லாக் 
கணக்குகளும் அடங்கியுள்ளனவா என்பதைக் காண வேண்டும் . 


5. கணக்குகள் சரிவர இருப்புக் கட்டப்பட்டுள்ளனவா என்று 
பார்க்க வேண்டும் . 


6. துணையேடுகள் சரியாகக் கூட்டப்பட்டுள்ளனவா என்று 
காணவேண்டும் . 


7. இருப்புப் பட்டியலில் உள்ள வேற்றுமைத் தொகை 
அளவிற்குத் துணையேடுகளில் காணப்படும் கணக்குப் பேரேட்டில் 
எடுத்தெழுதப் பட்டுள்ளதா என்பதை அறிய வேண்டும் , 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


8. வேற்றுமைத் தொகை மிகவும் அதிக மிருப்பின் , கடந்த 
கால இருப்புப் பட்டியலை ஒப்பு நோக்கின் , எக்கணக்கில் அதிக 
மாற்ற முள்ளது என்பதை உணரலாம் . அக்கணக்கை மீண்டும் 
ஆழ்ந்து ஆய்ந்தால் பிழை புலப்படலாம் . 


9. சென்ற ஆண்டு இருப்புகள் சரியாக இவ்வாண்டுக் கணக்கு 
களில் கொண்டுவரப் பட்டுள்ளனவா என்று சரிபார்க்கவேண்டும் . 


| 


இவ்வாறு மேற் கொள்ளும் முயற்சிகள் ஏற்பட்ட பிழையை 
உணர்த்தவில்லை யெனில் , சென்ற அதிகாரத்தில் விளக்கியவாறு 
அவ்வேற்றுமைத் தொகையை இடைநிலைக் கணக்கிற்கு ( Suspense 
aceount) எடுத்துச் செல்ல வேண்டும் . பின்னர் எல்லாக் கணக்கு 
களும் மீண்டும் சரிபார்க்கப்படும் போழ்து பிழைகள் வெளிப்படும் . 
அப்பொழுது திருத்தப் பதிவுகள் செய்வது மூலம் - இடைநிலைக் 
கணக்கை முடித்துக் கொள்ளலாம் . 


. 


இருப்புப் பட்டியலின் பயன்கள் 


1 


AL 


இருப்புப் பட்டியலின் கூட்டுத் தொகைகள் சமமாக இருப்பின் , 

, 
கணக்குகள் சரிவர எடுத்தெழுதப் பட்டுள்ளன என்பதை அறிந்து 
கொள்ளலாம் . அல்லது இல்லையெனில் பிழைகள் ஏற்பட்டு 
விட்டன என்பதை, யுணர்ந்து அவற்றைக் கண்டு பிடிக்கலாம் . 
பிழைகளைத் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை இருப்புப் பட்டியல் 
நல்குகிறது . 


குறிப்பிட்ட காலத்திற்குப் பின் குறிப்பிட்ட நாளில் கணக்கு 
களின் நிலையுணரலாம் . குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ந்த நடவடிக் 
கைகளின் தொகுப்பை அறிய இது உதவுகிறது . செய்த கொள் 
முதல் , விற்பனை முதலியவற்றை உணரலாம் . 

கடந்த ஆண்டுகளின் நிலையுடன் ஒப்பிட்டு இவ்வாண்டின் 
வியாபாரப் போக்கை அறிந்து கொள்ள முடிகிறது . விற்பனை கூடி 
யுள்ளதா , குறைந்துள்ளதா என்பதை உணரலாம் . 

குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்டது ஆதாயமா , இழப்பா 
என்பதை இலாப நட்டக் கணக்குத் தெளிவாக்குகிறது . வியாபா 
ரத்தின் இருப்பு , நிலையை - நிதிநிலையை இருப்பு நிலைக் குறிப்பு 
தெரிவிக்கிறது . இவற்றைத் தயாரிப்பதற்கு 

ஆதாரமாக 
விளங்குவது இருப்புப் பட்டியலே . 

இதுகாறும் விளங்கியவற்றின் துணைகொண்டு கீழக்கண்ட 
கணக்கைச் செய்யலாம் , 


இருப்புப் பட்டியல் 


எடுத்துக் காட்டு 34 : 


செங்கோடனின் 


1-7-1971 - ல் 
வாறிருந்தன . 


இருப்புகள் 


கீழ்க்கண்ட 


கையிருப்பு ரொக்கம் ரூ . 547 ; மனைத்துணைப் பொருள்கள் 
ரூ .1,750 ; தட்டெழுத்துப் பொறி ரூ . 950 ; கட்டடம் ரூ . 15,800 ; 
சரக்கிருப்பு ரூ . 9,500 ; கடனாளிகள் : பெரியண்ணன் ரூ . 1,300 ; 
சின்னுசாமி ரூ . 570 ; செல்லக்கனி ரூ . 3,500 . 


பொறுப்புகள் : வங்கி மேல்வரைப்பற்று ரூ . 2,800 ; கடனீந் 
தோர் : அபுபேக்கர் ரூ . 3,750 ; நஞ்சுண்டான் ரூ . 2,310 . 


சூலைத் திங்கட்கான நடவடிக்கைகள் கீழ்க்கொடுக்கப் பட்டுள் 
ளன . அவற்றை உரிய துணையேடுகளில் பதிந்து , பேரேட்டுக் 
கணக்குகளில் எடுத்தெழுதி இருப்புக் கட்டுக . 31-7-1971- ற்கான 
இருப்புப் பட்டியலையும் தயார் செய்க , 


1971 
சூலை 1 பெரியண்ணனிடம் பெற்ற காசோலை ரூ . 290 

வங்கிக் கனுப்பப் பட்டது . அவர்க்களித்த 
தள்ளுபடி 
விற்பனை 


10 
325 


3 நஞ்சுண்டானிடம் 10 % தள்ளுபடியில் 
வாங்கிய சரக்கின் மதிப்பு 


2,500 


... 


100 


5 வங்கியிலிருந்து எடுத்தது 
நஞ்சுண்டானிடம் திருப்பியனுப்பிய 

சரக்கு 
6 சின்னுசாமியிடம் 5 % தள்ளுபடியில் 
விற்ற சரக்கின் மதிப்பு 


. 


30 ) 


500 


: 


1,875 


: 


7 செல்லக்கனியிடமிருந்து பெற்றது 
அவர்க்களித்த தள்ளுபடி 
பயணச் செலவு 


25 
50 


9 வாடகை காசோலை மூலம் பெற்றது 


.. 


100 


10 பழநிவேலனிடம் சரக்கு வாங்கியது 

ரொக்கக் கொள்முதல் 


2,000 
* 300 


264 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


500 


... 


5 


.. 


... 


75 


வாடகைக்காகப் பெற்ற காசோலை வங்கியிற் 

செலுத்தப் பட்டது . 
11 அபுபேக்கருக்கு இரு திங்கள் தவணையில் 

செலுத்துவதாக எழுதிக் கொடுத்த 

கடனுறுதிச் சீட்டு 
12 பெரியண்ணனிடம் காசோலை பெற்றது 

ரூ . 295 ; அவர்க்களித்த தள்ளுபடி 

( காசோலை வங்கியிற் செலுத்தப் பட்டது . ) 
13 பழநிவேலனிடம் திருப்பியனுப்பிய சரக்கு 
15 முத்துசாமியிடம் 8 % தள்ளுபடியில் 

விற்றது 
16 விற்பனை 
17 ரூ . 20 ) ரொக்கங் கொடுத்தும் ரூ . 500 - க்குக் 

காசோலை விடுத்தும் சரக்கு வாங்கியது 
முத்துசாமி திருப்பியனுப்பிய சரக்கு 

( தள்ளுபடி போக ) 
18 பெரியண்ணனிடம் பெற்ற காசோலைக்குப் 

பணமறுக்கப்பட்டதாகத் திரும்பி வந்தது . 
உரிமையாளர் செங்கோடன் தன் வீட்டுச் 
செலவுக்கென காசோலை மூலம் எடுத்துக் 


900 


... 


. 


... 


750 


... 


100 


... 


கொண்டது 


200 


300 


... 


19 நஞ்சுண்டானிடம் வாங்கிய சரக்கு 
20 நஞ்சுண்டான் மூன்று திங்கள் தவணையில் 

செலுத்தக் கோரி எழுதிய ரூ . 500 - க்கான 
உண்டியலை சேலம் இந்தியன் வங்கியில் 
செலுத்துவதாக ஏற்றது . 


300 


... 


22 இரு திங்கள் தவணையில் செலுத்தக் கோரி 

எழுதிய ரூ . 300 - க்கான உண்டியலைப் 
பெரியண்ணன் ஏற்றுத் தந்தது . 

மனைத்துணைப் பொருளை விற்றது 
23 செல்லக்கனி ஏற்றுத் தந்த ஒரு திங்கள் 
தவணை உண்டியல் 
மதுரை வங்கி தூத்துக்குடியில் செலுத்து 
வதாக ஏற்கப்பட்டிருந்தது . 


1,500 


... 


இருப்புப் பட்டியல் 


265 


24 செங்கோடன் மேலுங் கொண்டு வந்த 

முதல் ரூ . 4,000 வங்கியிற் செலுத்தப் பட்டது . 
25 அபுபேக்கருக்குக் கொடுத்த காசோலை 

பெற்ற தள்ளுபடி 
27 சைக்கிள் காசோலை விடுத்து வாங்கியது 


3,200 

50 


750 


30 விற்பனையில் பெற்ற ரொக்கம் 

காசோலை 
( காசோலை வங்கிக் கனுப்பப் பட்டது ) 


500 
1,500 


31 செங்கோடன் தன் வீட்டிற்குச் சரக்கிலிருந்து 

எடுத்துக் கொண்டது 
31 வங்கியிற் செலுத்தியது 


300 


3,280 


விடை : 


பே 


குறிப்பேடு 


பற்று 
ரூ 


வரவு 


CCCCCCCC 


547 
1,750 

950 
|15,800 
9,500 
1,300 

5701 
3,500 


1971 
சூலை 1. ரொக்கம் 

மனைத்துணைப் பொருள்கள் 
தட்டெழுத்துப் பொறி 
கட்டடம் 
சரக்கிருப்பு 
பெரியண்ணன் 
சின்னுசாமி 
செல்லக்கனி 
வங்கி மேல்வரைப் பற்று 
அபுபேக்கர் 
நஞ்சுண்டான் 
முதல் கணக்கு * 
( மேற் கண்ட சொத்துகளையும் 
பொறுப்புகளையும் கணக்கிற் 

கொண்டு வர . ) 
சூலை 31 

எடுப்புக் க / கு 

கொள்முதல் க / கு 
( செங்கோடன் , தன்வீட்டிற்காகச் 
சரக்கிலிருந்து எடுத்துக் கொண் 
டது . ) 


2,800 
3,750 

2,3101 
|25,057 


3001 


300 


* சொத்துகளிலிருந்து , பொறுப்புகளைக் கழித்து வருந் தொகை 
முதல் என்று கொள்ளப்பட்டது . 


செங்கோடனின் 


ரொக்கஏடு 


ர.பே.தள்ளுரொக்கம் 


சா.பே.தள்ளுரொக்கம்வங்கி 


நாள் 


விவரம் 


ப. 


தாள் 


ரொக 


விவரம் 


படி, 


எ. 


ரூ 


மு 


எ 


எ 


ம 


U 


547 


2.800 

100 


10 


290 


எ 


325 

100 1,875 100 


50 
300 100 200 


25 


1971 லை1இருப்புகீ/கொ 

5ரொக்கம் 7பயணச்செலவு 10கொள்முதல் 10வங்கி 17கொள்முதல் 18பெரியண்ணன் 

எடுப்பு 25அபுபேக்கர் 27சைக்கிள் 31வங்கி 

இருப்புகீ/இ 


1971 சூலை1இருப்புகீ/கொ 

பெரியண்ணன் 

விற்பனை 5. 

வங்கி 

செல்லக்கனி. 9 வாடகை 
10 

ரொக்கம் 12பெரியண்ணன் 16விற்பனை 22மனைத்துணைப்பொருள் 24 30விற்பனை 31ரொக்கம் 


500 


5 


100 295 


5 


295 200 3,200 750 


50 


750 300 


முதல் 


|3,280 

567 


500 


1,620 


4,000 1,500 3,280 9,465 


- 


40 


|4,497 


55|-|4,497/ 


|9,465 


இருப்புகீ/கொ 


567 


1.620 


/ 


இருப்புப் பட்டியல் 


267 


கொள்முதல் குறிப்பேடு 


பே , ப . 


தொகை 


நாள் 


விவரம் 


| 


1971 
சூலை 3 நஞ்சுண்டான் 

10 பழநிவேலன் 
19 நஞ்சுண்டான் 


2,250 
2,000 

300 


4,550 


- 


விற்பனைக் குறிப்பேடு 


பே . 


வெ . 
இ . 


தொகை 


நாள் 


விவரம் 


1971 
சூலை 6 

15 


சின்னுசாமி 
முத்துசாமி 


475 
828 


1,303 


-- 


கொள்முதல் திருப்ப ஏடு 


பே . ப . தொகை 


நாள்) 


விவரம் .. 


எ . 


1971 
சூலை 5 நஞ்சுண்டான் 

13 | பழநிவேலன் 


270 
75 


3451 


வரவுடையஉண்டியல்ஏடு 


தொகை 


வரிசை 


பே 
எவரிடமிருந்து 
பெறப்பட்டது 


நாள் 


விடுநர் 


ஏற்குநர் 


எண் 


ரொ. ப.குறிப்பு எ. 


செலுத்து 

உண்டி 

யல் மிடம் 

கெடு தவணைக் நாள் கலம் 

நாள் சூலை.221 

செப். 2திங்கள்25 


T 


எ 


ரூ 


1971 


1 


சூலை.22) 


பெரியண்ணன் 


தாமே 


பெரியண்ணன் 


- 


300 


2 


23 


செல்லக்கனி 


ஆக 


1,500 


1, 


செல்லக்கனிமதுரைவங்கிசூலை,23]1 

தூத்துக்குடி 


26 


1,800 


செலுத்தவேண்டியஉண்டியல்ஏடு 


ரொ. 


எவருக்குக்பே. வரிசைநாள்கொடுத் 

தோம் 


பெறுநர் 


உண்டி 

தவ செலுத்துமிடம் யல்ணைக் 

காலம் 


தொகை 


குறிப்பு 


கெடு நாள் 


எண் 


நாள் 


எ. 


கு 


500 


1 


1971 சூலைஅபுபேக்கர் 11 20நஞ்சுண் 

டான் 


அபுபேக்கர் 

சூலை,112திங்கள்செப்.14 மஞ்சுண்இந்தியன்வங்கிசூலை.20/3அக்.23| டான் 

சேலம் 


2 


500 1,000 


இருப்புப் பட்டியல் 


269 


விற்பனைத் திருப்ப ஏடு 


பே , 


வ.கு. 


நாள் 


விவரம் 


தொகை 
ரூ . 


1971 
சூலை 17 


முத்துசாமி 


100 


| 


பேரேட்டுக் கணக்குகள் 
மனைத்துணைப் பொருள் கணக்கு 


1971 


ஒரு 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


1,750 


சூலை 22 ரொக்கம் 


300 


31 ) இருப்பு 


1,450 


1,750 


1,750 


க .1 


1,450 


இருப்பு 
கீ / கொ 


தட்டெழுத்துப் பொறிக் கணக்கு 


1971 
சூலை 1 ) இருப்பு 

கீ / கொ 


950 


1971 
சூலை 31 இருப்பு 


950 


ஆக .1 ) இருப்பு 

ககொ 


950 


270 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கட்டடக் கணக்கு 


+ 


1971 
சூலை 1 | இருப்பு 

கீ / கொ 


1971 
| 15,800- சூலை 31 இருப்பு 


15,800 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


| 15,800 


( தொடக்க ) சரக்கிருப்புக்கணக்கு 


ரூ . 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


9,500 


1971 
சூலை 31 இருப்பு 

கீஇ 


9,500 


9,500 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 





பெரியண்ணன் 


1971 


1971 
சூலை 1 வங்கி 

- தள்ளுபடி 


290 
10 


1,300 


சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


வங்கி . 


295 

5 


தள்ளுபடி 


Si41 


12 வங்கி 

295 .. 
தள்ளுபடி 
22- வரவுடைய 

உண்டியல் . - 300 
31 இருப்பு 

700 


ITTIT 


I 


1,600 


1,600 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


700 


இருப்புப் பட்டியல் 


271 


சின்னுசாமி 


1971 
சூலை 11. இருப்பு 

கீ / கொ 
6 விற்பனை 


1971 
சூலை 31 இருப்பு 


570 


1,045) 


475 


23 


1,045 


1,045 


1,045 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


செல்லக்கனி 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


3,500 


1971 
சூலை 7 ரொக்கம் 

தள்ளுபடி 
சூலை 23 வரவுடைய 

உண்டியல் 
31 ) இருப்பு 


ரூ . 
1,875 

25 


23 


1,500 

100 
3,500 


3,500 
100 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


அபுபேக்கர் 


500 


1971 
சூலை 1 ) இருப்பு 

கீ / கொ 


3,750 


- 


1971 
சூலை11 செலுத்த 

வேண்டிய 

உண்டியல் 
25 ) வங்கி 

தள்ளுபடி 


3,200 


50 


3,750 


3,750 


272 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நஞ்சுண்டான் 


ரூ . 
270 


ரூ . 
2,310 


1971 
சூலை 5 கொள் 

முதல் 
திருப்பம் 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 
3 கொள் 


2,250 


500 


முதல் 


3 . 


19 கொள் 


300 


20 | செலுத்த 

வேண்டிய 

உண்டியல் 
31) இருப்பு 

கீ / இ 


முதல் 


4,090 
4,860 


4,860 
4,090 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


பழநிவேலன் 


75 


1971 
சூலை 13 | கொள் 

முதல் 
திருப்பம் 


1971 
சூலை 10 ) கொள் 

முதல் 


ரூ . 
2,000 


1,925 


12 


31 ) இருப்பு 

கீ | இ 


2.000 


2,000 


ஆக . 11 


1,925 


இருப்பு 
கீ / கொ 


முத்துசாமி 


1971 
சூலை 15 | விற்பனை 


828 


100 


1971 
சூலை 17 விற்பனைத் 

திருப்பம் 
31 ) இருப்பு 


728 


828 


828 


- 


728 


ஆக . 11 இருப்பு 

கீ / கொ 


இருப்புப் பட்டியல் 


2 


273 


வரவுடைய உண்டியல் கணக்கு 


1971 
சூலை 31 பல்வகை 


1,800 


1971 
சூலை 31 இருப்பு 

கீ / இ 


ரூ . 
1,800 


- 


1,800 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


செலுத்த வேண்டிய உண்டியல் கணக்கு 


1971 
சூலை 31 ) இருப்பு 


1,000 


1971 
சூலை 31 பல்வகை 


ரூ . 
1,000 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


1,000 


முதல் கணக்கு 


. 


1971 
சூலை 31 இருப்பு 

W / இ 


1971 ) 
சூலை 1 இருப்பு 
24|கீ / கொ 
வங்கி 


25,057| 


29057 


4,000 


29057 


29,057 


ஆக . 1 இருப்பு 


கீகொ 


29,057 


க -18 


21.4 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுப்புக் கணக்கு 


200 


1971 
சூலை 18 வங்கி 
31 கொள் 

முதல் 


1971 
சூலை 31 இருப்பு 

கீ / இ 


500 


300 


500 


500 


ஆக. 1 இருப்பு 

கீ / கொ 


500 


கொள்முதல் கணக்கு 


1971 
சூலை 10 ரொக்கம் 
, 17 ரொக்கம் 

வங்கி 
31 ) பல்வகை 


ரூ . 
300 
200 

500 
4,550 


1971 
சூலை 31 | எடுப்பு 

இருப்பு 


ரூ . 

300 
5,250 


|| 


5,550 


ஆக . 1 ) இருப்பு 

கீ / கொ 


5,5504 
5,250 


விற்பனைக் கணக்கு 


ஸ்ரீ , 


1971 
சூலை 31) இருப்பு 


4,378 


1971 
சூலை 1 ரொக்கம் 
16 ரொக்கம் 
30 ரொக்கம் 

வங்கி 
31 பல்வகை 


ரூ . 
325 
750 

500 
1,500 
1,303 


4,378 ) 


4,378 


- 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


4,378 


இருப்புப் பட்டியல் 


215 


கொள்முதல் திருப்பக் கணக்கு 


1971 
சூலை 31 ) இருப்பு 

கீ / இ 


1971 1 
சூலை 31 பல் வகை 


345 


- 


345 


ஆக . 1 ) இருப்பு 

கீ / கொ 


345 


விற்பனைத் திருப்பக் கணக்கு 


1971 
சூலை 31 பல்வகை 


ரூ . 
100 


1971 
சூலை 31 ) இருப்பு 


100 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


100 


வாடகைக் கணக்கு 


1971 
சூலை 31 | இருப்பு 


100 


1971 
சூலை 9 ரொக்கம் 


100 


100 


| 


ஆக, 1 இருப்பு 

கீ / கொ 


216 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பயணச் செலவுக் கணக்கு 


1971 
சூலை 7 ரொக்கம் 


1971 
சூலை 31 இருப்பு 


ரூ . 
50 


50 


50 


ஆக . 1. இருப்பு 

கீஇ 


சைக்கிள் கணக்கு 


1971 
சூலை 27 வங்கி 


ரூ . 
750 


1971 
சூலை 31 ) இருப்பு 


ரூ . 
750 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


750 


தள்ளுபடிக் ( அளித்தது ) கணக்கு 


1971 
சூலை 31 பல்வகை 


40 


1971 
சூலை 31 ) இருப்பு 


40 


ஆக . 1 இருப்பு 

கீ / கொ 


40 


277 


இருப்புப் பட்டியல் 

ஈட்டிய தள்ளுபடிக் கணக்கு 


1971 
சூலை 31 ) இருப்பு 


1971 
சூலை 31 | பல்வகை 


ரூ . 
55 


55 


- 


55 


ஆக 1 ) இருப்பு 

கீ / கொ 


30-7-1971 -க்கான செங்கோடனின் இருப்புப் பட்டியல் 


வரி 
சை 
எண் 


கணக்கின் பெயர் 


பே . 
ப .. ( பற்றி 
எ . ருப்பு 


விருப்பு 


ரொக்கம் 


.. 


567 


2 வங்கி 


.. 


1,620 


3 மனைத்துணைப் பொருள்கள் 


1,450 


4 தட்டெழுத்துப் பொறி 


... 


950 


5 கட்டடம் 


... 


| 15,800 


6 தொடக்க சரக்கிருப்பு 


... 


9,500 


7 வரவுடைய உண்டியல் 


1,800 


18 செலுத்த வேண்டிய உண்டியல் ... 


நீ 


1,000 


| 


9 முதல் 


|29,057 


10 எடுப்பு 


500 


11 கொள்முதல் 


5,250 


4,378 ) 


12 விற்பனை 
13 கொள்முதல் திருப்பம் 


345 ) 


... 


178 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பே . 


வரி 
சை 

கணக்கின் பெயர் 
எண் 
14 விற்பனைத் திருப்பம் 


ப. பற்றி 
ருப்பு 
100 


வர 
விருப்பு 


15 வாடகை 


100 


16 பயணச் செலவு 


50 


17 சைக்கிள் 


750 


-18 |தள்ளுபடி அளித்தது 


40 


- 


19 ஈட்டிய தள்ளுபடி 


55 


20 கடனாளிகள் +1 


21 |கடனீந்தோர் +2 


6,015 


- 


... 


2,573 


140,950 


40,950 


விளக்கம் : 


கடனாளிகள் +1 


நம்மிடம் கடனுக்குச் சரக்கு வாங்கியவர்கள் . இவர் 
களுடைய கணக்குகள் காட்டும் இருப்புகளை ஒன்றாய்த் திரட்டின் , 
கடனாளிகள் தொகை கிடைக்கும் . எடுத்துக் காட்டில் , கீழ்க்கண்ட 
வாறு இது கணக்கிடப்பட்டது . 


ரூ . 


பெரியண்ணன் 


700 


சின்னுசாமி 


1,045 


= 


செல்லக்கனி 


100 


முத்துசாமி 


728 


2,573 


கடனீந்தோர் +2 ; நம்மிடம் கடனுக்குச் சரக்கு விற்றவர்கள் . 
இவர்களின் கணக்குகள் காட்டும் இருப்புகளை ஒன்றாய்த் திரட் 


இருப்புப் பட்டியல் 


279 


டின் , கடனீந்தோர் தொகை கிடைக்கும் . எடுத்துக் காட்டில் , 
கீழ்க் காட்டியவாறு இது கணக்கிடப்பட்டது . 


நஞ்சுண்டான் 


4,090 


பழநிவேலன் 


1,925 


ரூ . 6,015 


வினாக்கள் 


1. இருப்புப் பட்டியல் என்றால் என்ன ? 

பயன்கள் யாவை ? 


அதனாலுறும் 


2. இருப்புப் பட்டியல் எவ்வகைப் பிழைகளை 

காட்டும் ? 


வெளிக் 


3. " இருப்புப் பட்டியல் சமமான கூட்டுத் தொகைகளைக் 

காட்டுவதாலேயே கணக்குகள் சரிவர எழுதப் பட்டுள்ளன 
என்று கொள்ளக் கூடாது ” -இக் கூற்று சரியா ? 


4. இருப்புப் பட்டியல் பற்று , வரவிருப்புகளின் கூட்டுத் 

தொகைகள் வெவ்வேறாக இருப்பின் எடுத்துக்கொள்ள 
வேண்டிய முயற்சிகள் யாவை ? 


பயிற்சி 
1. கீழ்க்கண்ட இருப்புகளிலிருந்து கீரனின் இருப்புப் பட்டி 

யலைத் தயார் செய்க . 


ரூ . 


தொடக்கச் சரக்கிருப்பு 


... 


8,500 


பல்வகை வரவு 


.... 


245 


கடன் பெற்றது 


4,500 


... 


பொறிவகை 


10,000 


மனைத்துணைப் பொருள்கள் 


1,200 


: 


280 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


. 


... 


35,750 


... 


750 


விற்பனை 
உட்திருப்பம் 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
வரவுடைய உண்டியல்கள் 
கொள்முதல் 
அளித்த தள்ளுபடி 
ஊதியம் 
கலி 


10,400 
7,320 
3,200 
20,180 

275 


... 


7,300 
2,500 
3,457 . 


... 


728 


செலுத்த வேண்டிய உண்டியல்கள் 
வெளித் திருப்பம் 
உள் சுமை கூலி 
எழுதுபொருள் செலவு 


125 


3701 


வாடகை 


1,200 
14,000 


முதல் - கணக்கு 


... 


2. கீழ்க்கண்ட இருப்புகள் மாறனின் 
1-4-1971 - ல் எடுக்கப்பட்டன . 


ஏடுகளிலிருந்து 


சொத்துகள் : கட்டடம் ரூ . 25,000 ; பொறிவகை ரூ . 10,000 ; 
மனைத்துணைப் பொருள்கள் ரூ . 3,000 ; கடனாளிகள் : நக்கீரன் 
ரூ . 2,000 ! நாவளன் ரூ .1,000 ; நம்பி ரூ . 1,500 ; நாயகம் ரூ 800 ; 
ரொக்கம் ரூ .280 ; வங்கி ரூ .4,200 ; பொறுப்புகள் : 
ரூ . 6,000 ; கடனீந்தோர் : தாளமுத்து ரூ . 2,100 ; தனிநாயகம் 
ரூ .1,870 ; தணிகைமலை ரூ .750 . 


கடன் 


1971 ஏப்ரல் திங்களுக்கான நடவடிக்கைகள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . அவற்றைத் துணையேடுகளில் பதிந்து , கணக்குகளில் 
எடுத்தெழுதி இருப்புக் கட்டுக . 30-4-71 - க்கான இருப்புப் பட்டி 
யலையும் தயார் செய்க . 


1971 
ஏப்ரல் . 1 தாளமுத்துக்குக் காசோலை மூலம் 

செலுத்தியது ரூ.1,080 . 
அவர் அவித்த தள்ளுபடி 


20 


இருப்புப் பட்டியல் 


281 


1971 


560 


500 


790 


... 

.. 


10 


100 


3501 


ரொக்க விற்பனை 
2 தணிகைமலையிடம் 10 % தள்ளுபடியில் 

வாங்கிய சரக்கின் மதிப்பு 
3 நாயகத்திடம் காசோலை மூலம் பெற்றது 

தள்ளுபடி அளித்தது 
5 தணிகைமலையிடம் திருப்பியனுப்பிய 

சரக்கு 
வங்கியிலிருந்து எடுத்தது 
நாயகத்திடம் பெற்ற காசோலை வங்கிக் 

கனுப்பியது . 
6 மாறன் தன் ஆயுள் காப்புறுதிக் கட்டணம் 

வங்கி மூலம் செலுத்தியது 
நம்பியிடம் 5 % தள்ளுபடியில் விற்ற 

சரக்கின் மதிப்பு 
9 விற்பனையில் பெற்ற ரொக்கம் 

காசோலை 


2001 


300 


340 


.. 


... 


360 


10 நாயகத்திடம் பெற்ற காசோலைக்குப் பண 

மறுக்கப் பட்டுக் காசோலை திரும்பி வந்தது . 
11 நான்மணியிடம் விற்ற சரக்கு 


350 


12 நான்மணி திருப்பியனுப்பிய சரக்கு 


... 


50 


300 


13 இருதிங்கள் தவணையில் செலுத்துமாறு 

எழுதிய உண்டியலை நான்மணி ஏற்றுத்தந்தது ... 
14 ஒரு திங்கள் தவணையில் தருவதாக 

நாயகம் எழுதிக் கொடுத்த கடனுறுதிச் சீட்டு 
ரூ . 300 ரொக்கம் கொடுத்தும் ரூ . 200 - க்குக் 

காசோலை விடுத்தும் வாங்கிய சரக்கு . 
15 தமிழ்மணியிடம் 5 % தள்ளுபடியில் 

வாங்கிய சரக்கின் மதிப்பு 


800 


1,000 


17 தட்டெழுத்துப் பொறி காசோலை விடுத்து 
வாங்கியது 


1,800 


282 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


18 மூன்று திங்கள் தவணையில் செலுத்துமாறு 

தனி நாயகம் எழுதிய ரூ . 1000 - க்கான 
உண்டியலைச் சென்னையில் உள்ள ‘ கடலூர் 

வங்கியில் செலுத்துவதாக ஏற்றுத் தந்தது . 
21 விளம்பரத்துக்கெனச் சரக்கிலிருந்து மாதிரியாகக் 

கொடுத்தது - 


200 


கழிவுபெற்றது 


100 


தாளமுத்துவிடம் 5 % தள்ளுபடியில் விற்றது 


800 


24 வாடகை கொடுத்தது 


150 


.... 


25 தாளமுத்துவிட மிருந்து திரும்பி வந்த சரக்கு 


100 


26 கொள்முதல் 


360 


27 பார்வைக்குப் பின் 60 நாள் தவணையில் 

செலுத்தக் கோரி எழுதிய உண்டியலை 
இன்று தாளமுத்து ஏற்றுத் தந்தது 


1,665 


... 


29 மேசை, நாற்காலி , புதியதாக காசோலை 

விடுத்து வாங்கியது 


250 


... 


30 கடனடைத்தது ( காசோலை விடுத்து ) 


1,000 


3. கீழ்க் கொடுக்கப்பட்ட இருப்புகள் 30-9-1971 - க்குரியவை . 
அவற்றிலிருந்து அந்நாளுக்கான இருப்புப் பட்டியல் தயார் செய்க . 


முதல் கணக்கு 


20,680 


எடுப்புக் கணக்கு 


2,400 


10,700 


கொள்முதல் 
விற்பனைச் செலவு 


.. 


300 


வாடகை 


1,100 


ஈட்டுறுதி 


( arsinan 


250 


: 


கடனாளிகள் 


7,540 


இருப்புப் பட்டியல் 


283 


2,375 


: 


350 


." 


270 


-- 


1,250 ) 


வரவுடைய உண்டியல்கள் 
கொள் முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
கழிவுபெற்றது 
இலாப ஈவு 
தொடக்கச் சரக்கிருப்பு 
முதலீடு 
கூலியும் ஊதியமும் 


120 


: 


5,400 


2,000 


: 


3,700 


எழுது பொருள்கள் 


• 375 


பொதுச் செலவு 


250 


விற்பனை 


. 


18,760 
9,500 


கடனீந்தோர் 


கடன் பெற்றது 


6,500 


லாரி 


20,500 


4. கீழே தரப்பட்டுள்ள இருப்புப் பட்டியல் தவறாகத் 
தயாரிக்கப் பட்டுள்ளது . அதனைச் சரி செய்க , 
- பற்றிருப்புகள் 

வரவிருப்புகள் , 


. 


3,200 வரவுடைய 


கொள் முதல் ... 10,400 விற்பனை 

... 14,670 
கொள்முதல் திருப்பம் 400 விற்பனைத் 
மனைத்துணைப் பொருள் ... 2,700 திருப்பம் 

200 
செலுத்த வேண்டிய 
உண்டியல்கள் 

உண்டியல்கள் 2,200 
சைக்கிள் 560 முதல் 

10,165 
ஊதியம் 2,400 எடுப்பு 

1,200 
விளம்பரம் 

500 கடன் பெற்றது 2,300 
இலாப ஈவு 

120 வெளிச்சுமை கூலி ... 370 


... 


: 


284 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


உள்சுமை கூலி 


100 தள்ளுபடி 


... 


... 


250 


3,000 


ரொக்கம் 

275 

அளித்தது 
வங்கி மேல்வரைப்பற்று ... 3,200 முதலீடு 
தள்ளுபடி பெற்றது 

300 
கட்டடம் 

10,200 


34,355 


34,355 


10. வாணிகக் ( வியாபாரக் ) கணக்கு 

( Trading Account ) 


தொழில் தொடங்கத் தூண்டிய இலாப நோக்கு ஈடேறி 
விட்டதா, நடத்தி வரும் வணிகம் நலியாது வளர்ந்தோங்கும் 
வாய்ப்புள்ளதா , என்பவற்றிற்கு விடை பகர்வதே இறுதிக் 
கணக்குகளாகும் . வியாபாரக் கணக்கு என்று பரவலாக அழைக் 
கப்படும் வாணிகக் கணக்கு தயாரிக்கும் முறையையும் நோக்கத் 
தையும் இவண் காண்போம் . 


கணக்குகள் சரிவர எடுத்தெழுதப் பட்டுள்ளனவா என்பதை 
இருப்புப் பட்டியல் காட்டுகிறது என்று முன்னரே பார்த்தோம் . 
இருப்புப் பட்டியலில் இடங் கொண்டுள்ள கணக்குகள் ஆள்சார் 
கணக்குகளாகவும் சொத்துக் கணக்குகளாகவும் பெயரளவுக் 
கணக்குகளாகவும் இருக்கலாம் . சரக்கு வாங்கி விற்பதில் ஏற்படும் 
ஆதாயம் அல்லது நட்டத்தை விளக்கும் நோக்குடன் தயாரிப்பது 
வாணிகக் கணக்காகும் . எனவே , இருப்புப் பட்டியலில் காணப் 
படும் கணக்குகளுள் சரக்கு பற்றிய கணக்குகளையும் அதன் மீது 
நேரடியாகச் செய்த செலவுக் கணக்குகளையும் மட்டுமே வாணிகக் 
கணக்கிற் கொண்டு வருவோம் . வாணிக 

இலாப நட்டக் 
கணக்குகளை விளக்குமுன் அவைகளில் எழுதவேண்டிய நடை 
முறைச் செலவினக் கணக்குகளையும் நடைமுறை வரவினக் கணக்கு 
களையும் ஆய்தல் நன்று . 


மூலதனச் செலவிற்கும் நீடைமுறைச் செலவிற்கு முள்ள 
வேறுபாடு ஒரு அடிப்படை வேறுபாடாகும் . இறுதிக் கணக்குகள் 
நடைமுறைச் செலவினங்களையும் வரவினங்களையு மட்டிலுமே 
உள்ளடக்கியிருக்க வேண்டும். மூல தனச் செலவினங்களை நடை 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


முறைச் செலவாகவோ அல்லது மாற்றியோ கொண்டு விட்டால் 
உண்மையான இலாப நட்டத்தைக் கணக்குகள் காட்டா . 
அவ்வாறே மூலதன வரவுகளும் செலவினங்களும் இக் குறிப்பில் 
இடம் பெற வேண்டியவை . இதில் தவறு ஏற்படினும் இக்குறிப்பு 
உண்மையான நிதிநிலையை உணர்த்தாது . எனவே , ஒரு செலவு 
நடைமுறைச் செலவா , மூலதனச் செலவா என்பதையும் , ஒரு 
வரவு நடைமுறைச் வரவா , மூலதன வரவா 

என்பதையும் 
ஐயத்திற்கிடமின்றி அறிந்து கொள்ளுதல் நலம் பயக்கும் . 


மூலதனச்செலவினம் ( Capital Expenditure ) 

வருவாய் ஈட்டும் விருப்புடன் தொழிலில் பயன்படுத்தும் 
பொருட்டுச் சொத்துகள் வாங்குவது மூலதனச் செலவாகும் . 
விற்கும் நோக்குடன் இவை வாங்கப்படுவதில்லை என்பது புலனாகும் . 
கட்டடம் , எந்திர தளவாடங்கள் , கார் , மனைத்துணைப் பொருள்கள் , 
கருவிகள் போன்றவற்றை வாங்கிச் செலவிடுவதை மூலதனச் 
செலவென்கிறோம் . இருக்கின்ற சொத்து ஒன்றைச் சிறந்த 
முறையில் பயன்படும் வண்ணம் மாற்றியமைக்கும் செலவையும் 
இதிலடக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : கட்டட மொன்றை மாற்றியமைக்குஞ் 
செலவு . எந்திரம் ஒன்றை நிறுவ ஆகுஞ் செலவும் மூலதனச் 
செலவே , சொத்து ஒன்றை வாங்கக் கொடுக்கும் வழக்குரைஞர் 
கட்டணம் தொழில் வல்லுநர் கட்டணம் . போன்றவையும் இதன் 
பாற் படுவனவேயாகும் . 


நடைமுறைச் செலவினங்கள் ( Revenue Expenditure ) 

தொழில் நடத்துவதில் ஏற்படும் செலவுகள் அனைத்தையும் 
இது குறிக்கும் . ஊதியம் , சுமைகூலி , கூலி , வாடகை , விளம்பரம் , 
கொள் முதல் போன்றவை . 


யான 


எடுத்துக் காட்டுகள் : சொத்துகளின் பயன்படுந்திறனை 
அதிகரிக்காமல் பராமரிப்புக்காகுஞ் செலவு நடைமுறைச் செலவே 
யாகும் . பொருள் தயாரிப்பதாயிருப்பின் , தயாரிப்புக்குத் தேவை 

உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய - செலவினங்களும் 
இதிலடங்கும் . 

எடுத்துக்காட்டு : 

நீர் , எரிவளி போன்றவை . பிறர்க்கு அளிக்கும் தள்ளுபடி , 
கழிவு போன்றவற்றையும் இச் சொல் உணர்த்தும் . நாம் பெற்ற 
பணிக்காகக் கழிவு போன்றவற்றைக் கொடுக்கிறோம் . 


செல்வ 
வாணிகக் கணக்கு 

287 
கீழ்வருவன நடைமுறைச் செலவினங்களாகும் : 
1. மேல் விளக்கியவாறு , தொழில் அல்லது வியாபாரம் 
நடத்தும் செலவுகள் . ( வாடகை , ஊதியம் , கூலி , ஈட்டுறுதி , 
விளம்பரம் போன்றவை . ) 

2. வாங்கிய சொத்துகளைத் தொழிலில் பயன்படுத்தும் 
நிலையில் வைத்திருக்க ஆகும் செலவு - இவை பராமரிப்புச் செலவு 
களாகும் . அவ்வப் பொழுது ஏற்படும் பழுது பார்க்கும் செலவும் 
புதுப்பிக்கும் செலவுகளும் இதிலடங்கும் . 

3. விற்கும் நோக்குடன் வாங்கும் சரக்கு . 

4. உற்பத்தித் தொழிலில் தேவையான கச்சாப் பொருள்கள் , 
பண்டங்கள் , வெப்பச் செலவு , எரி பொருள் செலவு , மின் செலவு 
போன்றவை . 

5. ஆலையில் பணிபுரிவோர்க்குக் கொடுக்கும் கூலி , அலுவலகப் 
பணிபுரிவோர்க்குத் தரும் ஊதியம் போன்றவை . 

6 . பல்வகை முகவர்கட்கு ( Agents ) அளிக்கும் கழிவுத் 
தொகைகளும் , பிற விநியோக விற்பனைச் செலவுகளும் . 

தொழிலில் பயன்படும் சொத்துகள் ஆண்டுகள் செல்லச் 
வதாலும் இம் மதிப்பிழப்பு ஏற்படலாம் . ஆக , தேய்மானம் 
போன்ற நட்டங்கள் . 


வாங்கியிருப்பின் , தரவேண்டிய வட்டி ; சொத்து ஒன்றை 
விற்பதால் ஏற்படும் நட்டம் போன்றவை . 


சட்டச் செலவு . இது சாதாரணமாக நடைமுறைச் செலவாயி 
னும் , சொத்து ஒன்றை வாங்கும் போழ்து மேற்கொள்ளும் இச் 
செலவு மூலதனச் செலவேயாகும் . 


பழுது பார்க்குஞ் செலவு : இது ஒரு நடைமுறைச் செலவே . 
ஆனால் , பழைய பொறி ஒன்றை வாங்கி அது பயன்படுமாறு 
செய்யும் பழுது பார்க்கும் செலவு மூலதனச் செலவேயாகும் . 


சுமைகூலி , கப்பல் , இரயில் கட்டணம் : சாதாரணமாக 
நடைமுறைச் செலவினங்களாகக் கருதப்படினும் , 


இசங்கு 


288 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வாங்கிய சொத்துகளைக் கொண்டுவரக் கொடுக்கும் இவ்வகைச் 
செலவுகளை மூலதனச் செலவாகளே கொள்ள வேண்டும் . 


அமைப்புச் செலவுகள் ( Formation or Preliminary Expenses ) : 
கூட்டுப் பங்குக் கம்பனி ஒன்றை அமைக்க ஆகுஞ் செலவு இது . 
இதை மூலதனச் செலவாகக் கொண்டு இருப்பு நிலைக்குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் காட்டலாம் . ஆனால் , சில ஆண்டுகளில் 
இதனைக் கணக்கினின்றும் நீக்கிட வேண்டுமாகையால் ஒவ்வோ 
ராண்டும் குறிப்பிட்ட , தொகையைக் இக் கணக்கில் நடைமுறைச் 
செலவாகக் கருதி எழுத வேண்டும் . பங்குகளை விற்கப் பங்கு முகவர்க் 
குத் தரும் கழிவு , கடன் பத்திரங்களை ( Debentures ) விற்க ஆகும் 
செலவு போன்றவற்றையும் மூலதனச் செலவாகவே கொள்ளலாம் . 


நெடு நாள் பயன்தரு செலவு ( Deferred Revenue Expenditure ): 
ஒரு நடைமுறைச் செலவிற்கு மிகவும் அதிகமான தொகை செல 
வழிக்கப் படுவதாகவும் , அதன் பயன் செலவழிந்த ஆண்டுக்கு 
மட்டுமின்றிப் பின்வரும் ஆண்டுகட்கும் உரியது எனில் , அச் செலவு 
முழுவதையும் செலவழிந்த ஆண்டுக்கு மட்டும் உரிய செலவு என்று 
நடைமுறைக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லுதல் தவறு . எத்துணை 
ஆண்டுகட்கு அப் பயன் கிட்டும் என்று கருதுகிறோமோ அத்துணை 
ஆண்டுகட்கும் அச் செலவினைப் பகுத்துக் கொள்ளலாம் . இவ்வாறு 
சாதாரணமாக நடைமுறைச் செலவாக உள்ளது மூலதனச் செல 
வாகக் கருதப்படுகிறது . இதனையே நெடுநாள் பயன் தரு நடை 
முறைச் செலவென்கிறோம் . மிகவும் அதிகமாகச் செலவழியும் 
விளம்பரச் செலவு , கம்பனி தொடக்கச் செலவு , பங்கு திரட்ட 
ஆகுஞ் செலவு , ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்குத் தொழிலை 
மாற்றுவதற்கு ஆகுஞ் செலவு போன்றவற்றை இதற்கு எடுத்துக் 
காட்டுகளாகக் கூறலாம் . 


மூலதன வரவும் நடைமுறை வரவும் ( Capital Receipts and 
Revenue Recepits ) : - 


வியாபாரம் நடத்துவதில் பெறும் வரவினங்களை இச் சொல் 
உணர்த்தும் , சரக்கு விற்பனையில் பெறும் தொகையும் , வாடகை , 
வட்டி பெறுவது , தள்ளுபடி பெறுவது போன்றவற்றை எடுத்துக் 
காட்டுகளாகக் கூறலாம் . ஆனால் , சொத்து ஒன்றை விற்பதால் 
கிடைக்கும் தொகை மூலதன வரவெனப்படும் . நம்மிடமுள்ள 
கட்டடம் ஒன்றை ரூ . 50,000 - க்கு விற்கும் போழ்து , கட்டடம் 
என்ற சொத்துக்கு மாறாக ரொக்கம் ரூ . 50,000 அதிகரித்துள்ளது . 
சொத்தை விற்கும் போழ்து ஏற்படும் ஆதாயம் நடைமுறை வர 


வாணிகக் கணக்கு 


289 


வாகும் ; அப்பொழுது ஏற்படும் நட்டம் நடைமுறைச் செலவாகும் . 
கடன் வாங்குவது மூல தன வரவாகும் . ) 


எடுத்துக்காட்டுகள் : 

கீழ்க் கொடுக்கப்பட்டவற்றில் எது , மூலதனச் செலவு , எது 
நடைமுறைச் செலவு எனக் காரணங்களுடன் விளக்குக. 


1. பழைய லாரி ஒன்றை வாங்கிப் பழுது பார்ப்பதற்கும் , 
வண்ணம் பூசுவதற்குமான செலவு . 


* 2 . பொறி ஒன்றை நிறுவ , தொழிலாளர்களுக்குக் கொடுத்த 
கூலி , 


3. ஓரிடத்திலிருந்து இன்னோர் இடத்திற்கு ஆலையை மாற்ற 
எந்திர தளவாடங்களைப் பெயர்த்தெடுக்கவும் , கொண்டு செல்லவு 
மான செலவு ரூ . 4,000 .. 


4. பொறி வகை ரூ . 50,000 - ல் ஒரு பொறியின் ஏட்டு மதிப்பு 
T( Book Value ) ரூ . 3,500 . இதை ரூ . 1,200 - க்கு விற்றுப் புதிய 
பொறியொன்று ரூ. 4000 - க்கு வாங்கியது. ) 

5. மேலாளரின் அறைகள் வசதி செய்து தரப்பட்டது . 


6. கட்டடம் கட்டுவதற்குத் தேவைப்படும் கருவிகளையும் 
பொருள்களையும் வைப்பதற்குத் தாற்காலிகமாகக் கொட்டகைகள் 
கட்டப்பட்டன. 


ஒரு படக்காட்சி அரங்கினை மீண்டும் அழகுபடுத்த ஆகுஞ் 
செலவு. 


8 . அரசினரின் ஆணையின்படி , ஒரு படக்காட்சி அரங்கில் 
மேலும் சில வழிகள் அமைக்கப்பட்டன . 


9 . ரூ . 800 மதிப்புடைய தட்டெழுத்துப் பொறியொன்று 
ரூ .850 - க்கு விற்கப்பட்டது . 


10 . 


வங்கியிடம் வாங்கிய கடன் ரூ . 5,000 . 


விடை : 

1 . பழைய லாரியை வாங்கி அது சரிவர ஓடும் நிலைக்குக் 
கொண்டுவரச் செலவிடப்பட்டுள்ளது , பழைய சொத்து பயன் 


க -19 


290 


கணக்கியலின் சோட்பாடுகள் 


படச் செய்த செலலாகும் . இதனால் லாரியின் மதிப்புக் கூடியுள்ளது . 
எனவே , இது ஒரு மூலதனச் செலவாகும் . 


2. பொறியை நிறுவக் கொடுத்தக் கூலி ஒரு மூலதனச் 
செலவேயாகும் . 

படன்படும் நிலைக்குக் கொண்டுவரச் 
செய்த செலவன்றோ ? 


3. . இது ஒரு நடைமுறைச் செலவே . ஆனால் , வேறிடத்துக்கு 
இவற்றை மாற்று வதால் இதன் பயன் பல ஆண்டுகட்குக் கிட்டக் 
கூடும் . மேலும் மீண்டும் மீண்டும் நிகழக் கூடியதல்ல . எனவே , 
இதனை நெடுநாள் பயன் தரு நடைமுறைச் செலவாகக் கொண்டு , 
சில ஆண்டுகட்கு இச் செலவை உரித்தாக்கலாம் . ஒவ்வோராண்டும் 
குறிப்பிட்ட தொகையை நடைமுறைச் செலவாகக் 

கொள்ள 
வேண்டும் . 


ரூ . 3,500 மதிப்புள்ள பொறியை ரூ . 1,200 - க்கு விற்றதில் 
ரூ . 2,300 நட்ட மேற்பட்டுள்ளது . இந் நட்டம் ஒரு நடைமுறை 
நட்டமாகும் . ( விற்பனையில் கிடைத்த ரூ . 1,200 மூலதன 
வரவாகும் . ) புதிதாக வாங்கிய சொத்து ரூ . 4,000 மூலதனச் 
செலவாகும் . 


5 . இது ஒரு மூலதனச் செலவாகும் . இதன் பயன் நெடு நாள் 
வரும் . குளிர் சாதனப் பெட்டியை எப்பொழுது வேண்டுமாயினும் 
விற்றுப் பணமாக்கிக் கொள்ளலாம் . 


6. கட்டடம் கட்டுவதற்கு இது ஒரு தேவையான செலவு . 
ஆகவே , இதை மூலதனச் செலவாகக் கொண்டு கட்டடக் கணக்கில் 
சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


7 . இது ஒரு நடைமுறைச் செலவே யாகும் . இதனால் இட 
வசதி அதிகரிக்கப் போவதில்லை . ஆனால் பெருவளவில் இதற்குச் 
செலவாகி யிருப்பின் இதை நெடுநாள் பயன் தரு ” நடைமுறைச் 
செலவாய்க் கொள்ளலாம் . 


8. மேலே விளக்கியவாறு , இதனால் இடவசதி கூடுவதில்லை . 
எனவே , இதையும் நடைமுறைச் செலவாகவே கொள்ள வேண்டும் . 


ரூ .800 


9 . 

மதிப்புள்ள தட்டெழுத்துப் பொறியானது 
850 - க்கு விற்கப்படுவதில் ஆதாயம் ரூ .50 கிடைக்கிறது . ஒரு 
சொத்தை விற்பதில் கிடைக்கும் ஆதாயம் நடைமுறை வரவாகும் . 
ரூ 800 மூலதன வரவாகும் . காரணம் தட்டெழுத்துப் பொறி 


வாணிகக் கணக்கு 


291 


யாக இருந்தது ரொக்கமாக மாறியுள்ளது . அதாவது ஒரு சொத்து 
வேறொரு சொத்தாக மாறியுள்ளது . அவ்வளவே . ) 


10 வங்கியிடம் கடன் வாங்கப் பட்டுள்ளது . இது திருப்பி 
யடைக்க வேண்டிய பொறுப்புள்ளது . எனவே , இது ஒரு மூலதன 
வரவே யாகும் . 


மேலே விளக்கப்பட்ட மூலதனச் செலவு நடைமுறைச் செலவு 
களுள் நடைமுறைச் செலவுகளே வாணிக , இலாப 

நட்டக் 
கணக்குகளில் இடம் பெறும் . அவ்வாறே நடைமுறை வரவினங் 
களே இக் கணக்குகட்குக் கொண்டு வரப்படும் . மூலதனச் செல 
வினங்களும் முலதன வரவினங்களும் இருப்பு நிலைக் குறிப்பில் தான் 
( Balance sheet) இடம் பெறும் என்று கூறியதை மீண்டும் நினைவிற் 
கொள்வோம் . ) 


வாணிக நடவடிக்கைகளின் விளைவை உணர்த்துவது வாணிகக் 
கணக் கென்றோம் . அதாவது சரக்கு வாங்கி விற்பதில் ஏற்படும் 
விளைவு . சரக்கு வாங்கிய செலவினங்களைவிட , விற்பதின் மூலம் 
கிடைத்த வருவாய் அதிகமெனில் ஆதாயங் கிட்டியது என்று 
கொள்ளலாம் ; விற்பனையில் பெற்ற வருவாயினும் அதிகஞ்செல 
வழித்துள்ளோமெனில் , நட்ட மேற்பட்டதாகக் கொள்ளலாம் . 
பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவரைப் பொறுத்தவரை 
உற்பத்திச் செலவைவிட அதனை விற்றுப் பெற்ற தொகை அதிக 
மெனின் ஆதாயமாகவும் மாறியிருப்பின் நட்டமாகவும் கொள்ள 
வேண்டும் .( சரக்கு உற்பத்திக்கான நேர்முகச் செலவுகளை யே 
கணக்கிலெடுத்துக் கொள்கிறோம் . பிற செலவினங்களை விற்பனைச் 
செலவுகள் - அலுவலகச் செலவுகள் - வாணிக அல்லது தயாரிப்புக் 
கணக்கில் ( Manufacturing account ) இடம் பெறுவதில்லை . அவை 
இலாப - நட்டக்கணக்கிற் கெடுத்துச் செல்லப்படும் . ) 


முன்னரே சரக்கு இருப்பு இருப்பின் அதையும் கணக்கில் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . எடுத்துக் காட்டாக , 1-1-1970 
அன்று தொடக்க சரக்கிருப்பு ரூ . 7500 இருப்பதாகக் கொள்வோம் . 
சரக்கு வாங்கியது ரூ . 15,000 எனவும் , உள்சுமை கூலி , கூலி 
போன்ற நேர்முகச் செலவுகள் ரூ . 2,500 எனவும் கொண்டால் , 
மொத்தம் ஆன செலவு ரூ . 25,000 . 31-12-70 . ல் ( ஆண்டு இறுதியில் ) 
ரூ . 5,000 பெறுமான சரக்கு கையில் இருக்கிறது என்று கொண் 
டால் , ரூ . 20,000 மதிப்புள்ள சரக்குகள் விற்பனையாகி உள்ளன 
என்று பொருள் ( ரூ . 25000 - ரூ . 5000. ) இப்பொழுது இவ்வாண்டு 
விற்பனைக் கணக்கு ரூ . 30,000 இருப்புக் காட்டின் , இவ்வாண்டு 


292 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஏற்பட்ட மொத்த இலாபம் ரூ .10,000 (விற்பனை - விற்றசரக்கின் 
மதிப்பு ) எனக் கொள்ளலாம் அல்லவா ? இதனைக் கணக்கு வடிவத் 
தில் எழுதுவதைத்தான் வாணிகக் கணக்கென்கிறோம் . கீழ்க்கண்ட 
வாறு வாணிகக் கணக்கு அமைந்திருக்கும் . 


முடியும் ஆண்டுக்கான வாணிகக் க / கு 


தொகை 


தொகை 


கு 


தொடக்கச் 

சரக்கிருப்பு 
கொள் முதல் 
கழி கொள்முதல் 

திருப்பம் 
உள் சுபை கூலி 
கலி 
இலாப - நட்டக்ககு 
( மொத்த இலாபம் 
எடுத்துச் செல்லப் 
படுகிறது . ) 


விற்பனை 
கழி விற்பனைத் 

திருப்பம் 
| இறுதிச் சரக்கிருப்பு 
இலாப - நட்டக் க / கு 
( மொத்த நட்டம் 
எடுத்துச் செல்லப் 
படுகிறது . ) 


விளக்கம் | 


தொடக்கச் சரக்கிருப்பு : இது சென்ற ஆண்டின் இறுதிச் 
சரக்கிருப்பாகும் . 


கொள்முதல் : கொள்முதலிலிருந்து கொள்முதல் திருப்பத் 
தைக் (வெளித் திருப்பத்தைக் கழித்துக் காட்ட வேண்டும் . 
வாங்கிய சரக்கிலிருந்து நாம் திருப்பி யனுப்பிய சரக்கைக் கழித் 
தால் தானே நிகர கொள்முதல் கிடைக்கிறது . எனவேதான் 
இவ்வாறு 

வாணிகக் கணக்கில் காட்டப் படுகிறது . இதற்குத் 
தேவையான முடிவுப் பதிவு ( Closing entry ) : 


கொள்முதல் திருப்பக் க / கு 

கொள்முதல் க / கு 
( கொள்முதல் திருப்பத்தைக் 
கொள்முதல் கணக்கிற் கொண்டுவர . ) 


இப்பொழுது 
பெறுகிறது . 


கொள்முதல் திருப்பக் 


கணக்கு 


முடியப் 


வாணிகக் கணக்கு 

நேர்முகச் செலவுகள் : சரக்கு வாங்கும் போழ்து செய்யப் 
படுஞ் செலவை இது குறிக்கும் . வாங்கிய சரக்கைக் கொண்டு 
வருஞ் செலவு அல்லது நல்ல முறையில் விற்கும் வண்ணம் சரக்கு 
மீது செய்யும் செலவும் இதில் அடங்கும் . கீழ்வரும் செலவுகளை 
எடுத்துக் காட்டுகளாகக் குறிப்பிடலாம் : 


- ( i ) சத்தம் ( Freight) : சரக்கைக் கொண்டுவர ஆகும் இரயில் 

சத்தம் , லாரிக் கட்டணம் , கப்பல் கட்டணம் போன்றவை . 
சொத்து ஒன்று வாங்கும் போழ்து ஆகுஞ் செலவு 
சொத்துக் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டு மென்பதை 
முன்னரே விளக்கியிருக்கிறோம் . 


சுமை 

கூலி ( Carriage ) : பண்டசாலைக்குக் கொண்டு 
போகக் கொடுக்கும் வண்டிச் சத்தம் , தூக்குக் கூலி 
போன்றவை . இது உள்சுமை கூலி ( Carriage Inwards ) . 
எனப்படும் . அதாவது சரக்கு நம்மிடம் வரும்போழ்து 
ஆகுஞ் செலவு . சரக்கு விற்கும் போழ்து ஏற்கப்படும் 
இத்தகைய செலவு வெளிச்சுமை கூலி அல்லது வெளித் 
தூக்கு கூலி ( Carriage .Outwards ) எனப்படும் . அதை 
இலாப - நட்டக் கணக்குக்குத்தான் கொண்டு செல்ல 
வேண்டும் . கணக்கில் வெளிச்சுமை கூலி என்று குறிப் 
பிட்டுச் சொல்லாவிடில் , அதை உள்சுமை கூலியாகக் 
கொண்டு வாணிகக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . ) 


( iii ) சுங்கவரி ( Customs Duty ) : துறைமுகக் கட்டணம் ( Dock 

Dues ), இறக்குமதி வரி (Import Duty ) : இவையெல்லாம் 
சரக்கு இறக் தமதி செய்யப்படும் போழ்து செய்யும் 
செலவுகளாகும் . அதாவது சரக்கு அயல் நாட்டிலிருந்து 
வாங்கும் போழ்து செலுத்தும் தீர்வைகளாதலால் 
இவையும் வாணிகக் கணக்கில் பற்று வைக்கப்பட 
வேண்டும் . 


( iv ) கூலி ( Wages ) : சரக்கை நல்ல முறையில் விற்கும் நோக் 

கோடு செய்யும் செலவையும் , , கச்சாப் பொருள்களை 
முடிவுப் பொருள்களாக மாற்றும் உற்பத்தித் தொழிலில் 
ஈடுபட்டுள்ள ஊழியர்கட்குக் கொடுக்கும் கூலியையும் 
இது குறிக்கும் . அதாவது அது தயாரிப்புக் கூலியாகிறது . 
எனவே , கூலி எனக் கொடுக்கப்படின் , அதைச் சரக்கு 
மீதான - நேர்முகச் செலவாய்க் கொண்டு - வாணிகக் 
கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 


294 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இனி வரவுப் பக்கத்தை நோக்குவோம் . 

விற்பனை ( Sales ) : இவ்வாண்டில் நிகழ்ந்த விற்பனை . இதில் 
விற்பனைத் திருப்பம் - அல்லது உட்திருப்பம் ( Returns Inward ) 
இருப்பின் அது கழிக்கப்பட வேண்டும் . அப்பொழுது தானே 
இறுதியாக விற்பனையான தொகை கிடைக்கும் . விற்பனைத் 
திருப்பத்தை . விற்புனைக் கணக்கில் கொண்டு வருவதற்கான 
முடிவுப் பதிவு : 


விற்பனைக் க / கு ப 

விற்பனைத் திருப்பக் க / கு 
( விற்பனைத் திருப்பத்தை விற்பனைக் 

கணக்கில் கொண்டுவர . ) 
( இறுதிச் சரக்கிருப்பு ( Closing Stock ) : குறிப்பிட்ட எந்த 
நாளிலும் , விற்கப்படாச் சரக்கு இருக்கும் . அவ்விறுதிச் சரக்கைத் 
தக்க . முறையில் மதிப்பிட்டு வியாபாரக் 
வரவு வைக்க வேண்டும் . இது வியாபாரக் கணக்கின் வரவுப் 
பகுதியில் காணப்படுவதால் இதில் ஆழ்ந்த கவனம் செலுத்த 
வேண்டும் . மொத்த இலாப நட்டம் மாறுபடுவது இதைப் 
பொறுத்துள்ளது . எனவே , ஆண்டு இறுதியில் சரக்கிருப்பைக் 
கணக்கிடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த பணியாகக் கருதப் 
படுகிறது . 


கணக்கில் 


முதலில் கடையில் - கிடங்கில் - ஆலையில் உள்ள சரக்குப் 
பட்டியலைத் தயாரிக்க வேண்டும் . இதைத் தயாரிப்பதில் கீழ்க் 
கண்டவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் . 


கீழ்க்கண்ட வகையில் பெற்றிருக்கும் சரக்கைச் சரக்கிருப்புப் 
பட்டியலில் சேர்க்கக் கூடாது : 

1. அனுப்பீட்டு (consignmemt ) அடிப்படையில் தம்மிடம் 
இருக்கும் சரக்கு . இவ்வகைச் சரக்கின் உரிமை அனுப்பீட்டாளரிடம் 
தான் (consignor) உள்ளது . எனவே , இதைத் தம் சரக்காய்க் 
கொள்ளுதல் தவறாகும். 


2. விற்பனை அல்லது . திருப்பம் ( Sale or 

return basis ) 
அடிப்படையில் உள்ள சரக்கு . .அவ்வாறிருக்கும் சரக்கை ஒப்பி 
ஏற்காவிடின், அதை அனுப்பியவரிடம் திருப்பியனுப்ப வேண்டும் , 
எனவே , இவ்வகையில் தம்மிடம் உள்ள சரக்கையும் பட்டியலில் 
சேர்க்கக் கூடாது . 


வாணிகக் கணக்கு 

/ 2951 

4:52 
3. பிறர்க்கு விற்றுவிட்ட , ஆனால் தம்மிடம் வாங்கியோர்க்கு 
அனுப்பப்படாமல் தம் கிடங்கிலேயே இருக்கும் சரக்கு . இதற்கான 
இடாப்புத் தயாரிக்கப்பட்டு ஏடுகளில் விற்பனையாகப் பதியப் 
பட்டிருக்கும் . எனவே , இவ்வகைச் சரக்கையும் சரக்கு இருப்புப் 
பட்டியலில் சேர்க்கக் கூடாது . 


- 4. சரக்கு வாங்கியும் வந்து சேராமலிருக்கலாம் . அதைக் 
கொள்முதலாகக் கருதிக் கொள்முதல் ஏட்டில் பதியத் தேவை 
யில்லை . அந்நிலையில் வராச் சரக்கை இறுதிச் சரக்கிருப்பிலும் 
சேர்த்துக்கொள்ளுதல் அவ்வளவு சரியன்று . அத்தகைய சரக் 
கினைப் பிறரின் முகவர் என்ற முறையில் நம்மிடமிருக்கும் சரக்கை 
யும் பிணையாக நம்மிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சரக் 
கையும் இறுதிச் சரக்கிருப்பில் சேர்க்கக் கூடாது . 


பவழியிலுள்ள 


சரக்கு ( Goods -in - Transit) எனுந் தனிக் 
கணக்கில் பற்று வைத்து நம்மிடம் விற்றவர் கணக்கில் வரவு 
வைத்திடுதலே சிறந்த முறை . வழியிலுள்ள சரக்குக் கணக்கு 
இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியிலும் , சரக்கை 
விற்றவர் கணக்கு பொறுப்புகள் பகுதியிலும் காண்பிக்கப் 
பெறும் . ) 


விற்பனை அல்லது திருப்பம் அடிப்படையில் 

பிறரிடம் 
அனுப்பிய சரக்கு அவரால் ஒப்பி ஏற்கப்படாவரை , அதை 
விற்றதாகக் கொள்ளுதல் எழுவாகும் . எனவே , அவ்வாறு அனுப் 
பப்படாச் சரக்கையும் இறுதிச் சரக்கிருப்புப் பட்டியலில் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் . நம் சரக்கு முகவர் கைவச மிருப்பினும் 
அல்லது பிணையாகப் பிறரிடம் 

கொடுத்து வைக்கப்பட்டிருப் 
பினும் அதனையும் இறுதிச் சரக்கிருப்பில் சேர்க்க வேண்டும் . 


இவ்வாறு சரக்கிருப்புப் பட்டியலைத் ( Stock List ) தயாரித்த 
பின் அவற்றை மதிப்பிட வேண்டும் . இது தான் மிகவும் முக்கிய 
மான பணியாகும் . சரக்கு விற்கப்பட்ட பின் தான் ஆதாயம் 
கிட்டியதாகக் கொள்ள வேண்டும் . எனவே , சந்தை விலை ( Market 
Price ) அதிகமாயிருக்குமாயின் , அதனடிப்படையில் 
சரக்கு மதிப்பிடப் படுமாயின் , விற்பனையாகா முன்னரே ஆதாயத் 
தைப் பெற்று விட்டதாக உணர்த்தும் . எனவே , அதன் அடக்க விலை 
( Cost Price ) சந்தை விலையினும் குறைந்திருப்பின் அடக்க விலை 
வீதத்திலேயே மதிப்பிட வேண்டும் . அவ்வாறின்றி நிலவும் விலை 
அடக்க விலையினும் குறைந்திருக்கு மாயின் , சந்தை விலை வீதத்தில் 
தான் இறுதிச் சரக்கை மதிப்பிட வேண்டும் , காரணம் இப்பொழுது 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வகை 


அவை விற்கப்படுமாயின் அந்த விலைக்கே விற்றாக வேண்டும் . நட்டம் 
ஏற்படுவதாக உணரின் ,, அதற்கு 

உடனேயே செய்ய 
வேண்டும் . ஆனால் இலாபம் பெறா முன்னரே இலாபம் அடைந்து 
விட்டதாகக் கருதுதல் தவறு . இதிலிருந்து பெறப்படும் உண்மை 
அடக்க விலை , சந்தைலிலை- இவற்றில் எது குறைந்துள்ளதோ 
அதன் அடிப்படையில் இறுதிச் சரக்கிருப்பு மதிப்பிட வேண்டும் 
( Cost Price or Market Price whichever is lower ) . இவ்வாறு மதிப் 
பிடப்பட்ட இறுதிச் சரக்கிருப்பைக் கணக்கில் கொண்டு வரத் 
தேவையான பதிவு . 


இறுதிச் சரக்கிருப்புக் க / கு u 

வாணிகக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பை வாணிகக் 

கணக்கில் கொண்டு வர . ) 


இவ்விறுதிச் சரக்கிருப்பு மதிப்புடைய பொருள் . அதாவது 
சொத்தினத்தைச் சார்ந்தது . எனவே , இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் காட்டப் பெறும் . 

முடிவுப் பொருள்களைப் பொறுத்தவரை இம்முறையை ஏற்றுக் 
கொள்ளலாம் . ஆனால் , ஆலையில் உள்ள கச்சாப் பொருள்களையோ 
உற்பத்தியில் பயன் படுத்தப்படும் பஞ்சு , எண்ணெய் போன்ற - 
பண்டங்களையோ மதிப்பிடுவதில் இம் முறை பின்பற்றப்படுவதில் 
கருத்து வேறுபாடுண்டு . கச்சாப் பொருள்களை விற்கப் போவ 
தில்லை யாதலால் சந்தை விலையை நோக்கத் தேவையில்லையென்றும் , 
அதனால் அதன் அடக்க விலையிலேயே மதிப்பிடல் போதும் என்றும் 
சிலர் கருதுகின்றனர் . ஆனால் , அதை மீண்டும் பெறும் விலை அல்லது 
அடக்க விலை - இதில் எது குறைவோ அவ் விலையில் மதிப்பிடல் 
நன்கு என்றும் சிலர் கருதுகின்றனர் . அதாவது அந்தச் சரக்கை 
இப்பொழுது பெற வேண்டுமாயின் என்ன விலை தரவேண்டும் 
என்பது . 

காரணம் இப்பொழுது கச்சாப் பொருள்களின் விலை 
திடீரென்று குறையுமாயின் முடிவுப் பொருளின் விலையும் வீழும் 
பின்னர் ஏற்பட இருக்கும் நட்டத்திற்கு இப்பொழுதே ஈடு செய்ய 
- இம் முறை பின்பற்றப்படுதல் நலம் . பயன்படும் பிற பண்டங்களை 
( Stores ) அடக்க விலையிலேயே மதிப்பிடலாம் . காரணம் மொத்த 
உற்பத்திச் செலவில் அவற்றின் பங்கு மிகவும் குறைந்திருக்கும் . 


கீழ்க்கண்ட முறைகளில் கச்சாப் பொருள்கள் உற்பத்தியில் 
பயன்படு பண்டங்கள் முதலியவற்றின் அடக்கவிலை கண கிடப் 
படுகின்றன, 


வாணிகக் கணக்கு 


297 


( i) “ முவ முவெ " ( முதலில் வந்தது முதலில் வெளியேறும் ) 

முறை : ( FIFO = First In First Out ) . முதலில் வந்த 
சரக்கு முதலில் அனுப்பப்படுகிறது என்ற அடிப்படை 
யில் , இப்பொழுதிருக்கும் இறுதிச் சரக்கிருப்பு இறுதியில் 
- கடைசியாக - வாங்கியதாக இருக்கும் என்று கொள்ளப் 
படுகிறது . 

அதாவது , முதலில் வாங்கியிருந்த கச்சாப் 
பொருள்கள் உற்பத்திக்குப் பயன்படுத்தப்பட்டிருக்கும் . 

ஆகவே இறுதியில் வாங்கிய கச்சாப் பொருள்களே 
நகைவசம் உள்ளதென்று கொள்ளப்பட்டு இறுதியில் வாங்கிய விலை 
வீதத்தில் சரக்கிருப்பு கணக்கிடப்படும் . 

எடுத்துக்காட்டு : கீழ்க்கண்ட நாள்களில் கச்சாப் பொருள்கள் 
வாங்கப்பட்டன என்று கொள்வோம் . 


செப்டம்பர் 15 , 1970 -ல் ஒன்று ரூ . 10 வீதம் 200 அலகுகள் 


( Units ). 


டிசம்பர் 


8 , 1970 - ல் 


ரூ . 12 வீதம் 75 


நவம்பர் 17 - ல் 150 அலகுகள் ( Units ) உற்பத்திக்கு வழங்கப் 
பட்டது என்று கொண்டால் சரக்கிருப்பு 125 அலகுகள் இருக் 
கின்றன . இங்கு விளக்கப்பட்ட முறையில் மதிப்பிடப்படின் , 
முதலில் வாங்கியதில் உள்ள 50 அலகுகளை அவ்விலை வீதத்திலும் 
பின்னர் வாங்கிய 75 அலகுகளை பின் வாங்கிய விலை வீதத்திலும் 
கணக்கிடப்பட வேண்டும் . 


அதாவது : 50 அலகுகள் - ஒன்று ரூ . 10 வீதம் 


ரூ . 


500 


75 


13 


ரூ .12 


ரூ .. 900 


இறுதிக் கச்சாப் பொருள்கள் இருப்பு 


1400 


( ii ) “ இவமுவெ முறை ( இறுதியில் வந்தது முன் வெளி 

யேறும் முறை ) ( LIFO - Last In First Out ) : முன் 
விவரிக்கப்பட்ட முறைக்கு மாறிய முறை இது . இறுதி 
யாக வாங்கிய கச்சாப் பொருள்கள் முதலில் உற்பத்திக் 
குப் பயன்படுத்த வழங்கப்படுகின்றன என்ற அடிப்படை 
யில் - இறுதிச் சரக்கிருப்பு மதிப்பிடப்படுகிறது . ஆகவே , 
எப்பொழுது வாங்கியது பயன்படுத்தப் படாமல் இருக் 
கிறது என்பதை முதலில் உணர்ந்து , அது வாங்கப்பட்ட 
விலை வீதத்தில் மதிப்பிடப்பட வேண்டும் . 


298 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக்காட்டு : கீழ்க்கண்டவாறு கச்சாப் பொருள்கள் 
வாங்கப்பட்டன என்று கொள்வோம் . 


11-10-1971 - ல் 40 அலகுகள் ஒன்று ரூ . 6 வீதம் . 


12-11-1971 -ல் 30 


17-12-1971 - ல் 30 


5-12-1971 - ல் 25 அலகுகள் உற்பத்திக்காக வழங்கப்பட்டன 
என்று கொண்டால் அது 12-11-1971 - ல் வாங்கியதிலிருந்து வழங் 
கப்பட்டது என்பது இதன் அடிப்படை , ( 5-12-71 அன்றைய நிலை 
யில் இறுதியாக வாங்கிய நாள் 12-11-1971 அன்றுதானே ? ) கீழ்க் 
கண்ட முறையில் இறுதிச் சரக்கிருப்பான 75 அலகுகளும் மதிப் 
பிடப்பட வேண்டும் . 


11-10-71 - ல் வாங்கிய 40 அலகுகள் ரூ .6 வீதம் .... 240 


12-11-71 - ல் 


ரூ .7 


35 


17-12-71 - ல் 


30 


P 


840 


. 


515 


( iii) சராசரி அடிப்படை ( Average Basis ) : சராசரி என்பது 

எளிய சராசரி ( Simple average ) என்றும் சிறப்பு வாய்ந்த 
சராசரி ( Weighted average ) என்றும் இருவகைப்படும் 
முன் முறையில் வாங்கியிருக்கும் பல விலை வீதங்களைக் 
கூட்டி , எத்துணைமுறை வாங்கியிருக்கிறோமோ அதால் 
வகுத்தால் கிடைக்கும் தொகை சராசரித் தொகையாகும் . 
முன் சொன்ன எடுத்துக்காட்டில் மூன்று முறை வாங்கிய 
விலை வீதங்கள் -6 + 7 + 8 = ரூ . 21. மூன்று முறை வாங்கி 
யுள்ளதால் , = ரூ .7 சராசரி விலை எனப்படும் . 


பின் முறைப்படி , வாங்கிய கச்சாப் பொருள்களின் அளவு 
விலை வீதத்தில் பெருக்கப்படுகிறது . இவ்வாறு கிடைக்கும் 
தொகைகளைக் கூட்டி , அதனை மொத்தம் வாங்கிய 
வகுக்க வேண்டும் . இதுவே சராசரி விலையாகக் கருதப்படும் . முன் 


அளவால் 


வாகைக் கணக்கு 


299 


சொன்ன எடுத்துக்காட்டைப் பயன்படுத்திச் சராசரி விலையைக் 
கணக்கிடுவோம் . 


40 x 6 = 


240 


210 


30 x 7 = 
30 X 8 = 


240 


100 


690 
690 


சராசரி 


ரூ . 6. 90 


100 


அது பயன் 


சரக்கிருப்பை இச் சராசரி விலையான ரூ . 6 , 90 வீதத்தில் கணக்கிட 
வேண்டும் . 
( iv ) அடியிருப்பு முறை ( Base stock Method ) : எந்த ஆலை 

யிலும் ஒவ்வொரு வகைப் பொருளிலும் இருக்க வேண்டிய 
குறைந்தளவு சரக்கிருப்பு ( Minimum level of stock ) 
முடிவு செய்யப்படும் உற்பத்தித் தொழிலுக்கேற்றவாறும் , 
அது கிடைக்கும் நிலைக்குத் தக்கவாறும் தொழிலுக்குத் 
தொழில் மாறுபடலாம் . அந்த அளவாவது சரக்கு 
எப்பொழுதும் இருப்பில் இருக்க வேண்டும் . 
படுத்தப்படினும் உடனடியாக சரக்கு வாங்கி அந்தளவு 
தேக்கி வைக்கப்பட வேண்டும் . இது ஒரு நிலைச் சொத்து 
போன்று கருதப் படுகிறது . எனவே , அது வாங்கும் 
போழ்து முதலில் கொடுத்த விலையிலேயே எப்பொழுதும் 

அளவு சரக்கு மதிப்பிடப்படும் . எஞ்சியுள்ள 
சரக்கிருப்பு முன் விளக்கப்பட்ட எம்முறைகளிலேனும் 
கணக்கிடப்படும் . எடுத்துக்காட்டாக எப்பொழுதும் 
வைத்திருக்க வேண்டிய குறைந்தளவு சரக்கு 100 கிலோ 
என்றும் அதை வாங்கிய விலை கிலோ ரூ . 3 என்றும் 
கொள்வோம் . இப்பொழுது சரக்கு மதிப்பிட வேண்டிய 
விலை ரூ . 5 என்றும் இருக்கின்ற சரக்கின் அளவு 450 
கிலோ என்றும் கொண்டால் கீழ்க்கண்ட முறையில் 
சரக்கு மதிப்பிடப்படும் . 
அடியிருப்புச் சரக்கு ( Minimum stock ) 


300 


100x3 
மீதமுள்ள சரக்கு 350x5 
மொத்த சரக்கின் மதிப்பு 


1,750 


2.050 


300 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நீண்டகாலத்தில் சரக்கிருப்பு எடுப்பின் . சரக்கிருப்பு எடுப்பது 
என்பது மிகவும் முக்கியமான செயலாகும் என்று கூறியிருக்கிறோம் . 
விற்பனை முதவியவற்றை இரண்டு , மூன்று நாள்களுக்கு நிறுத்தி 
விட வேண்டியிருக்கும் . ஆனால் , சில நிறுவனங்கள் இவ்வாறு 
நடவடிக்கைகளை நிறுத்திவைக்காமல் , சிறுகச் சிறுக பல நாள் 
களில் -சரக்கிருப்பு எடுக்கும் . சரக்கிருப்பு எடுக்குங்காலை வாங்கிய 
சரக்கையும் விற்பனையையும் அந்நிலையில் சரிக்கட்ட வேண்டியிருக் 
கும் . சரக்கிருப்பு எடுக்கும் போழ்து வாங்கிய சரக்கைச் சரக் 
கிருப்பிவிருந்து கழிக்க வேண்டும் . பின்னர் விற்பனையான 
சரக்கின் அடக்கவிலையைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் . விற்பனை 
விருந்து மொத்த இலாப சத விகிதங் கணக்கிட்டுக் கழித்துவிடின் 
விற்பனையான சரக்கின் அடக்க விலை கிடைக்கும் . 


எடுத்துக் காட்டு 34 


ஆண்டுக் 


காவேரி பல்பொருளங்காடி 31-12-1970 - ல் 
கணக்கை முடிக்கின்றனர் . இரு வாரங்களில் சரக்கிருப்பு எடுக் 
கின்றனர் . அவ்வாறு எடுக்கப்பட்ட சரக்கின் மதிப்பு ரூ . 13,850. 
கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் இரு வாரங்களில் நிகழ்ந்தவை இதில் 
சரிக்கட்டப்படவில்லை . 


1 31-12-1970 - க்குப் பின்னர் இரு வாரங்களில் செய்த 
ரொக்கக் கொள்முதல் ரூ . 850 . 


2 இவ்விரு வார காலத்தில் செய்த மொத்த விற்பனை 
ரூ . 2000 . 


3 டிசம்பர் திங்களில் விற்பனை அல்லது திருப்பம் அடிப் 
படையில் அனுப்பப்பட்ட சரக்கின் விற்பனை விலை ரூ . 500 . 
31-12-1970 அன்றும் அது திருப்பியனுப்பக் கூடியவை . 


4 இவ்விரு வாரத்தில் , கொள்முதலேட்டின்படி வாங்கிய 
சரக்கு ரூ . 670. ஆனால் ரூ . 170- க்கான சரக்கு , சரக்கிருப்பு எடுத்து 
முடியும்வரை வந்து சேரவில்லை . 


5 விற்பனையில் 25 % 

25 % மொத்த இலாபம் பெறுவதாகக் 
கொண்டு 31-12-1971 - க்கான சரக்கிருப்பைக் காண்க . 


வாணிகக் கணக்கு 


301 


விடை : 


- எடுத்த சரக்கிருப்பு 


13,850 


கழி : 


1971 ம் ஆண்டுக்கான ரொக்க கொள்முதல் ரூ . 850 - 

கடன் கொள்முதல் 500 


1.350 
12,500 


( வாங்கிய சரக்கில் வந்து சேராதது போக 


( ரூ . 670 - ரூ .170 ) 


கூட்டு : 
விற்பனையான சரக்கின் அடக்கவிலை : 
விற்பனை 

ரூ . 2,000 
கழி இலாபம் 25 % 

500 


1500 


‘ விற்பனை அல்லது திருப்பம் அடிப்படையில் 
வாடிக்கையாளர்களிடமிருக்கும் சரக்கு 


ரூ . 500-125 


375 


1,875 


31-12-1970ல் இறுதிச் சரக்கிருப்பு 


14,375 


வாணிகக் கணக்கின் பற்றுப் பகுதியையும் வரவுப் பகுதியை 
யும் . கூட்ட வேண்டும் , வரவுப் பகுதி அதிகமிருப்பின் , மொத்த 
இலாபம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள் . 

என்று பொருள் . சரக்கு வாங்கி 
விற்றதில் ஏற்பட்ட இலாபம் இதை இலாப - நட்டக் 
கணக்கிற கெடுத்துச் செல்ல வேண்டும் . எனவே , வியாபாரக் 
கணக்கின் பற்றுப் பகுதியில் இவ்விருப்புக்கட்டும் தொகையை 
( மொத்த இலாபத்தை ) இலாப -நட்டக் கணக்கென்று எழுதிக் 
காட்ட வேண்டும் . 


அவ்வாறின்றிப் பற்றுப் பகுதி , வரவுப்பகுதியினும் மிகுந் 
திருப்பின் , மொத்த நட்டம் ஏற்பட்டுள்ளதென்று . பொருள் . 
இதனை வியாபாரக் கணக்கின் வரவுப் பகுதியில் இலாப - நட்டக் 
கணக்கென்று எழுதிக் குறிப்பிட வேண்டும் . 


302 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வாணிகக் கணக்கின் 

இருப்புப் பட்டியலிலிருக்கும் உரிய 
கணக்குகளைக் கொண்டுவரத் தேவையான குறிப்பேட்டுப் பதிவு : 


வாணிகக் ககு ... 

தொடக்கச் சரக்கிருப்பு ககு 
கொள்முதல் ... க / கு 
உள் சுமை கூலிக்க / கு 


கூலிக் ககு 


( வாணிகக் கணக்கில் பற்றுக்குரிய 
கணக்குகளைக்கொண்டுவர ) 


விற்பனைக்க கு ... 
இறுதிச் சரக்கிருப்புக் க / கு .. 

வாணிகக் க / கு 


( வாணிகக் கணக்கில் வரவுக்குரிய 


கணக்குகளைக் கொண்டுவர . ) 
மொத்த இலாபம் ஏற்பட்டிருக்குமாயின் : 
வியாபாரக் ககு 

இலாப நட்டக் க / கு 
( மொத்த இலாபத்தை இலாப - நட்டக் 
கணக்கிற் கொண்டு செல்ல . ) 

மொத்த நட்டமாயிருப்பின், 
இலாப - நட்டக் க / கு ... ப 

வாணிகக் க/ கு 
மொத்த நட்டத்தை இலாப . 
நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல . ) 


எடுத்துக் காட்டு 351 

கீழ்க்கண்ட இருப்புகள் இராவணன் ஏட்டிலிருந்து 
30-6-1971 - ல் எடுக்கப்பட்டன . அவற்றிலிருந்து 
பட்டியல் தயாரித்து 30-6.1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 


இருப்புப் 


வாணிகக் கணக்கு 


வாணிகக் கணக்கைத் தயாரிக்க . தேவையான குறிப்பேட்டுப் 
பதிவுகளையும் தருக. 


. 


... 


40,200 
50,000 
2,500 
1,370 


s 


கொள்முதல் 
கட்டடம் 
தட்டெழுத்துப் பொறி - 461 
கழிவு பெற்றது 
இலாப ஈவு 
வாடகை பெற்றது 
விற்பனை 
வெளித்திருப்பம் 


430 


1,800 
90,070 
2,200 


... 


வெளிச்சுமை கூலி 


180 


ப 


200 


7,500 


• 790 


5,875 


... 


110 


தள்ளுபடி அளித்தது 
ஊதியம் 
விளம்பரம் 
தொடக்கச் சரக்கிருப்பு 
உள் சுமை கூலி 
உள் திருப்பம் 
வங்கி மேல்வரைப் பற்று 
ரொக்கம் கையிருப்பு 
விற்பனை வரி 
கூலி 


... 


1,940 
6,275 


... 


375 


1,280 
5,345 
1,370 

450 


.. 


... 


5,900 


... 


500 


சரக்கு மீது இறக்குமதி வரி 
துறைமுகக் கட்டணங்கள் 
முதலீடு 
அலுவலகச் செலவு 
மனைத்துணைப் பொருள் 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
சைக்கிள் 


... 


.. 


... 


3,200 
10,700 
8,800 
1,200 


... 


... 


பொறிவகை 


10,400 


304 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


11 . 


... 


650 

1501 
2000 
1870 


பழுது பார்க்குஞ் செலவு 
பயணச் செலவு : 
எடுப்புக் கணக்கு 
செலுத்த வேண்டிய உண்டியல் 

இறுதிச் சரக்கிருப்பு ரூ .10,500 என மதிப்பிடப்பட்டது . 
விடை : 

இராவணனின் 
30-6-1971 -ற்கான இருப்புப் பட்டியல் 


1. 


வரவு 


பே . ( பற்று 
ப.எ. ] 

40,200 
50,000 ) 
2,500 


--- 


- 


1,370| 

430 
1,800 
90,070 
2,200 


180 
2001 
7,500 

790 
5,875 

110 
1,940 


... 


கணக்கு 
எண் . 
1 கொள்முதல் 
கட்டடம் 
தட்டெழுத்துப் பொறி 
கழிவு பெற்றது 
இலாப ஈவு 
வாடகை பெற்றது 
விற்பனை 
வெளித் திருப்பம் 
வெளிச் சுமை கூலி 
தள்ளுபடி அளித்தது 
ஊதியம் 
விளம்பரம் 
தொடக்கச் சரக்கிருப்பு 
உள்சுமை கூலி 
உள் திருப்பம் 
வங்கி மேல்வரைப் பற்று 
ரொக்கம் கையிருப்பு 
விற்பனை வரி 
கூலி 
சரக்கு மீது இறக்குமதி வரி 
துறைமுகக் கட்டணம் 
முதலீடு 
அலுவலகச் செலவு 
மனைத்துணைப் பொருள் 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
சைக்கிள் 
பொறிவகை 
பழுது பார்க்குஞ் செலவு 
பயணச் செலவு 
எடுப்புக் கணக்கு 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் 
முதல் கணக்கு 


6,275 ) 


... 


... 


375 | 
1,280 
5,345 
1,370 

450 / 
5,900 

500 
3,200 
10,700 


... 


8,800 / 


.0 . 


- 


... 


1,200 
10,400 

650 
150) 
2,000 


1,870 ) 

40,000/ 
|1.52,815-1,52,815) 


வாணிக்க் 


305 


எடுத்துக்காட்டு 35 இல் கொடுத்திருக்கும் இருப்புகளில் 
முதல் கணக்குக் கொடுக்கப்படவில்லை . இருப்புப் பட்டியல் 
தயாரித்ததில் , பற்றிருப்புகளினும் வரவிருப்புகள் ரூ . 40,000 
குறைந்து காணப்படுவதால் , இதை முதல் தொகையாகக் 
கொள்ளலாம் . தேவையான குறிப்பேட்டுப் பதிவுகள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


பற்று 


வரவு 


2,200/ 


2,200/ 


1,940 


1,940/ 


வெளித் திருப்பக் க / கு 

கொள்முதல் க / கு 
( கொள்முதல் திருப்பத்தைக் 
கொள்முதல் கணக்கிற்கு மாற்ற . ) 
விற்பனைக் க / கு 

உள் திருப்பக் க /கு 
( விற்பனைத் திருப்பத்தை விற்பனை 
கணக்கிற்கு மாற்ற . ) 
வாணிகக் க / கு 

தொடக்கச் சரக்கிருப்பு ... 
கொள்முதல் 
உள்சுமை கூலி 
சரக்கு மீது இறக்குமதி 

வரி 
துறைமுகக் கட்டணம் 


51,150 


... 


5,875 | 
38,000 

1101 


1,370| 

450/ 
5,345 | 


சூலி 


( மேற்கண்ட கணக்குகளை 
வாணிகக் கணக்கிற்கு மாற்றி 
முடிக்க ) 


88,130 


88,130 - 


C 


10,500 


விற்பனைக் க / கு 

வாணிகக் க / கு 
( விற்பனைக் கணக்கை 
வாணிகக் கணக்கிற்கு மாற்றி 
முடிக்க . ) 
இறுதிச் சரக்கிருப்பு 

வாணிகக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பைக் 
கணக்கில் கொண்டுவர . ) 
வாணிகக் க / கு 

இலாப - நட்டக் க / கு 
( மொத்த இலாபத்தை இலாப 
நட்டக் கணக்கிற்கு மாற்ற . ) 


10,500 


- 


47,480 


47,480| - 


-20 


306 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


30-6-1971 - இல் முடியும் ஆண்டுக்கான 


இராவணனின் வாணிகக் கணக்கு 


வ 


ரு 


5,875 


விற்பனை 

90,700 
கழி உள் திருப்பம் 1,940 | 88,130) 
இறுதிச் சரக்கிருப்பு 10,500 


தொடக்கச் சரக்கிருப்பு 
கொள் முதல் 

40.200 
கழி வெளித் திருப்பம் 2,200 
உள் சுமை கூலி 
சரக்கு மீது இறக்குமதி வரி 
துறைமுகக் கட்டணம் 
கூலி 
இலாப - நட்டக் க / கு 

- மொத்த இலாபம் 
மாற்றப்படுகிறது . 


38,000 

110 
1,370 

450 
5,345 ) 
47,480 


98,630 


198,6304 


உற்பத்திக் கணக்கு அல்லது தயாரிப்புக் கணக்கு 

( Manufacturing Account ) 
ஏதேனும் ஒரு பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் 
தொழில் நிறுவனம் உற்பத்திச் செலவைக் கணிக்க , உற்பத்திக் 
கணக்கு என்று ஒன்று தயாரிப்பது வழக்கம் . உற்பத்தித் துறை 
பற்றிய விளக்கத்தை - விளைவை இக் கணக்கும் , விற்பனைபற்றிய 
வியாபார நிலையை வாணிகக் கணக்கும் விளக்கும் . 


( தயாரிப்புக் கணக்கில் என்னென்ன கணக்குகள் இடம்பெற 
வேண்டு மென்பது அதன் நோக்கத்தைப் பொறுத்துள்ளது . ஒரு 
பொருளின் உற்பத்திச் செலவை அறியும் பொருட்டு 
தயாரிக்கப்படுகிறதா , அல்லது உற்பத்தித் துறையின் 

இலாப 
நட்டத்தை அறிய வேண்டித் தயாரிக்கப்படுகிறதா என்பதைப் 
பொறுத்துத் தயாரிப்புக் கணக்கு அமையும் . ) 


சிறு உற்பத்தியாளர்கள் தயாரிப்புக் கணக்கையும் வாணிகக் 
கணக்சையும் ஒன்றிணைத்துத் தயாரிப்பார் . இது முதலில் விளக்கிய 
வாணிகக் கணக்குப் போன்றே அமைந்திருக்கும் . இதில் உற்பத்திச் 
செலவுகளனைத்தும் இடம் பெறும் . இதில் - இடம் பெறும் சில 
கணக்குகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன . 


தொடக்கச் சரக்கிருப்பு : உற்பத்தித் தொழிலில் ஈடுபட்டுள்ள 
தால் , கச்சாப் பொருள்களின் . ( Raw . materials ) சரக்கிருப்பும் 
முடிவுறாப் பொருள்களின் ( Partly manufactured goods ) சரக் 
கிருப்பும் , தயாரிக்கப்பட்ட முடிவுப் பொருள்களின் ( Finished 
goods ) சரக்கிருப்பும் இடம் பெறும் . 


வாணிகக் கணக்கு 


307 


எரி செலவு (Fuel ) : உற்பத்திக்கு இன்றியமையா எரிபொருள் 
செலவு , ( நிலக்கரி , எரியெண்ணய் போன்றவை ) . எந்திரங்களை 
இயக்கத் தேவையான மின்விசை ( Electric power ) போன்றவையும் 
இடம் பெறும் . ஆலைக்கு ஆகும் மின் செலவு , ஆலைவாடகை, 
வெப்பப்படுத்தும் ( Heating ) செலவு , பொறிவகைகளுக்கும் ஆலைக் 
கட்டடத்துக்கும் ஆகும் பழுது பார்க்கும் செலவு போன்ற ஆலைக் 
குரிய செலவுகளனைத்தும் இக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் : 
இக் கணக்கு காட்டும் 

மொத்த 

இலாபம் வியாபாரத்தில் 
ஏற்பட்டது மட்டு மன்று ; உற்பத்தித் துறைக்கான மொத்த 
இலாபமும் உள்ளடங்கிய தாகும் . கீழ்க்கண்ட வகையில் அது 
அமைந்திருக்கும் . 


ப 


உற்பத்திக் கணக்கு 


... 


... 


... 


... 


... 


விற்பனை 
தொடக்கச் சரக்கிருப்பு 

கழி விற்பனைத் திருப்பம் 
கச்சாப் பொருள் - 
முடிவுறாப் பொருள் 

இறுதிச் சரக்கிருப்பு : 
முடிவுப் பொருள் 
கச்சாப் பொருள்களின் 

கச்சாப் பொருள்கள் 
கொள்முதல் 

முடிவுறாப் பொருள்கள் 
கழி கொள்முதல் திருப்பம் 

முடிவுப் பொருள் 
உள் சுமை கூலி 
தயாரிப்புக் கூலி 

இலாப - நட்டக்க / கு . 
மின்விசை 

( மொத்த நட்டம் 
ஆலைக்கான மின் செலவு 

எடுத்துச் செல்லப் 
ஆலை வாடகை, ஈட்டுறுதி 

படுகிறது . ) 
நீர் , எண்ணெய், எரிவளி 
( Water , oil , gas ) 
நிலக்கரி 
பிற உற்பத்திச் செலவுகள் 
பழுது பார்க்குஞ் செலவு 
கட்டடம் 

எந்திரம் 
தேய்மானம் 

கட்டடம் 
எந்திரம் 
இலாப - நட்டக்க / கு 
( தயாரிப்பில் ஏற்பட்ட 
இலாபத்தையும் உள்ளடக்கிய 
மொத்த இலாபம் இலாப 
நட்டக் கணக்கிற் கெடுத்துச் 
செல்லப்பட்டது . ) 


... 


ச 


308 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 36 : 


ரொக்கம் 


540 


... 


வங்கி 


8,260 


வராக் கடன் 


.. 


370 


.. 


70,250 


50,000 


ஆலைக் கட்டடம் 
பொறி முதலியவை 
தொடக்கச் சரக்கிருப்பு : 
கச்சாப் பொருள் 

5,450 
( வேலை முற்றாப் பொருள் Work in Progress ) 12,720 
முடிவுப் பொருள் 

10,450 
கடன் மீது வட்டி 


... 


1,000 


விளம்பரம் 


... 


2,780 


ஊதியம் 


12,875 


... 


1,320 


அலுவலகச் செலவு 
முதலீடுகள் மீது வட்டி 


120 


வெளிச் சுமை கூலி 


565 ) 


... 


தொழிற்சாலை மேலாளர் (Salary of Works Manager ) 


9,600 


முதல் கணக்கு 


... 


90,000 


.. 


எடுப்புக் க / கு , 


6,000 


கடனாளிகள் 


... 


20,800 , 


28,750 


3,000 


கட னீந்தோர் 
உரிமைத் தொகை ( Royalty ) 
விற்பனை 
உள் திருருப்பம் 


1,35,420 


1,750 


40,870 


... 


கொள்முதல் ( கச்சாப் பொருள் ) 
வெளித்திருப்பம் 


1870 


.... 


... 


கூலி 


12,000 


வாணிகக் கணக்கு 


3-09 


.... 


தள்ளுபடி பெற்றது 

1,270 
எரிவளி, நீர் முதலியவை 

5,475 
* மின் செலவு ( ஆலைக்கு ... ரூ . 4,000 ) 

6,750 
கடன் 

30,000 
பொறி பழுது பார்க்குஞ் செலவு 

1,200 
சில்லரை உற்பத்திச் செலவு 

2,300 
முதலீடுகள் 

2,000 
பல்வகை வரவு 

8951 
31-12-1970 - ல் இறுதிச் சரக்கிருப்பு : 
முடிவுப் பொருள் 

15,292 
வேலை முற்றாப் பொருள் 

10,200 
கச்சாப் பொருள் 

7,570 
மேற் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 31-12-1970 - ல் 
முடியும் ஆண்டுக்கான தயாரிப்புக் கணக்கைத் தயாரிக்கவும் . 

30-12-1970 -இல் முடியும் ஆண்டுக்கான தயாரிப்புக் கணக்கு 


... 


தொடக்கச் சரக்கிருப்பு : 
கச்சாப் பொருள் : 5,450 


விற்பனை 1,35,420 
கழி உள் 

திருப்பம் 1,750 | 1,33,670 / 


வேலை முற்றாப் 

பொருள் 
முடிவுப் பொருள் 


12,720 
10,450 


28,620/ 


இறுதிச் சரக்கிருப்பு 


கொள்முதல் 
( கச்சாப் பொருள் ) 40,87d 


கச்சாப் 

பொருள் 7.570 
வேலை முற்றாப் 

பொருள் 10,200 


கழி வெளித் திருப்பம் 1,870 


39,000/ 


முடிவுப் 

பொருள் 15,292 


33,062 


12,000) 

4,000 
5,475) 


2,300 ) 
3,000 ) 


கூலி : 
மின் செலவு 
எரிவளி , நீர் முதலியவை 
சில்லரை உற்பத்திச் 

செலவு 
உரிமைத் தொகை 
தொழிற்சாலை மேலாளர் 

ஊதியம் 
பொறி பழுது பார்க்குஞ் 

செலவு 
இலாப - நட்டக் க / கு 
( மொத்த இலாபம் 
மாற்றப் படுகிறது .) 


9,600 


1 2001 


61,537 
1,66,732 


1,66,732 ) 


310 


கணக்கியலின் , கோட்பாடுகள் 


கச்சாப் பொருளும் பண்டங்களும் ( Raw materials and stores ) : 
உற்பத்திக்குப்பயன் படுத்தும் கச்சாப் பொருளை இது குறிக்கும் . 
பண்டங்கள் ( Stores ) என்பது உற்பத்தி செய்யத் தேவையான 
எண்ணெய் , பஞ்சு போன்றவற்றைக் - குறிக்கும் . இவற்றை 
வாங்கும் போழ்து ஏற்படும் கட்டணங்கள் , சத்தம் ( Freight ) , துறை 
முகக் கட்டணங்கள் முதலியவற்றையும் உற்பத்திக் கணக்கில் 
கொள்ள வேண்டும் . 


பயன் படுத்தப்பட்ட கச்சாப் பொருள் ( Materials consumed ) : 
தயாரிப்புக் கணக்கில் பற்றுப் பகுதியில் காணப்படும் இக் கணக்கு 
குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தியில் பயன்படுத்திய கச்சாப் 
பொருளை 

உணர்த்துகிறது . சென்ற ஆண்டுக் கச்சாப் 
பொருள் சரக்கிருப்புடன் இவ்வாண்டில் வாங்கிய கச்சாப் 
பொருளைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் . அக் கூட்டுத் தொகையி 
லிருந்து இறுதியுள்ள கச்சாப் பொருள் சரக்கிருப்பைக் கழித்து 
விடின் , இத் தொகை கிடைக்கும் . 


முற்றுப் பெறாப் பொருள் ( work - in - progress ) : பல நிலைகளைக் 
கடந்தே கச்சாப் பொருள் முடிவுப் பொருளாகிறது . குறிப்பிட்ட 
இறுதி நாளில் பாதி உற்பத்தியில்- சில நிலைகளைக் கடந்து - முற்றிலும் 
முழுமை பெறாதிருக்கும் கச்சாப் பொருள்களின் சரக்கிருப்பை இது 
உணர்த்தும் . இம் முற்றுப் பெறாப் பொருள்களை மதிப்பிடுவதில் 
முழுக்கவனம் செலுத்த வேண்டும் . - காரணம் - அவை கச்சாப் 
பொருளுமல்ல ; அதேநேரத்தில் உற்பத்தியாகி விட்ட முடிவுப் 
பொருளுமல்ல. முற்றுப் பெறாப் பொருளின் தொடக்கச் சரக் 
கிருப்புத் தயாரிப்புக் கணக்கின் பற்றுப் பகுதியிலும் அதன் 
இறுதிச் சரக்கிருப்பு தயாரிப்புக் கணக்கின் வரவுப் பகுதியிலும் 
காட்டப் பெறும் . 


முடிவுப் பொருள்கள் ( Finished Goods ) : இவை விற்பனைக்குத் 
தயாராக உள்ள பொருள்களைக் குறிக்கும் . இவற்றை உற்பத்திச் 
செலவின் அடிப்படையில் மதிப்பிடலாம் . உற்பத்திச் செலவு , 
சந்தை நிலை- இவற்றில் எது குறைவாக வுள்ளதோ - அவ் விலை 
வீதத்தில் இறுதிச் சரக்கு மதிப்பிடப்படவேண்டும் . தயாரிப்புக் 
கணக்கும் வாணிகக் கணக்கும் தனித்தனியாகத் தயாரிக்கப்படு 
மாயின் முடிவுப் பொருள்களின் தொடக்கச் சரக்கிருப்பு வாணிகக் 
கணக்கில் பற்றுப் பக்கத்திலும் அவற்றின் இறுதிச் சரக்கிருப்பு 
வரவுப் பக்கத்திலும் காட்டப் பெறும் . 

பயன்படுபண்டம் ( Consumable Stores ) : உற்பத்திக்குத் தேவை 
யான எந்திர எண்ணெய் ( Engine oil ), பஞ்சு போன்ற பண்டங் 


வாணிகக் கணக்கு 


311 


கள் . வாங்கும் போழ்து , பயன்படு பண்டக் கணக்கு பற்று வைக்கப் 
படும் . ( வங்கி அல்லது ரொக்கம் அல்லது கடனீந்தோர் கணக்கில் 
வரவு . வைக்கப்படும் என்பதைச் சொல்லத் தேவையில்லை. ) 
வாங்கப்பட்ட அப் பண்டங்களை உற்பத்தியில் பயன்படுத்தும் 
போழ்தெல்லாம் பயன்படு பண்டக் கணக்கில் ( Consumable Stores 
a / c) பற்றும் , பயன்படு பண்டக் கணக்கில் ( Consumable Stores a / c 
வரவும் வைக்கப்படும் . ஆண்டிறுதியில் பயன்படு பண்டக் 
கணக்கில் உள்ள பற்றிருப்பு , கையில் உள்ள பண்டங்களின் இருப் 
பேக் 

காட்டுகிறது . எனவே , இது இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் காட்டப் பெறும் . பயன்பட்ட பண்டக் 
க்ணக்கு உற்பத்திக் கணக்கில் பற்றுப் பக்கத்திற்கு எடுத்துச் 
செல்லப்படும் . அது ஒரு உற்பத்திச் செலவு அன்றோ ? 


தயாரிப்புச் செலவு ( Production Expenses ) : இது ஒரு நேர்முகச் 
செலவு ( Direct Expense ). கூலி என்று மட்டில் கொடுக்கப்பட்டிருப் 
பின் அதை உற்பத்திக்கான கூலியாகக் கொள்ளலாம் . தொழிற் 
சாலை துப்புரவு செய்வோர் , ஏவலர், காவல் காப்போர் , பண்டங் 
காப்போர் ( Store - keeper ) போன்றவர்க்குக் கொடுக்கும் கூலி 
ஆலைச் செலவுகள் என்ற தலைப்பில் அடங்கும் . இதுவும் உற்பத்திக் 
கணக்கில் பற்று வைக்கப்படும் . 


எந்திரங்களை இயக்கும் மின்விசை ( Motive Power ) , ஆலை 
வாடகை, ஈட்டுறுதி, மின் செலவு ( Factory Lighting ) , வெப்பச் 
செலவு ( Heating), எந்திரம் , ஆலைக் கட்டடம் போன்றவற்றைப் 
பழுது பார்க்குஞ் செலவு முதலியவை அனைத்தும் உற்பத்திச் 
செலவுகளேயாகும் . எனவே , இவை தயாரிப்புக் கணக்கில் பற்று 
வைக்கப்படும் . 


உற்பத்திச் செலவை ( Cost of Manufacturing ) 

உணர்த்தும் தயாரிப்புக் கணக்கு 
இவ்வகைக் கணக்கு உற்பத்தித் துறையில் ஏற்பட்ட இலாப 
நட்டத்தை உணர்த்துவதில்லை . தயாரிப்புச் செலவைக் கண்டு 
பிடிக்க இது தயாரிக்கப்படுகிறது .) பற்றுப் பக்கத்தில் பயன் 
படுத்திய கச்சாப் பொருள் , முற்றுப் பெறாப் பொருள் , தயாரிப்புக் 
கூலி , பிற தயாரிப்புச் செலவுகளனைத்தும் எழுதப்படுகின்றன . 
வரவுப் பகுதியில் முற்றுப் பெறாப் பொருளின் இறுதியிருப்பு 
எழுதப்படுகின்றது . இத்தயாரிப்புக் கணக்குக் காட்டும் பற்றிருப்பு 
உற்பத்திச் செலவாகக் கொள்ளப்படும் . 

வியாபாரக் 
கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது . 


312 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வாணிகக் கணக்கில் முடிவுப் பொருள்களின் தொடக்க 
இருப்பு , தயாரிப்புக் கணக்கிலிருந்து கொண்டு வரப்பட்ட 
உற்பத்திச் செலவு , வாணிகக் கணக்கில் காணப்பெறும் பிற 
கணக்குகளும் இருக்கும் . வரவுப் பகுதி வழக்கம் போன்றே 
இருக்கும் . இது காட்டும் மொத்த இலாபம் அல்லது நட்டம் 
இலாப - நட்டக் கணக்குக்கு எடுத்துச் செல்லப்படும் . 


கணக்கில் 


உற்பத்திச் செலவை உணர்த்தும் தயாரிப்புக் 
மாதிரியும் வாணிகக் கணக்கின் மாதிரியும் கீழே கொடுக்கப் 
பட்டிருக்கின்றன . 

தயாரிப்புக் கணக்கு 
உற்பத்திச் செலவை உணர்த்துவது 


ரூ . 


... 


இறுதிச் சரக்கிருப்பு 
- வேலை முற்றாப் 

பொருள் 
உற்பத்திச் செலவு 
- வாணிகக் கணக்கிற்கு 
மாற்றப்படுகிறது . 


தொடக்கசி சரக்கிருப்பு : 
--வேலை முற்றாப் 

பொருள் 
பயன்படுத்திய கச்சாப் 

பொருள் : 
தொடக்கச் சரக்கிருப்பு ... 
கூட்டு : கொள்முதல் 
கழி : கொள் 

முதல் 
திருப்பம் 
கழி : இறுதிச் சரக் 

கிருப்பு 
கச்சாப் பொருள் மீது 

சுமை கூலி 

தயாரிப்புக் கூலி 
ஆலைச் செலவுகள் : 
வரியும் 
வாடகையும் 


மின் செலவு 


இயக்கு விசை 
எரிவளி, எரி 

பொருள் ... 
ஆலை சட்டுறுதி 
கட்டடம், பொறி 
வகைகளைப் 
பழுது பார்க்குஞ் 

செலவு 
தேய்மானம் : 

பொறிவகை 


கட்டடம் ....... 


பவாணிகக் கணக்கு 


313 


வாணிகக் கணக்கு 


ரூ . 


... 


தொடக்கச் சரக்கிருப்பு 

முடிவுப் பொருள் 
உற்பத்திச் செலவு 
- தயாரிப்புக் 
கணக்கிலிருந்து 

மாற்றப் படுகிறது 
லாப - நட்டக் கணக்கு 
- மொத்த இலாபம் 
மாற்றப்படுகிறது 


விற்பனை 
கழி விற்பனைத் 

திருப்பம் 
இறுதிச் சரக்கிருப்பு 

-முடிவுப் பொருள் 


... 


எடுத்துக்காட்டு 37 : 

* எடுத்துக்காட்டு 36 - ல் கொடுத்திருக்கும் இருப்புகளிலிருந்து 
உற்பத்திச் செலவை உணர்த்தும் தயாரிப்புக் கணக்கையும் 
வாணிக்க் கணக்கையும் தயாரிக்கவும் . 


விடை : 


(உற்பத்திச் செலவைக் காட்டும் தயாரிப்புக் கணக்கு ) 
31-12-1970 - இல் முடியும் ஆண்டுக்கான 


தயாரிப்புக் கணக்கு 


h . 


12,720 


தொடக்கச் சரக்கிருப்பு 

வேலை முற்றாப் பொருள் 
பயன்படுத்திய கச்சாப் 

பொருள் : 
தொடக்கச் சரக்கிருப்பு 5,450 


10,200/ 


இறுதிச் சரக்கிருப்பு 
- வேலை முற்றாப் 

பொருள் 
முடிவுப் பொருளின் 
உற்பத்திச் செலவு 
வாணிகக் கணக்குக்கு 
மாற்றப்படுகிறது . 


76,975 


கூட்டு : 

கொள்முதல் 40,870 
கழி கொள்முதல் 
திருப்பம் 1,870 39,000) 

44,450 
கழி : , இறுதிச் 

சரக்கிருப்பு 7,570 ) 
கூலி 
தொழிற்சாலை மேலாளரின் 

ஊதியம் 
மின் செலவு 
எரிவளி , நீர் முதலியவை 
சில்லரை உற்பத்திச்செலவு 
பொறிP பழுது பார்க்குஞ் 

செலவு 
உரிமைத் தொகை 


36,880| 
12,000 


9,600 
4,000 
5,475 ) 
2,300 


1,200 
3.0001 
87,175 


87,1751 


314 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


* 31-12-1970 - இல் முடியும் ஆண்டுக்கான வாணிகக் கணக்கு 


10,450) 


விற்பனை 1,35,420 
கழி உள் 

திருப்பம் 1,750 


1,33.670 ) 


தொடக்கச் சரக்கிருப்பு 

- முடிவுப் பொருள் 
தயாரிப்புக் கணக்கு - 
முடிவுப் பொருள்களின் 

உற்பத்திச் செலவு 
இலாப - நட்டக்ககு 
- மொத்த லாபம் 
மாற்றப்படுகிறது . 


76,975) 


இறுதிச் சரக்கிருப்பு 
முடிவுப் பொருள் 


15,292 / 


61,537 ) 


1,48,962 


1,48,962 


வாணிகக் கணக்கின் பயன்கள் : 

( சரக்கு வாங்கி விற்பதில் மட்டும் ஏற்படும் விளைவை விவரிப்பது 
வாணிகக் கணக்கு . பிற விற்பனைச் செலவுகளையும் அலுவலகச் 
செலவுகளையும் உள்ளடக்காது . சரக்கு கொள்முதல் செலவையும் 
அத்துடன் தொடர்புற்ற நேர்முகச் செலவுகளை மட்டுமே இது 
கணக்கில் எடுத்துக் கொள்கிறது . எனவே , இது காட்டும் விளைவு 
மொத்த இலாபமாகவோ ( Gross Profit) மொத்த நட்டமாகவோ 
( Gross Loss ) இருக்கலாம் .) 


கொள்முதல் , விற்பனை, இறுதிச் சரக்கிருப்பு 

சரக்கிருப்பு போன்ற 
கணக்குகள் வாணிகக் கணக்கில் இடம் பெற்றுள்ளன . இவற்றைக் 
கடந்த காலத் தொகைகளுடன் ஒப்பிட்டு , வியாபாரப் போக்கினை 
உணரும் வாய்ப்பு கிடைக்கின்றது . விற்பனைக் குறைந்துவிட்டதா , 
இறுதிச் சரக்கிருப்பு அதிக முள்ளதா என்பனவற்றைக் கண்டு , 
அதற்கான சூழ்நிலைகளை ஆயலாம் ; பின்னர் அவற்றை நீக்கும் வழி 
முறைகளை மேற்கொள்ளலாம் . 


ஒவ்வொரு செலவினமும் மொத்த விற்பனையில் எத்துணை 
சதவிகிதத்தில் உள்ளது என்பதைக் கண்டு , செலவினங்களைக் கட்டுப் 
படுத்த முயற்சி செய்யலாம் . 


இலாபம் 


விற்பனையில் எத்துணை சதவிகிதத்தில் மொத்த 
இருக்கிறது என்பதைக் காணலாம் . திட்டமிட்டவாறு இலாப 
விகிதம் கிட்டியுள்ளதா , எதிர் பார்த்த வண்ணம் தொழில் நடை 
பெறுகிறதா என்பதை அறிந்து கொள்ளலாம் . 
* 

இறுதிச் சரக்கினை மதிப்பிடும் முறையில் மாற்றம் ஏற்பட்டி 
ருப்பின் விற்பனையில் மொத்த இலாப விகிதம் மாறுபடும் . 

அதிக 
இலாப விகிதம் இருப்பின் , விற்பனையான சரக்கின் அளவு பெருகிய 


வாணிகக் கணக்கு 


315 


i 


தால் அது ஏற்பட்டதா அல்லது விலையை உயர்த்தி விற்றதின் 
காரணமாக இலாபம் கூடியுள்ளதா என்பதை அறியலாம் . கொள் 
முதல் சென்ற ஆண்டு விலையுடன் இவ்வாண்டு நிலையை ஒப்பிட்டும் 
இலாய் தத்தில் ஏற்படும் மாற்றத்தின் காரணத்தை 
அறியலாம் . 


இவ்வாறு செய்யுந் தொழில் சீரிய முறையில் பெருக , நடப்பு 
நிலையை உணரவும் பிற ஆண்டுகளுடன் ஒப்பு நோக்கவும் வேண் 

அதற்கு உறுதுணையாய் இருப்பது வாணிகக் கணக்கெனில் 
மிகையாகாது . 


1 . 


வினாக்கள் 
வியாபாரக் கணக்கு தயாரிக்கப்படுவதின் நோக்கங்கள் 
யாவை ? 


இறுதிச் சரக்கிருப்பு மதிப்பிடும் முறைகளை ஆய்க . 





தயாரிப்புக் கணக்கு எனில் என்ன ? அதன் பயன்கள் 
யாவை ? 


தயாரிப்புக் கணக்கு வியாபாரக் கணக்கினின்றும் எவ் 
வகைகளில் மாறுபடுகின்றது ? 


பயிற்சி 
கீழ்க்கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 30-12-1970 - ல் 
முடியும் ஆண்டுக்கான வியாபாரக் கணக்கைத் தயாரித்து 
முடிவுப் பதிவுகளைத் தருக , 


ரூ . 


தொடக்கச் சரக்கிருப்பு 


9,500 


கூலி 


2,00 ) 


இறக்குமதி வரி 


900 


பசுமை கூலி 


210 


... 


கொள்முதல் 


25,070 
40,380 


விற்பனை 


.... 


விற்பனைத் திருப்பம் 


- 


380 


316 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


970 


கொள்முதல் திருப்பம் 
சரக்கு அகற்றுஞ் செலவு 

( Clearing Charges ) 


200 


இறுதிச் சரக்கிருப்பு 


7,850 


( 2 ) கீழே கொடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து 30-6-71-4 
முடியும் ஆண்டுக்கான தயாரிப்புக் கணக்கைத் தயாரிக்கத் தேவை 
பான குறிப்பேட்டுப் பதிவுகளையும் தருக . 


ரூ 


உள்சுமை கூலி 


500 


தயாரிப்புக் கூலி 


4,370 


தொடக்கச் சரக்கிருப்பு : 


கச்சாப் பொருள் 


5,800 


முடிவுறாப் பொருள் 


4,750 


முடிவுப் பொருள் 


5,500 


கொள்முதல் 


18,650 


விற்பனை 


.. 


35,400 


உள் திருப்பம் 


... 


759 


வெளித் திருப்பம் 


... 


1,300 


ஆலை வாடகையும் வரியும் 


... 


3,400 


எரிவளி, நீர் , கரி 


1,250 


750 


ஆலைக்கான மின் செலவு 
இறுதிச் சரக்கிருப்பு : 


கச்சாப் பொருள் 


4,275) 


முடிவுறாப் பொருள் 


6,500 


மூடிவுப் பொருள் 


7,200 


வாணிகக் கணக்கு 


317 | | 


( 3 ) கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 31-12-1970 - ல் 
முடியும் ஆண்டுக்கான உற்பத்திச் செலவை உணர்த்தும் தயாரிப் 
புக் கணக்கையும் வாணிகக் கணக்கையும் தயாரிக்க . 


சரக்கிருப்பு ( 1-1-1970 ) : 


கச்சாப் பொருள் 


25,800 ) 


முடிவுறாப் பொருள் 


18,7:00 


முடிவுப் பொருள் 


20,300 


கூலி 


.. 


10,200 


விற்பனை 


... 


1,25,250 


மின் விசை 


.. 


2,400 


ஆலை வாடகையும் ஈட்டுறுதியும் ... 


3,800 


கொள்முதல் 


. 


60,280 


கொள்முதல் மீது தீர்வை 


4,800 


( Duty on Purchase ) 
கச்சாப் பொருள் உள் சுமை கூலி 


... 


1,200 


வெப்பச் செலவு 


.. 


2,300 


உள் திருப்பம் 


2,280 


: 


வெளித் திருப்பம் 


3,250 


1,075 


பொறி பழுது பார்க்குஞ் செலவு 
இறுதிச் சரக்கிருப்பு : 
கச்சாப் பொருள் 

23,760 
முடிவுறாப் பொருள் ... 20,450 
முடிவுப் பொருள் 18,755 


( 4 ) 30-6-1971 - ல் ஆண்டுக் 

கணக்கு முடிவடைகிறது . 
சர்க்கு இருப்பு எடுத்தல் மேலும் 14-7-1971 வரை நடைபெறு 
கிறது . அப்பொழுதிருந்த இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 17,850 என 


318 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மதிப்பிடப்பட்டது . கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 
30-6-1971 - ல் இருந்த சரக்கின் மதிப்பைக் கண்டு பிடி . 


( i ) ஆண்டு முடிந்த பின்னர் நிகழ்ந்த ரொக்க விற்பனை 

ரூ .1,700 . 


( ii ) ரொக்கக் கொள்முதல் 

ரூ .1,285 
( iii) கொள்முதலேட்டில் காணப்படும் கொள்முதல் ( 1-7-71 

முதல் 14-7-71 வரை ) ரூ . 2,875 . ஆனால் , இவற்றில் , 
ரூ . 875 - க்கான சரக்கு 20-7-1971 அன்றுதான் வந்து 
சேர்ந்தது . 


( iv ) கடன் விற்பனை ரூ . 1,200 


( v ) விற்பனை அல்லது திருப்ப அடிப்படையில் 30-6-71 - க்கு 

முன் அனுப்பப்பட்ட சரக்கின் மதிப்பு ரூ . 1,000 . இவை 
15-7-1971 வரை திருப்பப்படலாம் . 


( vi) விற்பனையில் மொத்த இலாபம் 25 சதவீதம் எனக்கு 

கொள்க . 


ஈஸ்டர்ன் இண்டஸ்ரீஸ் லிமிடெட் தங்களது ஆலையை 
வேறிடத்திற்கு மாற்றினர் . 


( i) பொறிகளையும் , தளவாடங்களையும் பெயர்த் தெடுத்து 

புதுவிடத்தில் நிறுவுவதற்கு ரூ . 9,500 செலவழிக்கப் 
பட்டது . 


சரக்கைக் 


( ii) பழைய ஆலையிலிருந்து புதுவிடத்திற்குச் 

கொண்டுவர ஆன செலவு ரூ . 1000 . 
(iii ) ஏட்டில் ரூ . 1,50,000 அளவில் இருந்த பொறிவகையில் 

ஏட்டு மதிப்பு ரூ .3,400 -க்கான ஒரு பொறியும் அடங்கி 
யுள்ளது . வழக்கழிந்து போகவே , ரூ . 900 - க்கு விற்கப் 
பட்டது . அதற்கு மாறாக ரூ . 4,800 அடக்க மதிப்புள்ள 

பொறிவாங்கப் பட்டது . 
(iv ) புதுப் பொறியைக் கொண்டுவரக் கட்டணமும் சுமை கூலி 
யும் 

ஆனது . அதை நிறுவக் கொடுத்த 
கூலி ரூ .550 . 


து 


ரூ .300 


( v ) மனைத்துணைப் பொருளின் ஏட்டு மதிப்பு ரூ . 15,000 

ஆக இருந்தது . இவற்றில் ரூ . 3,000 ஏட்டு மதிப்பு 


319 


வாணிகக் கணக்கு 


உள்ளவை ரூ , 1,200 - க்கு விற்கப்பட்டன . ரூ , 2,400 - க்குப் 
புதிய பொறியொன்று வாங்கப் பட்டது . 


பூச ( Painting ) ரூ . 2,200 


( vi ) புதிய ஆலைக்கு வண்ணம் 

செலவாகியது . 


இவற்றில் , எச்செலவுகளை முதலீட்டுச் செலவுக்கும் , நடை 
முறைச் செலவுக்கும் , எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதைக் 
கூறுக . 

( CAIIB Feb. 1962 ) 


கீழ்க்கண்டவற்றை 


கலை 

அரங்கின் ஏடுகளில் 
எவ்வாறு பதிவ தென்பதைக் கூறுக . 


( i ) அமர்வதற்கு வசதிகள் , அலங்காரம் , கம்பள விரிப்பு , 

எரிவளி , மின் . பொறிகள் முதலியவைகட்கு ரூ . 15,750 
செலவழிக்கப் பட்டது . 


( ii ) இசைக் கருவிகள் ரூ . 3,350 - க்கு வாங்கப் பட்டன . 


( iii ) ஊழியர்கட்குச் சீருடைக்கென செலவழித்தது ரூ . 650 . 


ரூ .1,500 


(iv ) தொடக்கத்தில் 

மதிப்புள்ள இசைக்கருவி 
ஆண்டொன்றுக்கு 10 % வீதம் தேய்மானங் கழிக்கப் 
பட்டு மூன்று ஆண்டுகட்கு பிறகு ரூ . 750 - க்கு விற்கப் 
பட்டது . அதற்குமாறாகப் புதியதொன்று ரூ .1,800 - க்கு 
வாங்கி வைக்கப்பட்டது . 


( v ) நகராட்சி ஆணையின்படி வெளிச்செல் வழிகளில் மாற்றஞ் 
செய்யச் செலவானது ரூ . 250 . 

( S.A.S. 1957) 


11. இலாப - நட்டக் கணக்கு 

( Profit and Loss Account ) 


வாணிகக் கணக்குக் காட்டும் மொத்த இலாபம் அல்லது 
மொத்த நட்டமென்பது செலவுகளனைத்தையும் கணக்கிலெடுத்துக் 
கொண்ட பின் கிடைப்பதன்று என்பதை உணர்த்தியிருக்கிறோம் . 
கொள்முதல் தொடர்பான செலவுகள் போக உள்ள 

இலாப 
நட்டத்தைதான் 
அது விளக்குகிறது . ஆனால் , 

அலுவலகச் 
செலவுகள் , விளம்பரம் , வாடகை , தணிக்கைச் செலவு , ஊதியம் , 
கழிவு, பயணச் செலவு , ஈட்டுறுதி போன்ற செலவுக் கணக்குகளும் , 
வராக் கடன் , தள்ளுபடி போன்ற நட்டக் கணக்குகளும் உள்ளன . 
அவ்வாறே ஈட்டிய தள்ளுபடி , பெறும் கழிவு , வாடகை, வட்டி , 
இலாப ஈவு போன்ற வரவினங்களும் இருக்கும் . இவற்றை 
யெல்லாம் எடுத்துக் கொண்டு எஞ்சியிருப்பது இலாபமா , 
இழப்பா 

என்பதை உணர்த்துவது இலாப - நட்டக் கணக்கு . 
இவ்வாறு இலாப - நட்டக் கணக்கு , --தொழிலில் ஏற்படும் எல்லா 
வகைச் செலவுகளும் வரவினங்களும் போக , இறுதி விளைவினைப் 
படம் பிடித்துக் காட்டுவதாகும் . வாணிகக் கணக்குக் காட்டும் 
மொத்த இலாபத்தை அல்லது மொத்த நட்டத்தை இலாப நட்டக் 
கணக்கிற்குக் கொண்டு வந்து , இக் கணக்கினைத் தொடங்குகிறோம் . 
செலவினங்கள் , நட்டங்கள் அனைத்தையும் இக் கணக்கில் பற்றுப் 
பகுதியிலும் , ஆதாயங்கள் , வருவாய் முதலியவற்றை வரவுப் பகுதி 
யிலும் எழுதுகிறோம் . வரவுப் பகுதி , பற்றுப் பகுதியினும் மிகுந்திருக் 
குமாயின் , தொழில் நடவடிக்கைகள் இலாபத்தில் முடிந்துள்ளன 
என்றும் , பற்றுப் பகுதி வரவுப் பகுதியினும் அதிக மிருக்குமாயின் , 
நட்டத்தில் முடிந்துள்ளன என்றும் கொள்ளலாம் . இலாபமாயின் 
இது நிகர இலாபம் ( Net Profit ) என்றும், நட்டமாயின் , நிகர 
நட்டம் ( Net Loss) எனவும் அழைக்கப் பெறும் . நிகர இலாபம் 


இலாப - நட்டக் கணக்கு 


உரிமையாளரின் முதலைக் கூட்டுகிறது . நிகர நட்டம் அதனைக் 
குறைக்கின்றது . எனவே இது , முதல் கணக்கிற்கு 

கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . 


இது காறும் விளக்கியதிலிருந்து 

வாணிகக் 

கணக்கிற்கும் 
இலாப நட்டக் கணக்கிற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை 
உணரலாம் . 


ஒற்றமை 


| இவ்விரு கணக்குகளும் இறுதிக் கணக்குகள் எனப்படும் .. ஒரு 
குறிப்பிட்ட காலத்தில் தொழில் நடத்தியதின் விளைவை உணர்த்து 
கின்றன . நடைமுறைச் செலவினங்களையும் நடைமுறை வரவினங் 
களையு மட்டுமே உள்ளடக்குகின்றன . 


வேற்றுமை 


சேரக்கு வாங்கி விற்பதில் ஏற்படும் இலாப - நட்டத்தை உணர்த் 
துவது வாணிகக் கணக்கு . ஆனால் , தொழிலில் ஏற்படும் பிறவகைச் 
செலவுகள் , வரவினங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி , இறுதியில் 
ஏற்பட்ட விளைவை விளக்குவது இலாப - நட்டக் கணக்கு . அதாவது 
கொள்முதலும் , தயாரிப்புச் செலவு மட்டிலும் வாணிகக் கணக்கில் 
இடம் பெறும் . ஆனால் , விற்பனைச் செலவு , அலுவலகச் செலவு , 
பிற தொழில் நட்டங்கள் முதலியவை இலாப - நட்டக் கணக்கில் 
இடம் பெறும் . 


இவாணிகக் கணக்கு காட்டும் மொத்த இலாபம் அல்லது நட்டம் 
இலாப - நட்டக் கணக்குக் கெடுத்துச் செல்லப்படுகிறது . ஆனால் , 
இலாப - நட்டக் கணக்கு உணர்த்தும் நிகர இலாபம் அல்லது நிகர 
நட்டம் முதல் கணக்குக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . ) 


இலாப - நட்டக் கணக்கில் கீழ்க்கண்டவை பொதுவாக இடம் 
பெறும் . 


முடியும் ஆண்டுக்கான இலாப - நட்டக் கணக்கு 


வ 


ரூ . 


ரூ . 


வாணிகக் கணக்கு 
( மொத்த நட்டம் மாற் 
றப்படுகிறது ) 


வாணிகக் கணக்கு 
( மொத்த இலாபம் 
மாற்றப்படுகிறது ) 


... 


ஊதியம் 


ஈட்டிய தள்ளுபடி 


... 


கழிவு பெற்றது 


... 


வாடகை 


... 


-21 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வரி 


4 .. 


வட்டி பெற்றது 


... 


ஈட்டுறுதி 


இலரப ஈவு 


... 


அச்சுக் கூலியும் 
எழுது பொருளும் 


முதலீட்டின் மீது 
வட்டி 


... 


பயணச் செலவு 


வாடகை பெற்றது 


விளம்பரம் 


.. 


பல்வகை வரவு 


அஞ்சல் 


.. 


முதல் கணக்கு 
( நிகர நட்டம் 
எடுத்துச் செல்லப் 
படுகிறது . ) 


அலுவ லகச் செலவு 


.. 


வட்டி 


வெளிச்சுமை கூலி 


பழுதுபார்க்குஞ் செலவு 


கழிவு 


தள்ளுபடி அளித்தது .... 


தணிக்கைச் செலவு 


ஏற்றுமதி வரி 


பெற்றனுப்புஞ் செலவு 
(( for warding charges) ... 


வராக் கடன் 


சில்லரைச் செலவு 


வங்கிக் கட்டணம் 


.. 


முதல் கணக்கு . 
( நிகர இலாபம் 
எடுத்துச் செல்லப் 
படுகிறது . ) 


இலாப நட்டக் கணக்கு 


தேவையான இறுதிப் பதிவுகள் : 
1. மொத்த இலாபத்தை லாப - நட்டக் கணக்குக்குக் 
கொண்டுவர , 

வாணிகக் க / கு 

இலாப - நட்டக் க / கு 
2. மொத்த நட்டமாயின் , அதை இலாப - நட்டக் கணக்கிற் 

கொண்டுவர , 


இலாப - நட்டக் க / கு .... ப 

வாணிகக் க / கு 


3. பல்வகைச் செலவுக் கணக்குகளையும் நட்டக் கணக்குகளை 
யும் இலாப - நட்டக் கணக்கில் கொண்டுவர , 

இலாப நட்டக் க / கு ... ப 
பெயரளவுக் கணக்குகள் 
( செலவுக் கணக்குகளும் 
நட்டக் கணக்குகளும் . ) 


4. பல்வகை வரவினக் கணக்குகளை இலாப - நட்டக் கணக்கிற் 
கொண்டுவர , 

பெயரளவுக் கணக்குகள் ... ப 
( வரவினக் கணக்குகள் . ) 
இலாப - நட்டக் க / கு . 


6. இலாப - நட்டக் கணக்கில் வரவுப்பகுதி பற்றுப்பகுதியினும் 
மிகுந்திருக்குமாயின் , நிகர இலாபம் காட்டுகின் றதென்று 
பொருள் . அதனை முதல் கணக்கிற்கெடுத்துச் செல்ல , 

இலாப - நட்டக் க / கு 

முதல் க / கு 


6. இலாப நட்டக் கணக்கின் பற்றுப் பகுதி வரவுப் பகுதி 
யினும் அதிக மிருக்குமாயின் , நிகர நட்டம் ஏற்பட்டுள்ளது 
என்று பொருள் . இதனை முதல் கணக்கிற்கெடுத்துச் செல்ல , 

முதல் க / கு ... ப 
இலாப - நட்டக் க / கு 


324 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


35 - வது எடுத்துக்காட்டில் குறிப்பிட்ட இருப்புப் பட்டியலி 
லிருந்து , இலாப - நட்டக் கணக்கையும் வேண்டிய குறிப்பேட்டுப் 
பதிவுகளையும் தருக . 
விடை ! 
குறிப்பேடு 

பற்று 

வரவு 


. 


இலாப- நட்டக் கணக்கு 


ப 


11,250 


வெளிச்சுமை கூலி 


180 


தள்ளுபடி 


200 


ஊதியம் 


7,500 / 


விளம்பரம் 


790 


- 


விற்பனை வரி 


1,280 


அலுவலகச் செலவு 


500 


- 


பழுது பார்க்குஞ் செலவு 


650 


பயணச் செலவு 


150 


( மேற்கண்ட செலவுகளை இலாப 
நட்டக் கணக்கிற்கு மாற்றி 
முடிக்க ) 


கழிவு 


1,370 


இலாப ஈவு 


430 


வாடகை 


1,800 


இலாப - நட்டக் க / கு 


3,600 / 


-- 


( மேற்கண்ட வருமானக் கணக்கு 
களை , இலாப - நட்டக் கணக்கிற்கு 
மாற்றி , முடிக்க ) 


இலாப நட்டக் க / கு 


39,830 | 


முதல் க / கு 


39,830 / 


( நிகர இலாபத்தை முதல் கணக் 
கிற்கு மாற்ற ) 


இலாப - நட்டக் கணக்கு 


325 


30-6-1971 - இல் முடியும் ஆண்டுக்கான் 
இராவணனின் இலாப - நட்டக் கணக்கு 


* 


( 1 ) 


வ 


வெளிச்சுமை கூலி 


180 


வாணிகக் க / கு 
மொத்த இலாபம் 
மாற்றப்படுகிறது 


தள்ளுபடி 


200 


147,480 / 


மதியம் 


7,500 


கழிவு 


1,370 


-- 


விளம்பரம் 


790 


இலாப ஈவு 


430 


விற்பனை வரி 


1,280 


வாடகை 


1,800 


- 


500 


அலுவலகச் செலவு 
பழுது பார்க்குஞ் செலவு 


650 


பயணச் செலவு 


150 


முதல் கணக்கு 

நிகர இலாபம் 
மாற்றப்படுகிறது . 


39,830) 


151,080 


[ 51,080 | 


-- 


சில குறிப்புகள்: 


நடைமுறைச் செலவினங்களும் ( Revenue Expenses ) நடை 
முறை வரவினங்களும் ( Revenue Incone ) வாணிகக் கணக்கிலும் 
இலாப -நட்டக் கணக்கிலும் இடம் பெறவேண்டும் . 


இறுதிக் கணக்குகள் தயாரிக்கப்படும் காலத்திற்குரிய எல்லாச் 
செலவினங்களும் வரவினங்களும் இடம் பெற வேண்டும் . அதாவது , 
சில செலவினங்கள் கொடுபடாது இருக்கலாம் ; சில அடுத்த 
ஆண்டுக்கும் சேர்த்துக் கொடுக்கப்பட்டிருக்கலாம் . நமக்கு வர 
வேண்டிய வரவினம் நம் கைக்குக் கிட்டாமலிருக்கலாம் . அல்லது 
அடுத்த ஆண்டுகட்கும் சேர்த்து இவ்வாண்டே பெற்றிருக்கலாம் . 
இவற்றையெல்லாம் சரிக்கட்டி , இவ்வாண்டிற்குரிய செலவுகள் 
முழுவதும் வரவினங்கள் முழுவதும் இறுதிக் கணக்குகளில் காண் 

பெற வேண்டும் . இவற்றைச் சரிக்கட்டுதல் எனுந் 
தலைப்பில் விரிவாகக் காண்போம் . 


800 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


செய்துவரும் தொழிலுக்குரிய செலவினங்களையும் வரவினங் 
களையும் மட்டிலுமே இறுதிக் கணக்குகளில் கொண்டு வரவேண்டும் . 
உரிமையாளர் தொழிலுக்கன்றிப் பிறவற்றிற்குச் செய்யும் செல 
வினங்களைத் தொழிலுக்குரிய ரொக்கத்தைத் தன் சொந்தப் பயன் 
களுக்குப் பயன்படுத்தின் , அவற்றையெல்லாம் எடுப்புக் கணக் 
கிற்கு எடுத்துச் செல்லவேண்டும் . 


வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளில் இடம்பெறும் சில 
கணக்குகளை ஆய்வோம் , 


( சுமைகூலி அல்லது தூக்குக் கூலி ( Carriage ) : இது உள்சுமை 
கூலி ( Carriage Inwa : d ) , வெளிச்சுமைகூலி ( Carriage Outward ) என 
இருவகைப்படும் . சரக்கு வாங்கும் போழ்து அதனைக் கொண்டு 
வருஞ்செலவை உள்சுமை கூலி உணர்த்தும் . இது ஒரு கொள்முதல் 
செலவாததால் , இதை வாணிகக் கணக்கில் கொண்டு செல்ல 
வேண்டும் . சரக்கு விற்கும் போழ்து மேற்கொள்ளப் படும் செலவு 
வெளிச்சுமை கூலி எனப்படும் , இது விற்பனைச் செலவாகையால் 
இதை இலாப நட்டக் கணக்கில் பற்றுவைக்க வேண்டும் . 


இது வண்டிச் சத்தமாகவோ ( Cartage ) இரயில் , லாரி , கப்பல் 
கட்டணமாகவோ ( Freight ) இருக்கலாம் . சுங்கவரி, போன்றவை 
யும் இக் கணக்கில் சேர்க்கப்படும் . வெளிச்சுமை கூலி என்றோ , 
உள்சுமை கூலி என்றோ குறிப்பிடாது , சுமைகூலி என்று மட்டில் 
குறிப்பிடப் பட்டிருப்பின் , அதை உள்சுமை கூலியாகக் கொண்டு , 
வாணிகக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 


சொத்து ஒன்று வாங்கும் போழ்து அதைக் கொண்டு வருஞ் 
செலவைச் சொத்துக் கணக்கில் தான் சேர்க்க வேண்டு மென்பதை 
முன்னரே விளக்கியுள்ளோம் . 


கட்டும் பொருள்கள் ( Packing Materials ) : பொருள்கள் கட்டு 
களில் கட்டப்பட்டுத்தான் விற்கவேண்டியிருப்பின் , அவற்றை 
வாணிகக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லலாம் . அதாவது விற்பனைக் 
குக் கட்டும் பொருள்கள் இன்றியமையாதனவாய் இருப்பின் 
இவ்வாறு செய்ய வேண்டும் . இல்லையெனில் சாதாரண விற்பனைக் 
செலவாகக் கருதி இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்கலாம் . 


சுங்கத் தீர்வை மாநகராட்சி வரி முதலியவை ( Customs Duty 
Octroi Duty etc. ) : இறக்குமதி வரியும் , ஏற்றுமதி வரியும் இதன் 
பாற்படும் . ( இறக்குமதி வரி , சரக்கு வாங்கும் போழ்து விதிக்கப் 
படுவதால் , வாணிகக் கணக்கிலும் , ஏற்றுமதிவரி , வெளிநாட்டில் 


வென்கிறோம் . எடுத்துக் காட்டாக விளம்பரத்துக்கு ஒரு இலட்ச . 
இலாப நட்டக் கணக்கு 

327 
விற்பனைக் கனுப்புவது மீது விதிக்கப்படுவதால் இலாப நட்டக் 
கணக்கிலும் எழுத வேண்டும் .) 

( உற்பத்தி வரி ( Excise Duty ) : உள் நாட்டில் உற்பத்தி செய்யப் 
பட்டு 

உள் நாட்டிலேயே பயன்படுத்தப்படும் பொருள்கள் மீது 
விதிக்கப்படும் வரி இது . உற்பத்தியின் அடிப்படையிலோ அல்லது 
விற்பனையின் அடிப்படையிலோ இது விதிக்கப்படும் . உற்பத்தியின் 
அடிப்படையிலாயின் வாணிகக் கணக்கிலும் , விற்பனையின் அடிப் 
படையிலாயின் , இலாப -நட்டக் கணக்கிலும் பற்று வைக்கப்பட 
வேண்டும் . ) 

சரக்ககற்றுஞ் செலவு ( Clearing Charges ) : இது இறக்குமதி 
செய்யப்பட்ட சரக்கைத் துறை முகத்திலிருந்து எடுக்கும் செலவு . 
எனவே , இதை வாணிகக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 

பெற்றனுப்புஞ் செலவு ( Fo! warding Charges ) : இது சரக்கு 
ஏற்றுமதியாகும் போழ்து செய்யும் செலவு . விற்பனைச் செலவா 
தலால் , இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 

நெடுநாள் பயன்தரு செலவு ( Deferred Revenue Expenditure ) : 
சிலவகையில் மிகவும் பெருந்தொகையைச் செலவழித் திருக்கலாம் . 
ஆனால் , இதன் பயன் உடனே கிட்டாவிடினும் பல ஆண்டுகளில் 
கிடைக்கும் . இவ்வகைச் செலவை நெடுநாள் பயன் தரு செலவு 
என்கிறோம் . இது பற்றி முன்னரே விளக்கியிருக்கிறோம் . ( எடுத்துக் 
காட்டாகப் பெருந்தொகையைச் செலவழித்துச் செய்யட்படும் 
விளம்பரத்தைக் கூறலாம் . விளம்பரம் செய்த ஆண்டிலேயே 
விற்பனை பெருகும் என்று யாரும் கூறமுடியாது . இதன் பயனாய்ப் 
பின் வரும் ஆண்டுகளில் விற்பனை உயரக்கூடும் . அதாவது பயன் 
பல்லாண்டுகட்குக் கிட்டுவதால் இதனை நெடுநாள் பயன் தரு செல 


ரூபாய் செலவழித்ததாயும் இதன் பயன் 10 ஆண்டுகட்கு இருக்கு 
மென்றும் கருதின் , ஒவ் வொரு ஆண்டு இலாப - நட்டக் கணக்குக் 
கும் ரூ . 10,000 விளம்பரச் செலவாய்க் கொள்ளலாம் . மீதியுள்ள 
தொகையைச் சொத்துகள் பகுதியில் காட்ட வேண்டும் ) 


வட்டி ( Interest ) : முதல்மீது தரவேண்டிய வட்டி , தனியாகக் . 
காட்டப்படவேண்டும் . 

திேயமும் கூலியும் ( Salaries and Wages) : கூலி என்று 
மட்டும் கொடுக்கப் பட்டிருப்பின் அதைத் தயாரிப்புக் கூலி 


318 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


யாகவோ சரக்குடன் தொடர்புற்ற கூலியாகவோ கொண்டு 
வாணிகக் கணக்கில் பற்று வைக்கலாம் . ஆனால் , ஊதியத்துடன் 
இவ்வாறு இணைத்துக் கொடுக்கப் பட்டிருப்பின் அது சரக்குடன் 
நேர்முகமாகத் தொடர்புற்றிருக்க 

வில்லையென ஊகிக்கலாம் . 
எனவே , இதனை இலாப - நட்டக் கணக்குக்கு எடுத்துச் செல்லுதலே 
சாலப்பொருந்தும் . ) 
வாடகையும் நகராட்சிக் கட்டணமும் ( Rent and 

( Rent and Rates ) : 
கட்டணம் ( Rate) என்பது மாநகராட்சி , நகராட்சி மன்றங்கள் 
விதிக்கும் வரியைக் குறிக்கும் . ஆலைக் கட்டடத்திற்கான வாடகை 
யையும் தீர்வையையும் வாணிகக் கணக்கிற்கும் அலுவலகக் 
கட்டடத்திற்கானதை இலாப -நட்டக் கணக்கிற்கும் எடுத்துச் 
செல்ல வேண்டும் . இரண்டும் ஒரே இடத்திலிருக்குமாயின் , 
அவைகளின் பரப்பளவிற்குத் தகுந்தவாறு கணக்கிட்டு ஒதுக்க 
வேண்டும் ) ( ஆலைக்குரியதா , அலுவலகத்துக்குரியதா என்று தெளி 
வாகக் கொடுக்கப்படவில்லையாயின் , அலுவலகத்துக்கே உரியது 
என்று கொண்டு இலாப - நட்டக் கணக்கில் எழுதவேண்டும் . ) 


- 


உரிமைத் தொகை ( Royalty ) | ஒருவரிடம் உள்ள உரிமை 
அயைப் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்க்கு வழங்கப்படும் 
தொகை உரிமைத் தொகை எனப்படும் . உற்பத்தியில் புது 
முறையை ஒருவர் கண்டு பிடிப்பின் , அதைப் பதிவு செய்து புனை 
பொருள் உரிமை ( Patent ) எடுத்துக்கொள்ளலாம் . 

அதைத் 
தொழிற்சாலைக்கு ஒரு தொகைக்கு விற்றுவிடலாம் . அம்முறை 
யைப் பயன்படுத்தித் தொழிற் சாலைகள் பொருளாக்கத்தில் 
ஈடுபடும் . இவ்வாறு வாங்கிய உரிமை ( புனைபொருள் உரிமை ) 
மதிப்புடையது - சொத்துப் போன்ற தாகும் . காரணம் இவ்வுரிமை 
யைப் பயன் படுத்திப் பொருள் உற்பத்திச் செய்ய முடிகிறது. 
இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இவ்வுரிமையைப் பிறரிட 
மிருந்து பெறுவதற்கு மாறாகப் பொருள் உற்பத்தியின் அடிப் 
படையில் தொகை செலுத்தி , உரிமையைப் பெறலாம் . அதாவது , 
உற்பத்தியான பொருள் ஒவ்வொன்றிற்கும் இவ்வளவு தொகை 
என்று கணக்கிட்டுத் தரவேண்டியிருக்கும் . இது தான் . உரிமைத் 
தொகை எனப்படுகிறது . ( பொருள் உற்பத்தியின் அடிப்படையில் 
இத் தொகை வழங்கப்படுமாயின் , இது ஒரு தயாரிப்புச் செலவா 
கிறது . எனவே , தயாரிப்புக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
தயாரிப்புக் கணக்குத் தயாரிக்கவில்லையெனில் , வாணிகக் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . அவ்வாறின்றி விற்பனை அடிப்படையில் 
இத்தொகை கொடுக்க வேண்டியிருப்பின் , இது விற்பனைச் செல 
வாகிறது . எனவே , இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . ) 


கண 


இலாப நட்டக் கணக்கு 


319 





வருமான வரி ( Income Tax ) : உரிமையாளர் தன் வருமானத் 
தின் மீது செலுத்தும் வருமானவரி ஒரு வியாபாரச் செலவன்று. 
பல வகைகளிலும் பெறும் வருமானத்தின் மொத்தத் தொகை 
மீது செலுத்தப்படுவது வருமானவரி . எனவே , இதனை இலாப . 
நட்டக் கணக்கில் பற்று வைத்தல் தவறாகும் . இதைச் சொந்தச் 
செலவாகக் கருதி , எடுப்புக் கணக்குப் போன்றே முதல் கணக்கில் 
கழித்துக் காட்ட வேண்டும் . 


retr- 


கழிவு , தள்ளுபடி முதலியவை ( Commission Discount etc.) : 
இவற்றை நாம் பிறர்க்களித்திருப்பின் , இலாப நட்டக் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . பிறர் நமக்களித்திருப்பின் , ஆதாய 
மாகையால் , இலாப - நட்டக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


மாக 


வராக்கடன் ( Bad Debts ) : நாம் சரக்கு விற்றதின் காரண 

நமக்குக் கடனாளியானோர் செலுத்தாத தொகை இது . 
குறிப்பிட்டக் கடனாளியிடமிருந்து வசூலிக்க முடியாது என்று 
உறுதியாக முடிவுகட்டிய பின்னரே , அக் கடன் வராக்கடனாகக் 
கருதப்படுகிறது . வந்தாலும் வரலாம் என்ற ஐயமிருப்பினும் , 
இதை வராக் கடனாகக் கொள்ளல் வழுவாகும் . இவ் வராக் கடன் 
நமக்கு நட்டமாதலால் , இலாப - நட்டக்கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . சரிக்கட்டுதல் எனுந் தலைப்பில் இது விரிவாக விளக் 
கப் பட்டுள்ளது . 


விற்பனை வரி ( Sales Tax ) : இது விற்பனையின் அடிப்படையில் 
விதிக்கப்படுவதால் , இதுவும் ஒரு விற்பனைச் செலவே . எனவே , 
இலாப - நட்டக் கணக்கிற்கே எடுத்துச் செல்லவேண்டும் . 


I 


வியாபாரச் செலவு ( Trading Expenses ) : இவ்வாறு ஒரு 
லகச் செலவு ( Office Expenses ) என்ற கணக்கும் இருக்கிறதா என்று 
நோக்க வேண்டும் . இவ்விரு கணக்குகளும் இருப்புப் பட்டியலில் 
கொடுக்கப்பட்டிருப்பின் , வியாபாரச் செலவு என்பதைத் தயாரிப் 
புடன் தொடர்புற்ற அல்லது கொள்முதல் பற்றிய செலவு என்று 
கொண்டு வாணிகக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . அலுவ 
லகச் செலவு , இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . 


அவ்வாறின்றி , வியாபாரச் செலவுக் கணக்கு மட்டும் கொடுக் 
கப்பட்டிருப்பின் , அதனை அலுவலகத்தில் ஏற்பட்ட செலவாகக் 
கொண்டு இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . ) 


130 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வட்டி , வாடகை , தள்ளுபடி , கழிவு போன்றவை நாம் செலுத் 
தியவையாகவும் இருக்கலாம் ; அல்லது நாம் பிறரிடமிருந்து பெற்ற 
வையாகவும் இருக்கலாம் . நாம் அளித்தவையா அல்லது நமக்கு 
அவிக்கப்பட்டவையா என்பதை அவை காட்டும் இருப்புகளி 
லிருந்து தெரிந்து கொள்ளலாம் . ( பற்றிருப்புக் காட்டுமாயின் 
அனித்தவை ; - எனவே இலாப- நட்டக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . வரவிருப்புக் காட்டுமாயின் , நாம் பெற்றவை; 
எனவே இலாப நட்டக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . ) 
அவ்வாறு என்ன இருப்பு என்ற விளக்கமும் இல்லை யெனில் , அவை 
பற்றிருப்புக் காட்டுவனவாகவே கொண்டு இலாப நட்டக் கணக் 
கில் பற்று வைக்க வேண்டும் . 


பல்வகை ( Miscellaneous ) எனக் கொடுக்கப்பட்டிருப்பின் , 
பல்வகைச் செலவாகக் கருதி இலாப - நட்டக் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . 


சொத்து விற்றதில் நட்டம் ( Loss on sale of an Asset ) எனக் 
கொடுக்கப் பட்டிருப்பின் , அதை இலாப நட்டக் கணக்கில் பற்று 
வைக்க வேண்டும் . சொத்து விற்றதில் இலாபம் என இருப்பின் 
இக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


வினாக்கள் 
1. இலாப - நட்டக் கணக்கு ஏன் தயாரிக்கப் படுகிறது ? 


எவ்வகைகளில் 


வாணிகக் 


2. இலாப - நட்டக் கணக்கு 
கணக்கினின்றும் மாறுபடுகிறது ? 


3. இலாப - நட்டக் கணக்குத் 
முடிவுப் பதிவுகள் யாவை ? 


தயாரிக்கத் 


தேவையான 


பயிற்சி 


1. கீழ்க் கொடுக்கப் பட்ட இருப்புகளிலிருந்து 31-3-70 - ல் 
முடியும் ஆண்டுக்கான இலாப - நட்டக் கணக்கைத் தயார் செய்க . 


2,515. 


வாணிகக் கணக்கு 

( மொத்த நட்டம் ) 
ஊதியம் 


1,200 


இலாப நட்டக் கணக்கு 


வாடகை பெற்றது 


480 


தள்ளுபடி ( ப ) 


120 


கழிவு ( வ ) 


... 


350 


வெளிச்சுமை கூலி 


75 


எழுது பொருள் செலவு 


150 


வராக் கடன் 


800 


வியாபாரச் செலவு 


... 


178 


லாபசவு 


112 


பயணச் செலவு 


75 


விற்பனை வரி 


120 


ஈட்டுறுதி 


150 


3. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருப்புகள் 30-6-1971 - ல் 
சிவமணியின் 

ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்டவை . அந் நாளில் 
முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளைத் 
தயாரித்து முடிவுப் பதிவுகளைத் தருக . 


கொள்முதல் 


30,000 


... 


தொடக்கச் சரக்கிருப்பு 


13,750 


விற்பனைச் செலவுகள் 


250 


வாடகை 


1,400 


உள் சுமை கூலி 


150 


வெளிச்சுமை கூலி 


200 


90,350 


: 


விற்பனை 
விற்பனைத் திருப்பம் 


1,200 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கூலி 


6,000 


ஊதியம் 


6,000 


1,200 

700 


ஈட்டுறுதி 
கழிவு 
தள்ளுபடி பெற்லது 


... 


125 


இலாப - ஈவு 


320 


முதலீட்டின் மீது பெற்ற வட்டி 


... 


65 


ஏற்றுமதி வரி 


1,150 


அலுவலகச் செலவு 


700 


பழுது பார்க்குஞ் செலவு 


540 


வராக் கடன் 


125 


வியாபாரச் செலவு 


"" 


150 


பெற்றனுப்புஞ் செலவு 


.... 


300 


( Forwarding Expense ) 

30-6-1971 - ல் இறுதிச் சரக்கிருப்பு 
ரூ . 12,575 என மதிப்பிடப்பட்டது . 


12. இருப்புநிலைக் குறிப்பு 


( Balance Sheet ) 


தொழில் நடத்தி வருவதில் ஏற்படும் இலாப நட்டத்தை 
உணர வாணிகக் கணக்கும் , இலாப - நட்டக் கணக்கும் பெருந் 
துணையா யிருக்கின்றன. ஆயினும் , தொழில் நிலையை இவை 
உணர்த்துவதில்லை . ஒருவனிடம் உள்ள சொத்துகளின் மதிப்பும் 
பொறுப்புகளின் மதிப்பும் நாள்தோறும் மாறுகின்றன . 

ஆண் 
டிறுதியில் அவன் தொழில் நிலையை உணர - சொத்துகளின் , 
பொறுப்புகளின் நிலையையும் தன்மையையும் உணர - இருப்பு 
நிலைக் குறிப்புப் பயன்படுகிறது . இருப்புப் பட்டியலில் உள்ள 
பல்வகைச் செலவினக் கணக்குகளும் , வரவினக் கணக்குகளும் , 
சரக்கு பற்றிய கணக்குகளும் , வாணிக, இலாப - நட்டக் கணக்கு 
கட்கு எடுத்துச் சென்ற பின்னர் இருப்பது சொத்துகள் பற்றிய 
கணக்குகளும் பொறுப்புகள் பற்றிய கணக்குகளுமாகும் . 

இவை 
இருப்பு நிலைக் குறிப்பிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன . 
அதாவது , சொத்துகளையும் பொறுப்புகளையும் உள்ளடக்கிக் 
குறிப்பிட்ட நாளில் தொழிலின் நிதி நிலையை உணர்த்தும் அறிக் 
கையே இருப்பு நிலைக் குறிப்பு ( Balance Sheet ) எனலாம் . வலது 
புறத்தல சொத்துகளும் இடது புறத்தில் பொறுப்புகளும் 
காட்டப்படுகின்றன . இருப்பு நிலைக் குறிப்பு ஒரு கணக்கு அன்று ; 
அது ஒரு அறிக்கையே , எனவே , பற்றுப் பகுதி , வரவுப் பகுதி 
என்று கூறுதல் முற்றிலும் தவறாகும் . 


இலாப - நட்டக் கணக்கு காட்டும் நிகர இலாபம் அல்லது நிகர 
நட்டம் முதல் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்று 
கண்டோம் . இம் முதல் கணக்கு ஒரு பொறுப் பாகையால் , 
இருப்புநிலைக் குறிப்பில் இருக்கும் . ஆகவே இருப்பு நிலைக் குறிப்பு, 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சொத்துகள் , பொறுப்புகள் பற்றிய நிலையை உணர்த்துவதுடன் 
நில்லாது , அவ் வாண்டில் ஏற்பட்ட இலாபம் அல்லது இழப்பையும் 
காட்டுகிறது . 


கடன் 


தொழிலின் நிதி நிலையை உள்ளவாறே இருப்பு நிலைக் குறிப்பு 

பிடித்துக் காட்டவேண்டும் . எனவே , ஆழ்ந்த கவனஞ் 
செலுத்தி இதனைத் தயாரிக்க வேண்டும் . சொத்துகள் சரியான 
மதிப்பை உணர்த்தவேண்டும் . தேய்மானம் , வராக் 
போன்றவற்றிற்குச் சரிக்கட்ட வேண்டும் . இலாப-நட்டமும் முதல் 
கணக்கில் சேர்க்கப்படுவதால் , இலாப -நட்டக் கணக்கும் சரிவரத் 
தயாரிக்கப் பட்டிருக்க வேண்டும் என்பது இதனாற் பெறப்படும் . 
கொடுக்கப்பட வேண்டிய செலவினங்கள் பொறுப்புகளாகும் . முன் 
கூட்டிச் செலுத்திய செலவினங்கள் , சொத்துகள் போன்றவை 
பயன் இன்னும் பெற வேண்டியுள்ளது . இவற்றையெல்லாம் ஆய்ந்து 
இருப்பு நிலைக் குறிப்பைத் தயாரிக்க வேண்டும் . 
கட்டுதல் எனுந் தலைப்பில் விரிவாக விளக்கப் பட்டுள்ளன . 


இவை சரிக் 


இருப்பு நிலைக் குறிப்பின் நோக்கங்கள் 
குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட தொழில் நடவடிக்கைகளின் 
சுருக்கமாய் இது அமைகிறது . 


குறிப்பிட்ட நாளில் தொழிலின் நிதி நிலை எவ்வாறுள்ளது 
என்பதைப் படம்பிடித்துக் காட்டுகிறது . 
3 தொழிலில் வைத்த முதல் எவ்வாறு பல்வகைச் சொத்துகளில் 
பரவியுள்ளது என்பதையும் , பொறுப்புகளின் தன்மையையும் . 
சொத்துகளின் தன்மையையும் அறிந்துகொள்ள முடிகிறது. 


4 ரொக்கமாகக் கூடிய சொத்துகள் ( எளிவரல் சொத்துகள் 
Liquid Assets ) எவ்வளவு உள்ளன என்பதையும் , போதுமான 
நடைமுறை முதல் ( Working Capital ) உள்ளதா என்பதையும் 
விளக்குகிறது . 


1 இலாப - நட்டம் முதல் கணக்கில் சரிக்கட்டப் படுவதால் , 
சென்ற ஆண்டினும் முதல் கூடியுள்ளதா அல்லது குறைந்துள்ளதா 
என்பதை அறிந்து கொள்ளலாம் . 


கடனாளிகள் , கடனீந்தோர் நிலையை ஒப்பிட்டுப் பார்க்க 
இயலும் . பொறுப்புகளைத் தீர்க்கப் போதுமான சொத்துகள் 
உள்ளனவா என்பதை உணர முடியும் . 


இருப்புநிலைக்குறிப்பு 


335 


இருப்புநிலைக் குறிப்புக்கும் இருப்புப்பட்டியலுக்கும் உள்ள 

வேறுபாடுகள் 


குறிப்பிட்ட நாளில் பற்று வரவு இருப்புகளைக் காட்டும் 
கணக்குகளின் பட்டியல் இருப்புப் பட்டியல் . 


குறிப்பிட்ட நாளில் தொழிலில் உள்ள சொத்துகள் , பொறுப் 
புகள் - இவற்றின் நிலையை விளக்கும் வண்ணம் தயாரிக்கப்படும் 
அறிக்கையே இருப்பு நிலைக் குறிப்பாகும் . 


கணக்குகள் சரியாக எழுதப் பெற்று , எடுத்தெழுதப் பட்டுள்ள 
னவா என்பதை உணரும் நோக்குடனும் இறுதிக் கணக்குகள் 
தயாரிக்கும் நோக்குடனும் இருப்புப் பட்டியல் தயாரிக்கப் 
படுகிறது . 

குறிப்பிட்ட நாளில் தொழிலின் நிதி நிலையை உணர்த்துவது 
இருப்பு நிலைக் குறிப்பு. 


தொடக்கச் சரக்கு இருப்புப் பட்டியலில் இடம் பெறுகிறது . 


இறுதிச் சரக்கிருப்பு இருப்பு நிலைக் 

நிலைக் குறிப்பில் 

குறிப்பில் இடம் 
பெறுகிறது . 

இருப்புக் காட்டும் எல்லாக் கணக்குகளையும் இருப்புப் பட்டி 
யல் உள்ளடக்குகிறது . 


சொத்துகள் பொறுப்புகள் 

போன்றவை 
இருப்பு நிலைக்குறிப்பில் காணப்பெறும் . 


மட்டிலுமே 


வாணிகக் கணக்கு , இலாப நட்டக் கணக்குகள் தயாரிப்பதற்கு 
முன் இருப்புப் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது . 


இறுதிக் கணக்குகள் தயாரிக்கப்பட்டபின் இருப்பு நிலைக் 
ப்பு தயாரிக்கப்படுகிறது . 

தொழிலில் ஏற்பட்டது இலாபமா , இழப்பா என்பதை 
இருப்புப் பட்டியல் உணர்த்துவதில்லை . இருப்பு நிலைக் குறிப்பு 
இதைக் காட்டுகிறது . 

இருப்புப் பட்டியலில் கணக்குகளை ஒரு வரிசையில் எழுத 
வேண்டிய தேவையில்லை . ஆனால், இருப்பு நிலைக் குறிப்பில் குறிப் 

பின்பற்றப்படுகிறது . சொத்துகளின் நிலை 


பிட்ட முறை 


336 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தன்மை யடிப்படையில் அல்லது அதற்கு மாறான நிலையில் சொத் 
துகள் எழுதப்பட வேண்டும் . 


சொத்துகளின் வகைகள் 

( Kinds of Assets ) 


சொத்துகளைத் தன்மைக் கேற்ப வகைப்படுத்தலாம் . 

நிலையான சொத்துகள் ( Fixed Assets) : இவற்றை வாங்கும் 
நோக்கம் விற்று இலாபம் ஈட்டுவதன்று . தொழிலில் நிலையாகப் 
பயன்படுத்தும்பொருட்டே இவை வாங்கப் படுவதால் இவை 
நிலையான சொத்துகள் எனப்படுகின்றன . எடுத்துக்காட்டுகள் : 
கட்டடம் , எந்திரம் , தட்டெழுத்துப் பொறி போன்றவை . 


or 


இவ் வகைச் 


உருமாறும் சொத்துகள் அல்லது கைமாறும் சொத்துகள் : 
( Floating Assets Circulating Assets) : 
சொத்துகள் விற்கும் நோக்குடன் வாங்கப் படலாம் . வணிகஞ் 
செய்யும் சரக்கை இதற்கு எடுத்துக் காட்டாகக் கூறலாம் . அல்லது 
விரைவில் பணமாகக் கூடிய சொத்துகளையும் இவ் வகையில் 
அடக்கலாம் . எடுத்துக்காட்டு : சரக்கிருப்பு , கடனாளிகள் , வரவு 
டைய உண்டியல்கள் , வங்கியில் உள்ள ரொக்கம் , ரொக்கம் 
போன்றவை . 


அமையும். 


குறிப்பிட்ட சொத்து ஒன்றை நிலையான சொத்தா அல்லது 
உருமாறும் சொத்தா என்று 

என்று சொல்ல 

முடியாது . நடத்தும் 
தொழிலின் தன்மையைப் பொறுத்தே 
தட்டெழுத்துப் பொறி அலுவலகத்தில் பயன்படுத்த வாங்குகிறோம் 
எனில் அது நிலையான சொத்து . அத் தட்டெழுத்துப் பொறியை 
விற்றவர்க்கு அது உருமாறும் சொத்து . அவ்வாறே வணிகத்தில் 
பயன்படுத்த வாங்கும் மேசை, நாற்காலிகள் ( மனைத்துணைப் 
பொருள் ) துணிக்கடை வைத்திருப்பவருக்கு ஒரு நிலையான 
சொத்து . ஆனால் , அவை மனைத்துணைப் பொருளில் வியாபாரம் 
செய்பவர்க்கு உருமாறும் சொத்தாக இருக்கின்றன . ( அதாவது 
அவரரின் சரக்காக அமைகிறது . ) எனவே ,ஒரு சொத்து எந் நோக் 
குடன் வாங்கப்படுகிறது என்பதைப் பொறுத்தே அது நிலையான 
சொத்தா அல்லது உருமாறும் சொத்தா என்பது புலப்படும் ) 
உருமாறும் சொத்துகளின் மதிப்பு நாளுக்கு நாள் மாறும் . 
ஆனால் , நிலையான சொத்துகளின் மதிப்பு அவ்வாறு மாறுவதில்லை. 


இருப்புநிலைக் குறிப்பு 


337 


ரொக்கமாகக்கூடிய சொத்து ( Liquid Assets ) : ரொக்கம் , 
வங்கியிருப்புப் போன்றவற்றையும் எளிதில் பணமாக மாறக்கூடிய 
வரவுடைய உண்டியல் , அரசினர் கடன் பத்திரங்கள் போன்ற 
வற்றையும் இது குறிக்கும் . எல்லாச் சொத்துக்களையும் விற்றுப் 
பணமாக்க முடியும் எனினும் , விரைவிலும் நட்டம் அதிகமின்றியும் 
பணத்துக்கு மாற்றக்கூடிய சொத்துகளை இது குறிக்கும் . 


புலனாகும் சொத்துகள் (Tangible Assets ) : கட்டடம் , மனைத் 
துணைப் பொருள் , சரக்கு , ரொக்கம் போன்ற கண்ணால் காணக் 
கூடிய சொத்துகளை இது உணர்த்தும் . 


புலனாகாச் சொத்துகள் ( Intangible Assets ) : கண்ணுக்குப் 
புலனாகாத சொத்துகளை இது குறிக்கும் . தொழிலில் ஏற்படும் 
பொது நன்மதிப்பு ( Good Will ) , பதிப்புரிமை ( Copy Right ) , புனை 
பொருள் உரிமை ( Patent ) போன்றவற்றை எடுத்துக் காட்டுக 
களாகக் கூறலாம். 


பெயரளவு சொத்துகள் ( Fictitious Assets) : முன்கூட்டிச் 
செலுத்திய செலவினங்கள் , கம்பனி தொடக்கச் செலவுகள் 
( Preliminary Expenses ) போன்றவை இவ்வாறு அழைக்கப்படும் . 


தேயும் சொத்துகள் ( Wasting Assets ) : இவ்வகைச் சொத்து 
களைப் பயன் படுத்தும் பொழுது மதிப்பை இழந்துவிடுகின்றன . 
எனவே , இவை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. நிலக்கரிச் சுரங்கம் , 
இரும்புச் சுரங்கம் போன்றவை எடுத்துக்காட்டுகள் . இரும்புக் 
கனியை எடுக்க எடுக்கச் சுரங்கத்தின் மதிப்புக் குறைந்து விடுகின்ற 
தன்றோ? முழுவதும் எடுக்கப்பட்டபின்னர் , 

வளம் முழுவதும் 
தேய்ந்து விட்டதாகத் தானே பொருள் ? 


தொழிலில் உள்ள நிலையான சொத்துகளின் மதிப்புக் 
குறைந்து விடுகின்றதன்றோ? முழுவதும் எடுக்கப்பட்ட பின்னர் , 
வளம் முழுவதும் தேய்ந்து விட்டதாகத்தானே பொருள் ? 


தொழிலில் உள்ள நிலையான சொத்துகளின் மதிப்பு நிலை முதல் 
( Fixed Capital ) எனப்படும் . 


உருமாறும் சொத்துகளில் பயன்படுத்தப் பட்டிருக்கும் 
தொகை உருமாறும் முதல் ( Floating Capital) எனப்படும் . 

க -22 


. 


338 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தொழில் நடத்தத் தேவையாய் உள்ள தொகை நடை முறை 
முதல் ( Working Capital ) எனப்படும் . 


இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகளின் மதிப்பு சரிவரக் 
கர்ட்டப்பட வேண்டும் . சொத்துகள் தொழிலில் பயன் 
படுத்தும் காரணத்தாலும் விலை மாற்றத்தாலும் வழக்கொழிந்து 
போவதாலும் ( Obsolete ) மதிப்புக் குறைகிறது . இதனை மதிப்பிழப்பு 
அல்லது தேய்மானம் என்கிறோம் . தேய்மானத்துக்கு வகை 
செய்த பின் உள்ள மதிப்பையே இருப்பு நிலைக் குறிப்பில் காட்ட 
வேண்டும் . 


கடனாளிகளில் சிலரிடமிருந்து கடன் வராமல் போகலாம் . 
இது வராக்கடன் எனப்படும் என்று முன்னரே கூறியிருக்கிறோம் . 
கடனாளிகள் - தொகையில் வராக்கடனைக் கழித்து உறுதியாகக் 
கைக்கு வரக்கூடிய தொகையையே இருப்பு நிலைக் குறிப்பில் எழுத 
வேண்டும் . இவை சரிக்கட்டுதல் எனுந் தலைப்பில் விவரமாக 
விளக்கப் பட்டுள்ளன . இறுதிச் சரக்கிருப்பை மதிப்பிடும் 
முறையை முன் அதிகாரத்திலேயே விளக்கிவிட்டோம் . 


இருப்பு நிலைக் குறிப்பை எழுதும் முறை 


சொத்துகள் பகுதியில் ரொக்கத்தை முதலிலும் , பின்னர்ப் 
படிப்படியாக ரொக்க மாகும் சொத்துகளை எழுதலாம் . பொறுப் 
புகள் பகுதியில் அவை தீர்க்கப்படவேண்டிய வரிசையில் எழுதப் 
படும் . மற்றொரு முறை 

முறை இதற்கு நேர்மாறானது . அதாவது 
சொத்துகளின் நிலைதன்மை அடிப்படையில் எழுதப்படும் . 
பணமாக மாற்ற முடியாச் சொத்து முதலிலும் கையிருப்பு ரொக்கம் 
இறுதியிலும் எழுதப்படும் . பொறுப்புகள் பகுதியில் முதல் 
கணக்கு முதலிலும் விரைவில் தீர்க்கப்பட வேண்டியவை , செலுத்த 
வேண்டிய உண்டியல்கள் , கடனீந்தோர் போன்றவை இறுதியிலும் 
எழுதப்படும் . 


இருப்பு நிலைக் குறிப்பின் 
உள்ளது . 


மாதிரி கீழே 


கொடுக்கப்பட்டு 


இருப்புநிலைக் குறிப்பு 


339 


முதல்முறை- 

நிலைதன்மை அடிப்படை 
30-6-1971 - க்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


முதல் 
கழி எடுப்பு 
கூட்டு நிகர 
இலாபம் 

( அல்லது ) 
கழி .நிகர நட்டம் 
கடனீந்தோர் 
கடன் 
கொடுபட வேண்டிய 

செலவினம் 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் 


தொழில்நன் மதிப்பு .... 
கட்டடம் 
பொறிவகை 
மனைத்துணைப்பொருள் 
விடு கருவிகள் 
முன் கூட்டிச் 

செய்த செலவினம் 
இறுதிச் சரக்கிருப்பு 
வரவுடைய உண்டியல் 
கடனாளிகள் 
அரசினர் கடன் 

பத்திரங்கள் 
வங்கியில் ரொக்கம் . 
ரொக்கம் 


இரண்டாம் முறை- ரொக்கநிலை அடிப்படை 
30-6-1971 -க்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


செலுத்த வேண்டிய 

உண்டியல் 
கடன் 
கடனிந்தோர் 
கொடுபட வேண்டிய 
செலவினம் 
முதல் கணக்கு 


ரொக்கம் 
வங்கியின் ரொக்கம் 
அரசினர் கடன் பத்தி 

ரங்கள் 
கடனாளிகள் 
வரவுடைய உண்டியல் 
இறுதிச்சரக் கிருப்பு 
முன் கூட்டிச் செய்த 

செலவினம் 
விடு கருவிகள் 
மனைத்துணைப் பொருள் 
எந்திரம் 
கட்டடம் 
தொழில் நன் மதிப்பு 


1340 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


35 - ஆவது எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்ட 
இருப்புகளிலிருந்து இருப்புநிலைக் குறிப்பைத் தயார் செய்க . 


இராவணனின் 
30-6-1971 - ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


இராவணனின் 
முதல் கணக்கு. 40,000 
கூட்டு 
நிகரலாபம் 39,830 

79,830 
கழி எடுப்பு 
வங்கி மேல்வரைப்பற்று 6,275 
செலுத்த வேண்டிய 
- உண்டியல் 

1,870 
கடனீந்தோர் 

8,800 


கட்டடம் 

|50,000/ 
பொறிவகை 

10,400 
மனைத்துணைப் பொருள் 3,200 
சைக்கிள் 

1,200 
தட்டெழுத்துப் பொறி 2,500 
இறுதிச் சரக்கிருப்பு |10,500 
கடனாளிகள் 

10,7001 
முதலீடு 

5,900 
ரொக்கம் 

375 


2,000177,830 


194,775 


94,775 | 


எடுத்துக் காட்டு 38 : 

31.12-1971 - ல் பாரதியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட 
இருப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து அந் நாளில் 
முடியும் ஆண்டுக்கான வாணிக, இலாப - நட்டக் கணக்குகளையும் 
அந் நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


24,000 


: 


பாரதியின் முதல் கணக்கு 
எடுப்புக் கணக்கு - 
பொறிவகை 


2,000 


15,000 


! 


20,300 
35,750 


: 


கொள்முதல் - 131 
விற்பனை 4c 
கொள்முதல் திருப்பம். -12 
ஊதியம் - 
விற்பனை வரி .- A 


.. 


360 


: 


7,200 

250 


H 


இருப்புநிலைக் குறிப்பு 


341 


ஈட்டுறுதி . 


300 


தள்ளுபடி பெற்றது . 


200 


விற்பனைத் திருப்பம் 


250 


வெளிச்சுமை கூலி . 


100 


உள்சுமை கூலி -- 1 


200 


கழிவு ( வ ) - 


560 


கடனாளி - 


10,260 


11,750 


கடனீந்தோர்-- s 
தொடக்கச் சரக்கிருப்பு . 
வங்கி மேல் வரைப் பற்று , 1 


8,500 
3,500 


வராக் கடன் -18 


... 


200 


இலாப -ஈவு - 


100 


... 


முதலீடுகள் , 


4,000 


மனைத்துணைப் பொருள் 


1,500 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


2,300 


வரவுடைய உண்டியல் 


... 


1,750 


ரொக்கம் - கு 


250 


தட்டெழுத்துப் பொறி . - 6 


1,100 


சைக்கிள் -3 


560 


... 


கூலி - 


4,800 


31-12-1971 - ல் இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 5,030 ஆக மதிப்பிடப் 


* பட்டது . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை 


பாரதியின் 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிகக் கணக்கு 


தொடக்கச் சரக் 
கிருப்பு 

8,500 
கொள்முதல் 20,300 
கழி கொள்முதல் 

திருப்பம் 360| 19,940 


விற்பனை 35,750 
கழி விற்பனைத் 
திருப்பம் 250 

35,500/ 
இறுதி சரக்கிருப்பு 

5,030 / 


2001. 


உள்சுமை . கூலி 
கூலி 
இலாப- நட்டக் க / கு 
- மொத்த லாபம் 
மாற்றப்படுகிறது : 


4,800 


7.09011 
40,530 


40.5301 


பாரதியின் 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான இலாப - நட்டக் கணக்கு 


ஊதியம் 


ஈட்டுறுதி 


வெளிச்சுமைகூலி 


7,200/ 

வாணிகக் க / கு 

மொத்த இலாபம் 
300| - | மாற்றப்படுகிறது 

தள்ளுபடி 
100 கழிவு 

இலாப ஈவு 
250 / முதல் கணக்கு - 

நிகர நட்டம் 
200/ மாற்றப்படுகிறது . 
8,050 


7,090 
200 
560 
100 


||| 


விற்பனை வரி 


வராக்கடன் 


100 
8,050 


இருப்புநிலைக் குறிப்பு 


-343 


பாரதியின் 
31.12-1971 - ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 
பொறுப்புகள் 

சொத்துகள் 


15,000 


- 


1,500 


ப 


பொறிவகை 
மனைத்துணைப் 
பொருள் 
தட்டெழுத்துப் 
பொறி 
சைக்கிள் 


பாரதியின் முதல் 
கணக்கு 

24,000 
கழி நிகர நட்டம் 100 

23,900 
,, எடுப்பு 

2,000 | 21,900 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் 

2,300 / 
வங்கி மேல் வரைப் 
பற்று 

3,500 
கடனீந்தோர் 

11,750 | 


11,00 

560 


இறுதிச் சரக்கிருப்பு 


5,030 


முதலீடுகள் 


4,000 


- 


கடனாளிகள் 

10,260 
வரவுடைய உண்டியல் 1,750 
ரொக்கம் 

250 . 


39,450 


| 39,450 


வினாக்கள் 
1. இருப்பு நிலைக் குறிப்பு என்றால் என்ன ? அதன் நோக் 
கங்கள் யாவை ? 


2. சொத்துகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் ? எடுத்துக் 

காட்டுகளுடன் விளக்குக ? 


3. இருப்பு நிலைக் குறிப்பு எவ்வாறு இருப்புப் பட்டியலி 

னின்றும் வேறுபடுகிறது ? 


பயிற்சி 
1. கீழ்க்கொடுக்கப்பட்ட இருப்புகள் மதிவாணன் ஏடுகளி 
லிருந்து 31-3-1970 - ல் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து அவ் 
வாண்டிற்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் 
31-3-1970- க்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


பலவகை வரவு 


200 


பழுது பார்க்குஞ் செலவு 


310 


344 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


... 12,670 


பொறிவகை 
மனைத்துணைப் பொருள் 


1,330 


அலுவலகச் செலவு 


750 


வியாபாரச் செலவு 


310 


... 


கட்டடம் 


... 15,400 


வங்கிக் கட்டணம் 


50 


தொடக்கச் சரக்கிருப்பு 


9,300 


15,450 


.. 


440 


கொள்முதல் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனைத் திருப்பம் 
கடனீந்தோர் 


120 


... 


12,370 


விளம்பரம் 


... 


500 


ரொக்கம் 


160 


வங்கி 


5,870 


20,560 


விற்பனை 
சில்லரைச் செலவு 
ஈட்டுறுதியும் வரியும் 


150 


500 


... 


பயணச் செலவு 


200 


முதல் 


24,500 


கடன் 


5,000 


31-3-1970 - ல் இறுதிச் 
தீர்மானிக்கப் பட்டது . 


சரக்கிருப்பு ரூ . 


7,585 


எனத் 


2. கலைவாணனின் 30-6-1970 - க்கான இருப்புநிலைக் குறிப்பு 
கீழ்க் கண்டவாறு தவறாகத் தயாரிக்கப்பட்டது . அதனைச் சரியான 
முறையில் மாற்றி எழுதுக , 


இருப்புநிலைக் குறிப்பு 


345 


30-6-1970- ல் முடியும் ஆண்டுக்கான இறுதிநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 
முதல் 


ரூ . 

சொத்துகள் 
6,900 எடுப்பு 


ரூ . 

500 


மனைத்துணைப் பொருள் 


750 இறுதிச் சரக்கிருப்பு 


6,010 


முன் கூட்டிச் செலுத்திய 
ஈட்டுறுதி 


வங்கி மேல் வரைப் 
30/ - பற்று 


1,100 


... 


வரவுடைய 


2,300 


... 


உண்டியல் 


கடன் பெற்றது 
2001 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் 


கடனாளி 


4,750 ) 


675 


... 


முதலீடுகள் 


... 


1,840 / தட்டெழுத்துப் 

பொறி 


950 


இலாப - நட்டக் 
கணக்கு 


820 ரொக்கம் 


260 


கடனீந்தோர் 


3,490 
15.290 


15,290 


13. சரிக்கட்டுதல் 

( Adjustments ) 


குறிப்பிட்ட காலத்தில் செய்துவரும் தொழிலில் ஏற்பட்ட 
இலாப இழப்பை உணர்த்துவது இலாப -நட்டக் கணக்கென்றும் , 
தொழிலின் நிதிநிலையைப் படம்பிடித்துக் காட்டுவது 

இருப்பு 
நிலைக்குறிப்பென்றும் கண்டோம் . இலாப - நட்டக் கணக்கு , மேற் 
கொண்ட செலவுகளையும் , கைக்கு வந்து சேர்ந்த வரவினங்களை 
மட்டும் கணக்கில் எடுத்துக் கொண்டால் உண்மையான இலாப 
நட்டத்தைக் காட்டாமற் போகும் . எனவே , ஆண்டு முடிந்தும் , 
அவ்வாண்டுக்குரிய , ஆனால் , செலுத்தப்படாச் செலவினங்கள் ஏது 
மிருப்பின் அவற்றையும் கணக்கில் கொண்டுவர வேண்டும் . 
அவ்வாறே இன்னும் பெற வேண்டிய வரவினங்கள் இருப்பின் , 
அவற்றையும் 

கணக்கில் 

எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
அப்பொழுதுதான் உண்மையான இலாப - நட்டம் தெரிய வரும் . 
இவற்றை இவண் காண்போம் . 


1 .. இறுதிச் சரக்கிருப்பு 


2. தேய்மானம் 


3. கொடுபட வேண்டிய செலவு 


4. முன்கூட்டிச் செய்த செலவு 


5. பெற வேண்டிய வரவு 
6. முன் கூட்டிப் பெற்ற வரவு 


7. - முதல் மீது வட்டி 
8. எடுப்பு மீது வட்டி 


சரிக்கட்டுதல் 


347 


9. வராக்கடன் 


10. ஐயக்கடன் காப்பு 
11. கட்னாளிகள் மீது தள்ளுபடிக்காப்பு 
12. கடனீந்தோர்மீது தள்ளுபடிக் காப்பு 
13. எழுது பொருள் இருப்பு 
14. தீயில் சரக்கழிதல் . 
15. சொத்தினை விற்பதில் ஏற்படும் இலாப - நட்டம் 
16. உரிமையாளர் சரக்கினைப் பயன்படுத்திக் கொள்ளல் 
17. பிறவகைச் சரிக்கட்டுதல்கள் . 


இறுதிச் சரக்கிருப்பு 

இறுதிச் சரக்கினை மதிப்பிடும் முறை முன்னரே விளக்கப்பட்டு 
விட்டது. இவ்வாறு மதிப்பிடப்பட்ட இறுதிச் சரக்கை வாணிகக் 
கணக்கில் கொண்டுவர தேவையான பதிவு : 


ப 


இறுதிச் சரக்கிருப்புக் க / கு ... 

வாணிகக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பை வாணிகக் 

கணக்கில் கொண்டு வர . ) 


இறுதிச் சரக்கிருப்புக் கணக்கு பற்றிருப்பைக் காட்டுகிறது , 
இது ஆண்டு இறுதி நாளில் விற்கப்படாத சரக்காகும் . ஆனால் . 
அடுத்த ஆண்டில் விற்கப்படும் . எனவே , இது சொத்து வகையைச் 
சார்ந்தது . இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப் 
பெறும் . இவ்வாண்டின் இறுதிச் சரக்கிருப்பானது அடுத்த 
ஆண்டின் தொடக்கச் சரக்கிருப்பாகும் . 


எடுத்துக்காட்டு : 30--6-1971 - ல் 

இறுதிச் 

சரக்கிருப்பு 
ரூ . 7,500 என மதிப்பிடப்பட்டது . இதற்குத் தேவையான 
சரிக்கட்டுப் பதிவு . 


இறுதிச் சரக்கிருப்பு .... ப 7,500 
வாணிகக் க / கு 

7,500 
( இறுதிச் சரக்கிருப்பைக் கணக்கிற் கொண்டுவர . ) 


348 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


30-6-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

வாணிகக் கணக்கு 


இறுதிச் சரக்கிருப்பு 


7,500 


30-6-1971 -ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


இறுதிச் சரக்கிருப்பு 


7,500 


தேய்மானம் ( Depreciation ) 

சொத்துகளின் மதிப்பு ஆண்டு செல்லச் செல்லத் தேயு 
மென்பது வெளிப்படை . இம் மதிப்பிழப்பு தேய்மானம் எனப் 
படும் . தொழிலில் பயன் படுத்தலால் இவ்வாறு மதிப்புக் குன்ற 
லாம் ; பயன் படுத்தாது வைத்திருப்பினும் நாள்கள் செல்வதால் 
மதிப்புக் குறையலாம் . பல ஆண்டுகள் செல்வதால் அல்லது 
புதுக்கருவிகள் பயன்படுத்தப்படவே வழக்கொழிந்து போகலாம் . 
எக்காரணம் பற்றியோ சொத்துகள் மதிப்பிழக்கின்றன 
என்பது கண்கூடு . சொத்துகளின் உண்மை மதிப்பை இருப்பு 
நிலைக் குறிப்பு காட்ட வேண்டு மாகையால் தேய்மானத்துக்கு 
வகை செய்வது இன்றியமையாதது . 


E 


1. 


தேய்மானம் ஒரு நட்டமாகும் . எனவே , தேய்மானக் கணக்கில் 
பற்று வைக்க வேண்டும் . சொத்து மதிப்பிழந்து விடுவதால் 
அது காட்டும் பற்றிருப்பு குறைந்து விடும் . எனவே , குறிப்பிட்ட 
அச் சொத்துக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . சரிக்கட்டுப் 
பதிவு : 


தேய்மானக் க / கு 
( குறிப்பிட்ட ) சொத்துக் க / கு 


சரிக்கட்டுதல் 


349 


இத் தேய்மானத்தை இலாப நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்ல வேண்டும் . இதற்குத் தேவையான மாற்றுப் பதிவு . 


இலாப - நட்டக் க / கு ப 


தேய்மானக் க / கு 


இவ்வாறு தேய்மானக் கணக்கு முடிக்கப் பெறுகிறது . 


தேய்மானம் காலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது . 
எனவே , கணக்கு தயாரிக்கப்படும் காலம் ஓராண்டா அல்லது 
அரையாண்டா என்பதை நோக்க வேண்டும் . வருடத்திற்கு 10 % 
வீதம் தேய்மானம் கணக்கிடப்படவேண்டும் என்றும் , அரை 
யாண்டுக்குக் கணக்குத் தயாரிக்கப்படுகிறதென்று கொண்டால் , 
குறிப்பிட்ட சொத்தின் மீது 10 % ல் அரையாண்டுக்குண்டான 
தேய்மானத்தையே கண்டுபிடித்துச் சரிக்கட்ட வேண்டும் என்பதை 
யும் மறத்தலாகாது . 


நடப்பாண்டில் புதிதாகச் சொத்து ஒன்று வாங்கப் பட்டிருப் 
பின் , அது வாங்கப்பட்ட நாளிலிருந்து ஆண்டு முடியும் நாள் 
வரையுள்ள கால அடிப்படையில் தான் தேய்மானம் கண்டு பிடிக்க 
வேண்டும் . எந்நாளில் சொத்து வாங்கப்பட்டது என்ற விவரம் 
கணக்கில் 

கொடுக்கப்படவில்லையெனில் , ஆண்டிறுதியில் உள்ள 
இருப்பின் மீது தேய்மானத்தைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 
அடிக்குறிப்பு ( Foot Note ) ஒன்று இது குறித்துச் சேர்த்தல் நலம் 
என்கிறார் வில்லியம் பிக்கில்ஸ் . 


எடுத்துக்காட்டு 39 : 


21-12-1969 - ல் இருந்த இருப்புகள் : 

மனைத்துணைப் பொருள் 


... 


ரூ .2,800 


கட்டடம் 


ரூ . 30,000 


விடு கருவிகள் ( Loose Tools ) ... ரூ . 3,000 


* மனைத்துணைப் பொருள் புதிதாக 1-10-69 - ல் ரூ . 800 - க்கு 
வாங்கிய மேசை நாற்காலிகளை உள்ளடக்கியுள்ளது . ஆண்டிறுதி 
யில் ( 31-12-1969 - ல் ) விடுகருவிகள் ரூ . 2500 என மதிப்பிடப் 
பட்டன. தேய்மானம் மனைத்துணைப் பொருள் மீது 10 % ம் 
கட்டடத்துக்கு 5 % ம் ஒதுக்குக . 


350 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை : 


தேய்மானக் க / கு 


2,220 


... 


மனைத்துணைப் பொருள் க / கு 


230 


கட்டடக் க / கு 


... 


1500 


விடுகருவிகள் க / கு 


500 


( தேய்மானம் ஒதுக்க ) 


பின்னர்த் தேய்மானத்தை 
எடுத்துச் செல்ல : 


இலாப - நட்டக் 


கணக்குக்கு 


இலாபநட்டக் க ] கு 


ப 


2,220 


தேய்மானம் ககு 


2,220 


கீழ்க்கண்டவாறு 


குறிப்பு : மனைத்துணைப் பொருள் மீது 
தேய்மானம் கணக்கிடப்பட்டது , 


ரூ . 800 மதிப்புள்ள மனைத்துணைப் பொருள் 1-10-1969 - ல் 
தான் வாங்கப்பட்டது , எனவே, ரூ .2,000 மீது ஓராண்டுக்குத் 


தேய்மானம் 


2,000 


10 
100 


200 


... 


ரூ .800 மீது 3 திங்கட்கு ... 800x 


10 

X 
100 


3 
12 


20 


= 


220 


கட்டடம் 


..... 30,000 


5 
100 


1,500 


விடுகருவிகளிள் 
விட்டதால் , 


மதிப்பு 


. 


2,500 - க்குக் 


குறைந்து 


ரூ .500 , மதிப்பிழந்து விட்டது எனக் கொள்ளலாம் . கீழ்க் 
கண்டவாறு பேரேட்டுக் கணக்குகளும் இலாப - நட்டக் கணக்கும் 
இருப்புநிலைக் குறிப்பும் இருக்கும் . 


சரிக்கட்டுதல் 


351 


பேரேட்டுக் கணக்குகள் 
மனைத்துணைப் பொருள் கணக்கு 


1969 
சன . 1. இருப்பு 

கீ / கொ 


2,000 


1969 
டிச . 31 தேய் 

மானம் 
இருப்பு 


220 


ஆக். 1 ) வங்கி 


800 


2,580 


2,800 


2,800 


- 


1970 ) இருப்பு 
சன. 1 கீ /கொ 


2 ; 580 


கட்டடக் கணக்கு 


ரூ . 


சன 


1969 
1 இருப்பு 

கீ / கொ 


. 


** 


30,000 / 


1969 
டிச . 31 தேய் 

மானம் 
இருப்பு 
கீ / இ 


1,500 


28,500 
30,000 


30,000 


1970 
சன் . 1 


இருப்பு 
கீ / கொ 


| 28,500 


விடு கருவிகள் கணக்கு 


ரூ . 


1969 
சன . 1 இருப்பு 

கீ / கொ 
1970 
சன . 1 


1969 
டிச . 31 தேய் 

மானம் 


3,000 


500 


இருப்பு 


2,500 
3,000 


3,000 


- 


இருப்பு 
கீ / கொ 


2,500 


352 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தேய்மானக் கணக்கு 


ரூ . 


1969 
டிச . 31 மனைத் 

துணைப் 

பொருள் 
கட்டடம் 


1969 
டிச . 31 இலாப - 

நட்டக் 
கணக்கு 


-- 


220 
1,500 


2,220 


2,220 


111 


கருவிகள் - 


500 
2,220 


31-12-1969 - ல் முடியும் ஆண்டுக்கான இலாப - நட்டக் க / கு 


ரூ . 


தேய் மானம் 
மனை துணைப் 
பொருள் 220 


கட்டடம் 1,500 


விடு 
கருவிசள் 


500 


2,220 


31-12-1969ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


ரூ . 


மனைத்துணைப் 
பொருள் 


2,800 


கழி தேய்மானம் 220 


2,580/ 


கட்டடம் 


30,000 


கழி தேய்மானம் 1,500 | 28,500 / 


விடுகருவிகள் 


3,000 


கழி தேய்மானம் 500 


2,500 ) 


353, 


செலுத்த வேண்டியவை இருக்கும் . இவை 
சறிக்கட்டுதல் 
கொடுபட வேண்டிய செலவு ( Outstanding : Expense ) 

கூலி , ஊதியம் , வாடகை போன்ற செலவினங்கள் ஒரு திங்கள் 
முடிந்ததும் அடுத்த திங்களில் கொடுக்கப்படுவது வழக்கம் . 

ஆகவே ஒவ்வோர் ஆண்டு முடிவிலும் இறுதித் திங்களுக்குச் 
கொடுக்கப்படாச் செலவினங்கள் எனப்படும் . இவற்றைக் கணக் 
கில் கொண்டு வரவில்லையெனில் , செலவு குறைத்து எழுதப்பட்ட 
தாகும் . இலாபம் அதிகமாகக் காட்டப்படும் . எனவே , செலுத் 
தாமல் விட்ட செலவினங்களையும் கணக்கிற் கொண்டுவரத் தேவை 
யான பதிவு : 


( குறிப்பிட்ட ) செலவுக் கணக்கு 
கொடுபட வேண்டிய செலவு க / கு 


இப்பொழுது செலவுக் கணக்கில் இத் தொகை பற்று வைக்க 
படுவதால் -- செலவுக் கணக்கு கூடிய பற்றிருப்பைக் காட்டும் . 
கொடுபட வேண்டிய செலவு ஒரு பொறுப்பாகும் . எனவே , 
இது இருப்புநிலைக் குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் கொடு 
பட வேண்டிய செலவு எனக் காட்டப்படும் . 


எடுத்துக்காட்டு : 30-6-1971 - ற்கான இருப்புப் பட்டியலில் 
கூலி ரூ . 11,000 - ஆகவும் , ஊதியம் ரூ . 8,000 - ஆகவும் இருந்தன . 
அந் நாளில் செலுத்த வேண்டிய செலவினங்கள் கீழ்வரு 
மாறிருந்தன . 


கூலி 


... ரூ .1,000 
ஊதியம் ... ரூ . 2,000 


விடை : சரிக்கட்டுப் பதிவுகள். 


கூலி க / கு 1,000 

ஊதியம் க / குப 2,000 
கொடுபட வேண்டிய செலவுக் க / கு 
( கொடுபட வேண்டியவற்றை 
கணக்கில் கொண்டுவர ) 


3,000 


க -23 


தத் 


கணக்கியலில் கோட்பாடுகள் 


கொடுபட வேண்டிய செலவுக் கணக்கு , 

கணக்கு, இருப்பு நிலைக் 
குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் காட்டப்பெறும் . 


30-1-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிகக்ககு 


11,000 
கட்டு கொடுபட 

வேண்டியது 1,000 12,000 


36-6-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான இலாப நட்டக்க/ கு 


ஊதியம் 

8,000 
கூட்டு கொடுபட 

வேண்டியது 2,000 10,000 


30-6-1971- ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


கொடுபட வேண்டிய 
செலவினம் 
கூலி 

1,000 
ஊதிகம் 2,000 


3,000 


முன் கூட்டிச் செய்த செலவு ( Prepaid Expense) 

பின்வரும் ஆண்டுகட்காக இவ்வாண்டே செலவுகளை மேற் 
கொண்டிருப்பின் , அவை இவ்வாறு அழைக்கப்படும் . இவ்வாண்டுக் 
குரிய செலவுகளை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டுமாகையால் , 


சரிக்கட்டுதல் 


353 


முன்கூட்டிச் செய்த செலவுகளை நீக்க வேண்டும் , ஆனால் , 
இப்பொழுது செலவு செய்து விட்டோம் . இதன் பயனைப் பின் 
வரும் ஆண்டுகளில் நுகர வேண்டியிருப்பதால் , இது சொத்தாகக் 
கருதப்படுகிறது . இருப்புநிலைக் குறிப்பில் சொத்துகளில் 
காட்டப்படும் . 


எடுத்துக்காட்டு : 30-9-1971 - ல் ஓராண்டுக்குக் கட்டிய ஈட்டுறுதித் 
தொகை ரூ . 720. ஆண்டு 31-12-1971 - ல் முடிவடைகிறது . 


விடை : 

30-9-1971 - ல் ஓராண்டுக்குச் செலுத்தியதில் மூன்று திங்களுக் 
கான தொகையே இவ்வாண்டுக்குரியது . மீதியுள்ள 9 திங்கள் 
அடுத்த ஆண்டில் வருகின்றன . எனவே , அதற்கான ஈட்டுறுதித் 
தொகை இவ்வாண்டு முன்கூட்டிச் செய்த செலவாகும் . அதாவது 
ஓராண்டுக்குச் செலுத்திய ரூ . 720 - ல் மூன்று திங்களுக்கான ரூ . 180 
ஐக் கழித்துவிடின் மீதியிருப்பது முன்கூட்டிச் செய்த செலவாகும் . 
தேவையான சரிக்கட்டுப் பதிவு , 


ரூ . 540 


முன்கூட்டிச் செலுத்திய செலவுக் க / குப ரூ .540 

ஈட்டுறுதிக் க / கு 
( ஈட்டுறுதி 9 திங்கட்கு முன்கூட்டிச் 

செலுத்தப்பட்டதைக் கணக்கில் சரிக்கட்ட ) 
இருப்புநிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் முன்கூட்டிச் 
செலுத்திய செலவுக் கணக்குக் காட்டப்பெறும் . 


பெறவேண்டிய வருமானம் அல்லது கூடிய வருமானம் 

(Outstanding Income or Accrued Income) 

செலவுகளில் சில செலுத்தப்படாமலிருப்பது போன்றே 
நமக்கு வரவேண்டியவை சில கைக்கு வராமலிருக்கலாம் . அவற் 
றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டுமல்லவா . வாடகை 
பெறாமலிருக்கலாம் . பங்குகள் வைத்திருப்பின் , இலாப ஈவு பெற 
வேண்டியிருக்கலாம் . வருவாய்க் கணக்கு வைத்திருப்பின் , வர 
விருப்பைக் காட்டும் . மேலும் , தொகை வரவேண்டியிருப்பதால் 
அக் கணக்கில் அத் தொகைக்கு வரவு வைத்துவிடின் , தொகை 
கூடிவிடுமன்றோ? இத்தொகை இன்னும் நம் கைக்கு வந்து சேர 
வில்லை ; வரவேண்டியுள்ளது . எனவே , சொத்தினத்தின் பாற்பட்ட 
தாகும் . இருப்புநிலைக் குறிப்பில் ‘பெறவேண்டிய வருமானக் 
கணக்கு என்று காட்டப்படும் . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சரிக்கட்டுப் பதிவு : 

கூடிய வருமானக் கணக்கு 

( குறிப்பிட்ட ) வரவுக் க / கு 
எடுத்துக்காட்டு : ( 1 ) 31-12-71 - ல் வாடகை பெறவேண்டியது 
ரூ . 200. ( 2 ) கடன் மீது 6 % வட்டி பெற வேண்டியது . ( கடன் 
ரூ . 5,000 . 1-10-1971 - ல் வழங்கப்பட்டது ) . 


விடை : 


275 


பெறவேண்டிய வருமானக் க / கு 

வாடகைக் க / கு 


200 


கடன் மீது வட்டிக் க / கு 


75 


( வாடகை ரூ . 200 -உம் , கடன்மீது வட்டி ரூ . 75 - உம் 

பெறவேண்டியதைக் கணக்கிற் கொண்டுவர . ) 


பெறவேண்டிய வருமானக் கணக்கு ரூ . 275 இருப்புநிலைக் 
குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப்பெறும் . 


முன் கூட்டிப் பெற்ற வருமானம் (Income Received in Advance ) 

அடுத்து வருமாண்டிற்குரிய வருமானத்தை இவ்வாண்டிலேயே 
பெற்றிருப்பின் , அதைக் கழித்துக் காட்டினால் தான் , உண்மையான 
இலாபத்தை இலாப - நட்டக் கணக்கு உணர்த்தும் . எனவே , குறிப் 
பிட்ட அவ் வருவாய்க் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . நாம் 
இத் தொகையை முன்கூட்டிப் பெற்று விட்டதாலும் அதற்கான 
பயனை அடுத்த ஆண்டில் தரவேண்டியிருத்தலாலும் இதைப் 
பொறுப்பாகக் கருதி இருப்புநிலைக் குறிப்பில் பொறுப்புகள் 
பகுதியில் முன்கூட்டிப் பெற்ற வருமானம் 

என்று 

காட்ட 
வேண்டும் . 


சரிக்கட்டுப் பதிவு : 

( குறிப்பிட்ட ) வருமானக் க / கு 

முன்கூட்டிப் பெற்ற வருமானம் . 
எடுத்துக்காட்டு : 31-12-1971 - ல் வாடகைக் கணக்கு ரூ . 1,400 

ல் 
வரவிருப்பு காட்டியது . இதில் 1972 ஆண்டுக்கான வாடகை 
ரூ 200 முன் கூட்டிப் பெற்றது அடங்கியுள்ளது . 


. 


பகுதிக்குக் கொண்டு வர 
பக்கட்டுதல் 
உவிடை ! 

ரூ . 
முன்கூட்டிப் பெற்ற வருமானக் க / குப 200 
வாடகைக் க / கு 

200 
( 1972- ஆம் ஆண்டுக்காக இவ்வாண்டில் பெற்ற வாடகை 

யைக் கணக்கிற் சரி செய்ய . ) 
இம் முன்கூட்டிப் பெற்ற வருமானக் கணக்கு ரூ . 200 , 
இருப்பு நிலைக் குறிப்பில் , பொறுப்புகள் பகுதியில் காட்டப் 
பெறும் . 
முதல் மீது வட்டி ( Interest on Capital ) 

தொழிலில் வைத்த முதலை வேறு பங்குகளிலோ , கடன் பத்தி 
ரங்களிலோ முதலீடு செய்திருப்பின் அல்லது வட்டிக்கு விட்டிருப் 
பின் , குறிப்பிட்ட வருவாய் வந்து கொண்டிருக்கும் . அந்தளவிற்கும் 
அதிக விகிதத்தில் தொழிலில் இலாபம் வருகிறதா என்பதை 
அறிய விரும்புவது இயற்கையே . எனவே , முதல் மீது வட்டி 
கணக்கிடப்பட வேண்டும் . அவ் வட்டி , நிறுவனத்தைப் பொறுத்த 

ஒரு செலவாகும் . உரிமையாளர்க்குக் கொடுப்பினும், 
பிறர்க்குக் கொடுப்பினும் , அது செலவுதானே ? எனவே , முதல் மீது 
வட்டி எனுங் கணக்கில் அத் தொகையைப் பற்று வைத்து , அதை 

- 
வேண்டும் . அவ் வட்டி உரிமையாளரைச் சாரும் ; அதாவது அவர் 
போட்ட முதலுடன் இதையும் சேர்த்துப் பெற வேண்டியவர் . 
இதனால் முதல் கூடுகிறது . ( இவ்வட்டியை ரொக்கமாக எடுத்துக் 
கொள்ளவில்லை. ) எனவே , முதல் மீதான வட்டித் தொகையை 
முதல் கணக்கில் சேர்த்துவிட வேண்டு மென்பது தெளிவாகிற 
தன்றோ ? தேவையான சரிக்கட்டுப் பதிவு : 


வரை 


முதல் மீது வட்டிக் க / கு 


முதல் க / கு 


முதல் மீது வட்டிக் கணக்கை இலாப -நட்டக் கணக்குக்கு 
எடுத்துச் செல்ல வேண்டுமல்லவா ? இதற்கான இறுதிப் பதிவு : 

இலாப - நட்டக் க / கு 

முதல் மீது வட்டிக் க / கு 


358 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


முதல் 


மீதான 


வட்டிக் 


கணக்கு 


முடிக்கப் 


இவ்வாறு 
பெறுகிறது . 


இருக்கின்ற முதல் தொகை மீது வட்டி கணக்கிடப்பட 
வேண்டும் . ( தேர்வுத்தாள்களில் எடுப்புக் கணக்கும் கொடுக்கப் 
பட்டிருப்பின் , எடுப்பு கழிக்கப்படுமுன் உள்ள தொகை மீதே 
வட்டி கணக்கிடப்பட வேண்டும். ) 

எடுத்துக்காட்டு : 31-12-1971 -ல் முதல் 
ரூ . 15,000 ஆக விருந்தது . எடுப்புக் கணக்கு ரூ .1,000 பற்றிருப் 
பைக் காட்டியது . முதல் மீது 6 % வட்டிக் கணக்கிட வேண்டும் . 
சரிக்கட்டுப் பதிவுகளைத் தருக 


கணக்கு 


விடை : 


சரிக்கட்டுப் பதிவுகள் . 


ரூ . 


1- | முதல்மீது வட்டிக் க / குப 


ரூ . 
900 


முதல் க / கு 


900 


( முதல் தொகை மீது 6 % வட்டி 
கணக்கிட 


2 - இலாப - நட்டக் க / கு 


900 


முதல் மீதுவட்டிக் க / கு 


900 


( முதல்மீதான வட்டியை இலாப 
நட்டக் கணக்கிற் கொண்டுவர ) 


எடுப்பு மீது வட்டி (Interest on Drawings ) 

தான் வைத்த முதல் மீது வட்டிபெற விரும்புவது போலவே 
நிறுவனத்தினின்றும் , சொந்தப் பயன் கருதி எடுத்துக்கொண்ட 
எடுப்புத் தொகை மீது உரிமையாளர் வட்டி செலுத்த வேண்டியது 
இயல்புதானே ? இப்பொழுது உரிமையாளர் தொழிலில் உள்ள 
பணத்தைப் பயன்படுத்திக் கொண்டமைக்கு வட்டி தருகிறார் . 
நிறுவனத்தைப் பொறுத்த வரை இது ஓர் ஆதாயமாகும் . எனவே , 
எடுப்பு மீது வட்டிக் கணக்கு என்று ஒன்று தொடங்கி , அதில் 
வரவு வைத்திடலாம் . தான் போட்ட முதல் எடுப்புத் தொகை 


தசரிக்கட்டுதல் 


ரே 


யாலும் , எடுப்புமீது செலுத்த வேண்டிய வட்டியாலும் குறைந்து 
விடுவதால் முதல் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . ( அதாவது , 
தான் செலுத்த வேண்டிய எடுப்புந்தான் வட்டியை ரொக்கமாகச் 
செலுத்தாமல் முதல் கணக்கில் சரிக்கட்டப் படுகிறது . ) சரிக்கட்டுப் 
பதிவு : 

முதல் கணக்கு ... 
எடுப்பு மீது வட்டிக் க / கு . 


தான் எடுத்துக் கொண்ட நாளிலிருந்து ஆண்டு இறுதிவரை 
யுள்ள காலத்துக்கு எடுப்புமீது வட்டி கணக்கிட வேண்டும் . 


எடுத்துக் காட்டு : 

மார்ச் 1 - ல் உரிமையாளர் சொந்தச் செலவுக்கு எடுத்துக் 
கொண்டது ரூ . 500 ; சூலை 1 - ல் ரூ . 300 எடுத்துக்கொண்டார் . 
நவம்பர் 1 - ல் ரூ . 500 எடுத்துக்கொண்டார் , ஆண்டு முடிவில் 
எடுப்பு மீது 6 % வட்டி கணக்கிடுக . 


எடுப்புமீது வட்டி 


- 500 


61 

x 
100 


10 
12 


ரூ . 25 


6 6 . 
300 x 

X 
100 121 


음 


II 


ரூ . 9 


6 
500 x 

X 
100 


5 


மொத்தம் 


39 


சரிக்கட்டுப் பதிவுகள் : 


1 . 


முதல் க / கு 


ப 


39 


எடுப்புமீது வட்டிக் க / கு 

39 
( எடுப்பு மீது வட்டி செலுத்த வேண்டியதற்கு ) 


2 . 


எடுப்புமீது வட்டிக் க / கு 


39 


இலாப நட்டக் க / கு 

39 
( எடுப்புமீதான வட்டிக் கணக்கை முடிக்க . ) 


800 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வராக் கடன் ( Bad Debts ) 

இது முன்னரே விளக்கப்பட்டிருக்கிறது . ( கடன் பேரில் சரக்கு 
விற்ற தொகை திரும்பி வராததையே இது குறிக்கும் . உறுதியாக 
வராது 

என்று தீர்மானிக்கப்பட்டால்தான் - வழக்காடினும் 
பெற முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் தான்- ஒரு கடனை வராக் 
கடன் என்று கருத வேண்டும் . வந்தாலும் வரலாம் என்ற ஐய 
மிருப்பின் அதனை வராக் கடன் எனல் வழுவாகும் . அதனை ஐயக் 
கடன் என்பதே சாலப் பொருந்தும் , வராக் கடன் என்று கருதப் 
பட்டுவிடின் அதனைக் கடனாளிகள் பட்டியலினின்றும் நீக்கிவிட 
வேண்டும் . இல்லையெனில் கடனாளிகளினின்றும் பெற வேண் 
டியது அதிகமாக இருப்பு நிலைக்குறிப்பில் காட்டப்படும் . வராக் 
கடன் ஒரு நட்ட மாகும் . எனவே , அக் கணக்கில் பற்று வைத்திட 
லாம் . யாரிடமிருந்து வரவில்லையோ அவர் கணக்கை முடித்திட 
வேண்டுமல்லவா ? பற்றிருப்புக் காட்டும் அக் கணக்கை முடிக்க 
வரவு வைக்க வேண்டும் . பின்னர் வராக் கடன் கணக்கை இலாப 
நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்லத் தேவையான பதிவு : 


இலாப- நட்டக் க / கு . 

வராக் கடன் க/ கு 


எடுத்துக் காட்டு : 

31-12-1969 - ல் கடனாளிகள் கணக்கு ரூ. 15,200 ஆக இருந்தது . 
ரூ . 200 வராக்கடனாக நீக்கப்பட வேண்டும் . 


ரூ. 200 


வராக் கடன் க / கு ... ப 200 

கடனாளிகள் க / கு 

( வராக் கடனை நீக்க ) 
இலாப - நட்டக் க / கு ... ப 

வராக்கடன் ககு 
( வராக் கடனை இலாப நட்டக் 

கணக்குக்கு மாற்ற ) 


ரூ . 200 


ரூ . 200 


குறிப்பு : ( இருப்புப் பட்டியலில் வராக் கடன் கொடுக்கப் 
பட்டிருப்பின் , அதனை இலாப - நட்டக் கணக்கில் பற்றுப் பகுதியில் 
எழுத வேண்டும் . கடனாளியில் கழிக்கக் கூடாது . காரணம் , 
இவ் வராக் கடன் நீக்கப்பட்ட பின்னர் உள்ள கடனாளிகள் 
தொகையே இது . எனவே , சரிக்கட்டத் தேவையில்லை . இருப்புப் 


சரிக்கட்டுதல் 


361 . 


என்று 


பட்டியல் தயாரித்தபின் வராக் கடன் நீக்கப்பட வேண்டியது 
கொடுக்கப்பட்டிருப்பின் தான் கடனாளிகளில் 

வரவு 
வைத்துப் பின்னர் இலாப- நட்டக் கணக்குக்கு எடுத்துச் செல்ல 
வேண்டும் .) 


ஐயக் கடன் காப்பு அல்லது வராக் கடன் காப்பு 

( Reserve for Doubtful Debts or Reserve for Bad Debts ) 


1 


வராக் கடன் என்பது ஏற்பட்டு விட்ட நட்டம் ; ஆனால் ஐயக் 
கடனோ எதிர்பார்க்கும் நட்டம் . எனவே எதிர்பார்க்கும் 
நட்டத்தை , ஏற்பட்டுவிட்ட நட்டமாகக் கருதி , ஏடுகளினின்றும் 
நீக்கிவிடக் கூடாது . ஆனால் , பின்னர் வரவிருக்கும் நட்டத்துக்கு 
வகை செய்து வைத்துக் கொள்ளல் அறிவுடைய தன்றோ? எனவே , 
குறிப்பிட்ட ஆள்சார் கணக்கில் வரவு வைப்பதற்கு மாறாக , வராக் 
கடனுக்கென ஒரு காப்பு ஏற்படுத்துவது வழக்கம் . இது ஐயக் 
கடன் காப்பு என்றோ வராக் கடன் காப்பு என்றே அழைக்கப் 
பெறும் . கீழ்க்கண்ட பதிவு தேவைப்படுகிறது . 


இலாப - நட்டக் க / கு 

ஐயக் கடன் காப்பு 
( ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்த ) 


எந்தக் குறிப்பிட்ட ஆள்சார் கணக்கிலும் வரவு வைக்கப்பட 
வில்லை . ஆகவே , கடனாளிகளின் தொகை , ஏடுகளில் உள்ளவாறு 
மாறாமல் இருக்கும் . ஆனால் , இருப்பு நிலைக் குறிப்பில் கடனாளிகள் 
தொகைகளில் ஐயக் கடனென கழித்துக் காட்டப் பெறும் . 


ஐயக் கடன் காப்புக் கணக்கு ஒரு தொடர் கணக்கு . கடனாளி 
களில் இத்துணை சதவீதம் ஐயக் கடனாக விருக்கலாம் என்று மதிப் 
பிடப்பட்டு அந்தளவில் ஐயக்கடன் கணக்கு வைக்கப்படுகிறது . 
வராக் கடன் பின்னர் ஏற்படின் அதை இலாப நட்டக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை . ஐயக் கடன் காப்புக் கணக்கு 
இருக்கும் போழ்து வராக் கடன் காப்புக் கணக்கை அதில் கொண்டு 
சென்று முடித்திடலாம் . ஆண்டிறுதியில் வராக் கடனை இக் கணக் 
கிற்கு எடுத்து வர , 


ஐயக் கடன் காப்புக் க / கு . 

வராக் கடன் க / கு 


382 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஐயக்கடன் காப்புக் கணக்கு ரூ . 500 வர விருப்புக் காட்டுவ 
தாகக் கொள்வோம் . இவ்வாண்டில் நீக்கிய வராக் கடன் ரூ .300 
எனக் கொள்வோம் . இப்பொழுது வராக் கடனை , ஐயக் கடன் 
காப்புக் கணக்கில் பற்று வைத்தால் ஐயக் கடன் காப்பு ரூ . 200 
வரவிருப்பையே காட்டுகிறது . இதனை இவ்வாண்டில் ரூ . 600 - க்கு 
உயர்த்த வேண்டுமெனில் ரூ . 400 வரவு வைத்தால் 
மென்பது தெளிவாகிறதல்லவா ? இதற்கான பதிவு 


போது 


இலாப - நட்டக் ககு 400 

ஐயக் கடன் காப்புக் க / கு 400 
( ஐயக் கடனை ரூ . 600 - க்கு உயர்த்த ) 


[ இருப்பு நிலைக் குறிப்பில் கடனாளிகளிலிருந்து ரூ . 600 ஐயக் 
கடன் காப்பைக் கழித்துக் காட்டப் பெறும் . ) 


இக் கணக்கை எழுது முறை 

இருப்புப் பட்டியலில் உள்ள ஐயக்கடன் காப்பைப் பழைய 
ஐயக் கடன் காப்பு எனலாம் . இவ்விருப்பினை ஐயக் கடன் 
காப்புக் கணக்கில் வரவுப் பகுதியில் கொண்டு வர 
வேண்டும் . வராக் கடன் கொடுத்திருப்பின் அதனை , ஐயக் கடன் 
காப்புக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 


கடனாளிகள் தொகையில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் 
சத விகிதத்தைக் கணக்கிடுக . இத் தொகையைத்தான் ஐயக் கட்ன் 
காப்புக் கணக்கு இருப்பாகக் காட்ட வேண்டும் . எனவே , ஐயக் 
கடன் காப்புக் கணக்கில் பற்றுப்பகுதியில் இறுதி வரியில் இருப்பு 
கீ / இ என்றெழுதி , இத் தொகையை ( கடனாளிகளில் கணக்கிட்ட 
தொகையை ) எழுதுக . இப்பொழுது வரவுப் பகுதியினும் பற்றுப் 
பகுதிர் அதிகமாயிருக்குமாயின் , இலாப - நட்டக் கணக்கில் பற்றும் 
ஐயக் கடன் காப்புக் கணக்கில் அவ் வேற்றுமைத் தொகைக்கு 
வரவும் வைக்கப்படும் . வரவுப் பகுதி அதிகமிருப்பின் சென்ற 
ஆண்டில் அதிக தொகையை ஐயக் கடனாகக் கருதி இலாப - நட்டக் 
கணக்கில் பற்று வைத்ததாகப் பொருள் . எனவே , இவ் வாண்டில் 
இலாப நட்டக் கணக்கில் அவ் வேற்றுமைத் தொகைக்கு வரவும் , 
ஐயக் கடன் காப்புக் கணக்கில் பற்றும் வைக்கப்படும் . 


அதாவது , இப்பொழுது கடனாளிகள் தொகையில் கணக்கிடப் 
பட்ட ஐயக் கடன் காப்புத் தொகையுடன் நீக்கப்பட்ட வராக் 
கடன் தொகையைக் கூட்டவேண்டும் . இக் கூட்டுத் தொகை , 


சரிக்கட்டுதல் 


363 


பழைய ஐயக் கடன் காப்புத் தொகையினும் அதிக மிருப்பின் கீழ்க் 
கண்ட பதிவு செய்ய வேண்டும் . 

இலாப - நட்டக் க / கு ... ப 

ஐயக் கடன் காப்புக் க / கு 
( ஐயக் கடனை கடனாளிகளில் 
... % க்கு உயர்த்த . ) 


குறிக்க 


( கூட்டல் தொகைக்கும் பழைய ஐயக்கடன் காப்புத் 
தொகைக்கும் 

உள்ள வேற்றுமைத் தொகையைக் 
வேண்டும் . ) 

அவ் வாறின்றி இக் கூட்டுத் தொகையினும் பழைய ஐயக் 
கடன் காப்புத் தொகை அதிக மிருப்பின் , செய்ய வேண்டிய பதிவு : 


ஐயக் கடன் காப்புக் க / கு ... ப 

இலாப - நட்டக் க / கு 
( ஐயக் கடன் காப்பைக் கடனாளிகளில் 

... % - ல் வைத்திருக்க . ) 
கீழ்க் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு இதனை 


நன்கு 


விளக்கும் . 


எடுத்துக்காட்டு 40 : 

1-1-1969 - ல் ஐயக் கடன் காப்பு ரூ . 500 - ஐ வரவிருப்பாகக் 
காட்டியது . இவ் வாண்டில் நீக்கப்பட்ட வராக் கடன் ரூ . 200 . 
31-12-1969 - ல் கடனாளிகள் தொகை ரூ . 15,000 . ஐயக் கடன் 
காப்பை இதில் 5 % -ல் வைத்திடுக . 


பதிவுகள் : 

( 1 ) 


... ப 200 


200 


ஐயக் கடன் காப்புக் க / கு 

வராக் கடன் க / கு 
( வராக் கடனை ஐயக் கடன் 

காப்பிற்கு மாற்ற . ) 


( 2 ) 


450 


இலாப - நட்டக் க / கு ... ப 450 

ஐயக் கடன் காப்புக் க / கு 
( ஐயக் கடன் காப்பைக் கடனாளி 
களில் 5 % -ல் வைத்திருக்கி .) 


364 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 41.! 


31 - 12 - 1969 - ல் செங்கோடனின் கடனாமிகள் ரூ . 15,000 
ஆக இருந்தது . அதில் 5 % ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்த 
வேண்டும் . 1970 - ல் வராக் கடன் நீக்கப்பட்டது 

ரூ . 300. 
31-12-1970 - ல் கடனாளிகள் தொகை ரூ . 20,000 , 1971 - ல் நீக்கப் 
பட்ட வராக் கடன் ரூ . 200. கடனாளிகள் தொகை ரூ . 10,000 . 
ஒவ்வோராண்டும் ஐயக் கடன் காப்பு , கடனாளிகள் 5 % இருக்க 
வேண்டும் எனக் கொண்டு வேண்டிய குறிப்பேட்டுப் பதிவுகளை 
யும் , ஐயக் கடன் காப்புக் கணக்கையும் , இலாப நட்டக் கணக்கு 
இருப்பு நிலைக் குறிப்பு முதலியவற்றையும் தயார் செய்க , 


விடை - 


குறிப்பேடு 


பற்று 


வரவு 


ரூ . 
750| 


750/ 


1969 
டிச . 31 இலாப-நட்டக் க / கு 

ஐயக் கடன் காப்புக் க / கு 
( ஐயக் கடன் காப்பு , கடனாளிகள் 
தொகையில் 5 % அளவில் 

ஏற்படுத்தி ) 
1970 
டிச .31 ஐயக் கடன் காப்புக் க / கு 

வராக் கடன் க / கு 
( வராக் கடன் கணக்கை ஐயக் கடன் 
காப்புக் கணக்குக்கு மாற்ற . ) 


3001 


300 / 


550 ) 


550/ 


200 


200 


இலாப - நட்டக் க / கு 

( ஐயக் கடன் காப்புக் க / கு 
( ஐயக் கடன் காப்பைக் கடனாளிகள் 
தொகையில் 5 % -ல் 

வைத்திருக்க . ) 
1971 
டிச . 31 ஐயக் கடன் காப்புக்க / கு 

வராக் கடன் க / கு 
( வராக் கடனை ஐயக் கடன் 
காப்புக் கணக்குக்கு மாற்ற . ) 
ஐயக் கடன் காப்புக் க / கு 

இலாப நட்டக் க / கு 
( ஐயக் கடனைக் கடனாளிகள் 
தொகையில் 5 % அளவில் வைத்து, 
எஞ்சிய தொகையை இலாப . 
நட்டக் கணக்குக்கு எடுத்துச் 
செல்ல . ) 


300 


300 


சரிக்கட்டுதல் 


365 


பேரேட்டுக் கணக்குகள் 
ஐயக் கடன் காப்புக் கணக்கு . 


வ 


1969 | இருப்பு 
டிச. 31 W / இ 


1969 
750 - டிச . 31 
7501 


இலாப 
நட்டக் 


750/ 
7501 


1970 
டிச . 31 வராக்கடன் 

இருப்பு 
கீ / இ 


750 ) 


1970 
3001 சன . 1 இருப்பு 

கீ / கொ 
1,000 / - டிச . 31 இலாப 

நட்டக்க / கு 
1,300 


5501 


1,300 


| 


ரூ . 


1971 ) 
டிச . 31 வராக்கடன் 

இலாப 
நட்டக்க / கு 
இருப்பு 


1971 
200- டிச . 1 இருப்பு 

கீ / கொ 
300 


1,000 


500 
1,000 


1,000 


1972 
சன . 1 | 


இருப்பு 
கீ / கொ 


500 


31-12-1969 - இல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் க / கு . 


ஐயக் கடன் 


750 


காப்பு 


366 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-12-1970 - இல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் க / கு 


ஐயக்கடன் காப்பு , 1,000 
கூட்டு : வராக் கடன் 300 

1,300 
கழி பழைய ஐயக் 

கடன் காப்பு 750 / 550 


31-12-1971 - இல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் கணக்கு 


பழைய ஐயக் கடன் 
காப்பு 

1,000 
கழி புதிய ஐயக் 

கடன் காப்பு 500 
வராக் கடன் 200100 


300 


31-12-1969 - ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 
பொறுப்புகள் 

சொத்துகள் 


கடனாளிகள் 15,000 ) 
கழி ஐயக் கடன் 

காப்பு 750/ 14,250 


சரிக்கட்டுதல் 


367 


31-12-1971- ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


ரூ . 


கடனாளிகள் 20,000 
கழி ஐயக் கடன் 

காப்பு 


1,000 19,000 / 


31-12-1971 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


- 


கடனாளிகள் 

10,000 
கழி ஐயக் கடன் 
காப்பு 

500 / 9,500 


இறுதிக் கணக்குகள் தயாரிக்கும் போழ்து பின்பற்ற 

வேண்டிய முறை 
11. சரிக்கட்டு தலில் கொடுக்கப் பட்ட சதவிகிதத்தை , இருப்பு 
நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் உள்ள கடனாளிகளில் 
கணக்கிட்டு , ஐயக் கடன் காப்பு என்றெழுதிக் கழித்துக் காட்டுக . 
இதனைப் புதிய ஐயக் கடன் காப்பு என்போம் . ) 


2. இருப்புப் பட்டியலில் வராக் கடன் கொடுக்கப் பட்டிருப் 
பின் , அத்துடன் புதிய ஐயக் கடன் காப்பைக் கூட்டுக . இக் கூட்டுத் 
தொகை , பழைய ஐயக் கடன் காப்புத் தொகையினும் ( இருப்புப் 
பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கும் காப்புத்தொகை இவ்வாறு 
அழைக்கப் படுகிறது . ) அதிக மிருப்பின் , இலாப - நட்டக் 
கணக்கில் பற்றுப் பகுதியில் , இக் கூட்டுத் தொகையினின்றும் 
பழைய ஐயக் கடன் காப்புத் தொகையைக் கழித்துக் கூட்டுக 
இலாப நட்டக் கணக்குக் கீழ்க்கண்டவாறு இருக்கும் , 


368 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இலாப - நட்டக் கணக்கு 


ஐயக் கடன் காப்பு 
கூட்டு : வராக் கடன் ... 
கழி : பழைய ஐயக் கடன் 

காப்பு 


3 . அவ்வாறின்றி , இக்கூட்டுத்தொகை பழைய ஐயக் கடன் 
காப்பினும் குறைந்திருப்பின் , இலாப - நட்டக் கணக்கின் வரவுப் 
பகுதியில் பின்னதிலிருந்து முன்னதைக் கழித்துக் கூட்டுக. 
இலாப- நட்டக் கணக்கு கீழ்க்கண்டவாறு இருக்கும் . 


ப 


இலாப - நட்டக் கணக்கு . 


(பழைய ) ஐயக் கடன் காப்பு 
கழி ஐயக் கடன் காப்பு 

புதியது 
வராக் கடன் 


4. இருப்பு நிலைக் குறிப்பைப் பொறுத்தவரை மாறுதலே 
இல்லை : சரிக்கட்டுதலில் வராக்கடனை நீக்கச் சொல்லியிருப்பின் , 
முதலில் கடனாளிகளிலிருந்து வராக்கடனைக் கழிக்க வேண்டும் . 
அவ்வாறு கழிக்கப்பட்ட தொகையில் தான் ஐயக் கடன் காப்பு 
கணக்கிடப்பட வேண்டும் . ) 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்பு 

((Reserve for Discount on Debtors) 


கடனாளிகள் தொகையில் வராக் கடனும் , ஐய்க் கடனும் 
போக எஞ்சியுள்ளது மிகவும் நல்ல கடனே . அதாவது உறுதியாகத் 
திரும்பிவரக்கூடிய கடனாகும் . ஆனால் முழுக்கடனும் நம் கைக்கு 
வராது . காரணம் , குறிப்பிட்ட காலத்திற்குள், கடனை அடைக்கும் 
போழ்து தள்ளுபடி தருவதாக நாம் வாக்களித்திருப்போம் . 
இக்கடனாளிகள் தொகையில் தள்ளுபடி போக உள்ளதே கைக்குக் 
கிட்டும் என்பது புலப்படும் . எனவே, தள்ளுபடிக்கும் ஒதுக்க 


சரிக்கட்டுதல் 


365 


வேண்டும் . 

கடனாளிகளில் குறிப்பிட்ட சதவிகிதத்தில் 
ஒதுக்கப்படுகிறது . இது கடனாளிகளில் தள்ளுபடிக் காப்பு 
எனப்படுகிறது . 


( நல்ல கடன் தொகையில் இது கணக்கிடப்படுவதால் , வராக் 
கடன் , ஐயக் கடன் காப்பு ஏதேனுமிருப்பின் அவையெல்லாம் 
கழித்த பின் உள்ள கடனாளிகள் தொகையில் தான் இது கணக்கிடப் 
படவேண்டும் என்பதை மறக்கலாகாது . ) 


இதை எழுது முறை , கணக்கு தயாரிக்கு முறையெல்லாம் 
தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துவது போன்றே . அதாவது 
கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்தத் தேவையான 
பதிவு : 


இலாப - நட்டக் க / கு 


கடனாளிக்ள் மீது தள்ளுபடிக் காப்பு . 


பின்னர்த் தள்ளுபடி அளிக்கப்படும் போழ்து , தள்ளுபடிக் 
கணக்கு பற்று வைக்கப்படுவது நாம் அறிந்ததே , ஆண்டிறுதியில் 
அளித்த தள்ளுபடிக் கணக்கை இலாப - நட்டக் கணக்குக்கு மாற்று 
வதற்கு மாறாகக் கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்புக் கணக்குக்கு 
மாற்ற வேண்டும் . தேவையான பதிவு : 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு 


தள்ளுபடிக் க / கு 


கடனாளிகள் மீது குறிப்பிட்ட சதவிகிதம் தள்ளுபடிக் காப்புக் 
கணக்கிட வேண்டும் . இத் தொகையையே கடனாளிகள் மீது 
தள்ளுபடிக் காப்புக் கணக்கு காட்ட வேண்டும் . அதற்கேற்றவாறு 

லாப- நட்டக் கணக்கில் பற்றோ, வரவோ வைத்தும் இக் கணக்கில் 
வரவோ , பற்றோ வைத்தும் எழுதவேண்டும் . ஐயக்கடன் காப்பில் 
விளக்கியவாறே அளித்த தள்ளுபடித் தொகையும் இப்பொழு 
திருக்க வேண்டிய இருப்பையும் ( புதிய தள்ளுபடிக் காப்பு - இருப்பு 
நிலைக் குறிப்பில் கடனாளிகளில் கண்டுபிடித்துக் கழிக்கப்பட்டது ) 
கூட்டவேண்டும் . 

க் கூட்டல் தொகை , பழைய தள்ளுபடிக் 
காப்பை விட ( இருப்புப் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருப்பது ) 
திகமிருப்பின் இலாப - நட்டக் கணக்கில் பற்றும் கடனாளிகள் 
மீது தள்ளுபடிக் காப்புக் கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 
அவ்வாறின்றி இக்கூட்டல் தொகை குறைவாக இருப்பின், கடனாளி 


110 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கள் மீது தள்ளுபடிக் காப்புக் கணக்கில் பற்றும் இலாப நட்டக் 
கணக்கில் வரவும் வைக்க வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 42 : 

1-7-1970 - ல் தள்ளுபடிக் காப்பு ரூ . 300 வரவிருப்பைக் 
காட்டியது . 1970-71 - ல் அளித்த தள்ளுபடி ரூ . 200 ; 30-6-1971 - ல் 
கடனாளிகள் தொகை ரூ . 12,000 . இதில் 3 % அளவில் தள்ளுபடிக் 
காப்பை வைத்திருக்க வேண்டும் ; குறிப்பேட்டுப் பதிவுகளைத் 
தருக . 


விடை : 


200 


1. கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்பு 

200 
தள்ளுபடிக் க / கு 

( தள்ளுபடிக் கணக்கைக் 
கடனாளிகள் மீது தள்ளுபடிக் கணக்குக்கு மாற்ற ) 
1. இலாப- நட்டக் க / கு 

260 
கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு 
( கடனாளிகள் தொகையில் 3 % அளவிற்குத் 

தள்ளுபடிக் காப்பை உயர்த்த ) 


260 


எடுத்துக் காட்டு 43 : 
கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 

ஐயக்கடன் 
காப்புக் கணக்கு , தள்ளுபடிக் காப்புக் கணக்கு , இலாப -நட்டக் 
கணக்கு , இருப்புநிலைக் குறிப்பு - ஆகியவற்றை எல்லா ஆண்டு 
கட்கும் தயாரிக்க . 


.. 


600 


300 


400 


1-4-1968 ஐயக் கடன் காப்பு 

கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்பு 
1968-69 ல் நீக்கப் பட்ட வராக் கடன் 

அளித்த தள்ளுபடி 
31-3-1969 ல் கடனாளிகள் 
1969 .. 70 ல் நீக்கப் பட்ட வராக் கடன் 


250 


... 


14,000 


500 


சரிக்கட்டுதல் 


3 


300 


20,000 


100 


1969-70ல் அளித்த தள்ளுபடி 
31-3-1970 ல் கடனாளிகள் 
1970- 71 ல் நீக்கப்பட்ட வராக் கடன் 

அளித்த தள்ளுபடி 
31-3-1971ல் கடனாளிகள் 

கடனாளிகளில் 5 % -க்கு ஐயக் கடன் 
காப்பும் 3 % -க்குத் தள்ளுபடிக் காப்பும் 
வைத்திருப்பது வழக்கம் . 


50 


... 


7,000 


... 


விடை : 


600 / 


- 


ஐயக்கடன் காப்புக் கணக்கு 
1969 

1968 
மார் 31) வராக் 

ஏப் . 1. இருப்பு 
கடன் 

கீ / கொ 
-மாற்றம் 400 1969 

மார் 31 இலாப 
இருப்பு 

நட்டக் 
கீ / இ 

700 | 
1,100 


500 / 
1,100 


4 


1970 
மார் 31 வராக் 

கடன் 
மாற்றம் 
இருப்பு 


700 


500 


1969 
ஏப் . 1 ) இருப்பு 

கீ / கொ . 
1970 
மார் 31 ) இலாப . 

நட்டக் 
க / கு 


1,000 


800 
1,500 


- 


1,500 


1971 ) 
மார் 31 வராக் 

கடன் 
- மாற்றம் 
இலாப் 
நட்டக் 


1970 
ஏப் . 1 இருப்பு 

கீ / கொ 


1,000 / 


200 


450 


க / கு 
இருப்பு 


350 
1,000 


1,000 


1971 
ஏப் . 1 இருப்பு 

கீ / கொ 


350 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


300/ 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்புக் / கு 
1971 

1968 
மார் 31 ) தள்ளுபடி 

ஏப் . 1 இருப்பு 
மாற்றம் -- 250 

கீ / கொ 
இருப்பு 

1969 
3991 மார் 31 இலாப . 

நட்டக் 

க / கு 
649 


- 


349, 
649 


111 


1970 
மார் 31 ) தள்ளுபடி 

- மாற்றம் 
இருப்பு 
கீஇ 


399 / 


92 


1969 இருப்பு 
300- ஏப் . 1 கீ / கொ 

1970 
570- மார் 31 இலாப . 

நட்டக் 

க / கு 
870 ). 


- 


471 
870 


- 


1970 

ஏப் . 1 ) இருப்பு 
50- 

கீ / கொ 


570 / 


1971 
மார் 3+ தள்ளுபடி 

மாற்றம் 
இலாப 
தட்டக் 
க / கு 
இருப்பு 
A / C 


320/50 


. 


570 


1991501 1971 

ஏப் . 1 இருப்பு 
570 

கீ / கொ 


199 150 


. 


சரிக்கட்டுதல் 


இலாப நட்டக் கணக்கு 

1968-69 


ஐயக்கடன் காப்பு 700 
கூட்டு வராக் கடன் 400 

1,100 
பழைய ஐயக் கடன் 
காப்பு 

600 


5001 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் 
காப்பு 

399 
கூட்டு தள்ளுபடி 250 

649 
கழி பழைய தள்ளுபடிக் 

காப்பு 300 


349 


1969-70 


ஐயக் கடன் காப்பு 

1,000 
கூட்டு வராக் கடன் 

500 

1,500 
கழி பழைய ஐயக் கடன் 

காப்பு 700 


800/ 


னாளிகள் மீது தள்ளு 

படிக் காப்பு 570 
கூட்டு தள்ளுபடி 

300 

870 ) 
சழி பழைய தள்ளுபடிக் 
காப்பு 

3994 


471 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1970-71 


பழைய ஐயக் கடன் 
--காப்பு 

1,000 
கழி புதிய ஐயக் கடன் 

காப்பு 350 
வராக் கடன் 200 5501 


450 


பழைய தள்ளுபடிக் 

காப்பு 570.00 
கழி புதிய தள்ளுபடிக் 

காப்பு 199,50 
* தள்ளுப்டி 50.00 249.50 


320 150 


இருப்புநிலைக் குறிப்பு 


1969 


. 


கடனாளிகள் 

14,000 
கழி 
ஐயக் கடன் காப்பு 700 

13,300 


கழி தள்ளுபடிக் காப்பு 399 | 12,901 


சரிக்கட்டுதல் 


875 


T 


1970 


20,0001 


-னாளிகள் 
கழி ஐயக் கடன் 

காப்பு 


1,000 
19,000 


கழி தள்ளுபடிக் 

காப்பு 


570| 18,430 / 


7,000 


1971 
கடனாளிகள் 
கழி ஐயக் கடன் 

காப்பு 


35 
6,650 


கழி தள்ளுபடிக் 

காப்பு 


199.50 6,450 / 50 


எடுத்துக் காட்டு 44 : 

தமிழ் மணியின் 30-8-1970-க்கான 
கீழ்க்கண்டவாறிருந்தது . 


இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


கடனாளிகள் 

20,000 / 
கழி 
ஐயக் கடன் காப்பு 1,000 

19,000 
கழி 

தள்ளுபடிக்காப்பு 


570 / 18,430 


378 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


30-6-1971- ல் கடனாளிகள் தொகை ரூ . 15,000 . 70-71 - ல் 
நீக்கிய வராக் கடன் ரூ . 680 , தள்ளுபடி அளித்தது ரூ . 270. கடனாளி 
களில் 5 % -ல் ஐயக் கடன் காப்பும் , 3 % -ல் தள்ளுபடிக் காப்பும் 
வைத்திருப்பது வழக்கம் . வேண்டிய குறிப்பேட்டுப் பதிவுகளையும், 
பேரேட்டுக் கணக்குகளையும் , 30-6-71 - ல் முடியும் ஆண்டுக்கான 
இலாப - நட்டக் கணக்கு , அந்நாளிற்கான இருப்புநிலைக் குறிப்பு 
முதலியவற்றைத் தயாரிக்க . 
விடை : 


ரூ . 


680 


1970 
சூன் 30 ஐயக் கடன் காப்புக் க / கு 

வராக் கடன் க / கு 
( வராக் கடன் கணக்கை 
ஐயக் கடன் கணக்கிற்கு மாற்ற- ) 


680 


270 


270 


கன் 30 கடனாளிகள் மீது தள்ளுபடிக் 

காப்புக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
( தள்ளுபடிக் கணக்கைத் 
தள்ளுபடிக் காப்புக் கணக்கிற்கு 

மாற்ற . ) 
* இலாப- நட்டக் க / கு 

ஐயக்கடன் காப்புக் க / கு 
( ஐயக்கடன் காப்பைக் கடனாளிகள் 
தொகையில் 5 % -க்கு உயர்த்த ) 


430 


430 


127 501 


127 150 


இலாப - நட்டக் க / கு 
கடனாளிகள் மீது தள்ளுபடிக் 

காப்புக் க / கு 
( தள்ளுபடிக் காப்பைக் கடனாகளில் 
3 % அளவிற்கு உயர்த்த . ) 


ஐயக் கடன் காப்புக் கணக்கு 
1971 

1970 
என் 30 வராக் 

சூலை 1 இருப்பு 
கடன் 

கீ / கொ 
--மாற்றம் 680 


1,000 


. 


இருப்பு 
8 / இ 


750 
1,430 


1971 

இலாப . 
சூன் 30 நட்டக் 

க / கு 


430 
1,430 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


750 


பசரிக்கட்டுதல் 


377 


வராக் கடன் கணக்கு 


பல்வகை 


680 


1971 
சூன் 30 / ஐயக் கடன் 

காப்புக் 


மாற்றம் 


680 


- 


1 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு 


ரூ . 


1971 
சூன் 30 தள்ளுபடி 

இருப்பு 


270 


12 


1970 
சூலை 1 இருப்பு 

1971 கீ / கொ 
50 சூன் 30 இலாப 

- நட்டக் 


570 


427 


127 150 
697 150 


697 150 


1971 
சூலை 1 இருப்பு 

கீ / கொ 


427 150 


தள்ளுபடிக் கணக்கு 


பல்வகை 


270 


1971 
சூன் 30 / கடனாளி 

கள் மீது 
தள்ளு 
படிக் 
காப்புக் 

க / கு 
-மாற்றம் 


270 


378 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


80-6-1971 - இல் முடியும் ஆண்டுக்கான 

லாப - நட்டக் கணக்கு 


430 


ஐயக் கடன் காப்பு 750 
கூட்டு வராக் கடன் 680 

1,430 
கழி பழைய ஐயக் 
கடன் காப்பு 

1,000 
கடனாளிகள் மீது தள்ளு 

படிக் காப்பு 427. 50 
கூட்டு தள்ளுபடி 

270.00 

697.50 
கழி பழைய காப்பு 570.00 


127 150 


30-6-1971- க்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


15,000 


கடனாளிகள் 
கழி ஐயக் கடன் 

காப்பு 


750 
14,250 


| கழி தள்ளுபடிக் 

காப்பு 


427,5013,822 50 


கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்பு 
( Reserve for Discount on Creditors) 


கடனாளிகள் குறிப்பிட்ட காலத்தில் பணந்தரின் நாம் தள்ளு 
படி அளிப்பது போன்றே , நாம் குறிப்பிட்டவாறு பணஞ் செலுத் 
தின் , நமக்குக் கடனீந்தோர் தள்ளுபடி 

அளிப்பர் அன்றோ? 
இதற்கும் வகை செய்தல் நன்று . இருப்புப் பட்டியலில் காணப் 
படுங் கடனீந்தோர் தொகை முழுவதையும் நாம் 

செலுத்த 
வேண்டியிருக்காது : அதில் நாம் பெற்றிருக்கும் தள்ளுபடி போக 
மீதியுள்ளதையே நாம் கொடுக்க வேண்டும் . ஆகவே , கடனீந் 
தோர் மீது தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்தப்படுகிறது . இது நமக்கு 
ஆதாயம் . இதற்கான பதிவு : 


கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு 

இலாப நட்டக் க / கு 


-- 


சரிக்கட்டுதல் 


379 


இருப்பு நிலைக் குறிப்பில் இக் கடனீந்தோர்மீது தள்ளுபடிக் 
காப்புக் கணக்கு கடனீந்தோர் தொகையில் கழித்துக் காட்டப் 
பெறும் . பின்னர் நாம் தள்ளுபடி 

நாம் தள்ளுபடி பெறுவோமாயின் பெற்ற 
தள்ளுபடிக் கணக்கில் வரவு வைப்பது நாம் அறிந்ததே . ஆண் 
டிறுதியில் , அக் கணக்கை இலாப - நட்டக் கணக்கில் வரவு வைப் 
பதற்கு மாறாக , இத் தள்ளுபடிக் காப்புக் கணக்கில் வரவு வைத் 
திடலாம் , இதற்கான மாற்றுப் பதிவு : 

( பெற்ற ) தள்ளுபடிக் க / கு ... ப 
கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு 


கடனீந்தோர் தொகையில் குறிப்பிட்ட சதவிகிதம் தள்ளு 
படிக் காப்புக் கணக்கிட வேண்டும் . அந்த அளவிற்கு ஏற்றவாறு 
இலாப - நட்டக் கணக்கில் வரவோ , பற்றோ வைக்க வேண்டும் ; 
கடனீந்தோர் தள்ளுபடிக் காப்புக் கணக்கில் பற்றோ, வரவோ 
வைக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 45 | 

31-12-1969 - ல் கடனீந்தோர் தொகை ரூ . 12,000 ஆக 
இருந்தது . 3 % தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துக . குறிப்பேட்டுப் 
பதிவுகளையும் கடனீந்தோர்மீது தள்ளுபடிக் கணக்கையும் 
காட்டுக. 


விடை : பதிவு 


கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்புக் க / கு ப 360 
இலாப - நட்டக் க / கு 

360 
( கடனீந்தோர் தொகையில் 3 % அளவிற்குத் 

தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்த ) 


360 


கடனீந்தோர்மீது தள்ளுபடிக் காப்புக்கு 
1969 

1969 
டிச 31 இலாப 

டிச 31 இருப்பு 
நட்டக் 

கீஇ 

360 
1970 
சன 1 இருப்பு 
கீ / கொ 

360 


க / கு 


380 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குறிப்பு : இருப்புநிலைக் குறிப்பில் , பொறுப்புகள் பகுதியில் 
கடனீந்தோரினின்றும் இத் தள்ளுபடிக் காப்புக் கணக்கு . கழித்துக் 
காட்டப்பெறும் , 


தீயில் சரக்கு அழிதல் ( Destruction of Stock by Fire ) 

விபத்தின் காரணமாக எழும் நட்டமிது ( Accidental Loss ) 
எதிர்பாராது. ஏற்பட்ட தீயின் காரணமாகவோ , நிலநடுக்கம் 
போன்ற எதிர்பாரா நிகழ்ச்சியின் காரணமாகவோ சரக்கழிவுற 
லாம் . இவ் விபத்து ஏற்படாதிருந்திருப்பின் , இறுதிச் சரக்கிருப்பு 
அதிகரித்திருக்கும் , எனவே , தீ போன்ற சூழ்நிலைகளால் சரக்கு 
அழியினும் அதை வாணிகக் கணக்கில் கொண்டு வந்தால் தான் 
இயற்கையாக நிகழக்கூடிய மொத்த இலாபம் கிட்டும் . 
இவ்வாண்டில் ஏற்பட்ட இந் நட்டம் வியாபாரப் போக்கில் 
காரணமாக - விற்பனையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக 
எழுந்ததன்று . எனவே , அச் சரக்கு இருந்திருக்குமாயின் என்ன 
மொத்த இலாபம் கிட்டியிருக்கும் என்று காண , 

வாணிகக் 
கணக்கில் 

இத் தொகை வரவுவைக்கப்பட வேண்டியதாகிறது . 
தீயினால் ஏற்பட்ட இழப்புக் கணக்கில் ( Loss by Fire ) பற்று 
வைக்கலாம் , அதாவது கீழ்க்கண்ட பதிவு தேவைப்படுகிறது . 


தீயினால் இழப்புக் ககு 

வாணிகக் க / கு 


தீயில் அழிபட்ட சரக்கை ஈட்டுறுதி செய்துள்ளோமா என்று 
காண வேண்டும் . அவ்வாறாயின் உடனடியாக நட்டத்தை ஈடு 
செய்ய , ஈட்டுறுதிக் கம்பனியிடம் கோருவோம் . ஈட்டுறுதிக் 
கம்பனி நாம் கேட்ட தொகை முழுவதையுமோ , குறிப்பிட்ட பகுதி 
யையோ கொடுக்கலாம் . அல்லது சில காரணங்களால் ஈடுகட்ட 
முடியாதென்றும் மறுத்துவிடலாம் . ஈட்டுறுதிக் கம்பனி முழு 
நட்டத்தையும் ஈடுகட்ட ஏற்றுக்கொண்டால் , நட்டம் ஒன்றும் 
ஏற்படவில்லை . எனவே , கீழ்க்கண்ட அடுத்த பதிவைச் செய்ய 
வேண்டும் . 


ஈட்டுறுதிக் கம்பெனிக்ககு ... ப 

தீயினால் இழப்புக்ககு 


எடுத்துக்காட்டு : தீயில் அழிந்த சரக்கு ரூ . 4,000 ; ஈட்டுறுதிக் 
கம்பனி ஏற்றுக்கொண்டது ரூ . 3,200 , பதிவுகளைத் தருக, 


சரிக்கட்டுதல் 


381 


விடை : 


முதலில் தீயிலழிந்த சரக்குக்கான பதிவைச் செய்ய வேண்டும் . 
தீயில் சரக்கிழப்புக் ககு 4,000 
வாணிகக் க / கு 

4,000 


( தீயில் அழிந்த சரக்கை வாணிகக் 

கணக்கில் கொண்டு வர . ) 


இதில் ஈட்டுறுதிக் கம்பனி ரூ . 3,200 ஏற்றுக் கொண்டது . 

இதை 
எனவே , இத் தீயினால் ஏற்பட்ட சரக்கு நட்டம் ரூ .800 . 
மட்டிலுமே இலாப நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 
பதிவு . 


ரூ . 


ஈட்டுறுதிக் கம்பனிக் க / கு 


3200 


இலாப - நட்டக் க / கு 


800 


தீயில் சரக்கிழப்புக் க / கு 


4,000 


( ஈட்டுறுதிக் கம்பெனியிடம் பெற 
வேண்டியது ரூ . 

3200 ; மீதியை இலாப 
நட்டக் கணக்கிற் கெடுத்துச் செல்ல . ) 


ஈட்டுறுதிக் கம்பனியிடம் 

நாம் இத் தொகையைப் பெற 
வேண்டும் , எனவே , இருப்பு நிலைக்குறிப்பில் 

கணக்கு 
சொத்துகள் பகுதியில் காட்டப்படும் . அவ்வாறின்றிச் சரக்கு 
ஈட்டுறுதி செய்யப்படவில்லை யெனினும் , அல்லது ஈட்டுறுதிக் 
கம்பனி பொறுப்பை ஏற்றுக் கொள்ளாவிடினும் , தீயில் அழிந்த 
சரக்கு முழுவதும் நட்டமே . இதனை இலாப -நட்டக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்ல வேண்டும் . தேவையான பதிவு : 


இலாப நட்டக் க / கு .... 

தீயில் சரக்கிழப்புக் க / கு 
சொத்து ஒன்று தீயில் அழிந்திருப்பின் . 

தீயிலிழப்புக்கு 
( குறிப்பிட்ட ) சொத்துக் க / கு 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


என்று குறிப்பேட்டுப் பதிவு செய்யவேண்டும் . ஈட்டுறுதி 
செய்யப்பட வில்லையெனில் , முழுத்தொகையையும் இலாப - நட்டக் 
கணக்கில் பற்று வைத்துத் தீயிலிழப்புக் கணக்கில் வரவு வைத்து 
முடிக்க வேண்டும் . 


சொத்தினை விற்பதில் ஏற்படும் இலாப - நட்டம் 

( Profit or Loss on Sale of an Asset ) 
சொத்து ஒன்றை விற்கும் போழ்து அதை விற்பனைக் கணக்கில் 
பதியக் கூடாது என்று முன்னரே விளக்கியிருக்கிறோம் . குறிப் 
பேட்டுப் பதிவு மூலம் இந் நடவடிக்கை சொத்துக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்லப்படும் . சொத்து விற்பதில் ஏற்படும் ஆதாயம் 
அல்லது நட்டத்தை இலாப நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல 
வேண்டும் . 

எடுத்துக்காட்டு : ரூ . 850 மதிப்புள்ள தட்டெழுத்துப் பொறி 
ரூ . 500 - க்கு விற்கப் பட்டது . 


விடை : 


ரொக்கக் க / கு 

ப 500 
இலாப - நட்டக் க / கு ... 350 

தட்டெழுத்துப் பொறி க / கு 850 
( ரூ . 350 தட்டத்துக்குத் தட்டெழுத்துப் 
பொறியை விற்றது . ) 


இவ்வாறு , சொத்து ஒன்று நட்டத்துக்கு விற்கும் போழ்து 
அந் நட்டத் தொகையை இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . விற்பதில் ஆதாயம் கிடைப்பின் , அவ்வாதாயத் 
தொகையை இலாப - நட்டக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 
அந் நிலையில் கீழ்க்கண்ட பதிவு தேவைப்படும் . 


ரொக்காக்கு 
( குறிப்பிட்ட ) சொத்துக் க / கு 

இலாப நட்டக்கு 
( சொத்து விற்று , ஏற்பட்ட இலாபம் 
இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 

செல்லப்படுகிறது . ) 


சரிக்கட்டுதல் 


383 


இருக்கின்ற சொத்து ஒன்றை விற்றுவிட்டு , வேறு சொத்தை 
வாங்கியதாகக் கொண்டால் , 

முதலில் பழைய சொத்தைக் 
கணக்கில் முடித்திட 

வேண்டும் . விற்கப்பட்ட சொத்துக் 
கணக்கில் கீழ்க்கண்ட தொகைகளை வரவு வைக்க வேண்டும் . 


( i ) சொத்து விற்றதில் ஏற்பட்ட நட்டம் . 
( ii ) விற்கும் நாள் வரை சொத்து மீதான தேய்மானம் . 
(iii) விற்பனைத் தொகை . 

எந்திர , தளவாடங்கள் முதலியவற்றைப் பெயர்க்கும் போழ்து 
ஏற்படும் செலவினை , அச் சொத்துக் கணக்கில் பற்று வைக்க 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 46 ! 

எந்திர தளவாடங்கள் 1-1-1970 - ல் ரூ . 9,600 பற்றிருப்புக் 
காட்டியது , 1-10-1970 - ல் அதைப் பெயர்த் தெடுக்க ( Dismant 
ling Expenses ) ஆன செலவு ரூ . 500. அது ரூ . 8,720 - க்கு விற்கப் 
பட்டதாகக் கொண்டு எந்திர தளவாடக் கணக்கைத் தயாரிக்க . 
( 10 % தேய்மானம் கணக்கிடப்படுவது வழக்கம் . ) 


விடை : 


எந்திர , தளவாடங்கள் கணக்கு 


1 


1970 
சன 1 | இருப்பு 


19/0 
அக் 1 


வங்கி 


9,600 


- 


-- 


8,720 


720 


அக் 1 வங்கி 

பெயர்த் 
தெடுக்கும் 
செலவு 


தேய் 

மானம் 
டிச .31 இலாப 
500 , -- 

நட்டக் 


860 
10,100 


10 , 100/ 


செலவினத்தில் சரக்கிருப்பு (Expenses Stock) 

எழுதுபொருளுக்குச் செலவழித்ததை இலாப - நட்டக் கணக் 
கிற்கு எடுத்துச் செல்கிறோம் . ஆண்டு இறுதியில் பயன்படுத்தப் 
பெறாத எழுதுபொருள் இருப்பில் இருக்கும் . ஆகவே , எழுது 
பொருளுக்காக செலவழித்த மொத்தத் தொகையையும் அவ் 
வாண்டிலேயே செலவழிந்து விட்டதாகக் கொள்வது தவறு . 


384 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


செலவழித்த தொகையிலிருந்து , எழுது பொருள் இருப்பின் , 
அதன் மதிப்பைக் கழித்துவிடின் , அவ் வாண்டில் பயன்படுத்தப் 
பட்ட எழுதுபொருளின் மதிப்புக் கிடைக்கிறது . அதுவே அவ் 
வாண்டுக் குரிய செலவாகும் . இதற்குத் தேவையான பதிவு ! 


எழுதுபொருள் சரக்கிருப்புக் க / கு 


எழுதுபொருள் க / கு 


எழுது பொருள் சரக்கிருப்புக் கணக்கு பற்றிருப்பைக் காட்டு 
கிறது . இது மதிப்புடையது ; அடுத்த ஆண்டில் பயன்படுத்த 
விருப்பது . சொத்து வகையைச் சார்ந்தது . எனவே , இது இருப்பு 
நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப் பெறும் . 


எடுத்துக்காட்டு 47 : 

1970 ஆம் ஆண்டில் எழுது பொருள் வாங்கியது ரூ . 250 , 
எழுது பொருள் சரக்கிருப்பின் மதிப்பு 1-1-1970 - ல் ரூ. 75 ஆகவும் . 
31-12-1970 - ல் ரூ . 60 ஆகவும் இருந்தது . சரிக்கட்டுப் பதிவு , 
எழுதுபொருள் கணக்கு , இலாப - நட்டக் கணக்கு , இருப்புநிலைக் 
குறிப்பு முதலியவற்றைத் தயாரிக்க . 


விடை : 


சரிக்கட்டுப் பதிவுகள் : 


259 


எழுது பொருள் க / கு 

ரொக்கம் ( அ ) வங்கி 


250 


( எழுது பொருள் வாங்கியது . ) 


இலாப - நட்டக் க / கு 


265 


எழுதுபொருள் க / கு 


265 


( பயன்படுத்திய எழுதுபொருளை 
இலாப - நட்டக் கணக்குக்கு 
எடுத்துச் செல்ல . ) 


சரிக்கட்டுதல் 


385 


- - - 


பேரேட்டுக் கணக்குகள் . 

எழுது பொருள் கணக்கு 


வ 


ரூ . 


1970 


1970 
சன் . 1 இருப்பு 

கீ / கொ 
ரொக்கம் 


டிச . 31 


751 
250 


- 


இலாப 
நட்டக் 
ககு 
இருப்பு 
கீ / இ 


2651 


வ 


60 


3251 


* 1971 


325 


இருப்பு 
கீ / கொ 


60 


31-12-1970 - ல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் க / கு 


Prs 


எழுது பொருள் 

தொடக்க இருப்பு 
கட்டு : வாங்கியது 
கழி :இறுதியிருப்பு 


75 
2501 
325 
60 


2651 


31-12-1970 - ற்கான இருப்புநிலைக் குறிப்பு 


. 


எழுது பொருள் இருப்பு 


60 


386 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பல வகையில் சரிக்கட்டு தல்களில் சிலவற்றைக் கீழ்க் 
காண்போம் . 


( 1 ) வராக் கடனைத் திருப்பிப் பெறல் ( Recovery of Bad Debts ) 

வராக் கடன் என நீக்கப்பட்ட தொகை மீண்டும் திரும்பக் 
கிடைக்குமாயின் அதனைக் கொடுத்தவர் கணக்கில் வரவு வைக்கக் 
கூடாது . காரணம் வராக்கடன் என எழுதி , முன்னரே அவர் 
கணக்கில் வரவு வைத்துக் 

கணக்கை 

முடித்துவிட்டோம் . 
இப்பொழுது அவர் இத் தொகையைச் செலுத்தும் போழ்து அவரி 
கணக்கில் வரவு வைப்பின் அவர் கணக்கு வரவிருப்பைக் காட்டும் . 
அதாவது , நாம் இத் தொகையை அவர்க்குத் திருப்பித்தர 
வேண்டும் என்ற பொருள் கொடுக்கும் . எனவே , ஆள்சார் கணக்கில் 
வரவு வைத்தல் வழுவுடையது என்பது தெளிவாகிறது அல்லவா ? 
வராக் கடன் கணக்கில் பற்றுவைத்து ஆண்டு முடிவில் அதை 
- இலாப நட்டக் கணக்கில் நட்டமாகக் கொண்டு பற்று வைத்தோம் . 
அதனை மாற்றி , இவ்வாண்டில் அதை ஆதாயமாகக் கருதுவதே 
சிறந்தது . திரும்பிப் பெற்ற வராக் கடன் ( Bad Dcbts Recovery a / c ) 
எனும் கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . இப்பொழுது செய்யு 
வேண்டிய பதிவு : 


வங்கி ( அ ) ரொக்கக் க / கு 

திரும்பிப் பெற்ற வராக் கடன் க / கு 


வரவிருப்புக் காட்டும் இக் கணக்கை 

ஆண்டு . முடிவில் 
லாப - நட்டக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . தேவையான 
இறுதிப் பதிவு : 


திரும்பிப் பெற்ற வராக் கடன் க / கு ... ப 

இலாப - நட்டக் க / கு 


( 2 ) தொழிலில் உள்ள சரக்கை உரிமையாளர் பயன்படுத்திக் 

கொள்ளுதல் ( Stock taken by Proprietor ) 
தொழிலில் உள்ள சரக்கை உரிமையாளர் தம் சொந்த பயன் 

எடுத்துக் கொள்ளும் போழ்து , அதனை விற்பனையாகக் 
கொள்ளக்கூடாது கொள்முதல் செய்த விலையில் தான் அவர் 
அதனை எடுத்துக் கொள்வார் . கொள்முதல் குறைந்து விடுகிறது . 
எனவே , கொள்முதல் கணக்கிலிருந்து இத் தொகை கழிக்கப்பட டு 
விடின் சரியாகிவிடும் . உரிமையாளர் எடுத்துக் கொள்வதால் 


கருதி 


சரிக்கட்டுதல் 


317 


இதை எடுப்புப் போன்றே முதல் கணக்கில் கழித்துக் காட்ட 
வேண்டும் . தேவையான சரிக்கட்டுப் பதிவு ! 


முதல் க / கு 

கொள்முதல் க / கு 


( 3 ) பயிற்சி பெறுநரின் முனைமம் 

((Apprenticeship Premium) 
சில நிறுவனங்களில் பயிற்சி பெறுநர் தொகை செலுத்துவ 
துண்டு . இதனை முனைமம் (Premium ) என்கிறோம் . இரண்டு 
அல்லது மூன்று ஆண்டுகட்கு ( பயிற்சி பெறுநர் காலம் ) உரியது . 
இதில் இவ் வாண்டுக் குரிய தொகையை மட்டுமே இலாப - நட்டக் 
கணக்கில் வரவு வைக்கவேண்டும் மீதி உள்ள முனைமம் வரும் 
ஆண்டுகட்கு உரியதாதலால் , அதனைப் பொறுப்பாகக் கொண்டு , 
இருப்பு நிலைக் குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் முன்கூட்டிப் 
பெற்ற பயிற்சி பெறுநரின் முனைமம் என்று காட்ட வேண்டும் . 
முதலில் முனைமம் பெறும் போழ்து , 


ரொக்கக் க /குப 


பயிற்சி பெறுநரின் முனைமம் க / கு 


முழுத் தொகைக்கும் இக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 
பின்னர் பிற ஆண்டுகட்கு உரிய முனைமத்தைச் சரிக்கட்ட . 


பயிற்சி பெறு நரின் முனைமக் க / கு 
முன் கூட்டிப் பெற்ற பயிற்சி 
பெறுநரின் முனை மக்க / கு 


இல்வாண்டும் குரிய தொகையை இப்பொழுது பயிற்சி 
பெறுநரின் முனை மக கணக்கு வரவிருப்பாகக் காட்டும் . இதனை 
இலாப- நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 48 : 

1-1-1969 - ல் பயிற்சி பெறுநரிடம் பெற்ற முனைமம் ரூ .1,800 . 
இது மூண்றாண்டு கட்கு உரியது என்று கொண்டு குறிப்பேட்டுப் 
பதிவுகளையும் 

வாண்டுக்கான இலாப - நட்டக் கணக்கு , 
81-12-1969 - க்கான இருப்புநிலைக் குறிப்பு முதலியவற்றையும் 


388 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தயாரிக்க . பயிற்சி பெறுநரின் முனை மக் கணக்கு மூன்றாண்டுகட்கும் 
எவ்வாறிருக்கும் என்பதையும் காட்டுக . 
விடை : 


. 


1,800 / 


-- 


1,800/ 


வங்கிக் க / கு 

பயிற்சி பெறுநரின் முனை மக்க/ கு 
( பயிற்சி பெறுநரிட மிருந்து 

மூன்றாண்டுகட்கான முனைமம் 
பெற்றது . ) 


பயிற்சி பெறுநரின் முனைமக் க / கு 


... 


1,800 


600 


இலாப - நட்டக் க / கு 
முன்கூட்டிப் பெற்ற பயிற்சி 
பெறுநரின் முனைமக் க / கு 


1,200 / 


( இவ் வாண்டுக்கான பயிற்சி 

பெறுநரின் முனைமம் இலாப 
நட்டக் கணக்குக்கும் மீதி முன் 
கூட்டிப் பெற்ற கணக்கிற்கும் 
எடுத்துச் செல்லப்படுகிறது . ) 


31-12-1969 - ல் முடியும் ஆண்டுச்கான இலாப - நட்டக் க / கு 


பயிற்சி பெறுநரின் 

முனைமம் 


1,800 


கழி முன் கூட்டிப் 

பெற்றது 


1,200 


600 


- 


... 


31-12-1969 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


- 


முன் கூட்டிப் பெற்ற 

பயிற்சி 
பெறுநரின் முனையம் 


1,200 


சரிக்கட்டுதல் 


389 


பயிற்சி பெறுநரின் முனைமக் கணக்கு 


* 1969 


1969 
சன . 1 


டிச .31 


வங்கி 


- 


1.8001 


இலாப 
நட்டக் 
க / கு 


600 


23 


முன் 


கூட்டி 
பெற்ற 
பயிற்சி 
பெறுநரின் 


முனை மக் 


கணக்கு 
மாற்றம் 


1,2001 
1,800 


1,800 


முன் கூட்டிப் பெற்ற பயிற்சி பெறுநரின் முனைமக் க / கு 


1969 
டிச . 31 ) இருப்பு 


1,200 


1969 
டிச . 31 பயிற்சி 

பெறுநரின் 
முனைமம் 

- மாற்றம் 
1970 


1,200 


1970 ) 
டிச . 31 ) இலாப 

நட்டக் 


600 - | சன . 1 ) இருப்பு 

கீ / கொ 


இருப்பு 


1,200 
1,200 


கீஇ 


600 
1,200 


1971 
டிச . 31 


லாப . 
நட்டக் 


1971 | இருப்பு 
சன . 1 கீ / கொ 


600 


600 


இலாபத்தில் கழிவு தருதல் ( Commission on Profit ) 

மேலாளர் ( Manager ) தனி ஆர்வங்காட்டி உழைப்பதற்கு 
ஊக்கங் கொடுக்கும் வகையில் அவர்க்கு அளிக்கப்படும் ஊதியத் 
துடன் இலாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதமும் தரப்படலாம் . 
அந் நிலையில் செலவுகள் , நட்டமனைத்தும் போக எஞ்சியுள்ள நிகர 
இலாபத்தில் கொடுக்கப்பட்ட சதவிகிதத்தைக் கணக்கிட 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வேண்டும் . இதுவும் கொடுக்கப்பட்ட பின் உள்ளதே இப்பொழுது 
நிகர இலாபமாகும் . 


ஆனால் , சில வேளைகளில் கழிவு கொடுத்த பின்னுள்ள இலாபத் 
தில் ஒரு பகுதியாக கழிவு கொடுக்கப்பட வேண்டும் என்றிருக் 
கலாம் . 


எடுத்துக்காட்டு : 


கழிவு கழித்த பின்னுள்ள நிகர இலாபத்தில் 5 % அளவில் 
மேலாளருக்குக் கழிவு தரவேண்டும் . கழிவு கழிக்குமுன் நிகர 
இலாபம் ரூ . 8,400 எனில் மேலாளருக்குத் தரவேண்டிய கழிவு 
எவ்வளவு . சரிக்கட்டுப் பதிவையும் தருக . 


100 


ரூ . 5 கழிவுபெற்ற பின் உள்ள நிகர இலாபம் 

கழிவு கழிக்குமுன் நிகர இலாபம் 
கழிவு கழிக் குமுன் உள்ள நிகர இலாபம் 


= 


105 


. 


105 ஆனால் 


கிடைக்கும் கழிவு ரூ . 5 


8400 


8400x5 

105 


- 


ரூ . 400. 


மேலாளருக்குத் தரவேண்டிய கழிவு ரூ . 400. இது கழிவு 
போக உள்ள நிகர இலாபம் ரூ . 8,000 ( ரூ . 8,400 - ரூ . 400 ) கழிவு 
ரூ . 400 , நிகர இலாபமாகிய ரூ . 8,000 - ல் 5 சதவிகிதமாகும் . 


சரிக்கட்டுப் பதிவு : 


இலாப - நட்டக் க / கு 

400 
மேலாளருக்குத் தரவேண்டியுள்ளது 

கழிவுக் க / கு 


400 


( கழிவு கழித்த பின் உள்ள நிகர இலாபத்தில் 
5 % அளவில் கழிவு மேலாளருக்குத்தர 

வேண்டியுள்ளது ) 


சரிக்கட்டுதல் 


391 


மேலாளருக்குத் தரவேண்டிய கழிவுக் கணக்கு இருப்பு நிலைக் 
குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் காட்டப்பெறும் . இவ்வாறு 
கழிவு கணக்கிட , கீழ்க்கண்ட விதியைப் பின் பற்றலாம் : 

கழிவு சதவிகிதம் 
100+ கழிவு சதவிகிதம் X நிகர இலாபம் ( கழிவு கழிக்கு முன் உள்ள 

நிகர இலாபம் . ) 





ஒரு எழுது பொருள் நிறுவனம் ரூ . 300 - க்கான சரக்கை விளம் 
" ரத்துக்கென விநியோகித்ததாகக் கொண்டால் , விளம்பரக் 
கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . சரக்கு விளம்பரத்துக்குப் 
பயன்படுத்தப் பட்டுள்ளதால் , முன்னர் விளக்கியவாறு , இதை 
விற்பனையாகக் கொள்ளாமல் , கொள்முதலில் கழித்துக் காட்ட 
வேண்டும் . தேவையான சரிக்கட்டுப் பதிவு : 


... 


விளம்பரக் க / கு 

கொள் முதல் ககு 


பின்னர் விளம்பரக் கணக்கை இலாப - நட்டக் கணக்கில் பற்று 
வைத்து இதனை முடிக்க வேண்டியது அறிந்ததே . 


விற்பனை 
விற்பனை அல்லது திருப்பம் 

திருப்பம் அடிப்படையில் 

அடிப்படையில் அனுப்பிய 
சரக்கு ரூ . 3,000 விற்பனைக் கணக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் 
ஆண்டிறுதி நாள் 31-12-1970 அன்று கெடு முடியவில்லை யென்றும் 
காள்வோம் . அதனுடைய அடக்க விலை ரூ . 2,000 எனின் , சரிக் 


கட்டும் முறை . 


இதை விற்பனையாகக் கொள்ளக் கூடாது . எனவே , விற்பனைக் 
கணக்கில் பதிவாகியிருப்பதை மாற்றச் சரிக்கட்டுப் பதிவு : 


விற்பனைக் க / கு 

3,000 
( குறிப்பிட்ட ) கடனாளி க / கு 
( விற்பனையாகப் பதிந்ததை நீக்க ) 


3,000 


இது இறுதிச் சரக்கிருப்பில் சேர்க்கப்பட வேண்டும் 
எனவே , இதன் அடக்க விலையான ரூ . 2,000 - த்தை இறுதிச் சரக் 
கிருப்பில் கூட்டிக் கொள்ள வேண்டும் , 


தேர்வுகளில் மேல் விளக்கப்பட்ட சரிக்கட்டுதல்களை இறுதிக் 
கணக்குகள் , இருப்பு நிலைக் குறிப்பு , முதலியன தயார் செய்யும் 


392 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


போழ்து கையாள வேண்டிய செயல் முறைகளை மீண்டும் சுருக்க 
மாகக் கூறுவோம் : 


1. இறுதிச் சரக்கிருப்பை 

முதலில் வாணிகக் கணக்கில் வரவுப் பகுதியிலும் , பின்னர் 
இருப்புநிலைக் குறிப்பின் சொத்துகள் பகுதியிலும் எழுத வேண்டும் . 


2. கொடுபட வேண்டிய செலவினம் 

குறிப்பிட்ட செலவுக் கணக்கு வாணிகக் கணக்கில் பற்றுப் 
பக்கத்திலோ , இலாப - நட்டக் கணக்கில் பற்றுப் பக்கத்திலோ 
இருக்கும் . அதனுடன் இன்னும் செலுத்த வேண்டிய செலவுத் 
தொகையைக் கூட்டுக . அவ்வாறு செலுத்த 

வேண்டிய 
தொகையை இருப்பு நிலைக் குறிப்பில் பொறுப்புகள் பகுதியில் 
கொடுபட வேண்டிய செலவினம் எனக் காட்டவும் . 


3. முன் கூட்டிச் செலுத்திய செலவினம் 

குறிப்பிட்ட செலவுக் கணக்கிலிருந்து முன் கூட்டிச் செலுத்திய 
செலவுத் தொகையைக் கழித்திடுக . இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் அவ்வாறு கழித்த தொகையை முன் 
கூட்டிச் செலுத்திய செலவு எனக் காட்டுக , 


4 , பெறவேண்டிய வருவாய் ( அ ) கூடிய வருவாய் 

குறிப்பிட்ட வருமானக் கணக்கில் பெற வேண்டிய வருமானத் 
தொகையைக் கூட்டுக . பின்னர் 

இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் பெற வேண்டிய வருவாய் எனக் காட்டுக . 


5. முன்கூட்டிப் பெற்ற வருவாய் 

குறிப்பிட்ட வருமானக் கணக்கிலிருந்து முன்கூட்டிப் பெற்றி 
தொகையைக் கழித்திடுக . இருப்பு நிலைக் குறிப்பில் பொறுப்புகள் 
பகுதியில் இவ்வாறு கழித்தத் தொகையை முன்கூட்டிப் பெற்ற 
வருமானம் என்று காட்டுக . 


6. முதல் மீது வட்டி 

முதல் தொகை மீது குறிப்பிட்ட சதவிகிதத்தைக் கணக் 
கிட்டுக் கூட்டுக . முதல் மீது ஆன வட்டியை 

இலாப நட்டக் 
கணக்கில் பற்றுப் பகுதியில் காட்டுக . ( எடுப்பு கழிக்கு முன் 
உள்ள முதல் தொகை மீது வட்டி கணக்கிடப்பட வேண்டும் . ) 


சரிக்கட்டுதல் 


393 


7. எடுப்பு மீது வட்டி 

எடுப்புத் தொகை மீது வட்டி கணக்கிட்டு முதல் தொகையில் 
கழித்திடுக . இலாப - நட்டக் கணக்கில் வரவு பகுதியில் எடுப்பு 
மீது வட்டி எனக் காட்டுக . 


8. தேய்மானம் 

குறிப்பிட்ட சொத்துமீது ( இருப்பு நிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் இருக்கும் . ) குறிப்பிட்ட சதவிகிதம் கணக் 
கிட்டு அதைக் கழித்துக் காட்டுக . அவ்வாறு கழிக்கப்பட்ட 
தொகையை இலாப - நட்டக் கணக்கில் பற்றுப்பகுதியில் தேய் 
மானம் எனக் காட்டுக . ( சொத்து வாங்கிய நாள் கொடுக்கப் 
பட்டிருப்பின் , அது வாங்கப்பட்ட நாளிலிருந்து ஆண்டு இறுதி 

வரை உள்ள கால அடிப்படையில்தான் தேய்மானம் 
கணக்கிட வேண்டும் . வாங்கிய நாள் குறிப்பிட வில்லையெனில் 
இறுதிநாளில் உள்ள தொகைமீது கணக்கிடலாம் . இதற்கான 
குறிப்பு ஒன்றைக் கொடுத்தல் நலம் . ) 


நாள் 


9 


வராக் கடன் 


வராக் கடன் நீக்குக எனச் சரிக்கட்டுதலில் கொடுக்கப் 
பட்டிருப்பின் , அத் தொகையை இருப்புநிலைக் குறிப்பில் 
சொத்துகள் பகுதியில் உள்ள கடனாளிகள் தொகையில் கழிக்க 
வேண்டும் . இவ்வாறு கழித்த தொகையை இலாப நட்டக் 
கணக்கில் பற்றுப் பகுதியில் காட்டுக . 


முன்னரே வராக் கடன் எனும் கணக்கு கொடுக்கப் பட்டிருப் 
பின் அதுவும் இலாப நட்டக் கணக்கில் பற்றுப் பகுதியில் எடுத்துச் 
செல்லப்பட்டிருக்கும் . அத்துடன் , 

கடனாளிகளில் 

கழித்த 
தொகையைக் கூட்டிக் காட்டுக . 


- 


10. ஐயக் கடன் காப்பு 

புதிதாக ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்த வேண்டியிருப்பின் 
இருப்புப் பட்டியலில் இத்தகைய கணக்கு ஏதுமிருக்காது . சரிக் 
கட்டுதலில் ஐயக் கடன் ஏற்படுத்துக என்று கொடுத்திருப்பர் . 
அந் நிலையில் கடனாளிகள் தொகையில் இதைக் கணக்கிட்டுக் 
கழித்திடுக . இவ்வாறு கழித்த தொகையை இலாப - நட்டக் 
கணக்கின் பற்றுப் பகுதியில் ஐயக் கடன் காப்பு எனக் காட்டுக . 

வராக் கடனும் கொடுக்கப்பட்டிருப்பின் , அதனையும் ஐயக் 
கடன் 

காப்புடன் கூட்டி இலாப நட்டக் கணக்கில் காட்ட 


394 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வேண்டும் . ( இருப்பு நிலைக் குறிப்பைப் பொறுத்தவரை 
மாற்றமில்லை . ) 

முன்னரே ஐயக் கடன் காப்பு கொடுக்கப்பட்டிருப்பின் 
அதனைப் பழைய காப்பு என்க . சரிக்கட்டுதலில் கொடுக்கப் 
பட்டிருக்கும் சதவிகிதத்தைக் கடனாளிகள் தொகையில் கணக் 
கிட்டு. முதலில் இருப்பு நிலைக் குறிப்பில் கழித்துக் காட்டுக . 
இவ்வாறு கழிக்கப்படும் தொகையைப் புதிய ஐயக் கடன் காப்பு 
என்க . புதிய ஐயக் கடன் காப்புத் தொகை பழைய ஐயக் கடனை 
விட அதிக மிருப்பின் இலாப நட்டக் கணக்கில் இரண்டிற்குமுள்ள 
வேற்றுமைத் தொகையைப் பற்றுப் பகுதியில் வரைக , அதாவது 
கழித்துக் காட்டுக . அவ்வாறின்றிப் பழைய காப்பு புதிய காப்புத் 
தொகையிலும் அதிகமிருப்பின் இலாப - நட்டக் கணக்கில் வரவுப் 
பகுதியில் இரண்டிற்கு முள்ள வேற்றுமைத் தொகையை எழுத 
வேண்டும் . 


- 


வராக் கடன் கொடுக்கப்பட்டிருப்பின் , வராக்கடனையும் , 
புதிய காப்புத் தொகையையும் -டுக , இக் கூட்டுத் தொகை 
பழைய ஐயக் கடன் காப்புத் தொகையினும் அதிக மிருப்பின் , 
முன் குறிப்பிட்டவாறே இலாப- நட்டக் 

கணக்கின் பற்றுப் 
பகுதியில் இரண்டிற்குமுள்ள வேற்றுமைத் தொகையை எழுதுக . 
அவ்வாறின்றிப் பழைய காப்புத் தொகை அதிகமிருப்பின் , இலாப . 
நட்டக் கணக்கின் வரவுப் பகுதியில் இரண்டிற்கு முள்ள வேற்று 
றுமைத் தொகையை எழுதுக . 


வராக் கடன் நீக்கச் சொல்லியிருப்பின் , கடனாளிகள் தொகை 
யில் முதலில் இதைக் கழிக்க வேண்டும் . இது போக மீதியுள்ள 
தொகையில் தான் ஐயக் கடன் காப்பு கணக்கிடப்பட வேண்டும் . 


11. கடனாளிகளில் தள்ளுபடிக் காப்பு 

ஐயக் கடன் காப்புப் போன்றே இதைச் செய்ய வேண்டும் . 
இருப்பு நிலைக் குறிப்பில் ஐயக் கடன் காப்பு கழிக்கப்பட்டபின் 
* உள்ள கடனாளிகள் தொகையில் இதைக் கணக்கிட்டுக் கழித்துக் 
காட்டுக . இதனை இலாப நட்டக் கணக்கில் பற்றுப் பகுதியில் 
கடனாளிகளில் தள்ளுபடிக் காப்பு என்று காட்டுக . அளித்த 
தள்ளுபடி இருப்பின் , அதனையும் இதனுடன் கூட்டி இலாப நட்டக் 

காட்டலாம் . இருப்புப் பட்டியலில் கடனாளிகளில் 
தள்ளுபடிக் காப்பு கொடுக்கப் பட்டிருப்பின் - அதனைப் பழைய 
காப்பு என்று கொள்க . இருப்பு நிலைக் குறிப்பில் 

கழித்துக் 
காட்டியதைப் புதிய காப்பு என்று கொண்டு ஐயக் கடன் காப்புப் 
போன்றே புதிய காப்புத் தொகையும் அளித்த தள்ளுபடியும் 


கணக்கில் 


சரிக்கட்டுதல் 


கூட்டிய தொகையிலிருந்து பழைய தள்ளுபடிக் காப்பைக் கழித்து 
இலாப - நட்டக் கணக்கின் பற்றுப் பகுதியில் காட்டுக . பழைய 
காப்பு அதிகமிருப்பின் , இலாப நட்டக் கணக்கின் வரவுப் பகுதி 
யில் பழைய காப்பிலிருந்து இக் கூட்டுத் தொகையைக் கழித்துக் 
காட்டுக . 


12. கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்பு 

இருப்புநிலைக் குறிப்பில் பொறுப்புகள் பகுதியிலுள்ள கடனீத் 
தோர் தொகையில் இதனைக் கணக்கிட்டுக் கழித்துக் காட்டுக 
இவ்வாறு கழித்த தொகையை இலாப - நட்டக் கணக்கின் வரவுப் 
பகுதியில் கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் காப்பு என்று காட்டுக . 
பெற்ற தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருப்பின் , அதனையும் இத்துடன் 
கூட்டிக் காட்டலாம் . பழைய காப்பு கொடுக்கப்பட்டிருப்பின் , 
புதிய காப்புத் தொகையுடன் தள்ளுபடி கூட்டிய தொகையி 
லிருந்து கழித்துக் காட்டவேண்டும் . பழைய காப்பு அதிக 
மிருப்பின் , இலாப நட்டக் கணக்கின் பற்றுப் பகுதியில் பழைய 
கோப்பிலிருந்து கூட்டுத் தொகையைக் கழித்துக் காட்டுக . 


13. தீயில் சரக்கு அழிதல் 

அழிந்த சரக்கினை வாணிகக் கணக்கின் வரவுப் பகுதியில் 
எழுதுக . ஈட்டுறுதிக் கம்பனி முழு நட்டத்தையும் ஈடுகட்ட ஒப்பி 
இருப்பின் , நட்டம் ஏதும் நிகழவில்லை யென்றாகிறது . எனவே , 
ஈட்டுறுதிக் கம்பனியிடமிருந்து வரவேண்டிய தொகையை இருப்பு 
நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டவேண்டும் . ஒரு 
பகுதி நட்டத்தை மட்டும் ஈட்டுறுதிக் கம்பனி ஏற்பதாயிருப்பின் , 
இலாப- நட்டக் கணக்கில் பற்று பகுதியில் ஏற்பட்ட தீ நட்டத்தி 
லிருந்து , ஈட்டுறுதிக் கம்பனி ஏற்றுக் கொண்ட தொகையைக் 
கழித்துக் காட்டவேண்டும் . இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகள் 
பகுதியில் ஈட்டுறுதிக் கம்பனியிடமிருந்து பெற வேண்டிய தொகை 
யைக் காட்டவேண்டும் . (வாணிகக் கணக்கில் சரக்கு அழிவுற்ற 
தொகையை வரவு 

வைக்கவேண்டும் என்பதைச் சொல்லத் 
தேவையில்லை . ) 


ஈட்டுறுதி செய்யப்படவில்லை யெனினும் அல்லது ஈட்டுறுதிக் 
கம்பனி எக் காரணம் பற்றியோ நட்டத்தை ஏற்காவிடினும் தீயில் 
அழிவுற்ற சரக்கனைத்தும் நட்டமாகி விடுகிறது . வாணிகக் கணக்கில் 
முதலில் இத் தொகையை வரவு வைக்கவும் . இதே தொகையை 
லாப - நட்டக் கணக்கில் பற்றுப் பகுதியில் எழுதுக . 


396 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


14. உரிமையாளர் தம் சொந்தப் பயனுக்காக 

வாணிகஞ் செய்யும் பண்டங்களை எடுத்திருப்பின் 
வாணிகக் கணக்கிலுள்ள கொள்முதலில் இதைக் கழிக்துக்காட்டுக . 
இதே தொகையை எடுப்புக்கணக்குப் . போன்றே இருப்புநிலைக் 
குறிப்பில் முதல் தொகையில் கழித்துக் காட்டுக . 


எடுத்துக்காட்டு 49 : 


கீழ்க் கொடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து கரிகாலனின் 
வாணிகக் கணக்கு , இலாப - நட்டக் கணக்கு 31-12-1971- க்கான 
இருப்புநிலைக் குறிப்பு முதலியவற்றைத் தயாரிக்க , சரிக்கட்டுப் 
பதிவுகளையும் தருக : 


முதல் கணக்கு 
எடுப்புக் கணக்கு 
வங்கி மேல் வரைப் பற்று 
ஈட்டுறுதி 
ஊதியமும் கூலியும் 
உள் சுமை கூலி 
முதலீடு 
விளம்பரம் 
வாணிகச் செலவு 
உள் திருப்பம் 
வெளித் திருப்பம் 
அலுவலகச் செலவு 
வராக் கடன் 
தள்ளுபடி ( வ ) 
கழிவு பெற்றது 
ஐயக் கடன் காப்பு 
தள்ளுபடிக் காப்பு 
கட்டடம் 
தட்டெழுத்துப் பொறி 
மிதி வண்டி 
பல்வகை வரவு 
கொள்முதல் 
விற்பனை 
சரக்கிருப்பு ( 1-1-1971 ) 
முதலீட்டின்மீது பெற்ற வட்டி 
கொள்முதல் மீது தீர்வை 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
ரொக்கம் 
எழுது பொருளும் அச்சுக் கூலியும் 


ரூ . 
22,000 
2,300 
6,700) 

300 
12,560) 

120 
2,500 

275 ) 
3501 
300 

435) 
1,455 | 

320|| 
574 | 
636 ) 
375 

150 | 
20,000/ 
1,500 

5251 

620 
40,875 | 
61,353 
5.830 

501 

540 
10,2501 
7,700 

315 
278 ) 


.. 


சரிக்கட்டுதல் 


397 


சரிக்கட்ட வேண்டியவை : 


( i) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 9,304 என மதிப்பிடப்பட்டது 
( ii ) தேய்மானம் கணக்கிடுக : 

கட்டடம் 3 % தட்டெழுத்துப் பொறி 10 % 
( iii ) வராக் கடன் ரூ 250 நீக்கிவிடுக . 


(iv ) கொடுக்க வேண்டியவை : 

அக்சுக் கூலி ரூ .120 ; கூலி ரூ . 200 . 


( v ) முதலீட்டின் மீது ரூ .75 வட்டி பெற வேண்டியுள்ளது . 
( vi ) தள்ளுபடிக் காப்பையும் ஐயக் கடன் காப்பையும் கடனா 

ளிகளில் முறையே 3 % இலும் 5 % இலும் வைத்திரு. 
( vii ) கடனீந்தோரில் 3 % தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துக . 
( viii ) எழுதுபொருள் இறுதியிருப்பு ரூ . 63 என மதிப்பிடப் 

பட்டது . 
txp) உரிமையாளர் தன் இல்லத்துக்கு எடுத்துக் கொண்ட சரக் 

கின் மதிப்பு ரூ . 330 . 


விடை : 


சரிக்கட்டுப் பதிவுகள் 


பற்று 


வரவு 


ப 


9,304 | 


9,304 ... 


இறுதிச் சரக்கிருப்புக் க / கு 

வாணிகக் கணக்கு 
( இறுதிச் சரக்கிருப்பைக் 

கணக்கில் கொண்டுவர ) 


750 


தேய்மானம் க / கு 

கட்டடம் க / கு 
தட்டெழுத்துப் பொறி க / கு 


600 
150 ) 


( சொத்துகளில் தேய்மானம் 

நீக்க ) 


250 


வராக் கடன் க / கு 

கடனாளிகள் க / கு 
( வராக் கடன் நீக்க ) 


250 


393 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எழுது பொருள் , அச்சுக் கூலி க / கு 


. 


- 


... 


120 
2001 


320 / 


--- 


கொடுக்கப்பட வேண்டிய 
செலவு க / கு 
( கொடுக்க வேண்டிய செலவு 
களைக் கணக்கிற் கொண்டுவர . ) 


75 


பெற வேண்டிய வட்டி க / கு 

முதலீட்டின் மீது பெற்ற 
வட்டிக் க / கு 
( பெற வேண்டிய வட்டியைக் 
கணக்கில் கொண்டுவர ) 


75 


570 


570 / 


ஐயக் கடன் காப்பு க / கு 

வராக் கடன் ககு 
( வராக் கடன் கணக்கை 
ஐயக் கடன் காப்பிற்கு மாற்ற ) 


695 / 


... 


695 


135 ) 


135/ 


இலாப - நட்டக் கணக்கு 

ஐயக் கடன் காப்பு க / கு 
( ஐயக் கடன் காப்புக் 
கணக்கைக் கடனாளிகள் 
தொகையில் 5 % அளவில் 

வைத்திருக்க ) 
இலாப - நட்டக் கணக்கு 

கடனாளிகளில் தள்ளுபடிக் 
காப்புக் க / கு 
( கடனாளிகளில் தள்ளுபடிக் 
காப்பைக் கடனாளிகள் தொகை 

யில் 5 % அளவில் வைத்திருக்க. ) 
பெற்ற தள்ளுபடிக் க / கு 

கடனீந்தோர் மீது தள்ளுபடிச் 
காப்பு க / கு 
( தள்ளுபடி பெற்றதைப் கடன்ற 
தோர்மீது தள்ளுபடிக் 
கிற்கு மாற்ற ) 


574- 


574 


... 


கண 


805 / 


- 


805 


கடனீந்தோர் மீது தள்ளுபடிக் 

காப்புக் க / கு 
இலாப - நட்டக் க / கு 
( கடனீந்தோர் மீது தள்ளுபடி 
காப்பைக் கடனீந்தோர் 
தொகையில் 3 % அளவில் 
வைத்திருக்க ) 


சரிக்கட்டுதல் 


399 


எழுதுபொருள் இருப்புக் க / கு 


63 


கூலி 


எழுது பொருள் , அச்சுக் 

க / கு 
( எழுது பொருள் கையிருப்பைக் 
கணக்கிற் கொண்டுவர ) 


63 / 


330 ) 


330 


எடுப்பு கணக்கு 

கொள்முதல் க / கு 
( உரிமையாளர் தன் இல்லத் 
திற்கு எடுத்துக் கொண்ட 
சரக்கைக் கணக்கிற் கொண்டு 
வர ) 


31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

கரிகாலனின் வாணிகக் கணக்கு 


வ 


ரூ . 
தொடக்கச் சரக்கிருப்பு 5,830 /விற்பனை 

61,353 
கொள்முதல் 40,875 கழி உட்திருப்பம் 

300 ) 61,053 
கழி வெளித் திருப்பம் 

4351 இறுதிச் சரக்கிருப்பு 9,304 
40,440 


330 | 40,110 | 

120 


கழி எடுப்பு 
உள்சுமை கூலி 
கொள்முதல் மீது 

தீர்வை 
வாணிகச் செலவு 


540 | 
350 / 


இலாப - நட்டக் கணக்கு 
மொத்த இலாபம் 
எடுத்துச் செல்லப் 


படுகிறது . 


23,407 ) 


70.357 


70,357 


400 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கரிகாலனின் 
31-12-1971- ல் முடியும் ஆண்டுக்கான இலாப நட்டக் க / கு 


12,560 


ஊதியமும் கூலியும் 
கூட்டு கொடுபட 


வேண்டியது 


200 


வாணிகக் கணர்கு . 

மொத்த இலாபம் 

கொண்டு வரப் 
12,760 படுகிறது . 

கழிவு 
1,455 முதலீட்டின் மீது 
வட்டி 

50 
கூட்டு பெற வேண்டிய 
வட்டி 

75 


| 23, 407 

636 


125 
620 


பல்வகை வரவு 
கடனீந்தோர் மீது 

தள்ளுபடிக் 
335 காப்பு 
300 கூட்டு தள்ளுபடி 
275 பெற்றது 


231 


574 


805 


அலுவலகச் செலவு 
எழுது பொருளும் 

அச்சுக் கூலியும் 278 
கூட்டு அச்சுக்கூலி கொடுபட 
வேண்டியது 

120 

398 
கழி எழுது பொருள் 
இருப்பு 

63 
ஈட்டுறுதி 
விளம்பரம் 
ஐயக் கடன் காப்பு 

500 
கூட்டு வராக் கடன் 320 
நீக்க வேண்டியது 250 570 

1,070 
கழி பழைய ஐயக் கடன் 
காப்பு 

375 
கடனாளிகளில் தள்ளுபடிக் 
காப்பு 

285 
கழி பழைய காப்பு 

150 
தேய்மானம் : 
கட்டடம் 

600 
தட்டெழுத்துப் பொறி 150 
முதல் கணக்கு 
நிகர இலாபம் எடுத்துச் 
செல்லப்படுகிறது 


695 


135 


750 


8,888 
25,593 


25,593 


சரிக்கட்டுதல் 


401 


கரிகாலனின் 31-12-1971 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 
முதல் கணக்கு 

22,000 
கழி எடுப்புக் கணக்கு 

2,300 
கொள்முதல் 330 2,630 

19,370 
கூட்டு நிகர இலாபம் 

8,888 
வங்கி மேல் வரைப் பற்று 
டனீந்தோர் 

7,700 
தள்ளுபடிக் காப்பு 231 
தடகாடுபட வேண்டியவை : 
அச்சுக் கூலி 

120 
கூலி 

200 


சொத்துகள் 
கட்டடம் 

20,000 
கழி தேய்மானம் 600 19,400 
தட்டெழுத்துப் 
பொறி 

1,500 
28,258 கழி தேய்மானம் 150 1,350 
மிதி வண்டி 

525 
6,700 முதலீடு 

2,500 
பெற வேண்டிய முதல் 
7,469 மீது வட்டி 

75 
இறுதிச் சரக்கிருப்பு 

9,304 
320 எழுது பொரூள் இருப்பு 

63 
கடனாளிகள் 

10,250 
கழி வராக் கடன் 250 

10,000 
கழி ஐயக் கடன் 
காப்பு 

500 

9,500 
கழி தள்ளுபடிக் 
காப்பு 

285 9,215 
ரொக்கம் 

315 
42,747 

142,747 


எடுத்துக்காட்டு 50 : 

செங்குட்டுவன் ஏடுகளிலிருந்து 30-6-71 - ல் எடுக்கப்பட்ட 
இருப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து அந்நாளில் 
முடியும் ஆண்டுக்கான வாணிகக் கணக்கு , இலாப - நட்டக் கணக்கு , 
அந்நாளிற்கான இருப்பு நிலைக்குறிப்பு - இவற்றைத் தயாரிக்க : 


லாப ஈவு 


75 


ஏற்றுமதி வரி 


1,230 


கடனீந்தோர் 


12,370 


கட்டடம் 


40,200 


கழிவு ( வ ) 


470 


தள்ளுபடி அளித்தது 


... 


220 


ரொக்கம் 


... 


350 


வங்கி 

28 


10,548 


--- 


402 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1,200 


பயிற்சி பெறுநரிடம், பெற்ற முனைமம் 
ஒற்றிக் கடன் 


* 7,500 


விடுகருவிகள் (Loose Tools ) 


1,700 


கூலி, 


7,200 


மனைத்துணைப் பொருள் 


1,500 
370 


சுமை கூலி 


... 


எரிபொருள் , நீர் முதலியவை 


... 


1,500 


கொள்முதல் 


80,700 


: 


விற்பனைத் திருப்பம் 


1,100 


விற்பனை 


. 


| 1,20,273 


வராக்கடன் 


... 


500 


ஐயக்கடன் காப்பு 


5751 


... 


விற்பனை வரி 


.. 


1,300 


வரவுடைய உண்டியல் 


+ : 5,375 


பல்வகை வரவு 


450 


தொடக்க சரக்கிருப்பு 


12,460 


பொறிவகை 


17,800 


பயண விற்பனையர்க்குக் கொடுத்த கழிவு 


1,200 


வாடகை 


2,400 
7,500 

560 


... 


ஊதியம் 
விளம்பரம் 
பங்குகள் ( Shares ) 
கடனாளிகள் 
ஈட்டுறுதி 


.. 


1,000 


. 


15,000 

1,200 
70,000 


முதல் 


சரிக்கட்டுதல் 


403 


கீழ்க் கொடுக்கப்பட்டவற்றைச் சரிக்கட்டுக ! 

1. ஐயக்கடன் காப்பினை ரூ . 750 - க்கு உயர்த்துக . 

2. ஈட்டுறுதி 30-8-1971 - ல் முடியும் அரையாண்டுக்குச் 
செலுத்தப்பட்டிருந்தது . 

3. பயிற்சி பெறுநரிடம் இவ்வாண்டில் பெற்றது மூன்று 
ஆண்டுகட்குரியது : 

4. விடுகருவிகள் ரூ .1,300 என மதிப்பிடப்பட்டது . 
5. இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 10,768... 

6 . 1-1-1971 - ல் ரூ . 300 - க்கு மனைத்துப் பொருள்கள் விற்கப் 
பட்டன . இது விற்பனைக் கணக்கில் பதிவாகியிருந்தது . இவற்றின் 
ஏட்டு மதிப்பு ரூ . 400 . 
7. தேய்மானம் கணக்கிடுக : 

( 1 ) பொறிவகை 5 % , ( 2 ) மனைத்துணைப் பொருள் 10 % 
8. பொறியொன்றை நிறுவுவதற்குக் கொடுத்த கூலி ரூ . 200 
கூலிக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருந்தது . 

9 , 30-6-71 - ல் வாங்கிய சரக்கு ரூ . 500 இறுதிச் சரக்கிருப்பில் 
சேர்க்கப்பட்டிருந்தும் கொள்முதல் ஏட்டில் பதிவாகி யிருக்கவில்லை . 


விடை : 


செங்குட்டுவனின் 
30-6-71 - ல் முடியும் ஆண்டுக்கான 

வாணிகக் கணக்கு 


தொடக்கச் சரக்கிருப்பு 
கொள்முதல் 

80,700 
கூட்டு கடனீந்தோர் 
வாங்கியது , பதிவாகாதது 

500 
மை கூலி 
எலி 

7,200 
உழி பொறி வகை 

200 
எரி பொருள் , நீர் 
இலாப - நட்டக் க / கு -- மொத்த 
இலாபம் எடுத்துச் செல்லப் 

படுகிறது 


12,460 விற்பனை 1,20,273 

கழி விற்பனைத் 
திருப்பம் 1,100 

1,19,173 
81,200 கழி மனைத்துணைப் 
370 

பொருள் 300 
7,000 இறுதிச் சரக்கிருப்பு 
1,500 


| 1,18,873 

10,768 


27,111 ) 


|1,29,641 


|1,29.641 


404 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


செங்குட்டுவனின் 
30-6-71 - ல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் கணக்கு 


a 


7,500 வாணிகக் கணக்கு 

மொத்த இலாபம் 

கொண்டுவரப் 
800 படுகிறது 

27,111 
இலாபசவு 
560 

75 

470 
பயிற்சி பெறு நான் 
1,300 

1,200 
முனைமம் 
1,200 
2,400 

கழி முன் கூட்டிப் 
220 

பெற்றது . 800 400 
பல்வகை வரவு 

450 


1,230 கழிவு 


ஊதியம் 
ஈட்டுறுதி 

1,200 
கழி முன் கூட்டிச் செலுத்தியது 

400 
விளம்பரம் 
ஏற்றுமதி வரி 
விற்பனை வரி 
பயண விற்பனையர்க் கழிவு 
வாடகை 
தள்ளுபடி 
ஐயக் கடன் காப்பு 

750 
கூட்டு வராக் கடன் 

500 

1,250 
கழி பழைய ஐயக் கடன் 
காப்பு 

575 
தேய்மானம் 
விடு கருவிகள் 

400 
மனைத்துணைப் பொருள் 130 
பொறி வகை 

900 
மனைத்துணைப் பொருள் 

விற்றதில் நட்டம் 
முதல் கணக்கு - 

திகர இலாபம் 


675 


1,430 


80 
11,111 
28,506 


|28,506 


சரிக்கட்டுதல் 


405 


செங்குட்டுவனின் 
30-6-1971 - க்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 
முதல் 

70,000 
உட்டு நிகர இலாபம் 11.111 
முன் கூட்டிப் பெற்ற பயிற்சி 

பெறுநரின் முனைமம் 
இற்றிக் கடன் 
டனீத்தோர் 

12,370 
பட்டு கொள்முதல் 
பதிவாகாதது 

500 


சொத்துகள் 
கட்டடம் 

140,200 
81,111 பொறிவகை 17,800 

படு பொறி 
800 நிறுவியது 

200 
7,500 

18,000 
கழ தேய்மானம் 900 

| 17,100 
12,870 மனைத்துணைப் 

பொருள் 1,500 
கழி தேய்மானம் 130 

1,370 
கழி விற்றது ( அடக்க 
விலை ) 

380 

990 
விடு கருவிகள் 1.700 
கழி தேய்மானம் 400 1,300 
பங்குகள் 

1,000 
முன் கூட்டிச் செலுத்திய 
ஈட்டுறுதி 

400 
றுதிச் சரக்கிருப்பு | 10,768 
கடனானிகள் 

15,000 
கழி ஐயக் கடன் 
காப்பு 

750 14,250 
வாவுடைய உண்டியல் 5,375 

| 10,548 
ரொக்கம் 

350 


1,02,281 ) 


|10,2,281 


விளக்கம் : 


1. மனைத்துணைப் பொருள் மீது தேய்மானம் : 


ரூ . 


75 


.. 


ரூ .1,500 - க்கு 6 திங்கள் தேய்மானம் 

ரூ . 1,100 - க்கு 6 திங்கள் தேய்மானம் 
2. மனைத்துணைப் பொருள் விற்றதில் நட்டம் 


55 


130 


.. 


400 


ஏட்டு மதிப்பு 

கழி ஆறு திங்கள் தேய்மானம் 


.... 


20 


... 


380 


... 


300 


கழி விற்றது 
விற்பனையில் ஏற்பட்ட நட்டம் 


... 
..... 


80 


406 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


3. கொள்முதல் ஏட்டிலேயே பதிவாகாத காரணத்தால் 
கொள்முதலில் கூட்டிப் பின்னர்க்கடனீந்தோர் கணக்கிலும் கூட்ட 
வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 51 ! 

செழியனின் பேரேடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகள் 
கீழே தரப்பட்டுள்ளன . 


பொறிவகை 


20,000 


மனைத்துணைப் பொருள் 


5,500 


முதல் ) 


57,300 


தயாரிப்புக் கூலி - . 


17,000 


--வாடகையும் ஈட்டுறுதியும் 


6,500 


ஊதியம் 


... 


12,000 


கடனாளிகள் 


30,650 


கடனீந்தோர் 


25,700 


-வரவுடைய உண்டியல் 


.. 


3,800 


தள்ளுபடி பெற்றது 


... 


300 


கழிவு அளித்தது 


470 


.. 


தள்ளுபடி கொடுத்தது 


250 


பயணச் செலவு 


2,300 


கொள்முதல் 


... 75,630 


விற்பனை 


|1,40,840 


விற்பனை வரி 


4,500 


சரக்கிருப்பு ( 1-1-1971 ) 


18,460 


லாரி 


30,000 


வங்கி (வ ) 


15,250 


சரிக்கட்டுதல் 


497 


ரொக்கம் 


740 


... 


வைப்புத்தொகை ( ப ) 


3,400 


செலுத்தவேண்டிய உண்டியல் 


... 


10,580 


... 


* 


அரசினர் கடன் பத்திரங்கள் 


... 


7,800 


... 


எரி பொருள் 


* 3 ; 4004 


. 


எரிவளியும் நீரும் , 


2 ; 500 


விளம்பரம் 


4,200 


எழுதுபொருள் 


870 


கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்டி , வாணிக , இலாப நட்டக் 
கணக்குகளையும் 31-12-1971 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் 
யார் செய்க . 


( 1 . முத்து எழுதித் தந்த ரூ . 350-க்கானகடனுறுதிச் சீட்டுக்குப் 
பண . 

மறுக்கப்பட்டு விட்டது . ஆனால் , இதற்கான பதிவேதும் 
செய்யப் படவில்லை . 

2. அரசினர் கடன் பத்திரங்கள் மீது பெற வேண்டியீ வட்டி 
ரூ .244 . 


1... 


8. i முன் கூட்டிச் செலுத்திய ஈட்டுறுதி ரூ . 100 . 


4. தரவேண்டிய வாடகை ரூ .250 . 

5 . 1-7-1971 - ல் ரூ . 500 - க்கு மேசை நாற்காலிகள் வாங்கப் 
பட்டன . 

இதில் ரூ . 200 - க்கானவற்றை உரிமையாளர் , தன் 
இல்லத்துக்கு எடுத்துக் கொண்டார் . 

6. கடனாளிகள் மீது 5 % வராக் கடன் காப்பு ஏற்படுத்துக. , 


7. தேய்மானம் கணக்கிடுக ! 

பொறிவகை 5 % ; மனைத்துணைப் பொருள் 6 % . 


8. தனது கழிவு கழிக்கப்பட்ட பின்னுள்ள நிகர இலாபத்தில் 
19 % அலுவலக மேலாளருக்குத் தரவேண்டும் . 


9. இறுதிச் சரக்கிருப்பு ரூ .30,000 . 


408 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை ! 


செழியனின் 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

வாணிகக் கணக்கு 


a 


ரூ . 
|1,40,840 

30,000 


தொடக்க சரக்கிருப்பு 18,460 விற்பனை 
கொள்முதல் 

75,630 இறுதிச் சரக்கிருப்பு 
தயாரிப்புக் கூலி 17,000 
எரிபொருள் 

3,400 
எரிவளியும் நீரும் 

2,500 
இலாப நட்டக் க / கு 
மொத்த இலாபம் 53,850 
மாற்றப்படுகிறது . 

1,70.840 


1,70,840 


செழியனின் 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

இலாப - நட்டக் கணக்கு 


. 


வாடகையும் 

வாணிகக் கணக்கு 
ஈட்டுறுதியும் 6,500 

- மொத்த இலாபம் 
கழி முன்கூட்டிச்செலுத்திய 

மாற்றப்படுகிறது 

53,850 
ஈட்டுறுதி 100 தள்ளுபடி 

300 
6,400 

அரசினர் கடன் 
கூட்டு தர வேண்டிய 

பத்திரங்கள் மீது 

244 
வாடகை 

250) 6,650 பெறவேண்டிய வட்டி 
ஊதியம் 

12,000 
எழுது பொருள் 

870 
பயணச் செலவு 

2,300 
விளம்பரம் 

4,200 
கழிவு 

470 | 
விற்பனை வரி 

4,500 
தள்ளுபடி 

250 
ஐயக்கடன் காப்பு 

1,550 ) 
தேய்மானம் : 
பொறிவகை 

1,000 
மனைத்துணைப் 
பொருள் 

309 
கொடுபட வேண்டிய 

1,309 
அலுவலக மேலாளரின் 
கழிவு 

1,845 | 
முதல் கணக்கு- நிகர இலாபம் 
மாற்றப் படுகிறது 18,450 
54,394 

54,394 


முதல் 


309 4,991 


செலுத்த 
வேண்டிய 


வேண்டிய 


சரிக்கட்டுதல் 

409 
31-12-1971- றகான செழியனின் 

இருப்புநிலைக் குறிப்பு 
பொறுப்புகள் 

சொத்துகள் 
57,300 

பொறிவகை... 20,000 
கூட்டு நிகர 

கழி : தேய் 
இலாபம் 18,450 ) 

மானம் 

1,000 19,000 
75,750 மனைத்துணைப் 
கழி : மனைத் 

பொருள் 

5.500 

கழி ! எடுப்பு .... 200 
- துணைப் 
பொருள் . 200 | 75,550 

5,300 
வங்கி 

15,250 கழி : தேய் 

மானம் 
லாரி 

30,000 
உண்டியல் 

10,580 

அரசினர் 
கடனீந் 

கடன் பத்தி 
தோர் 25,700 | ரங்கள் 

7,800 
தரவேண்டிய 

| அரசினர் 
வாடகை 

250 

கடன் பத்தி 
கொடுபட 

ரங்கள் 

மீது பெற 
அலுவலக 

வேண்டிய 
மேலாளரின் ; 

வட்டி 

244 
கழிவு 

1,845 

முன் கூட்டிச் 
செலுத்திய 
ஈட்டுறுதி 

100 
இறுதிச் சரக் 
கிருப்பு 

30,000 
வைப்புத் 
தொகை 

3,400 
வரவுடைய 

உண்டியல் 3,8001 
சழி : பண 
மறுக்கப் 
பட்ட உண் 

350 | 

3,450 
கடனாளிகள் 

30,650 ) 
கூட்டு : பண 
மறுக்கப் 
பட்ட உண் 
டியல் 

350 

31,000 
கழி : ஐயக் 
கடன் காப்பு 1,550 29,450 
ரொக்கம் 

740 


... 


டியல் 


1,29,175 


1,29,175 


410 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விளக்கக் குறிப்பு : 

1. உண்டியலுக்குப் பண மறுக்கப்படவே , செய்ய வேண்டிய 
பதிவு : 
( முத்து ) கடனாளி கத 

350 
வரவுடைய உண்டியல் ககு 

350 - 
THE 
எனவே , வரவுடைய உண்டியிலில் இத் தொகை கழிக்கப் 
பட்டுக் , கடனாளிகளில் கூட்டப் பெறுகிறது . 


2. மனைத்துணைப் பொருள் மீது தேய்மானம் கீழ்க்கண்ட 
வாறு கணக்கிடப் படுகிறது : 


. 


மனைத்துணைப் பொருள் ( இருப்புப் பட்டியலின்படி :) -- 5,500 
கழி : எடுப்பு - உரிமையாளர் எடுத்துக் கொண்டது. 200 

5.300 


ரூ . 5000 - க்கு ஓராண்டுத் தேய்மானம் 6 % வீதம் 


300 


ரூ . 300 - க்கான மனைத்துணைப் பொருள் 1-7-71 - ல் 
வாங்கப்பட்டது . இதற்கு அரையாண்டுத் 
தேய்மானம் 6 % வீதம் : 


9 
309 


3. அலுவலக மேலாளருக்குத் தர வேண்டிய கழிவு கீழ்க் 
கண்டவாறு கணக்கிடப்படுகிறது. 


மேலாளர்க்குத் தரவேண்டிய கழிவுக்கு 

முன்னுள்ள இலாபம் .. 


ரூ . 20,295 


( வரவுப் பகுதியிலிருந்து பற்றுப் பகுதி 
கழிக்கப்படின் கிடைக்கும் தொகை ) 


முன்னர் விளக்கியவாறு அலுவலக 

* 10 
- மேலாளரின் கழிவு இதில் 

110 


ஆகும் . 


தாவது 


10 
20,295x 

110 


ரூ . •1 , ° 45 


சரிக்கட்டுதல் 


411 


எடுத்துக்காட்டு 52 : 

கீழே தரப்பட்டுள்ள இருப்புகளிலிருந்து மாமல்லனின் 
31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிகக் கணக்கையும் , 
இலாப நட்டக் கணக்கையும் அந்நாளிற்கான இருப்பு நிலைக் 
குறிப்பையும் தயாரிக்க . 


முதல் கணக்கு 


88,300 


எடுப்புக் கணக்கு 


4,500 


கட்டடம் 


... 


பொறிவகை 


லாரி 


கொள்முதல் . . 
விற்பனை 
வெளிச்சுமை கூலி 


33,800 
* 20,600 

32,500 
... 96,200 
.... 1,35,670 

1,320 
..12,600 
415 3,700 


ஊதியம் 


விளம்பரம் 


வராக் கடன் 


1,250 


விடுகருவிகள் . 1 


5,475 ) 


670 


200 


உட்திருப்பம் 
வெளித்திருப்பம் 
எரிவளி, நீர் , எரிபொருள் முதலியவை 
வங்கி (வ ) 


ப 


... 2,575 

" 10,040 


ரொக்கம் 


670 


கடனாளிகள் 


18,700 


கடனீந்தோர் 


15,640 


தொடக்கச் சரக்கிருப்பு 


10,580 


எழுது பொருள் 


758 


அலுவலகச் செலவு 


2,352 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


2,570 


... 


850 


300 


பொதுச் செலவு 
அஞ்சல் , தந்தி முதலியவை 
வட்டி பெற்றது . 
ஈட்டுறுதி 
தயாரிப்புக் கூலி 
செலுத்த வேண்டிய உண்டியல் 


1,200 
... 10,000 

5,470 


ஈட்டிய தள்ளுபடி 


1,250 


கீழ்க்கண்ட வற்றைச் சரிக்கட்ட வேண்டும் . 

1. இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 7,645. 


2. நிலவாடகை ( Ground Rent ) ரூ . 3,800 . 1970-71 - க்கும் 

1971-72 - க்கும் கட்டியது கட்டடக் கணக்கில் சேர்க்கப் 

பட்டுள்ளது . 
3. தணிக்கையர் கட்டணம் தர வேண்டியது . ரூ . 750 . 
4 . கனகனிடம் ( கடனாளிகளில் அடங்யுகிள்ளது ) வரவேண் 

டியது ரூ . 600. இதில் ரூபாய்க்கு 30 காசுகளே கிடைக்கும் 

என்று தெரியவருகிறது . 
5. கடனாளிகளில் 5 % ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்துக . 
6. வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட ரூ . 480 -க்கான உண்டி 

யலுக்குப் பண மறுக்கப்பட்டு விட்டதாக வங்கி அறிவித் 

திருக்கிறது . இதற்கான பதிவொன்றும் செய்யப்படவில்லை. 
7. தீயில் அழிவுற்ற சாக்கின் மதிப்பு ரூ . 3800. இதில் ரூ . 

2,565 - ஐ ஈட்டுறுதிக்கம்பனி ஏற்றுக்கொண்டது . இன்னும் 

இதற்கான தொகையும் பெறவில்லை . 
8. ரூ . 1200 - க்கு 1-1-1971 - ல் வாங்கிய மேசை நாற்காலிகள் 

பொதுச் செலவில் சேர்க்கப்பட்டுள்ளன . 
9. தேய்மானங் கண்டுபிடி : 

( i ) கட்டடம் 5 % ( ii ) மனைத்துணைப் பொருள் 10 % 

(iii ) விடுகருவிகள் ரூ . 5000 என மதிப்பிடப் பட்டது . 
10. - முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக , 


சரிக்கட்டுதல் 


413 


விடை : 
31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான மாமல்லனின் 

வாணிகக் கணக்கு 


தொடக்க சரக் 


விற்பனை 


1,35,670 


கிருப்பு 


10,580 கழி : 


உட் 


கொள்முதல் ... 90,200 


திருப்பம் .... 


670 


1,35,000 


கழி : வெளித் 


இறுதிச் சரக் 


திருப்பம் 


200 


90,000 


கிருப்பு 


7,646 


தயாரிப்புக் கூலி 


10,000 தீயில் சரக் 


எரிவளி , நீர் , எரி 


கிழப்பு 


3,800 


பொருள் 


2,575 


இலாப - நட்டக் கணக்கு 


மொத்த இலாபம் 


மாற்றப் 


படுகிறது 


33,291 


1,46,446 


1,46,446 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-3-1971ல் முடியும் ஆண்டுக்கான மாமல்லனின் 


இலாப நட்ட கணக்கு 


படுகிறது 
1,200 வட்டி 


33,291 

300 
1,250 


படுகிறது 


2,222 


- 


ஊதியம் 

* 12,600 வாணிகக் கணக்கு - 
அலுவலகச்செலவு 2,352 மொத்த இலாபம் 
எழுதுபொருள் 

758 

கொண்டுவரப் 
அஞ்சல் , தந்தி 

850 
ஈட்டுறுதி 
நில வாடகை 3,800 

ஈட்டிய தள்ளுபடி 
கழி முன் கூட்டிச் 

முதல் கணக்கு- நிகர 
செலுத்தியது 1,900 

1,900 நட்டம் மாற்றப் 
பொதுச் செலவு 2,570 
கழி மனைத்துணைப் 
பொருள் 

1,200 

1,370 
விளம்பரம் 

3,700 
வெளிச்சுமைக் கூலி 1,320 
செலுத்த வேண்டிய 
தணிக்கையர் 
கட்டணம் 

750 
ஐயக்கடன் காப்பு 938 
கூட்டு : வராக் 
கடன் 12501 
,, வராக்கடன் 
நீக்கியது 420 

1,670 2,608 
தீயில் சரக் கிழப்பு 3,800 


கழி : ஈட்டுறுதி 
கம்பனிஏற்றது 2,565 


1,235 


முதல்மீது வட்டி 

4,415 
தேய்மானம் : 
கட்டடம் 

1,500 
மனைத்துணைப் 

பொருள் 301 
கருவிக்கலன்கள் 475 

2,005 
37,063 


37,063 


415 


சரிக்கட்டுதல் 


31-3-1971 - க்கான மாமல்லனின் 


இருப்பு நிலைக் குறிப்பு . 


ரூ . 


பொறுப்புகள் 
முதல் 

88,300 
கூட்டு முதல் மீது 

4,415 


வட்டி 


சொத்துகள் 
கட்டடம் 33,800 
கழி நில வாடகை .. 

3,800 

30,000 
கழி தேய்மானம் 

1,500 


92,715 


கழி : நிகர 
நட்டம் 


28,500 


2,222 
90,493 


20,600 


கழி : எடுப்பு 


4 500 


1,170 
32,500 


5,000 


கடனீந்தோர் 
வங்கி 

10,040 
கூட்டு : பணமறுக்கப் 
பட்ட உண்டியல் 

480 
செலுத்த வேண்டிய 
உண்டியல் 
செலுத்த வேண்டிய 
தனிக்கையர் . 
கட்டணம் 


பொறிவகை 

மனைத்துணைப் 
85,993 பொருள் 

1,200 
கழி : தேய்மானம் - 30 
15,640 

லாரி 
விடுகருவிகள் 5,475 

கழி : தேய்மானம் 475 
10,520 
risi | முன் கூட்டிச் செலுத் 
5,470 . திய நில வாடகை..... 

ஈட்டுறுதிக் கம்பனி 

இறுதி சரக்கிருப்பு 
-750 கடனாளிகள் 18.700 

கூட்டு : பண மறுக்கப் 
பட்ட உண்டியல் 

* 480 
19,180 , 


1,900 
2,565 
7,646 


கழி : வராக் கடன் 420 

18,760 
கழி : ஐயக் கடன் 

காப்பு 211938 " 17,822 
ரொக்கம் " 

670 


- 07 


1 


1,18,373 


1,18,373 


" 16 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விளக்கம் : 


ரூ . 600 


1. வராக் கடன் நீக்க வேண்டியது 

கனகனிடம் பெற வேண்டியது 
இதில் ரூபாய்க்கு 30 காசுகளே கிடைக்கும் . 
வராக் கடன் ரூபாய்க்கு 70 காசுகள் 

70 
ஆகவே வராக் கடன் ரூ . 600 - க்கு ... 600 x 

100 


ரூ . 420 


2. வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட உண்டியல் ரூ . 480 . 

இதற்குப் பணம் மறுக்கப்பட்டு விட்டதால் தேவையான 
பதிவு : 


கட னாளி க / கு 


ப 480 


வங்கி 


480 


அதாவது , உண்டியல் ஏற்கு நரை இப்பொழுது மீண்டும் கடனாளி 
யாக்குகிறோம் . எனவே , கடனாளிகள் கணக்கில் இத் தொகை 
கூட்டப்படுகிறது . அடுத்து வங்கிக் கணக்கில் 

வரவு 
வேண்டும் . முன்னரே வங்கி மேல்வரைப் பற்றாக உள்ளதால் , 
அத்துடன் இத் தொகையைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் . 


வைக்க 


3. தீயில் அழிவுற்ற சரக்கு 

இறுதி நாளில் சரக்கு இருப்புக் கணக்கு எடுக்கு முன்னரே 
தீயில் சரக்கு அழிந்துவிட்டதால் , இறுதிச் சரக்கிருப்பில் இது 
அடங்கியிராது . 


தீயில் அழிந்த சரக்கை முன்னரே விளக்கியவாறு வாணிகக் 
கணக்கில் முழுத் தொகை ரூ . 3,800 - ம் வரவு வைக்கப்படுகிறது . 
இதில் ஈட்டுறுதிக் கம்பனி ஏற்றுக்கொண்ட தொகை ரூ . 2,565 
போக மீதியுள்ள ரூ . 1,235 நட்டம் . எனவே , இத் தொகை இலாப 
நட்டக் கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது . 


ஈட்டுறுதிக் கம்பனியிடம் பெற வேண்டிய தொகை இருப்பு 
நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப்படுகிறது . 


-4 , மனைத்துணைப் பொருள் தேய்மானம் , 

இது 1-1-1971 - ல் வாங்கப்பட்டதால் தேய்மானம் 3 திங்கட் 
குக் கணக்கிடப்படுகிறது . 


சரிக்கட்டுதல் 


417 


எடுத்துக்காட்டு 53 : 


தமிழரசனின் ஏடுகளிலிருந்து 31-3-1971 - ல் எடுக்கப்பட்ட 
இருப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து அவ் வாண்டுக் 
கான உற்பத்திக் கணக்கு , வாணிக , இலாப - நட்டக் கணக்கு , 
இருப்புநிலைக் குறிப்பு முதலியவற்றைத் தயார் செய்க . 


ரொக்கம் 


540 


... 


8,260 


வங்கி 
வராக் கடன் 

டன் 
ஆலைக் கட்டடம் 


... 


370 


70,250 
50,000 


... 


பொறி வகை 
சரக்கிருப்பு ( 1-4-1970 ) 

கச்சாப் பொருள் 


.. 


5,450 


வேலை முற்றாப் பொருள் 


12,720 


முடிவுப் பொருள் 


... 10,450 


கடன் மீது வட்டி 


1,000 


விளம்பரம் 


2,780 


ஊதியம் 


... 


12,875 


அலுவலகச் செலவு 


... 


1,320 


முதலீட்டின் மீது வட்டி 


... 


... 


120 


வெளிச்சுமைக் கூலி 


565 


ஆலை மேளாளர் ஊதியம் 


... 


... 


9,600 


முதல் 


... 


90,000 


எடுப்பு 


.... 


6,000 


... 


... 


... 


கடனாளிகள் 
கடனீந்தோர் 
உரிமைத் தொகை ( Royalty ) 

-27 


20,800 
28,750 


3,000 


... 


418 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


... 


விற்பனை 
உட் திருப்பம் 
கொள்முதல் ( கச்சாப் பொருள் ) ... 
வெளித் திருப்பம் 
கூலி 
தள்ளுபடி பெற்றது 
எரிவளி , நீர் முதலியவை 
மின் செலவு ( ஆலைக்கு ரூ . 4,000 ) ... 
கடன் 5 % 
பொறி பழுது பார்க்குஞ் செலவு 
சில்லரை உற்பத்திச் செலவு 
முதலீடு 


1,35,420 . 

1,750 
40,870 

1,870 
12,000 
1,270 - 
5,475 
6,750 
30,000 

1,200 
2,300 
2,000 

895 


... 


பல்வகை வரவு 


சரிக்கட்ட வேண்டியவை : 
1. 31-3-1971 - ல் இறுதிச் சரக்கிருப்பு கீழ்க் கண்டவாறு 
மதிப்பிடப்பட்டது . 

முடிவுப் பொருள் ... ரூ . 15,292 
வேலை முற்றாப் பொருள் 

ரூ . 10,200 
கச்சாப் பொருள் 

ரூ . 7,570 
2. அலுவலக மேலாளருக்குக் கழிவு கழித்த பின்னுள்ள 

இலாபத்தில் 5 % கழிவு தரவேண்டியுள்ளது . 
முதல் மீது 5 % வட்டியும் , எடுப்பு மீது வட்டி ரூ . 100 - ம் 

கணக்கிடப்பட வேண்டும் . 
4. தேய்மானங் கண்டு பிடிக்க : 

கட்டடம் 2 % ; பொறி வகை 5 % 
5. முதலீட்டின் மீது கூடியுள்ள வட்டி ரூ . 100 . 
6. பொறி நிறுவக் கொடுத்த கூலி ரூ . 1,200 கூலிக் கணக்கில் 

அடங்கியுள்ளது . 
7. சரக்கு திரும்ப வரப் பெற்றது -ரூ . 200. இறுதிச் சரக் 

கிருப்பில் சேர்க்கப்பட்டும் விற்பனைத் திருப்ப ஏட்டில் 
பதிவாகவில்லை . 


சரிக்கட்டுதல் 


41 


8. கடனாளிகள் 5 % ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்துக . 
- 9 .. 1969-70 - ல் கடன் வாங்கப்பட்டது . இதில் 1-10-70 - ல் 

ரூ . 10,000 திருப்பி அடைக்கப்பட்டது . 


விடை : 
31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான தமிழரசனின் 
( தயாரிப்பு ) உற்பத்திக் கணக்கு 

| 


இறுதிச் சரக்கிருப்பு : 


10,200 


தொடக்க சரக்கிருப்பு : 
வேலை முற்றாப் 
பொருள் 
பயன்படுத்திய கச்சாப் 
பொருள் 
தொடக்க சரக் 
கிருப்பு 

5,450 
கூட்டு கொள்முதல் 

40,870 
N கொள்முதல் 
திருப்பம் 1,870 

39,000 

44,450 
கழி இறுதிச் சரக் 
கிருப்பு 

7,570 


12,720 , வேலை முற்றாப் 

பொருள் 
முடிவுப் பொருள் 
உற்பத்திச் செலவு - 
வாணிகக் கணக் 
கிற்கு மாற்றப் 
படுகிறது ... 


79,740 


36,880 


கூலி : 
கழி பொறி 


12,000 
1,200 


10,800 


9,600 
4,000 
5,475 


ஆலை மேலாளரின் 
ஊதியம் 
மின் செலவு 
( விவளி, நீர் 
கல்லரை உற்பத்திச் 
செலவு 
பொறி பழுது பார்க் 
-- குஞ் செலவு 
உரிமைத் தொகை 
தேய்மானம் 
கட்டடம் 1,405 
பொறி வகை 2,560 


2,300 


1,200 
3,000 


3,965 
89.940 


89,940 


420 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 
தமிழரசனின் வாணிகக் கணக்கு 


10,450/ கழி : 


. 


தொடக்க 
சரக்கிருப்பு 
முடிவுப் பொருள் 
தயாரிப்புக் கணக்கு - 
முடிவுப் பொருள் 
உற்பத்திச் செலவு 
இலாப - நட்டக் 
கணக்கு - மொத்த 
இலாபம் மாற்றப் 


விற்பனை 1,35,420 
கழி : உட் 
திருப்பம் . 

1,750 
கூட்டு : 
79,740 

பதிவா 

காதது 200 1,950 

இறுதிச் சரக்கிருப்பு 
58,572 

முடிவுப் பொருள் 
1,48,762 


1,33,470 


படுகிறது 


15,292 
1,48,762 


ப 


31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான தமிழரசனின் 

இலாப நட்டக் கணக்கு 


வ 


58,572 


ஊதியம் 
அலுவலகச் செலவு 
மின் செலவு 
விளம்பரம் 
வெளிச்சுமை கூலி 
ஐயக்கடன் காப்பு 

1,030 
கூட்டு : வராக் 
கடன் 

3701 


12,875 |வாணிகக் கணக்கு 
1,320 மொத்த இலாபம் 
2,750 மாற்றப்படுறது 
2,780 

முதலீட்டின் மீது 
565 வட்டி 

120 
கூட்டு : கூடியுள்ளது 

100 


220 


1,400 தள்ளுபடி 

பல்வகை வரவு 
எடுப்பு மீது வட்டி 


1,270 
895 
100 


கடன் மீது வட்டி 

1,000 
கூட்டு : கொடுபட 

750 


வேண்டியது 


1,750 


4,500 


முதல் மீது வட்டி 
அலுவலக மேலாள 
ருக்குத் தர 
வேண்டிய கழிவு 
முதல் கணக்கு - நிகர 
இலாபம் மாற்றப் 
படுகிறது 


1,577 


31,540 
61,057 


61,057 


சரிக்கட்டுதல் 


421 


31-3-1971- க்கான தமிழரசனின் 

இருப்புநிலைக் குறிப்பு 


- 
** 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


வட்டி 


68,845 


48,640 
2,000 


முதல் 90,000 

ஆலைக் கட்டடம் 
கூட்டு : முதல் மீது 

70,250 
4,500 

கழி : தேய் 
மானம் 

1,405 
நிகர 

பொறிவகை 

50,000 
இலாபம் 

கூட்டு : கூலி - பொறி 
31,540 1,26,040 

நிறுவக் 
கொடுத்தது 

1,200 
கழி : எடுப்பு 

51,200 
6,000 

கழி : தேய் மானம் 
கூட்டு : எடுப்பு 

2,560 
மீது வட்டி 
100 6,100 1,19,940 

முதலீடு 

முதலீட்டின் மீது 
காடுபட 

கூடியுள்ள வட்டி 
வேண்டியவை : 

இறுதிச் சரக்கிருப்பு : 
கடன் மீது 

கச்சாப் பொருள் 
வட்டி 750 

7,570 
அலுவலக 

வேலைமுற்றாப் 
மேலாளரின் 

பொருள் 10 , 200 
கழிவு 

1,577 
2,327 முடிவுப் பொருள் 

15.292 
கடன் 

30,000 கடனாளிகள் 

20,800 
கடனீந்தோர் 

28,750 ) 

கழி : விற்பனைத் 
திருப்பம் 

200 

20,600 
கழி ! ஐயக்கடன் 
காப்பு 

1,030 
வங்கி 
ரொக்கம் 


100 


33,062 


19,570 
8,260 

540 


1,81,017 


1,81,017 


422 


கணக்கியலின் கோட்பாடுகள் , 


விளக்கக் குறிப்பு : 

7. திரும்பிவந்த சரக்கு உட்திருப்பத்தில் சேர்க்கப்படாத 
தால் இதனையும் விற்பனையிலிருந்து கழிக்க வேண்டும் . சரக்கு .. 
திருப்பப்பட்டு விட்டதால் கடனாளிகள் தொகை இதனால் 
குறையும் . தேவையான பதிவு : 

உட்திருப்பக் கணக்கு .... 

கடனாளிகள் கணக்கு . 


9. கடன் மீது செலுத்த வேண்டிய வட்டி கீழ்க்கண்டவாறு 
கணக்கிடப்படுகிறது. 

1-10-70ல ரூ . 10,000 திருப்பி யடைக்கப்பட்டு விட்ட 
தால் , 1-10-70 வரை ரூ . 40,000 மீது 5 % ல் 6 திங்களிற் 
கான வட்டி .......... 40,000 5 6 

X 
100 12 


X 


ரூ.1,000 


1-10-70 முதல் 31-3-71 வரை ரூ .30,000 மீது 5 % ல் 

6 
6 திங்களிற்கான வட்டி ... 30,000 x X 

100 12 


- 


ரூ .750 


மொத்த வட்டி 


ரூ . 1,750 


வட்டி கொடுத்தது 


ரூ .1,000 


, 


ஃவட்டி கொடுபட வேண்டியது 


ரூ . 


750 


வினாக்கள் 
இறுதிக் கணக்குகள் தயாரிக்கப்படும் போழ்து , சரிக்கட்ட 

வேண்டியதின் தேவையை விளக்குக . 
2. தேய்மானம் ஏன் ஒதுக்கப்பட வேண்டும் ? 
3. ஐயக் கடன் காப்பு ஏன் ஏற்படுத்த வேண்டும் ? அதன் 

முறையை விளக்கிக் கூறுக . 
4. சிறு குறிப்பு வரைக : 

(i ) கொடுபட வேண்டிய செலவினம் . 
( ii ) முன் கூட்டிச் செய்த செலவு . 
(iii ) கூடிய வருமானம் ( Accrued Income ) 
( iv ) பயிற்சி பெறுநரின் முனைமம் . 


சரிக்கட்டுதல் 


423 


1. 1965 டிசம்பர் 31 ல்x y z - இன் கடனாளிகள் தொகை 
ரூ . 50,000 ஆக இருந்தது . ஐயக் கடன் காப்பு 5 % அளவில் 
வைக்கப்பட்டது . 1966 - ல் வராக்கடன் நீக்கப்பட்டது ரூ . 1400 
ஆகும் . 1966 டிசம்பர் 31 - ல் கடனாளிகள் தொகை ரூ 40,000 மாக 
இருந்தது . 1967 -ல் வராக் கடன் ரூ .600 . 1967 டிசம்பர் 31 - ல் 
இருந்த கடனாளிகள் தொகை ரூ . 25,000 , ஐயக் கடன் காப்பு 5 % 
அளவில் வைக்கப்பட்டிருந்தது . 


1966-1967 ஆம் ஆண்டுகட்கான வராக்கடன் கணக்கு , 
" ஐயக்கடன் காப்புக் கணக்கு இவற்றைக் காட்டவும் . 

( C AII B Nov. 1968 ) 


1966 சனவரி 1 - ல் ஐயக் கடன் காப்புக் கணக்கு ரூ . 5,000 
வரவிருப்பைக் காட்டியது . 1966 - ஆம் ஆண்டில் வராக் கடன் நீக்கப் . 
பட்டது ரூ . 4,000 . 1966 டிசம்பர் 31 - ல் கடனாளிகள் தொகை 
ரூ .50,000 மாக இருந்தது . ஐயக் கடன் காப்பை 4 % ல் வைத்திருக்க 
வேண்டும் . 1967 லும் 1968 லும் வராக் கடன் முறையே ரூ . 1,500 
ஆகவும் ரூ .1,000 மாகவும் இருந்தது . முன்னரே நீக்கப்பட்டிருந்த 
வராக் கடன் ரூ . 500 , 1967 - ல் திரும்பப்பெறப்பட்டது . 31-12-1967 
லும் 31-12-1968 லும் கடனாளிகள் தொகை முறையே ரூ . 90,000 
ஆகவும் ரூ . 60,000 ஆகவும் இருந்தது . இவ்வாண்டுகளில் ஐயக் 
கடன் காப்பை 5 % அளவில் வைத்திருக்க வேண்டும் . 


- 1966,1967,1968 ஆம் ஆண்டுகட்கான ஐயக் கடன் காப்புக் 
கணக்கைத் தயாரிக்கவும் . 


( Company Secretary Exam . Prely. Oct. 1969 ) 


கணேசனின் 31-3.1963 - க்கான இருப்புநிலைக் குறிப்பில் 
பற்பல கடனாளிகள் தொகை கீழ்க்கண்டவாறு இருந்தது . 


ரூ . 10,400 


பற்பல கடனாளிகள் தொகை 
கழி : ஐயக்கடன் காப்பு 


520 


9,880 


ஈழி : தள்ளுபடிக் காப்பு 


ரூ . 


494 


ரூ . 


9,386 


1963-64 - ல் வராக் கடன் ரூ .1,100 ; தள்ளுபடி அளித்தது 
ரூ . 300. 31-3-1964 - ல் கடனாளிகளின் மொத்தத் தொகை ரூ .11,200 . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஐயக் கடன் காப்பை 5 % லும் தள்ளுபடிக் காப்பை 2 % லும் வைத் 
திருக்க வேண்டும் . முதற் குறிப்பேடு , பேரேட்டுக் கணக்குகள் , 
இலாப - நட்டக் கணக்கு , இருப்பு நிலைக் குறிப்பு ஆகியவற்றில் 
செய்யப்படும் பதிவுகளைத் தருக . 

( M. U. April , 1964) 


4. 31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாலறிவனின் 
வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் அந்நாளுக்குரிய இருப்பு 
நிலைக் குறிப்பையும் கீழ்க் கண்ட விவரங்களிலிருந்து தயார் செய்க . 


கட்டடம் 


*.. 


25,000 


மனைத்துணைப் பொருள் 


3,200 


கடனீந்தோர் 


12,600 


... 


50 , 250 


கொள் முதல் 
விற்பனை 


... 


85,369 


ஊதியம் 


.... 


6,400 


ஈட்டுறுதி 


... 


600 


கூலி 


6,000 


: 


240 


தள்ளுபடி பெற்றது 
கழிவு கொடுத்தது 
பயணச் செலவு 


500 


... 


456 


... 


1,378 


உட் திருப்பம் 
வெளித் திருப்பம் 


250 


... 


கடனாளிகள் 


15,000 


ரொக்கம் 


372 


வங்கி மேல்வரைப் பற்று 


4,644 


*... 


2,500 


செலுத்த வேண்டிய உண்டியல் 
தட்டெழுத்துப் பொறி 


... 


1,300 


தொடக்கச் சரக்கிருப்பு 


::: 


7,890 


- 


சரிக்கட்டுதல் 


425 


சுமை 


லி 


210 


... 


வாணிகக் செலவு 


... 


1,300 


வராக் கடன் 


... 


150 


... 


வருமான வரி 


... 


647 


விற்பனை வரி 


... 


1,200 


முதலீடு 


... 


4,000 


இலாப ஈவு 


... 


150 


முதல் 


20,100 


கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்டுக . 

1. இறுதிச் சரக்கிருப்பு ரூ .10,570 என மதிப்பிடப்பட்டது . 


2. கொடுக்கப் படவேண்டியவை : 


( i ) கூலி 


ரூ .300 


( ii ) விற்பனை வரி 


ரூ .150 


( iii ) விளம்பர வரி 


ரூ .250 


3. தேய்மானம் கண்டு பிடிக்க. 


( i ) கட்டடம் 


2 % 
10 % 


( ii ) தட்டெழுத்துப் பொறி 
( iii ) மனைத்துணைப் பொருள் 


5 % 


170 


முன்கூட்டிச் செலுத்தப் 


4. விற்பனை வரி 

பட்டிருந்தது . 


5. முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக . 


6 . 


இலாப ஈவு பெற வேண்டியது ரூ . 


50 . 


7. கடனாளிகள் தொகையில் 5 % ஐயக்கடன் 

காப்பு ஏற்படுத்துக . 


428 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


5 . வள்ளுவனின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகள் 
கீழ்த் தரப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 30-6-71 - ல் முடியும் 
ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் அந் 
நாளுக்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


கொள்முதல் 


70,875 


... 


1,230 


உட்திருப்பம் 
விற்பனை 
வெளித் திருப்பம் 


1,01,760 


... 


375 


கூலி 


12,500 


முதல் 


45, 607 


ஊதியம் 


16 , 450 


... 


மனைத்துணைப் பொருள் 


.. 


5,400 


முதலீடு 


... 


5,000 


கடனீந்தோர் 


10,670 


வங்கி மேல் வரைப் பற்று 


... 


8,878 


வரவுடைய உண்டியல் 


3,200 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


4,562 


வருமான வரி 


... 


1,875 


வெளிச்சுமை கூலி 


570 


வாடகையும் வரியும் 


4,750 


தள்ளுபடி ( வ ) 


.... 


1,200 


1,504 


... 


கழிவு 
பயணச் செலவு 


... 


756 


... 


கடனாளிகள் 
ரொக்கம் 


15,200 


378 


விளம்பரச் செலவு 


... 


671 


கட்டுக் கூலி ( Packing Charges ) 


475 


சரிக்கட்டுதல் 


427 


... 


3,270 


500 


அலுவலகச் செலவு 
கடன் மீது பெற்ற வட்டி 
சரக்கிருப்பு ( 1-7-70 ) 
வராக் கடன் காப்பு 


12,475 


627 


... 


10,000 


.. 


கடன் வழங்கியது 
வைப்புத் தொகை பெற்றது . 
முதலீட்டின் மீது வட்டி 


2,500 


150 


... 


கார் 


10,250 


என 


சரிக்கட்டுக : 
( 1 ) 30-6-1971- ல் இறுதிச் சரக்கிருப்பு ரூ .13,857 

மதிப்பிடப் பெற்றது . 
( 2 ) வராக் கடன் காப்பினை ரூ . 760 - க்கு உயர்த்துக . 


( 3 ) அலுவலகச் செலவில் 1-1-1971 - ல் ரூ . 1,700 க்கு வாங்கிய 

தட்டெழுத்துப் பொறி அடங்கியுள்ளது . 


ப 


( 4 ) முன் கூட்டிச் செலுத்திய வாடகை ரூ . 150 . 
( 5 ) முதலீட்டின் மீது பெறவேண்டிய வட்டி ரூ . 125 . 
( 6 ) 1-10-1970ல் 10 % வட்டிக்குக் கடன் ரூ . 10,000 வழங்கப் 


பட்டது . 


( 7 ) தட்டெழுத்துப் பொறி மீது 10 % தேய்மானங் கணக்கிடுக . 


6. கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இளங்கோவின் இருப்புப் 
பட்டியலிலிருந்து 31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிக , 
இலாப - நட்டக் கணக்குகளையும் , அந் நாளிற்கான இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயார் செய்க . 


55,000 


நிலமும் கட்டடமும் 
ரொக்கம் 


378 


வங்கி ( வ ) 


10,875 


--- 


கூலி 


11,560 | 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஊதியம் 


ரூ . 
12,370 


சரக்கிருப்பு ( 1-1-1971 ) 


... 


15,644 


... 


உள் சுமை கூலி 


345 


... 


370 


கழிவு பெற்றது... 
சில்லரைச் செலவுகள் 


... 


1,270 


வாடகையும் வரியும் 


... 


3,780 


... 


35,000 


பொறி வகை 
மனைத்துணைப் பொருள் 


4,760 | 


விளம்பரம் 


2,500 


... 


எழுது பொருள் ,,பு: 


970 


கொள்முதல் 


90,870 


விற்பனை 


| 1,50,892 


... 


உட்திருப்பம் 


1,350 


பல்வகை வரவு 


757 


.... 


இலாப ஈவு 


200 


கடனாளிகள் 


28,100 


கடனீந்தோர் 


32,000 


பெற்றக் கடன் 


... 


12,500 


வாணிகச் செலவு 


765 


முதல் 


61,000 


... 


4,800 


எடுப்பு 
ஐயக்கடன் காப்பு 


... 


1,300 


தள்ளுபடிக் காப்பு 


858 


. 


5701 


பயணச் செலவு 
ஈட்டுறுதி 


. 


... 


720 


2,70,752 2,70,751 


தொடக்கச் சரக்கிருப்பு 
கரிக்கட்டுதல் 

429 
கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்டுக ! 

( ii) ரூ . 2.50 வாடகை முன்கூட்டிச் செலுத்தியது . 
( ii ). முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக . 
( iii ) எடுப்பு மீதான வட்டி ரூ . 90 . 
( iv ) . வராக் கடன் ரூ . 10.0 : நீக்குக. 
( v ) ஐயக் கடன் காப்பினையும் , தள்ளுபடிக் காப்பினையும் 

கடனாளிகள் தொகையில் 5 % லும் 3 % லும் 

வைத்திடு . 
(( vi ) கடனீந்தோரில் 2 % தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துக. 
( vii ) ரூ.500 மதிப்புள்ள பொருள்கள் சரக்கிலிருந்து 

எடுத்து இனாமாக விளம்பரத்திற்கென கொடுக்கப் 

பட்டன . இதற்கான பதிவேதும் காணப்படவில்லை . 
( viii ) இறுதிச் சரக்கிருப்பு. ரூ . 19,565 என மதிப்பிடப் 

பட்டது . 
( ix ) தேய்மானம் கண்டுபிடி . 

( 1 ) கட்டடம் 3 % ( 2 ) பொறிவகை 5 % 
( x ) செலுத்த வேண்டிய விற்பனை வரி ரூ . 4.75 ஆகும் . 
7. 30-6-1971- ல் திரு, சாத்தனாரின் ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட இருப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 
கடனாளிகள் 

12,500. 
கடனீந்தோர் 

8,500. 
தட்டெழுத்துப் பொறி 

1,500 
ரொக்கம் 

360 
5.600 
14,870 


H. 


30,650 


கொள்முதல் 
வெளித் திருப்பம் 


150 


... 


விற்பனை 


..... 56,055 


430 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஊதியமும் கூலியும் 


11,760 


150 


தள்ளுபடி பெற்றது 
கழிவு கொடுத்தது 


475 


... 


கழிவு பெற்றது 


.... 


300 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


5,650 


சரக்கற்றுஞ் செலவு 


... 


540 


360 / 


பழுது பார்க்குஞ் செலவு 
ஐயக் கடன் காப்பு 


... 


720 


வராக் கடன் 


200 


6 % கடன் ( ப ) 


4,000 


முதல் 


17,000 


வாடகை 


... 


2,400 


வருமான வரி 


960 


விற்பனை வரி 


750 


வங்கி மேல் வரைப்பற்று மீதான வட்டி 


120 


கொள்முதல் மீது இரயில் கட்டணம் 


... 


270 


மனைத்துணைப் பொருள் 


... 


1,200 


கடன் மீது பெற்ற வட்டி 


160 


எழுது பொருள் 


170 


கீழ்க்கண்டவற்றைச் சரிக்கட்டி 30-6-71 - ல் முடியும் ஆண்டுக் 
கான வாணிக , இலாப நட்டக் கணக்குகளையும் அந் நாளுக்குரிய 
இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


( i ) இறுதிச் சரக்கிருப்பு 


ரூ .18,760 . 


( ii ) கடன் மீது இரு திங்கள் வட்டி வரவேண்டியுள்ளது . 


- 


சரிக்கட்டுதல் 


431 


( iii) கூலி ரூ .300 - ம் வாடகை ரூ .100 - ம் தரவேண்டியுள்ளது . 


( iv ) மேலாளருக்கு நிகர இலாபத்தில் 7 % கழிவு சேர 

வேண்டியுள்ளது . 


r (v ) சரக்கு அனுப்பப்பட்டும் விற்பனை ஏட்டில் எழுதப் பெறாச் 

சரக்கின் மதிப்பு ரூ . 500 . 


( vi ) எழுது பொருள் கையிருப்பு ரூ . 60 . 


( vii ) வராக் கடன் காப்பைக் கடனாளிகளில் 5 % -ல் வைத்திரு. 


1-1-71 - ல் 


( viii ) ரூ . 500 மதிப்புள்ள மேசை நாற்காலிகள் 

வாங்கப்பட்டன . 


( ix ) மனைத்துணைப் பொருள் மீது 5 % -ம் தட்டெழுத்துப் 

பொறி மீது 10 % -ம் தேய்மானம் கண்டு பிடிக்க. 


8. 31-3-1971.ற்கான பூங்குன்றனின் இருப்புப் பட்டியல் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


முதல் 


40,815 


5,000 
14,800 | 


1,20,820 


எடுப்பு 
சரக்கிருப்பு ( 1-4-1970 ) 
விற்பனை 
கொள்முதல் 
கூலி 
வெளிச் சுமை கூலி 
லாரி கட்டணம் 
அஞ்சலும் தந்தியும் 
அலுவலகச் செலவு 
கட்டுச் செலவுகள் 
தள்ளுபடி 
கட்டடம் 
கார் 
வங்கி 
ரொக்கம் 
வாடகையும் ஈட்டுறுதியும் 
வட்டியும் வங்கிக் கட்டணமும் 
கழிவு 
புனைப் பொருள் உரிமை 


70,675) 
10,000 

720 
1,250 

670 
1,330 

560 

320 
23,800 
15.400 
6,400 

175 
2,475 

120 


180 


460 


... 


5,000 


... 


432 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


முதலீடு 
சுகவனத்திடம் பெற்ற கடன் 
தொழில் நற் பெயர் (Goodwill ) 
வரவுடைய உண்டியல் 
கடனாளிகள் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
கடனீந்தோர் 
உரிமங்களும் வரியும் 


ரூ . 
7,000 

10,200 
7,500 
3,800 
12,600 

4,620 

14,000 
1,500 
1,91,095 / 1,91,095 


கீழ்க் 


கொடுக்கப்பட்டவற்றைச் சரிக்கட்டி 31-3-1971 -ல் 
முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் 
இந் நாளிற்கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


( i ) தன் இல்லத்துக்கு எடுத்துக் கொண்ட 

சரக்கின் 
மதிப்பு ரூ . 175 . 
( ii ) வாடிக்கையாளரிடம் பெற்ற ரூ . 400 - க்கான காசோலைக் 

குப் பண மறுக்கப்பட்டும் ரொக்க ஏட்டில் 31-3-1971 

அன்று பதிவாகி யிருக்கவில்லை . 
(iii) தேய்மானம் கண்டு பிடிக்க . 

( 1 ) கட்டடம் 5 % ( 2 ) கார் .... 10 % 
(iv ) வாடகை செலுத்த வேண்டியது ரூ . 170 . 
( v ) ஈட்டுறுதி ரூ .75 முன்கூட்டிச் செலுத்தப்பட்டிருந்தது . 
( vi ) முதலீட்டின் மீது ரூ . 250 வட்டி பெற வேண்டியுள்ளது . 
( vii ) ரூ . 300 ஏட்டு மதிப்புள்ள மனைத்துணைப் பொருள்கள் 

ரூ. 170 - க்கு விற்கப் பட்டிருந்தன . 


( viii) இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ .12,535 . 


9. கீழ்க் கொடுக்கப் பட்டவைகளைச் சரிக்கட்டிக் கீழே தர 
பட்டுள்ள இருப்புகளிலிருந்து , புகழேந்தியின் 31-10-1971 - ல் 
முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் 
31-10-1971 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 

(i ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 12,756 என மதிப்பிடப்பட்டது . 


(ii ) ஐயக்கடன் காப்பினை ரூ . 


175 ஆல் உயர்த்துக. 


சரிக்கட்டுதல் 


433 


(iii ) கடனாளிகள் மீதும் , கடனீந்தோர் மீதும் 2 % தள்ளுபடிக் 

காப்பு ஏற்படுத்துக . 


( iv ) 25-10-1971 - ல் கிடங்கில் தீப்பிடிக்க ரூ . 2,785 மதிப்புள்ள 

சரக்குகள் அழிந்துவிட்டன . 


ரூ .200 


முன் 


கூட்டிச் 


செலுத்தப் 


( v ) விற்பனைவரி 

பட்டிருந்தது . 


1-7.1971 -ல் 


( vi ) கடன் மீது வட்டி தரப்படவில்லை. கடன் 

வாங்கப்பட்டது . 


( vii ) விடுகருவிகளின் மதிப்பு ரூ . 3000 எனத் தீர்மானிக்கப் 


பட்டது . 


( viii) கழிவு கொடுக்கப்பட்ட பின் உள்ள நிகர இலாபத்தில் 

5 % வீதம் மேலாளருக்குக் கழிவு தர வேண்டியுள்ளது . 


ரூ . 
54,820 


.. 


45,159 


5,400 
3,800 


8,000 


... 


... 


கொள் முதல் 
முதல் 
எடுப்பு 
மனைத்துணைப் பொருள் 
கடன் 9 % வட்டியில் 
ஊதியம் 
சுமை கூலி 
பொதுச் செலவு 
பொறிவகை 
நகராட்சி வரியும் வாடகையும் 
தவளுபடி 
கழிவு 
ஐயக் கடன் காப்பு 
கடனீந்தோர் 
கடனாளி 
தொடக்கச் சரக்கிருப்பு 
விடுகருவிகள் 
ரொக்கம் 


10,800 

345 
1,234 
27,400 
3,945 

210 


... 


... 


740 

625 
16,850 


... 


15,350 
9,654 
3,270 

349 


|| 


... 


-- 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வங்கி 
சரக்குத் திருப்பம் 
விற்பனை வரி 
விளம்பரம் - 
கார் 
விற்பனை 


8,370 
4,850 3,640 
2,375 

1,800 
15,420 

94,378 
1,69,392 |1,69,392 


10. கீழ்க் கொடுக்கப்பட்ட இருப்புகளிலிருந்து ஒட்டக் 
கத்தரின் வாணிக, இலாப - நட்டக் கணக்குகளையும் , 31-12-1970 - க் 
கான் இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


முதல் 


45,400 


தொடக்கச் சரக்கிருப்பு 


20,540 


வரவுடைய உண்டியல் 


10,600 


... 


உள்சுமை கூலி 


1,150 
25,160 


கூலியும் ஊதியமும் 
கழிவு பெற்றது 


2,375 


கட்டடம் 


40,870 


பொதுச் செலவு 


2,300 


2,450 


பழுது பார்க்குஞ் செலவு 
விற்பனை 


... 1,90,745 


* வெளித்திருப்பம் 


3,870 


தொலைபேசியும் அஞ்சலும் 


1,270 


வங்கிக் கட்டணம் 


175 ) 


5,500 

4501 


... 


வைப்புத் தொகை ( ப ) 
தள்ளுபடி அளித்தது 
தள்ளுபடி பெற்றது 
மனைத்துணைப் பொருள் 
ஒற்றிக் கடன் 


375 


3,500 


10,470 


சரிக்கட்டுதல் 


435 


ரூ . 


வங்கி . 


7,856 


... 


ரொக்கம் 


... 


344 


... 


கொள் முதல் 


1,10,200 


வராக் கடன் 


... 


1,270 
40,300 


கடனாளிகள் 


கடனீந்தோர் 


37,850 


ஈட்டுறுதி 


- 


1,800 


கழிவு கொடுத்தது 


350 


கார் 


15,000 


கீழ்க் கண்டவற்றிற்குச் சரிக்கட்ட வேண்டும் . 


( i ) 31-3-1971 - ல் முடியும் ஆண்டுக்கு 1-4-1970 - ல் ஈட்டுறுதி 

கட்டப்பட்டிருந்தது . 
( ii ) 1-10-1970 - ல் ரூ . 500 ஏட்டு மதிப்புள்ள மனைத்துணைப் 

பொருள்கள் ரூ . 300 - க்கு விற்கப்பட்டன.. 
(iii) பொதுச் செலவில் எழுதுபொருள் ரூ . 150 - க்கு வாங்கியது 

அடங்கியுள்ளது . 
(iv ) கழிவு அதிகங் கொடுத்து விட்டது ரூ . 50 . 
( v ) கொடுக்கப்பட வேண்டியவை : 

கூலி ரூ . 200 ; விளம்பரச் செலவு ரூ . 150 . 
( vi ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 23,750 என மதிப்பிடப் பட்டது . 
( vii) 31-12-1970 - ல் எழுதுபொருள் கையிருப்பு ரூ . 30 . 

11. வேண்டிய சரிக்கட்டுப் பதிவுகளைச் செய்து , 31-3-1971 - ல் 
முடியும் ஆண்டுக்கான அப்பரின் வாணிக , இலாப - நட்டக் கணக்கு 
களையும் , அந்நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் 
செய்க . 


... 


முதல் கணக்கு 
எடுப்புக் கணக்கு 
கட்டடம் 


30,000 

5,800 
20,600 


436 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


. 


வெளிச்சுமை கூலி 


-- 


750 


உள் சுமை கூலி 


640 


... 


ஊதியம் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
வியாபாரச் செலவு 


7,500 
4,500 
2,600 


... 


கொள் முதல் 


*.. 


40,765 


... 


1,757 


விற்பனைச் செலவுகள் 
தொடக்கச் சரக்கிருப்பு 


10,250 


- 


... 


ரொக்கம் 


257 


... 


... 


வங்கி 

8,463 
கடன் ( 9 % ) 

10,000 
பெற்றனுப்புஞ் செலவு {Forwarding charges ) 2,050 
ஏற்றுமதி வரி 

2,700 
அலுவலகச் செலவு 

3,750 


... 


நகராட்சி வரி 


1,200 


... 


கடனாளிகள் ( புணம் மறுக்கப்பட்ட ரூ . 500 - க் 


கான செல்வத்தின் உண்டியல் இதி 


லடங்கியுள்ளது . ) 


15,500 


கடனீந்தோர் 


17,500 


... 


75,600 


விற்பனை 
தட்டெழுத்துப் பொறி 
ஐயக் கடன் காப்பு 


2,500 


... 


462 


வருமான வரி 


1,560 


... 


கூலி 


5,450 


கழிவு பெற்றது 


1,630 


வாணிக நற்பெயர் ( Good will ) 


5,600 


t . 


: 


சரிக்கட்டுதல் 


437 


சரிக்கட்ட வேண்டியவை : 


( i ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ .7,500 . 


( ii ) உரிமையாளர் ரூ . 300 மதிப்புள்ள சரக்கு தன் இல் 

லத்துக்கு வாங்கியது கொள்முதல் ஏட்டில் பதிவாகி 
யிருந்தது . 


( iii ) சேர்ந்துள்ள, ஆனால் கைக்கு வரப் பெறாக் கழிவு 

ரூ .370 . 


( iv) செல்வத்தின் பண மறுக்கப்பட்ட உண்டியல் தொகை 

யில் பாதியை எடுத்துவிடு . 


(v ) ஐயக் கடன் காப்பைக் கடனாளியில் 5 % -ல் வைத்திரு 


(vi ) கடன்மீது 

வேண்டும் . 


வட்டி மூன்று திங்கட்குத் தரப்பட 


( vii) முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக . 


12 , கீழ்க் கொடுக்கப்பட்ட இருப்புப் பட்டியிலிருந்து மணி 
வாசகரின் வாணிக இலாப - நட்டக் கணக்குகளையும் 30-6-1971 - ற் 
கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


பற்றுத் வரவுத் 
தொகை தொகை 


.. 


... 


30,600 
25,000 

5,400 
12,300 


... 


90,000 


430 


கட்டடம் 
பொறி வகை 
மனைத் துணைப் பொருள் 
தொடக்கச் சரக்கிருப்பு 
விற்பனை 
ஊதியமும் கூலியும் 
வங்கிக் கட்டணமும் வட்டியும் 
தள்ளுபடி 
கொள்முதல் 
சரக்குத் திருப்பம் 
பங்குகள் 
விளம்பரம் 
கழிவு 
கடனாளிகளும் கட னீந்தோரும் 
வங்கி மேல் வரைப்பற்று 
ரொக்கம் 
புனை பொருள் உரினம ( Patent ) 
வராக் கடன் 


7,200 

250 

400 
50,000 
1.200 
4,000 

200 

235 
15,200 


750 


... 


:: 


570 
13,780 
7,850 


: 


275 
3,000 

330 


438 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மின் செலவு 
கடன் 6 % 
எழுது பொருட் செலவு 
கொள்முதல் மீது தீர்வை 
வாணிகச் செலவு 
பல்வகை வரவு 
இலாப ஈவு 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
முதல் 


700 
5,400 

750 
1,200 
1,300 


... 


470 

200 
19,890 
31,000 


... 


1,64,940 | 1,64,940 


கீழ்க்கண்டவற்றிற்குச் சரிக்கட்ட வேண்டும் . 

( i ) பெற வேண்டிய இலாப ஈவு ரூ . 100 . 


(ii ) கடன் மீது மூன்று திங்கள் வர வேண்டியுள்ளது . 


( iii) ( 1 ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 17,550 என மதிப்பிடப்பட்டது . 

( 2 ) 5-6-1971 - ல் தீயில் அழிந்த சரக்கின் மதிப்பு ரூ . 5,768 . 


( iv ) நிகர இலாபத்தில் 3 % அலுவலக மேலாளருக்குக் கழிவு 

தர வேண்டியுள்ளது . 


( v ) கடனாளிகள் மீது 5 % வராக் கடன் காப்பு ஏற்படுத்துக . 


( vi ) பொறியொன்றை நிறுவக் கொடுத்த கூலி ரூ . 200 கூலிக் 

கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது 


( vii ) - வங்கி மேல்வரைப் பற்று மீது தரவேண்டிய 

ரூ . 150 . 


வட்டி 


( viii ) விமலனிடம் விற்ற சரக்கு ரூ . 800 அனுப்பப்பட்டும் 

விற்பனை ஏட்டில் எழுதப் பெறவில்லை. 


( ix ) தேய்மானங் கணக்கிடுக . 

பொறிவகை 5 % ; கட்டடம் 3 % 


சரிக்கட்டுதல் 


139 


13. கீழ்க் கொடுக்கப்பட்ட நாவுக்கரசரின் இருப்புப் பட்டியலி 
லிருந்து 1970 ஆம் ஆண்டிற்கான வாணிக , இலாப - நட்டக் 
கணக்குகளையும் 31-12-1970 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க .. 


. 


... 


... 


முதல் கணக்கு 
எடுப்புக் கணக்கு 
பொறி வகை 
கொள்முதல் 
வாடகையும் நகராட்சிக் கட்டணமும் 
ஆலைக் கூலி 
வெப்பச் செலவும் மின் செலவும் 
ஈட்டுறுதி 
ஊதியம் 
வாணிகக் குறி ( Trade Mark ) 
அலுவலகச் செலவு 
வங்கி மேல்வரைப் பற்று 
ஒற்றிக் கடன் 9 % 
விற்பனை 
விற்பனை மீது கொடுத்த கழிவு 
உட்திருப்பம் 
வெளித் திருப்பம் 
ரொக்கம் 
வழக்குச் செலவு 
தொடக்கச் சரக்கிருப்பு 
முதலீட்டின் மீது இலாப - ஈவு 
தள்ளுபடி 
சுமை கூலி 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
மோட்டார் வண்டி 
வராக் கடன் மீட்டது 
வங்கிக் கட்டணமும் வட்டியும் 
வரவுடைய உண்டியல் 
ஐயக் கடன் காப்பு 
பயிற்சி பெறுநரிடம் பெற்ற முனைமம் 

(Apprenticeship Premium) 


90,450 
10,450 

80,000 
| 1,50,400 

11,500 
30,875 
2,500 

1,200 
25,600 
4,500 
3,750 

10,460 

15.600 

2,82,000 
9,750 
5,400 

6,400 
750 
3,460 
25,470 
300 

600 
9751 
25,600 

10,000 
15,000 

1,200 
475 
10,555) 

800 
1,000 


... 


... 


.. 


... 


4.18,510 | 4,18,51 


சரிக்கட்ட வேண்டியவை : 
( i ) ஒற்றிக் கடன் மீது ஓராண்டு வட்டி தரவேண்டியுள்ளது . 
( ii ) பயிற்சி பெறுநரிடம் முனைமம் ரூ . 2,500 ஐந்து ஆண்டுகட் 

குப் பெற்றது . 31-12-71 - ல் ஐந்து ஆண்டுகள் முடிவடை 


கின்றன . 


440 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( iii ) ஐயக் கடன் காப்பினை ரூ . 1,700 ஆய் உயர்த்துக . 


( iv ) வாடகையையும் ஈட்டுறுதியையும் ஆலைக்கு நான்கு 

பங்கும் அலுவலகத்துக்கு இரு பங்கும் பிரித்திடுக . 


( v ) கடனாளிகளில் ஒருவரான உலகப்பன் நொடிப்பு நிலை 

யடைந்து விட்டார் . அவரிடமிருந்து பெற வேண்டிய 
ரூ . 800 - ல் ரூபாய்க்கு 25 காசுகள் வீதத்திலேயே கிடைக் 
கும் என்று தெரிய வருகிறது . 


( vi ) தரவேண்டிய செலவினங்கள் : வாடகை ரூ .200 , தணிக் 

கைக் கட்டணம் ரூ. 500 . 


( vii ) தேய்மானம் கணக்கிடுக ! 

( 1 ) மோட்டார் வண்டி 20 % 
( 2 ) பொறிவகை 5 % 


( viii ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 28,760 என மதிப்பிடப்பட்டது . 


அவற்றி 


14. எழுதுபொருளில் வாணிகஞ் செய்யும் * அலக்சாந்தரின் 
இருப்புகள் 30-6-1971 - ல் கீழ்க்கண்டவாறிருந்தன. 
லிருந்து அந்நாளில் முடியும் ஆண்டுக்கான வாணிகக் கணக்கு , 
இலாப - நட்டக் கணக்குகளையும் 30-6-1971 - ற்கான இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயார் செய்க . 


கொள் முதல் 


40,000 


.... 


12,500 


சரக்கிருப்பு ( 1-7-1970 ) 
ஊதியமும் கூலியும் 


.. 


8,400 


... 


.. 


300 


ஈட்டுறுதி 
விளம்பரம் 


... 


400 


... 


200 


வராக் கடன் நீக்கிவிட்டது 
தள்ளுபடி பெற்றது 


... 


150 


லாரி கட்டணம் 


... 


200 


மின் செலவு 


... 


175 


பொறிவகைகள் 


:.. 


10,000 


சரிக்கட்டுதல் 


441 


வருமான வரி 


.. 


500 


கட்டடம் 


25,000 


மனைத்துணைப் பொருள் 


2,500 


200 


அஞ்சல் , தந்தி , தொலைபேசி 
பழுது பார்க்குஞ் செலவு 


... 


400 


பயண்ச் செலவு 


... 


275 


.. 


2,100 


செலுத்த வேண்டிய உண்டியல் 
தவணை வைப்பு 
சில்லரைச் செலவுகள் 


.. 


4,000 


500 


400 


15,250 


... 


ஐயக் கடன் காப்பு 
கடனாளிகள் 
விற்பனை 
கடனீந்தோர் 


-.. 


... 


75,800 
20,200 


.. 


வாடகை ( வ ) 


800 


ரொக்கம் 


230 


வங்கி 


*.. 


5.750 


முதல் 


... 


27,330 


... 


கீழ்க்கண்டவற்றிற்குச் சரிக்கட்ட வேண்டும் . 


( i ) 30-6-1971 - ல் இறுதிச் சரக்கின் மதிப்பு ரூ . 15,800 . 


( ii ) 1-6-1971 - ல் ஈட்டுறுதி 6 திங்கட்குச் செலுத்தப்பட்டது . 


( iii ) 1-7.1970 - ல் ரூ . 5,000 மதிப்பிருந்த ஒரு பொறியை 

1-1-71 - ல் ரூ 3,780 - க்குக் கொடுத்துவிட்டு ரூ . 8,000 - க் 
கான புதிய பொறியொன்று வாங்கப்பட்டது . 


( iv ) 


ரூ .750 - க்கான காசோலை யொன்றிற்கு 29-6-71 - ல் பணம் 
மறுக்கப்பட்டுவிட்டது . இதற்கான பதிவு ரொக்க 
ஏட்டில் செய்யப்படவில்லை, 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( v ) சரக்கிலிருந்து எடுத்து அலுவலகத்தில் பயன்படுத்திக் 

கொண்ட எழுது பொருளின் மதிப்பு ரூ .250 . 


(vi ) கடனாளிகளில் 5 % ஐயக் கடன் காப்பை வைத்திடுக ; 

3 % தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துக . 


( vii ) தேய்மானங் கண்டுபிடிக்க : 


பொறிவகை 5 % ; மனைத்துணைப் பொருள் 7 % 


( viii) வாடகை முன்கூட்டிப் பெற்றது ரூ 100 


15. 31-3-1971- ல் அசோகனின் 

அசோகனின் ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட இருப்புகள் கீழ்த்தரப் பட்டுள்ளன . 31-7-1971 - ல் முடியும் 
ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் அந் நாளிற் 
கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


முதல் 


31,620 


எடுப்பு 


6,000 


18,760 


சரக்கிருப்பு ( 1-4-1970 ) 
எழுது பொருளும் அச்சுக்கூலியும் 
சரக்க கற்றுஞ் செலவு 


1,400 


530 


6,750 


கொள்முதல் 
ஊதியம் 


11,000 


370 


... 


தள்ளுபடி அளித்தது 
விற்பனை 
கொள்முதல் திருப்பம் 


... 1,10,260 


250 


கூலி 


5,400 


வாடகை 


.. 


2,200 


பல்வகை வரவு 


380 


விற்பனைச் செலவுகள் 


1,200 


முதலீடு 


... 


5,700 


இலாப சவு 


200 


சரிக்கட்டுதல் 


443 


கடன் 10 % 


.... 


11,000 


ஈட்டுறுதி 


600 


துறைமுகக் கட்டணம் 


1,000 


வாணிகச் செலவு 


... 


730 


4,250 


மனைத் துணைப் பொருள் 
டிரக் வண்டிகள் 


30,000 


கடனீந்தோர் 


20,700 


கடனாளிகள் 


... 


25,200 


ரொக்கம் 


437 


... 


விடுகருவிகள் 


4,300 


... 


433 


பல்வகைச் செலவு 
மிதிவண்டிகள் 
அலுவலகச் செலவு 


... 


750 


200 


வங்கி ( வ ) 


8,750 


விளம்பரம் 


... 


750 


கடன் மீது வட்டி 


1,200 


கீழ்க் கண்டவற்றிற்குச் சரிக்கட்ட வேண்டும் . 

( i ) முன்கூட்டிச் செலுத்திய விளம்பரம் ரூ . 250 . 


( ii ) ரூ . 500 மதிப்புள்ள சரக்கினை வங்க அகதிகட்கு 

நன்கொடையாக வழங்கப்பட்டது . இது எவ்வேட்டிலும் 
பதிவாகியிருக்கவில்லை . 


( iii ) கடனீந்தோர் மீது 3 % தள்ளுபடிக்காப்பு ஏற்படுத்துக . 


( iv ) விடுகருவிகள் ரூ .3500 என மதிப்பிடப்பட்டது . 


( v ) ரூ . 5000 கடன் தொகை 1-1-1971 - ல் திருப்பியடைக்கப் 

பட்டிருந்தது . 1969-70 - ல் இக் கடன் வாங்கப்பட்டது . 
( vi ) எழுதுபொருள் கையிருப்பு ரூ . 55 , 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( vii ) கடனாளிகளில் ரூ . 200 வராக்கடன் நீக்கி விடுக . 5 % 

ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்துக . 


( viii ) கூடியுள்ள ஆனால் 

ஈவு ரூ.125 . 


கைக்கு 


வரப் 


பெறாத 


லாப 


( ix ) இறுதிச் சரக்கு ரூ . 25,380 என மதிப்பிட்டது . 


16. அக்பரின் ஏடுகளிலிருந்து 31-12-1970 - ல் எடுக்கப்பட்ட 
இருப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


முதல் கணக்கு 


56,100 


எடுப்புக் கணக்கு 


5,400 


.. 


480 


. 


ஈட்டுறுதி 
விளம்பரம் 


700 


... 


கொள்முதல் 


90,420 


கொள்முதல் திருப்பம் 


1,415 


.. 


தள்ளுபடி 


430 


... 


கடனாளிகள் 


30,000 


மனைத்துணைப் பொருள் 


. 


5,600 


கடனீந்தோர் 


27,300 


வங்கி 


... 


10,200 


... 


ரொக்கம் 


375 


செலுத்த வேண்டிய உண்டியல் 


... 


7,960 


வட்டி பெற்றது 


500 


ஐயக் கடன் காப்பு 


.. 


1,000 


கலி 


... 


10,870 


வாடகை ( வ ) 


1,200 


... 


வராக் கடன் 


... 


150 


... 


எழுது பொருள் 


760 


சரிக்கட்டுதல் 


445 


... 


1,870 


பயணச் செலவு 
பயண முகவர்க்குக் கொடுத்த சழிவு 


... 


3,840 


வகைகள் ( Patterns ) 


7,500 


: 


ஊதியம் 


16,400 


கட்டுச் செலவுகள் 


... 


750 


ஏற்றுமதி வரி 


... 


1,200 


கட்டடம் 


.. 


40,000 


பழுது பார்க்கும் செலவு 


1,500 


சரக்கு வாங்கக் கொடுத்த இரயில் 

கட்டணம் 


... 


630 


விற்பனை 


... 


1,60,800 


... 


10,000 


கடன் கொடுத்தது 
தொடக்கச் சரக்கிருப்பு 
கழிவு பெற்றது . 


20,500 


... 


3,300 


கீழ்க்கண்டவற்றிற்குச் சரிக்கட்டி , வாணிக , இலாப -நட்டக் 
கணக்குகளையும் 31-12-1970 - ற்கான இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயார் செய்க . 


( i ) 31-12-1970 - ல் சரக்கு ரூ . 30,880 என மதிப்பிடப்பட்டது 


( ii ) முன்கூட்டிச் செலுத்திய ஈட்டுறுதி ரூ .120 . 


( iii ) முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக . 
{ iv } தட்டெழுத்துப் பொறி யொன்று 1-8-1967 - ல் 

ரூ .1,800 - க்கு வாங்கப்பட்டது . இதற்குப் பணமும் 
தரவில்லை . ஏடுகளில் பதியப் பெறவுமில்லை . 


கடன 


( v ) ஐயக் கடன் காப்பினை ரூ . 500 ஆல் உயர்த்துக . 

ளியில் 3 % தள்ளுபடிக் காப்பு ஏற்படுத்துக . 
( iv ) அச்சுக் கூலி தரவேண்டியது ரூ .100 . 


(vii ) எழுதுபொருள் 


கையிருப்பு ரூ .50 


என 


மதிப்பிட 


பட்டது . 


446 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( vii ) தேய்மானம் கணக்கிடுக : 

தட்டெழுத்துப் பொறி 10 % ; மனைத்துணைப் பொருள் 5 % 


17. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருப்புப் பட்டியலிலிருந்து , 
அட்லியின் 31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப 
நட்டக் கணக்குகளையும் அந் நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப் 
பையும் தயார் செய்க . 


தொடக்கச் சரக்கிருப்பு 


... 


கூலி 


... 


... 


ஈட்டுறுதி 
தள்ளுபடி 
கொள்முதலும் விற்பனையும் 
சரக்குத் திருப்பம் 
பொதுச் செலவு 
முதல் கணக்கு 
பொறி வகை 
ரொக்கம் 
கடனாளிகளும் கடனீந்தோரும் 
வங்கிக் கடன் 
விளம்பரம் 
விற்பனை வரி 
ஊதியம் 
கட்டடம் 
வங்கி 
வராக்கடன் காப்பு 
வெளிச் சுமை கூலி 
மின் செலவு 
வைப்புத் தொகை (Deposit ) 
மனைத்துணைப் பொருள் 
வங்கிக் கட்டணமும் வட்டியும் 
வாணிக நற்பெயர் ( Good will ) 


ரூ . 
18.438 / 
12,600 

600 

438 579 
45,763 70,474 

474 / 763 
2,342 

62,212 
27,500 

378 
30,120 35,463 

15,762 
640 
2,178 ) 
6,000 ) 
30,000 
3,767 

1,370 
233 
5501 

1,500 
1,9301 

172 
5,000 


... 


1,89,123 | 1,89,123 


கீழ்க்கண்டவற்றைச் சரிக்கட்டுக : 
(i) தேய்மானம் கணக்கிடுக : 

பொறிவகை 5 % ; கட்டடம் 3 % 
( ii ) வராக் கடன் ரூ . 120 நீக்குக . ஐயக்கடன் காப்பினை 

ரூ .1,500 - க்கு உயர்த்துக . 
(iii ) கொடுக்க வேண்டிய செலவினங்கள் : 

மின்செலவு ரூ . 50 : கூலி ரூ . 300 , 


சரிக்கட்டுதல் 


447 


( iv ) வைப்புத் தொகைமீது வட்டி ரூ . 100 பெற வேண்டி 

யுள்ளது . 
( v ) பொறியை நிறுவக் கொடுத்த கூலி ரூ . 200. கூலிக் கணக் 

கில் சேர்க்கப்பட்டுள்ளது . 
( vi ) இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 31,879 என மதிப்பிடப்பட்டது . 
(vii ) தீயில் அழிவுற்ற சரக்கு ரூ . 2,100 . இதற்கு ரூ . 600 நட்ட 

ஈடு கொடுக்க ஈட்டுறுதிக் கம்பனி ஏற்றுக் கொண்டுள்ளது . 

30-6-1970 - ல் துரையண்ணன் ஏடுகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட இருப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


. 


கட்டடம் 


வங்கி 


... 


32,000 

4,390 
15,860 
9,470 


கூலி 


... 


900 


860 


... 
... 


740 / 


... 


எடுப்பு 
தள்ளுபடி அளித்தது 
தள்ளுபடி பெற்றது 
சுமை கூலி 
பொறிவகை 
பழுதுபார்த்தலும் புதுப்பித்தலும் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
குமரனுக்குக் கொடுத்த கடன் 10 % 
கொள்முதல் 
விற்பனை 
ரொக்கம் 
சரக்கிருப்பு ( 1-7-1969 ) 
பொதுச் செலவு 
வராக் கடன் 
உட்திருப்பம் 
கடனாளிகள் 
கடனீந்தோர் 
வருமானவரி 
வட்டி பெற்றது 


30,000 
2,178 
4,600 
3,000 
87,500 
1,42,800 

155 
17,965 
1,372 
1,370 
2,300 
30,000 
28,645 


... 


.... 


2001 


448 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மனைத்துணைப் பொருள் 


4,300 


ஈட்டுறுதியும் வரியும் 


... 


1,370 


... 


முதல் 


67,765 


... 


கீழ்க்கண்டவற்றைச் சரிக்கட்டி 30-6-70 - ல் முடியும் ஆண்டுக் 
கான வாணிக , இலாப- நட்டக் கணக்குகளையும் , அந் நாளிற்கான 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


( i ) பொதுச் செலவில் எழுதுபொருள் ரூ . 150- க்கு வாங்கியது 

அடங்கியுள்ளது . 


( ii ) தன் இல்லத்துக்கு வாங்கிய மனைத்துணைப் பொருள் 

மனைத்துணைப் பொருள் கணக்கில் சேர்க்கப் 
பட்டுள்ளது . 


ரூ .200 


( iii ) குமரனுக்குக் கொடுத்த கடன் மீது 

வட்டி வர வேண்டியுள்ளது . 


நான்கு திங்கள் 


( iv ) தொடக்கச் சரக்கிருப்பில் எழுது பொருள் இருப்பு ரூ .50 

அடங்கியுள்ளது . 


( v ) இறுதிச் சரக்கிருப்பின் மதிப்பு ரூ . 22,373 . 


( vi ) பழுது பார்க்குஞ் செலவு ரூ . 400 , கட்டடக் கணக்கில் 

சேர்க்கப் பட்டுள்ளது . 


( vii ) தேய்மானங் கண்டு பிடிக்க : 


கட்டடம் 5 % ; பொறிவகை 7 % , மனைத்துணைப் 
பொருள் 10 % 


100 


(viii ) வாடிக்கையாளர் திருப்பியனுப்பிய சரக்கு ரூ . 

இறுதிச் சரக்கிருப்பில் சேர்க்கப்பட்டும் , விற்பனைத் திருப்ப 
ஏட்டில் பதிவாகி யிருக்கவில்லை . 


(ix ) கடனாளிகள் தொகை மீது 5 % ஐயக் கடன் காப்பு 

ஏற்படுத்துக . 


சரிக்கட்டுதல் 


449 


19. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருப்புகள் கருணாகரன் 
ஏடுகளிலிருந்து எடுக்கப் பட்டுள்ளன . 

ரூ . 


எடுப்பு 
வருமானவரி 
கடனாளிகள் 
வங்கி மேல்வரைப் பற்று 
விற்பனை 
பயண விற்பனையர் சுழிவு 


10,400 

3,700 
40,500 

25,600 
.... 1,98.000 


... 


5,800 


உட்சுமை கூலி 


... 


1,300 


வெளிச்சுமை கூலி 


800 


ஏற்றுமதி வரி 


.. 


4,500 


*. 


5,700 


3,000 


7,500 


விளம்பரம் 
பயிற்சி பெறுநரிடம் பெற்ற முனைமம் 
முதலீடு 
ரொக்கம் 
தொடக்கச் சரக்கிருப்பு 
கூலி 


300 


.. 


25,200 
18,700 

2,500 
99,300 
3,500 


700 


எண்ணெய் , எரிவளி முதலியன 
கொள் முதல் 
நிலக்கரி 
முகப்புச் சீட்டுகளும் கட்டுப் 
பொருள்களும் 

( Labels and Packing Materials . ) 
பற்பல கடனீந்தோர் 
பற்பல கடனாளிகள் 
கொள் முதல் திருப்பம் 
பழுது பார்த்தலும் புதுப்பித்தலும் 
பொறிவகை 
மின் செலவு 


40,200 
35,800 


10 . 


1,200 
3,400 


... 


40,300 


1,200 


450 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரூ . 


குத்தகை நிலமும் கட்டடமும் 


.. 


30,700 


ஒற்றிக் கடன் 


20,000 


வட்டி ( வ ) 


100 


முதல் 


75,000 


... 


ஊதியம் 


18,600 


அலுவலகச் செலவுகள் 


.. 


2,700 


கீழே கொடுக்கப்பட்டவற்றிற்குச் சரிக்கட்டி , 30-6-1970 - ல் 
முடியும் ஆண்டுக்கான தயாரிப்புக் கணக்கு , இலாப - நட்டக் 
கணக்கு , அந்நாளிற்கான இருப்புநிலைக் குறிப்பு - இவற்றைத் 
தயாரிக்க . 


(i ) பயிற்சி பெறுநரிடம் பெற்ற தொகை 

வரை உரியது . 


31-10-1972 


(ii) சேகரிடம் பெற வேண்டிய ரூ . 1000 - க்கு ( கடனாளிகளில் 

இது அடங்கியுள்ளது ) ரூபாய்க்கு 20 காசுகள் தான் 
கிடைக்கும் என்று உரியதாகிறது . 


( iii ) கட்டடத்துக்குப் பயன்படுத்திய சரக்கு ரூ . 2,300 . இது 

பற்றிய பதிவு ஒன்றுஞ் செய்யப்படவில்லை . 


(iv ) கட்டடம் கட்டக் கொடுத்த கூலி ரூ . 700 , கூலிக் கணக்கில் 

சேர்க்கப்பட்டுள்ளது . 


( v ) 31-12-1970 - ல் திரும்பி வரப் பெற்ற சரக்கு ரூ . 200 , . 

இறுதிச் சரக்கிருப்பில் சேர்க்கப்பட்டும் விற்பனைத் 
திருப்பக் கணக்கில் சேர்க்கப்படவில்லை . 


( vi ) தேய்மானம் கணக்கிடுக : 

கட்டடம் 5 % ; பொறிவகை 7 % 


( vii) ஒற்றிக் கடன்மீது செலுத்த வேண்டிய வட்டி ரூ . 300 . 


( viii) 


இறுதிச் சரக்கிருப்பு ரூ . 32,900 என மதிப்பிடப்பட்டது . 


சரிக்கட்டுதல் 


451 


20. கீழே கொடுக்கப் பட்டுள்ள இருப்புப் பட்டியலிலிருந்து 
செழியனின் 31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான உற்பத்திக் கணக் 
கையும் , வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் , அந்நாளிற்கான 
இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


ரூ . 


ரூ . 
38,612 


... 


578 | 


12,415 


3,200 

418 
19,715 
24,6101 
2,600 
9,600 
10,700 | 
2,138 
422 ) 
111 

648 
40,612 


315 


.. 


கடனீந்தோர் 
ரொக்கம் 
வங்கி 
அனை பொருள் உரிமை ( Patents ) 
வெளிச்சுமை கூலி 
கூலி 
ஊதியம் 
விளம்பரம் 
ஆலை மேலாளரின் ஊதியம் 
ஆலை வாடகையும் வரியும் 
அலுவலகச் செலவு 
தள்ளுபடி 
வராக்கக்கடன் 
எழுதுபொருளும் அச்சுக் கூலியும் 
கச்சாப் பொருள் கொள்முதல் 
தொடக்கச் சரக்கிருப்பு : 

கச்சாப் பொருள் 
வேலை முற்றாப் பொருள் 

முடிவுப் பொருள் 
பொறிவகை 
நிலமும் கட்டடமும் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
கருவிக் கலன்கள் 
கடனாளிகள் 
எரிபொருள் , நிலக்கரி முதலியவை 
மின் விசை 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனை 
முதல் கணக்கு 
எடுப்பு 
உரிமைத் தொகை ( விற்பனை 

அடிப்படையில் ) 
ஈட்டுறுதி 
கழிவு 


... 


7,615 
10,818 | 
18,614 
33,000 
44,600 

7,000 
3,700 
22,0001 
3,500 
2,1001 

1,700 
| 1,29,492 

90,000 
6,000 


... 


... 
... 


... 


.. 


5,415 ) 

720 
1,700 ) 


600 


... 


12,80,134 /2,80,134 


- 


452 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்ட வேண்டும் . 


( i ) கடனாளிகளில் 5 % ஐயக் கடன் காப்பு ஏற்படுத்துக . 


( ii ) கொடுக்கப்பட வேண்டியவை : 

ஆலை வாடகை ரூ . 300 ; ஊதியம் ரூ . 400 . 


( iii ) ஈட்டுறுதி 1-7-1971 - ல் அன்று ஓராண்டுக்குச் செலுத்தப் 


பட்டது . 


((iv ) ரூ . 

ரூ.5,000 ஊதியம் வழங்க வேண்டியுள்ளது . 
இதனை ஆலைக்கும் அலுவலகத்துக்கும் 3 : 2 விகிதத்தில் 
பிரித்திடுக . 


( v ) தேய்மானம் கணக்கிடுக : 
சட்டடம் 

5 % 

பொறிவகை 
உரிமை 10 % 


7 % 


புனை பொருள் 


( vi ) இறுதிச் சரக்கிருப்பு : 


கச்சாப் பொருள் 


ரூ .9,814 


முடிவுறாப் பொருள் ரூ . 14,612 


முடிவுப் பொருள் 


ரூ . 22,645 


21. 1960 சூன் 30 - ல் திரு . போத்தார் அவர்களின் ஏடுகளி 
லிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளும் சரிக்கட்ட வேண்டிய விவரங் 
களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன . அவற்றிலிருந்து 1960 
சூன் 30 - ல் முடிவுறும் ஆண்டுக்கான வாணிக இலாப - நட்டக் கணக் 
குகளையும் அந்நாளுக்குரிய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க , 


1959 சூலை 1 - ல் சரக்கிருப்பு 
ஊதியம் 


... 


கூலி 


... 


கொள்முதல் மீது இரயில் கட்டணம் 
கொள்முதல் 
மேல் வரைப் பற்று மீது வட்டி 
வரவுடைய உண்டியல் 
வாடகை 
விற்பனை 


96,000 

4,000 
28,000 

5,000 
1,20,000 

200 
6,000) 
2,000 

2,50,000 


சரிக்கட்டுதல் 


5,000 
4.000 
23,300 
1,560 


வராக் கடன் காப்பு 
கொள்முதல் மீது தள்ளுபடி 
பற்பல கடனீந்தோர் 
வெளித் திருப்பம் 
பொறி வகை 
பயணச் செலவு 
பொறி வகைக்கான பழுது பார்க்குஞ் 

செலவு 
ரொக்கம் 
வங்கி 


20,000 / 
5,000 


1,600 

200 
1,800 ) 
5,000 
1.000 
35,000 
5,000 

5001 
6,500 


உட்திருப்பம் 
பற்பல கடனாவிகள் 
அலுவலகச் செலவு 
வருமான வரி 
எடுப்பு 
போத்தாரின் முதல் 
செலுத்த வேண்டிய உண்டியல் 
பஞ்சாப் தேசிய வங்கிக் கடன் 


... 


50,000 
5,000 
4,000 


3,42,800 / 3,42,800 


சரிக்கட்ட வேண்டியவை : 


( i ) 1960 சூன் 30 - ல் சரக்கிருப்பு ரூ . 35,000 . 
( ii ) பொறி வகை மீது 10 % தேய்மானம் கணக்கிடுக . 
Viii) முதல் மீது 5 % வட்டி கணக்கிடுக . 


( iv ) கூலியும் ஊதியமும் ரூ . 1,500 - ம் , ரூ . 450 - ம் கொடுபட 

வேண்டியுள்ளன . 
( v ) திங்களொன்றுக்கு ரூ . 200 வீதம் இரு திங்கட்கு வாடகை 
தரவேண்டியுள்ளது . 

( Sagar B. Com . 1967 ) 


: 454 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


22. 1944 டிசம்பர் 31 - ற்கான இருப்புப் பட்டியல் கீழே தரப் 
பட்டுள்ளது . அதிலிருந்து தயாரிப்புக் கணக்கு இலாப - நட்டக் 
கணக்கு , இருப்பு நிலைக் குறிப்பு -இவற்றைத் தயாரிக்க . 


பற்று 


வரவு 


கொள்முதல் 


30,009 


தள்ளுபடி 


16,000 விற்பனை 
1,300 ஒற்றிக் கடன் 
6,500 வராக் கடன் மீது 


3,000 


கூலி ( தயாரிப்பு ) 


ஊதியம் 


2,000 


செலுத்த வேண்டிய 


பயணச் செலவு 


50 


உட்சுமை கூலி 


500 

வட்டி 
275 பற்பல கடனீந்தோர் 


2,100 


ஈட்டுறுதி 


150 


முதல் 


10,650 


கழிவு 


325 ) 


வாடகையும் வரியும் 


500 


ரொக்கம் 


25 


வங்கி 


2,720 


குதிரை லாயச் செலவு 


195 


பழுது பார்க்குஞ் 


செலவு 


160 


கடன் மீது வட்டி 


150 


கட்டடம் 


4,000 


1,500 


பொறிவகை 
குதிரைகளும் வண்டி 


களும் 


600 


சரக்கிருப்பு 


5,650 


பற்பல கடனாளிகள் 


3.250 
45,800 


45,800 


சரிக்கட்டுதல் 


1944 டிசம்பர் 31 - ல் இறுதிச் சரக்கு ரூ . 6,500 என மதிப்பிடப் 


பட்டது . 


கீழ்க் கண்டவை சரிக்கட்டப்பட வேண்டும் . 
( i ) தேய்மானங் கணக்கிடுக . 

கட்டடம் -21 % , பொறிவகை -5 % ; குதிரைகளும் 

வண்டிகளும் 71 % . 
( ii ) வராக் கடன் ரூ .150 நீக்கப்பட வேண்டும் . 
( iii ) ஈட்டுறுதி தர வேண்டியது ரூ . 20 . 
( iv ) முன்கூட்டிச் செலுத்திய வரி ரூ .50 . 
( v ) கடனாளிகள் மீதும் , கடனீந்தோர் மீதும் 21 % தள்ளுபடிக் 
காப்பு ஏற்படுத்துக . 

( M. U. B. Com . Sep. 1945 ) 


எடுக்கப்பட்ட 


23. திரு . இராம்சந்தரின் ஏடுகளிலிருந்து 
இருப்புகள் கீழ்க்கொடுக்கப் பட்டுள்ளன . 


. 


... 


960 


... 


ரொக்கம் 
வங்கி 


... 


... 


26,320 
49,000 
30,000 
3,500 
3,000 
2,600 


... 


... 
*.. 


... 


76,500 


நிலமும் கட்டடமும் ( 1-4-1968 ) 
பொறிவகை 
மனைத்துணைப் பொருள் 
கருவிக் கலன்கள் 
வரவுடைய உண்டியல் 
கொள்முதல் ( சரிக்கட்டப்பட்டது 

Adjusted ) 
வராக் கடன் 
ஞானஷியாமிக்குக் கொடுத்தக் கடன் 

@ 10 % 
விற்பனை 
ஞானஷியாமிடம் பெற்ற வட்டி 
உட்சுமை கூலி 
இராம்சந்தரின் முதல் 
இராம்சந்தரின் எடுப்பு 


750 


... 


10,000 
1,96,000 


500 


... 


... 


2,100 
1,95,000 

15,000 


450 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


... 


... 


கோரிக்கை பெற்றது ( Claims received ) 3,200 
கூலி 

45,600 
ஊதியம் 

9,000 
வராக்கடன் காப்பு 

4,200 
விற்பனைத் திருப்பம் 

3,750 
வங்கிக் கட்டணம் 

430 
எரிபொருளும் நீரும் 

1,550 
வரிகள் 

1,490 
தள்ளுபடி 

300 
பல்வகைச் செலவு 

3,250 
பற்பல கடனாளிகள் 

77,800 
பற்பல கடனீந்தோர் 

27,200 
31-3-1969 - ல் சரக்கிருப்பு 

61,200 
தீ ஈட்டுறுதி 

1,200 
வெளிச்சுமை கூலி 

1,400 
கீழ்க்கண்டவற்றைச் சரிக்கட்டி , 1961 மார்ச் 31 - ல் முடியும் 
ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்குகளையும் , அந் 
நாளுக்கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 
( i ) நிலம் கட்டடங்கள் மீது 21 % -ம் , பொறிவகை மீது 

10 % -ம் , மனைத்துணைப் பொருள் மீது 10 % -ம் தேய் 

மானம் கண்டுபிடிக்க வேண்டும் . 
(ii ) ஐயக் கடன் காப்பு 5 % லும் , தள்ளுபடிக் காப்பு 21 % லும் 

இருக்க வேண்டும் . 
( iii ) முன்கூட்டிச் செலுத்திய செலவினங்கள் : 

தீ ஈட்டுறுதி ரூ . 200 ; வரிகள் ரூ . 500 . 
( iv ) 1969 மார்ச் 31 -ல் கருவிக் கலன்கள் ரூ.1,200 என 

மதிப்பிடப்பட்டது . 
( v ) கடனாளிகளில் ரூ . 800 வராக்கடன் உள்ளது . 

நீக்கப்பட வேண்டும் . 
( vi ) வாணிகச் செலவு ரூ . 300 இன்னும் கொடுபடவில்லை ; 

புதிய பொறி நிறுவக் கொடுத்தது . ரூ . 500 , கூலிக் 
கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது . 
( Company s Secretary Exam . April 1969- Intermediate) 


சரிக்கட்டுதல் 


457 


24. A என்பவர் A அன் கோ எனும் பெயரில் வணிகஞ் 
செய்தார் . கீழ்க் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 1967 
டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான இறுதிக் கணக்குகளைத் 
தயாரிக்கவும் . 
இருப்புப் பட்டியல் 

பற்று வரவு 

ரூ . 
A வின் முதல் கணக்கு 

1,19,400 
வின் எடுப்புக் கணக்கு 

10,550 
வரவுடைய உண்டியல் 

9,500 
பொறி வகை 

28,800 
பற்பல கடனாளிகள் பண மறுக்கப்பட்ட 
உண்டியல் வரைந்த B உட்பட ) 

62,000 
கடன் ரூ . 6 % ( வட்டி 1967 அக்டோபர் 
வரை செலுத்தப்பட்டது . ) 

20,000 

40,970 
உட் திருப்பம் 

2,780 / 
கொள் முதல் 

2,56,590 
விற்பனை 

3,56,530 
கழிவு பெற்றது 

5,640 
வாடகையும் வரியும் 

5,620 
சரக்கிருப்பு 

89,680 / 
ஊதியம் 

11.000 
பயணச் செலவு 

1,880 
ஈட்டுறுதி ( 1968 சூன் 30 வரைக்கான 

ஆண்டு முனைமம் ரூ . 300 வீதம் 
செலுத்தியதை உள்ளடக்கியது . ) 

400 
ரொக்கம் 

530 
வங்கி 

18,970 
பழுதுபார்த்தலும் புதுப்பித்தலும் 

3,370/ 
வட்டியும் தள்ளுபடியும் 

5,870 
வராக் கடன் 

3,620 
பற்பல கடனீந்தோர் 

59,530 
மனைத்துணைப் பொருள் 

8,970 


... 


... 


... 


- 


. 


5,61,100 5,61,100 


1967 டிசம்பர் 

31 - ல் சரக்கிருப்பு ரூ .1,28,960 . B யின் 
உண்டியல் தொகையில் பாதியை நீக்கிடுக . ஐயக்கடன் காப்பு 
5 % அளவில் ஏற்படுத்து . முதல் மீது 5 % வட்டி கணக்கிடு . 
சென்ற ஆண்டில் பொறியை நிறுவக் கொடுத்த கூலி ரூ .1,200 
கூலியில் அடங்கியுள்ளது . 


458 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பொறி வகையில் 10 % தேய்மானம் கணக்கிடுக . ஆண்டிறுதி 
யில் மனைத்துணைப் பொருள் ரூ . 8,073 என மதிப்பிடப்பட்டது . 
வரப் பெறாத கழிவு ரூ . 600 - க்கு வகை செய்க . 

( C.A.I.I.B. Nov. 68 ) 


25. கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இருப்புப் 

இருப்புப் பட்டியலி 
லிருந்து 1954 டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிக 
இலாப - நட்டக் கணக்குகளையும் , அந்நாளிற்கான இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயார் செய்க , 

இருப்புப் பட்டியல் 
பற்று 

வரவு 
பொறி வகை 

1,97,200) 
தயாரிப்புக் கூலி 

3,49,650முதல் கணக்கு 

8,00,000 
ஊதியம் 

1,59,650) 
மனைத்துணைப் பொருள் 94,800 

பற்பல கடனீந்தோர் 5,41,600 
உட்சுமை கூலி 19,800 வங்கிக் கடன் 

1,00,000 
வெளிச்சுமை கூலி 21,500 
கட்டடம் 2,50,000/ கொள்முதல் திருப்பம் 

11,400) 
தயாரிப்புச் செலவு 94,550 
ஈட்டுறுதியும் வரியும் 41,750)விற்பனை 
வாணிக நற்பெயர் 3,00,000 
பொதுச் செலவு 

81,420 / வராக் கடன் காப்பு 
ஆலை எரி பொருளும் 
விசையும் 

12,760 ) 
பற்பல கடனாளிகள் 7,81,400 
மின் செலவு ( ஆலை) 

9,860 
குதிரைச் செலவு 
( சரக்கு விநியோகத் 

திற்கு ) [ 24,730 
1954 சனவரி 1 -ல் 
சரக்கிருப்பு 

3,41,700 
குதிரைகளும் 
வண்டிகளும் 

51,650 
கொள்முதல் 

9,71,650 
விற்பனைத் திருப்பம் 31,700 
தள்ளுபடி 

9,280 
வராக் கடன் 

14,850 
வட்டியும் 
வங்கிக் கட்டணமும் 

4,750 
வங்கி 

75,400 
ரொக்கம் 

1,450 


24,68,503 

20,000 


39,41,500 


39,41,500 


சரிக்கட்டுதல் 


459 


சரிக்கட்ட வேண்டியவை : 

{ i ) 1954 டிசம்பர் 31 - ல் சரக்கிருப்பு ரூ 2,96,300 . 


( ii ) தேய்மானங் கணக்கிடுக : 

பொறி வகை 10 % 
மனைத் துணைப் பொருள் 5 % 

குதிரைகளும் வண்டிகளும் ரூ . 10,000 . 
(iii ) ஐயக் கடன் காப்பை 5 % அளவில் வைத்திரு . 


( iv ) காலாவதியாகா ஈட்டுறுதி ரூ . 3,000 , வரி 1,900 . 


( v ) ஆலை மேலாளர்க்கு மொத்த இலாபத்தில் 1 % கழிவு 

கொடுக்கப்பட வேண்டும் . 


( vi ) ( ஆலை மேலாளர்க்குக் கொடுக்கவேண்டிய கழிவு போக 

மீதியுள்ள ) நிகர இலாபத்தில் 5 % கழிவு பொது மேலா 
ளர்க்குக் கொடுக்கப்பட வேண்டும் . 

( CAIIB.1955 ) 
26. திரு . கோஷியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப் 
புகள் . கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 1968 
டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் 
கணக்குகளையும் , அந்நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயார் செய்க . 


ரூ 


. 


25,000 
4,100 


200 


... 


..... 
... 


300 


... 


தொழில் கட்டடம் 
வங்கி யிருப்பு (வ ) 
வராக் கடன் 
ரொக்கம் 
முதல் 
கடனீந்தோர் 
ஈட்டிய தள்ளுபடி 
கடனாளிகள் 
வைப்புத் தொகை ( ப) 
மனைத்துணைப் பொருள் 
பொதுச் செலவு 


25,400 
8,500 


600 


... 
... 


10,700 
4,800 
1,900 
1,000 


460 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


5,000 


முதலீடு 
முதலீட்டின் மீது வட்டி 
ஈட்டுறுதி 


100 


200 


வருமான வரி 


300 


400 


கொள் முதலுக்கான லாரி வாடகை 
12 % வட்டியில் வாங்கிய கடன் 


7,400 


பல்வகை வரவு 


500 


45,600 


700 


800 


900 


1,000 


... 


கொள்முதல் 
எழுது பொருளும் அச்சுக் கூலியும் 
வரிகள் 
குடியிருப்போரிடம் பெற்ற வாடகை 
உட்திருப்பம் 
வராக் கடன் காப்பு 
விற்பனை 
சரக்கிருப்பு ( 1-1-1968 ) 
ஊதியம் 
தட்டெழுத்துப் பொறி 


400 


... 


.. 


70,000 
5,000 
5,000 
2,000 
8,000 


கூலி 


கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்ட வேண்டும் : 
( i ) தேய்மானங் கண்டுபிடி : 

கட்டடம் 21 % 

மனைத் துணைப் பொருள் - 5 % 
(ii ) குடியிருப்போரிடமிருந்து பெற வேண்டிய 


வாடகை 


ரூ.100 . 


(iii ) முன் கூட்டிச் செலுத்திய ஈட்டுறுதி ரூ . 50 . 
( iv ) கடன் மீது வட்டி தரப்பட வேண்டும் . 

( கடன் 1-10-68 அன்று வாங்கப்பட்டது . ) 
(1) எழுது பொருள் கையிருப்பு ரூ . 200 . 
* வராக் கடன் காப்பை ரூ. 135 ஆல் உயர்த்த வேண்டும் . 


சரிக்கட்டுதல் 


461 


( vii ) 31-12-1968 - ல் சரக்கிருப்பு ரூ . 6,760 . 

( Calicut University- Pre Degree . 

Oct. 1970 ) 


... 


... 


*.. 


... 


27 . 1955 மார்ச் 31 - க்கான இராம்சொரூபத்தின் இருப்புப் 
பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன , அவற்றிலிருந்து அந் 
நாளில் முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப - நட்டக் கணக்கு 
களையும் , அந்நாளிற்கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் 
செய்க . 

ரூ . 
இராம் சொரூபத்தின் முதல் கணக்கு 

80,000 
இராம் சொரூபத்தின் எடுப்புக் கணக்கு 

12,000 
மனைத் துணைப் பொருள் 

4,000 
பொறி வகை 

30,000 
புனைபொருள் உரிமை ( 1-4-1954 - லிருந்து 
10 ஆண்டுகட்கு ) 

20,000 
1-4-1954 - ல் சரக்கிருட்பு 

20,000 
கொள் முதல் 

85,000 
ஊதியமும் கூலியும் 

22,400 
பற்பல கடனாளிகள் 

20,400 
விற்பனை 

1,32,000 
1954 - ல் காந்தியிடம் ஆண்டு வட்டி 6 % க்கு 
வாங்கிய கடன் 

10,000 
அஞ்சலும் தந்தியும் 

1,500 
வாடகையும் வரியும் 

3,600 
வராக் கடன் நீக்கப் பட்டது 

400 
பற்பல கடனீந்தோர் 

12,000 
தள்ளுபடி 

600 
வாணிகச் செலவு 

200 
காந்தியின் கடனுக்கு வட்டி 

150 
ஈட்டுறுதி 

800 
பயணச் செலவு 

500 
பல்வகைச் செலவு 

300 
ரொக்கம் 

3,050 
வங்கி 

10,300 
2,34,600 2,34,600 


... 


... 


... 


... 


... 


... 


சரிக்கட்ட வேண்டியவை : 

( i ) 1955 மார்ச் 31 - ல் சரக்கிருப்பு ரூ . 2.7,200 . 
( ii ) 1965 சனவரி 1 - ல் ஒரு புதிய பொறியொன்று ரூ.3,000 - க்கு 

நிறுவப்பட்டது . இது பற்றிய பதிவொன்றும் செய்யப் 
படவில்லை . இதை நிறுவக் கொடுத்த கூலி ரூ 1,000 
கூலிக் கணக்கில் சேர்க்கப்பட்டது . 


462 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


(iii ) கடனாளிகளில் ரூ . 400 வராக் கடன் நீக்கப் பட வேண்டி 

யுள்ளது . 
( iv ) கடனாளிகளில் 5 % தள்ளுபடிக் காப்பு வைத்திருக்க 

வேண்டும் . 
( v ) ரூ . 1,000 மதிப்புள்ள சரக்கு விளம்பரப் பொருளாக 

இனாமாக வழங்கப் பட்டது . 
(iv ) பொறி வகையில் 20 % ம் , மனைத் துணைப் பொருளில் 
10 % ம் தேய்மானம் கண்டுபிடிக்க வேண்டும். 

(Inter , Com . B.U. March 1955. ) 


28. 1948 டிசம்பர் 31 - ம் நாளுக்குரிய இருப்புப் பட்டியல். 

பற்று வரவு 


4,205 


710 

950 
1,460 
10,362 


291 
11,906 


இராசாராம் முதல் 
இராசாராம் எடுப்பு 
பொறிவகை 
1948 சனவரி 1 - ல் சரக்கிருப்பு 
கொள்முதல் 
கொள்முதல் திருப்பம் 
விற்பனை 
விற்பனைத் திருப்பம் 
பொதுச் செலவு 
வாடகை 
வரிகள் 
பயிற்சிப் பெறுநரின் முனைமம் 
வங்கி மேல்வரைப்பற்று 
வராக் கடன் 
பற்பல கடனாளிகள் 
பற்பல கடனீந்தோர் 
ரொக்கம் 
வராக் கடன் 


2101 
4401 
120 
200 


80 
240 


1721 
3,200) 


... 


1,000 


48 ) 


1051 
17,872 


17,8721 


1948 டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வாணிக , இலாப , 
நட்டக் கணக்குகளையும் , அந்நாளுக்கான இருப்பு - நிலைக் குறிப் 
பையும் தயார் செய்க . கீழ்க் கண்டவற்றிற்குச் சரிக்கட்டுப் பதிவு 
களையும் தருக ! 

( i) பொறி வகை மீது 10 % தேய்மானம் ஒதுக்குக . 
(ii) கடனாளிகளில் 5 % அளவுக்கு வராக் கடன் காப்பினை 

உயர்த்துக , கடனாளிகளில் 21 % தள்ளுபடிக் காப்பு 
ஏற்படுத்துக, 


சரிக்கட்டுதல் 


463 


(iii) சரக்கிலிருந்து தனக்காக ரூ 40 மதிப்புள்ள பொருள்களை 

இராசாராம் எடுத்துக்கொண்டார் . இதற்கான பதிவு 
ஏதும் காணப்பட வில்லை . 


( iv ) பொறிகள் 

100 வாங்கியது 
கொள்முதலில் சேர்க்கப்பட்டிருந்தது . 


தவறுதலாகக் 


f ( v ) கூடியுள்ள வாடகை ரூ . 40 . 


( vi ) வரிகள் ரூ . 80 முன் கூட்டிச் செலுத்தப் பட்டிருந்தது . 
( vii ) 31-12-1948 அன்று சரக்கு ரூ . 1,730 என மதிப்பிடப் 
பட்டது . 

இதில் எழுது பொருள் இருப்பு ரூ . 
அடங்கியுள்ளது . 
( viii ) ஐந்தாண்டுகட்கென பயிற்சி பெறுநரிடமிருந்து முனைமம் 

1-1-194 ! அன்று பெறப்பட்டது . 1947 - ல் ரூ . 20 நீக்கப் 
பட்டது , 

அதே தொகை 1948 - ற்கும் நீக்கப்பட 
வேண்டும் . 


( ix ) பொதுச் செலவில் அடங்கியுள்ளது : 

( 1 ) எழுதுபொருள் வாங்கியது ரூ . 50 . 
( 2 ) 31-12-1948 - ல் வாங்கிய 

பொறி 

வகையைக் 
கொண்டுவரக் கொடுத்த சத்தம் ரூ 20 ஐ உள்ள 
டக்கிய சுமைகூலி ரூ . 80 . 


( 3 ) பொறிவகையை நிறுவுவதற்குக் கொடுத்த கூலி 

ரூ . 30 உட்படக் கொடுத்த கூலி ரூ . 180. 1948 

டிசம்பர் 31 - ல் கொடுக்க வேண்டிய கூலி ரூ . 10 . 
( x ) இலாப மின்றி விற்ற ரூ . 100 விற்பனையில் அடங்கி 

யுள்ளது . 1948 டிசம்பர் 31 - ல் ஆன விற்பனை ரூ . 200 
ஏடுகளில் பதிவாகி யிருக்கவில்லை . 

( M.U.B. Con . March , 1953 ) 


14. வரவு செலவுக் கணக்கு 

( Income and Expenditure Account ) 


பள்ளிகள் , மருத்துவ மனைகள் , கலை வளர்க்கும் மன்றங்கள் 
போன்ற நிறுவனங்கள் வாணிக நோக்குடன் செயல்படுவன அல்ல . 
அதாவது , இலாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் எள்ளளவும் 
இருப்பதில்லை. ஆகவே , வாணிகக் கணக்கு , இலாப - நட்டக் கணக்குப் 
போன்றவற்றை அவை தயாரிப்பதில்லை . எனினும் , நடைமுறைச் 
செலவுகளை மேற்கொள்ளத் தேவையான வருவாய் உள்ளதா 
என்பதை அறிய விரும்பும் . 

தொழில் - வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கும் எல்லா 
வகைக் கணக்கேடுகளையும் அவை வைத்திருப்பதில்லை . சாதாரண 
மாக ரொக்க ஏடு மட்டுமே எழுதி வருவர் . ஆண்டு முடிவில் 
ரொக்க ஏட்டில் காணப்பெறும் பதிவுகளைக் கொண்டு அவ் வாண் 
டின் வரவு செலவுகளை அறிவர் . இவற்றைக் கணக்கு வடிவத்தில் 
தயாரிக்கும் போழ்து , 
போழ்து , அது பெறுதல்- செலுத்தல் 

கணக்கு 
( Receipts and Payments Account ) என்றழைக்கப்படுகிறது . 

நடைமுறை வரவினம் அல்லது செலவினம் , மூலதன வரவினம் 4 
அல்லது செலவினம் என்ற பாகுபாடு இல்லை . வரும் வரவனைத்தும் 
இதில் அடங்கும் . செலுத்தும் ரொக்க மனைத்தும் இதில் பதிவுறும் . 
ஓராண்டில் ஏற்பட்ட ரொக்க நடவடிக்கைகளின் சுருக்கமாக இது 
அமைகிறது . வரவுகள் பற்றுப் பகுதியிலும் செலுத்துவதெல்லாம் 
வரவுப் பகுதியிலும் எழுதப்படுதின்றன. 
பெறுதல்- செலுத்தல் கணக்கின் சிறப்புத் தன்மைகள் : 

1. கையில் உள்ள தொடக்க ரொக்கத்துடனும் , வங்கியிலுள்ள 
தொடக்க இருப்புடனும் இக் கணக்குத் தொடங்குகிறது. 


வரவு செலவுக் கணக்கு, 


465 


2. வரவுகளனைத்தையும் செலவுகளனைத்தையும் உள்ளடக்கி 
யிருப்பதால் அவை வருமாண்டுக் குரியனவாகவும் , சென்ற 
ஆண்டுக் குரியனவாகவும் இருக்கலாம் . இவ்வாண்டுக்குரிய 
ரொக்க நடவடிக்கைகள் மட்டுமன்றி இவ்வாறு பிற ஆண்டுகட் 
குரிய வரவினமும் செல்வின்மும் இதில் காணப்பெறும் . 

வரவு- செலவுத் தன்மையிலும் வேறுபாடு காட்டப்படுவதில்லை 
முன்னர்க் கூறியவாறு , நடைமுறை வருவாயாயினும் மூலதன 
வருவாயாயினும் - வரவு என்றால் - இக் கணக்கில் பற்றுப் பகுதியில் 
காணப் பெறும் ( பற்றுப் பகுதியே வரவுப் பகுதியாகும் ) . 
அவ்வாறே நடைமுறைச் செலவாயினும் மூலதனச் செலவாயினும் 
இதன் வரவுப் பகுதியில் எழுதப் பெறும் ( வரவுப் பகுதி செலுத்துப் 
பகுதியாகும் ) . அதாவது தட்டெழுத்துப் 

தட்டெழுத்துப் பொறி வாங்கிய 
தாயினும் , ஊதியம் தந்ததாயினும் இக் கணக்கின் செலுத்துப் 
பகுதியில் எழுதப்பெறும் . 

பெற்ற ரொக்கம் அல்லது காசோலை , செலுத்திய ரொக்கம் 
அல்லது காசோலை மட்டிலுமே இதில் பதிவாகின்றன . அதாவது 
ரொக்க ஏடு போன்றே இது அமைகிறது . இதனால் இவ் வாண்டில் 

ன்னும் கொடுபட வேண்டிய செலவினமோ பெற வேண்டிய 
வரவினமோ கணக்கில் எடுத்துக் கொள்ளப் படுவதில்லை . 

முன் 
கூட்டிச் செய்த செலவுக்கும் முன் கூட்டிப் பெற்ற வருமானத் 
துக்கும் இதில் வகை செய்வதில்லை . 

இக் கணக்கின் இருப்பு , ஏற்பட்ட இலாபம் அல்லது இழப்பை 
உணர்த்துவதில்லை . ரொக்க இருப்பையும் வங்கியிருப்பையுமே 
இது காட்டுகிறது . 
எடுத்துக்காட்டு 54 : 

ஒரு மன்றத்தில் 1970-71 - ற்குரிய கணக்குகள் கீழ்க் கொடுக்கப் 
பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 30-6-1971 - ல் முடிவுறும் ஆண்டுக் 
கான பெறுதல் -- செலுத்தல் கணக்கைத் தயாரிக்க . 
பெற்றவை 

ரூ . 
தொடக்க இருப்பு : 
ரொக்கம் 

325 


1 


...... 1,000 


1,325 


வங்கி 
உறுப்பினர் தொகை 

1969-70 
1970-71 
1971-72 


100 


1,200 

150 


1,450 


466 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


200 


4,500 


நுழைவுக் கட்டணம் 
நன்கொடை 

பழைய செய்தித் தாள்களை விற்றது 
செலுத்தியவை : 


100 


வாடகை 


650 


- செய்தித் தாள்கள் , வார இதழ்கள் , முதலியன 

வாங்கியது 
எழுதுபொருளும் அச்சுக் கூலியும் 
ஊதியம் 
அரசினர் கடன் பத்திரங்கள் வாங்கியது . 
சில்லரைச் செலவுகள் 
இறுதி யிருப்பு : 
ரொக்கம் 

200 


1,200 

200 
1,100 
2,000 

150 


வங்கி 


2,075 


2,275 


விடை : 


30-6-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

பெறுதல்- செலுத்தல் கணக்கு . 


வ 


ரூ . 
650 


|| 


தொடக்க 

இருப்பு : 
ரொக்கம் 
வங்கி 


325 | 
1,000 


1,200 / 


உறுப்பினர் 

தொகை : 
1969-70 1001 
1970-711,200 
1971-72 150 


வாடகை 
செய்தித்தாள் , 
வார இதழ் 
முதலியவை 
வாங்கியது 
எழுது 
பொருளும் , 
அச்சுக் கூலியும் 
ஊதியம் 
அரசினர் கடன் 
பத்திரங்கள் 
சில்லரைச் 
செலவுகள் 


200 
1,100 


1,450 / 


2,000 


150 


2001 
4,500 


நுழைவுக் 

கட்டணம் 
நன்கொடை 
பழைய 
| செய்தித்தாள் 
விற்பனை 


இறுதியிருப்பு : 
ரொக்கம் 200 
வங்கி 2,075 


100 / 


2,275 


7,575 


7,575 


வரவு செலவுக் கணக்கு 


457 


மேலே தயாரிக்கப்பட்ட பெறுதல்- செலுத்தல் கணக்கில் காட் 
டப்பட்ட இறுதியிருப்பு - ரொக்க , வங்கி யிருப்பேயாகும் . அதை 
ஆதாயமாகக் கொள்ளக் கூடாது . அரசினர் கடன் பத்திரங்கள் 
வாங்கியது ஒரு மூலதனச் செலவாகும் , ஆனால் , அதுவும் இக் 
கணக்கில் இடம் பெற்றுள்ளது . சென்ற ஆண்டுக் குரிய உறுப் 
பினர் தொகை இவ் வாண்டில் பெற்றதும் அடுத்த ஆண்டுக் குரிய 
உறுப்பினர் தொகை இவ் வாண்டே பெற்றதும் . இதில் இடம் 
பெற்றிருக்கின்றன. இன்னும் செலுத்த வேண்டியது பெற வேண் 
டியது பற்றியும் விவரம் இல்லை . இதிலிருந்து இவ் வாண்டில் 
ஏற்பட்ட ஆதாயத்தை இக் கணக்கு உணர்த்த முடியாது என்பது 
தெரிகின்றதன்றோ ? நடைமுறைச் செலவுகளை 

நடைமுறை 
வருவாயுடன் ஒப்பிட்டால் தான் இல பம் அல்லது இழப்புத் தெரிய 
வரும் . இதனை அறிய வேண்டின் வரவு - செலவு கணக்கையும் 
(Income and Expenditure Account ) இருப்பு நிலைக் குறிப்பையும் 
( Balance Sheet ) தயாரிக்க வேண்டும் . 


வரவு செலவுக் கணக்கு . ( income and Expenditure Account ) 


இது ஒரு இலாப - நட்டக் கணக்குப் போன்றே இருக்கும் . ஓர் 
ஆண்டுக் குரிய செலவினங்களையும் வரவினங்களையும் மட்டும் 
உள்ளடக்கி , அவ் வாண்டின் இறுதி விளைவை உணர்த்துவதாகும் . 
தொடக்க இருப்போ , இறுதியிருப்போ இதில் இடம் பெறுவதில்லை . 
நீடைமுறைச் செலவினங்கள் , நடைமுறை வரவினங்கள் மட்டி 
லுமே இதில் காணப் பெறும் . 


பெறுதல்- செலுத்தல் கணக்குக்கும் வரவு செலவுக் கணக்குக்கும் 

உள்ள வேறுபாடுகள் 


பெறுதல் 


- 


செலுத்தல் கணக்கு 


வரவு செலவுக் கணக்கு 


குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ந்த வாணிக நோக்கற்ற 

மன்றங் 
ரொக்க நடவடிக்கைகளின் 

களின் இலாப - நட்டக் கணக் 
சுருக்கமாக இது அமைகிறது . காய் இது திகழ்கிறது . 

ரொக்கக் கணக்கே இதில் இடம் 
ரொக்க இருப்புடன் இது பெறுவதில்லை . எந்த இருப்பு 
தொடங்குகிறது . 

டனும் 

தொடங்கு 
வதில்லை . 


468 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


னும் 


நடப் 


குறிப்பிட்ட காலத்தில் ரொக்கம் ) குறிப்பிட்ட காலத்துக் குரிய வர 
பெற்றதும் செலுத்தியதும் வினமும் செலவினமும் 
இதில் இடம் பெறும் . ( அது மட்டுமே இடம் பெறும் . 
சென்ற ஆண்டுக் குரியதாயி 
னும் வருமாண்டுக் குரியதாயி 

வேறுபாடில்லை 
பாண்டில் நிகழ்ந்த அனைத்து 
ரொக்க 

நடவடிக்கைகளும் 
இதில் இடம் பெறுகின்றன . 
செலுத்த வேண்டிய 

செலவு , இவை கணக்கிலெடுத்துக் கொள் 
பெற வேண்டிய வருமானம் , ளப்படுகின்றன . அப்பொழுது 
முன் கூட்டிச் செலுத்தியது , தான் உண்மையான இலாப 
பெற்றது போன் றவை கணக் நட்டத்தை உணர முடியும் . 

எடுத்துக் கொள்ளப் 
படுவதில்லை . 


நடை முறைச் செலவு , வரவு , மூல நடைமுறைச் செலவுகளும் வர 
தனச் செலவு வரவு போன்ற வினங்களும் மட்டிலுமே இதில் 
வேறுபாடில்லை . ரொக்கம் 

இடம் பெறும் . 

மூலதனச் 
பெற்றது , செலுத்தியது எத் செலவுகளும் வரவினங்களும் 
தன்மைத் தாயினும் இதில் இருப்புநிலைக் குறிப்பிற் கெடுத் 
இடம் பெறும் . 

துச் செல்லப்படுகின் றன . 


வரவுகளனைத்தும் பற்றுப் பகுதி செலவுகள் பற்றுப் பகுதியிலும் 
யிலும் , செலுத்தியவை வரவுப் வரவுகள் வரவுப் பகுதியிலும் 
பகுதியிலும் காட்டப்படு 

காட்டப்படுகின்றன . 


கின் றன . 


இரு பகுதிகட்கும் உள்ள வேறு வரவுப் பகுதி அதிகரிப்பின் செல 
பாட்டுத் தொகை இறுதியி வினும் வரவின் மிகுதியைக் 
லுள்ள ரொக்க , வங்கியிருப் காட்டும் ; பற்றுப் பகுதி அதிக 
-பைக் காட்டும் . 

மிருப்பின் வரவனும் செலவின் 
மிகுதியைக் காட்டும் . இது 
முதல் நிதி ( Capital Fund ) 
கணக்கிற்கு எடுத்துச் செல்லப் 
படுகிறது . 


இருப்புநிலைக் குறிப்பு இத்துடன் இத்துடன் இருப்பு நிலைக் குறிப்பு 
தயாரிக்க வேண்டும் என்ற தயாரித்தே ஆக வேண்டும் . 
தேவையில்லை . 


பெறுதல்- செலுத்தல் கணக்கினின்றும் வரவு செலவுக் கணக்கைத் 

தயாரிக்கும் முறை 

வரவு செலவுக் கணக்குத் தயாரிக்க வேண்டிய விவரங்கள் 
பெரும்பாலும் பெறுதல்- செலுத்தல் கணக்கில் கிடைக்கும் , 


வரவு செலவுக் கணக்கு 


469 


பெறுதல் - செலுத்தல் கணக்கில் காணப்படும் பதிவுகளில் 
நடைமுறை வரவு செலவினங்களை மட்டும் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . மூல தன வரவையோ , மூல தனச் செலவையோ இருப்பு 
நிலைக் குறிப்பிற்கே எடுத்துச் செல்ல வேண்டும் . சென்ற ஆண்டுக் 
குரிய வரவினங்களையும் செலவினங்களையும் நீக்க வேண்டும் . வரு 
மாண்டுகட்காக நடப் பாண்டிலேயே ஏற்ற செலவினங்களையும் 
வரவினங்களையும் நீக்க வேண்டும் . 

நீக்க வேண்டும் . இன்னும் பெற வேண்டிய 
வருமானத்தையும் செலுத்த வேண்டிய செலவினையும் ஆய்ந்து 
கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . தொடக்க இருப்பு 
களையும் இறுதி இருப்புகளையும் விட்டுவிட வேண்டும் . சொத் 
துகள் மீது தேய்மானம் , வராக் கடன் போன்றவற்றிற்கும் வகை 
செய்ய வேண்டும் . இவ்வாறு வரவு செலவுக் கணக்கைத் தயாரிக்க 
லாம் . 
எடுத்துக் காட்டு 55 ; 

1970 - ல் பெற்ற உறுப்பினர் தொகை ரூ . 1,200 - ல் ரூ . 200 
1969 - க்கும் ரூ . 100 , 1971 - க்கும் உரியது . 31-12-1970- ல் இன்னும் 
வரவேண்டிய உறுப்பினர் தொகை ரூ . 150 எனக் கொண்டால் 
தேவையான சரிக்கட்டுப் பதிவுகள் : 

1969 - ஆம் ஆண்டில் பெற வேண்டிய உறுப்பினர் தொகைக் 
காக பெற வேண்டிய உறுப்பினர் தொகை கணக்கில் பற்றும் 
உறுப்பினர் தொகைக் கணக்கில் வரவும் வைத்துச் சரிக்கட்டியிருப் 
பர் . இவ்வாண்டில் அத் தொகையைப் பெற்றதும் சென்ற ஆண்டு 
செய்த சரிக்கட்டுப் பதிவை மாற்ற வேண்டும் அல்லவா ? கீழ்க் 
கண்டவாறு அதை மாற்ற வேண்டும் . 


உறுப்பினர் தொகை க / கு 

200 
பெற வேண்டிய உறுப்பினர் தொகை க / கு 

200 
( சென்ற ஆண்டுக்குரிய உறுப்பினர் தொகை 

இவ்வாண்டில் பெற்றது . ) 
அடுத்த ஆண்டுக்காக ( 1971 ) இப்பொழுதே பெற்ற உறுப் 
பினர் தொகையையும் சரிக் கட்ட வேண்டும் . உறுப்பினர் 
தொகையில் வருமாண்டுக் குரியதைக் கழிக்க வேண்டும் . இதற்குத் 
தேவையான சரிக்கட்டுப் பதிவு : 


... ப 100 


உறுப்பினர் தொகை க / கு 
முன் கூட்டிப் பெற்ற உறுப்பினர் 

தொகை க / கு 
( 1971 - ஆம் ஆண்டுக்காக முன் கூட்டிப் 

பெற்ற உறுப்பினர் தொகை ) 


100 


470 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பின்னர் , நடப்பாண்டுக் குரிய ( 1970 ) இன்னும் செலுத்தப் 
பெறாமலிருக்கும் உறுப்பினர் தொகை ரூ . 150. இது இன்னும் 
பெற வேண்டிய வருமானம் . எனவே , இதை உறுப்பினர் தொகை 
யுடன் கூட்டிக் கொள்ள வேண்டுமல்லவா ? இதற்கு வேண்டிய சரிக் 
கட்டுப் பதிவு : 


ரூ . 


150 


பெற வேண்டிய உறுப்பினர் தொகை ககுப 
உறுப்பினர் தொகை ககு 

க 


150 


இனி பேரேட்டுக் கணக்குகளைக் காண்போம் . 

பெற வேண்டிய உறுப்பினர் தொகை க / கு 


நாள் 


விவரம் 


தொகை 


தொகை நாள் 


விவரம் 


ரூ. 


1970 


1970 
சன 

1 /இருப்பு கீ / கொ 


டிசம் 


200 


31 உறுப்பினர் 

தொகை 
( மாற்றம் ) 


200 


டிசம் 


31 உறுப்பினர் 

தொகை 


150 


இருப்பு கீ / இ 


150 


350 


350 


1971 
சன இருப்பு கீ / கொ 

1 


150 


உறுப்பினர் தொகைக் கணக்கு 


வ 


ரூ . 


1970 பெற வேண்டிய 
டிச 31 உறுப்பினர் 

தொகை- மாற்றம் 


1970 
டிச 31 ரொக்கம் 

( பல்வகை ) 


200 


1,200 / 


முன் கூட்டிப் 
பெற்ற உரப்பினர் 
தொகை 


பெற வேண்டிய 
உறுப்பினர் 
தொகை 


100 


150 


வரவு - செலவுக் க / கு 
--மாற்றம் 


1,050 


| 1,350 


1,350 


வரவு செலவுக் கணக்கு 


471 


முன் கூட்டிப் பெற்ற உறுப்பினர் தொகைக் கணக்கு 


1970 


1970 


டிச 31 இருப்பு கீ / இ 


100 


டிச 31 உறுப்பினர் 

தொகை 


100 


ருப்பு கீ / கொ 


100 


-- 


31-12-1970 - இல் முடியும் ஆண்டுக்கான 

வரவு - செலவுக் கணக்கு 


ரூ 


ரூ. 


உறுப்பினர் 


தொகை 


1,200 


கூட்டு : பெற 
வேண்டியது 

150 

1,350) 
கழி : 
1969 - க்காக 
பெற்றது 200 

1,150 


1971 - க்காக 
முன்கூட்டிப் 
பெற்றது ... 

100 


| 1,050 


31-12-1970 - ற்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


முன் கூட்டிப் 


பெற்ற உறுப்பினர் 
தொகை 


பெற வேண்டிய 
உறுப்பினர் 
தொகை 


100 


150 


இவ்வாறே செலவினங்கட்கும் சரிக்கட்ட வேண்டும் , 


472 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கீழ்க் கண்ட குறிப்புகளையும் நினைவிற் கொள்க . 


1. மீண்டும் மீண்டும் பெறுந் தன்மையற்ற வரவினத்தை 
( Non -recurring receipts) வரவு செலவுக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லத் தேவையில்லை . எடுத்துக்காட்டாக ஆயுள் உறுப்பினர் 
தொகை ஒரு முறை கட்டிவிடின் பின் கட்டத் தேவையில்லை. 
எனவே , இதனை நேரடியாக முதல் நிதிக் கணக்கில் ( Capital Fund ) 
காட்டி விடலாம் . 


2. நுழைவுக் கட்டணத்தைச் சாதாரணமாக வரவு செலவுக் 
கணக்கிலேயே வரவு வைத்திடலாம் . இதனையும் முதல் நிதிக் 
கணக்கில் சேர்த்திடலாம் என்ற கருத்தும் உண்டு . 


3. குறிப்பிட்ட நோக்கத்துக்குப் பெறும் நன்கொடை நிதி 
போன்றவற்றை ( எடுத்துக் காட்டு : பரிசுநிதி , கட்டட் நிதி , விளை 
யாட்டுப் போட்டி நிதி ) நேரடியாக இருப்பு நிலைக் குறிப்பில் 
பொறுப்புகள் பக்கத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 
அவற்றின் பொருட்டுச் செலவான தொகைகளை அவற்றிலிருந்து 
கழித்துக் காட்ட வேண்டும் . அவ்வகைச் செலவுகளை வரவுசெல 
வுக்கணக்கில் எழுதக்கூடாது . 


தொழில் நிறுவனங்களில் உள்ள முதல் கணக்கு போன்றது 
வணிக நோக்கற்ற நிறுவனங்களில் உள்ள முதல் நிதிக் கணக்கு . 
ஆயுள் உறுப்பினர் தொகை , நன்கொடைகள் , மரபுரிமைச் சொத் 
துகள் ( Legacies ) போன்றவை சேர்க்கப்பட்ட நிதி , முதல் நிதி 
எனப்படுகிறது . 

இத்துடன் ஒவ்வோராண்டும் நடக்கும் செல 
வினும் வரவு மிகுதித் தொகை கூட்டப்படுகிறது ; வரவினும் செலவு 
மிகுதி கழிக்கப்படுகிறது . 


சென்ற ஆண்டுக் கொடுக்கப்பட்ட சொத்துகளுடன் இவ் 
வாண்டில் வாங்கியவை கூட்டப்பட வேண்டும் . விற்றவை சரிக் 
கட்டப்பட வேண்டும் . இவ் விவரங்கள் வரவு செலுத்துக் 
கணக்கில் கிடைக்கும் . 


புதுப் பொறுப்புகளை இருப்பு நிலைக் குறிப்பில் எழுத 
வேண்டும் . கடன் தீர்க்கப்பட்ட விவரம் வரவு செலுத்துக் 
கணக்கில் செலுத்துப் பகுதி பிலிருக்கும் .. இதனையும் கூர்ந்து சரிக் 
கட்ட வேண்டும் . 


வரவு செலவுக் கணக்கு 

473 
பெறுதல்- செலுத்தல் கணக்குக் காட்டும் இறுதி யிருப்பு 
ரொக்க , வங்கி யிருப்புகளாகும் . எனவே , இவை இருப்பு நிலைக் 
குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப்பட வேண்டும் . 


எடுத்துக் காட்டு 55 A : 
நாமக்கல் இலக்கிய மன்றத்தின் 31-12-71 - ல் 

முடியும் 
ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கு கீழ்க் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . அதிலிருந்தும் , பின்னர்க் கொடுக்கப் பட்டிருக்கும் 
விவரங்களிலிருந்தும் , அவ்வாண்டுக் குரிய வரவு - செலவுக் கணக் 
கினைத் தயாரிக்கவும் . 


பெறுதல் 


செலுத்துதல் 


ரு 


1971 
சன 1 இருப்பு : 

ரொக்கம் 


1971 
திச 31 வாடகை 


550 


வங்கி 


260 
3,200 


3,460 


எழுது பொருளும் 
அச்சுக்கூலியும் 


120 


நடிச 31 | உ. தொகை 


8701 


மனைத்துணைப் 
பொருள் 


200 


நுழைவுக் கட்டணம் 


130 


அஞ்சல் 


30 


மிதி வண்டி விற்றது 


200 


ஊதியம் 


600 


முதலீட்டின் மீது 


வட்டி 


200 . 


செய்தித் தாள்கள் 
முதலியன வாங்கியது . 


650 


சொற்பொழிவுக் 
கூட்ட வரவு 


930 


அரசினர் கடன் 
பத்திரங்கள் 
நூல்கள் வாங்கியது 


2,000 


(நன்கொடை 


2,500 


500 


பழைய செய்தித் 
தாள்கள் 
முதலியன விற்றது 


சொற்பொழிவுக் 
கூட்டச் செலவு 


5011 


780 


இருப்பு : 
ரொக்கம் 
வங்கி 


150 
2,760 


2,910 


8,340 


8,340 


நன்கொடையில் பாதித் தொகையை நடைமுறை வரவாகக் 
கொள்க . உறுப்பினர் தொகையில் ரூ . 70 , 1971 - ஆம் ஆண்டுக்கும் , 
ரூ . 50 , 1972 - ஆம் ஆண்டுக்கும் உரியன . வாடகை தர வேண்டியது 
ரூ . 50. முதலீட்டின் மீது பெற வேண்டிய வட்டி ரூ . 109 . 


474 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை 
1971 , டிசம்பர் 31- ல் முடியும் ஆண்டுக்கான நாமக்கல் 

இலக்கிய மன்றத்தின் வரவு - செலவு க / கு 


ANT 


வாடகை 


550 


உறுப்பினர் தொகை 

870 
கழி 1970 ஆம் 


கூட்டு தர 


வேண்டியது 


50 


620 


ஆண்டு 


உ . தொகை 


எழுது பொருளும் 


70 
800 


அச்சுக் கூலியும் 


120 

,. முன் கூட்டிப் 
30 

பெற்ற 


அஞ்சல் 


ஊதியம் 


600 


உ . தொகை 


50 


750 


செய்தித்தாள் முதலி 


130 


யவை 


நுழைவுக் கட்டணம் 
650 

முதலீட்டு வட்டி 200 
கூட்டு பெற 

வேண்டியது 
780 

100 


சொற்பொழிவுக் கூட் 


டச் செலவு 


300 


செலவினும் மிகுதியான 


சொற் பொழிவுக் 


வரவு - முதல் நிதிக்கு 


கூட்ட வரவு 


930 


எடுத்துச் செல்லப் 


நன்கொடை 


1,250 


படுகிறது . 


630 பழைய செய்தித்தாள் 


கள் முதலியன 


விற்றது 


50 


3,410 


3,410 


சில கணக்குகளில் முதல் நிதி கொடுக்கப் படாமலிருக்கலாம் . 
இவற்றைக் கண்டு பிடிக்கச் சென்ற ஆண்டின் இருப்பு நிலைக் குறிப் 
பைத் தயாரிக்க வேண்டும் . பெறுதல் - செலுத்தல் கணக்குகளில் 
உள்ள சில விவரங்களிலிருந்தும் கொடுக்கப்பட்ட சில குறிப்பு 
களிலிருந்தும் இதைத் தயாரிக்கலாம் . சொத்துகளினின்றும் 
கொடுக்கப்பட்ட பொறுப்புகளைக் கழித்தால் முதல் நிதித் தொகை 
கிடைக்கிறது , 


வரவு செலவுக் கணக்கு 


475 


எடுத்துக்காட்டு 56 : 

தென்னக விளையாட்டுக் கழகத்தின் 30-6-1971 - ல் முடியும் 
ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கு கீழ்க் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


தொகை ) 


வரவு 


செலுத்தல் 


தொகை 


ரூ . 
இருப்பு : 

அரங்க ஏவலர் கூலி 1,000 
ரொக்கம் 265 

( Ground men s fees ) 
வங்கியில் நில வாடகை 

500 
ரொக்கம் 4,700 

விளையாட்டரங்கக் 
4,965 

கண்காணிப்புச் 
நன்கொடை 

2,900 செலவு 

2,000 
உறுப்பினர் தொகை : 

விளையாட்டுக் கருவிகள் 
1969-70 350 

வாங்கியது 

2,500 
1970-71 10,000 

பயிற்றுவிப்பாளர் 
1971-72 200 

10,550 ( Coaches ) கட்டணம் 3,600 
நுழைவுக் கட்டணம் 200 

முதலீடு செய்தது 2,500 
ஆயுள் உறுப்பினர் 

ஊதியம் 

1,650 
தொகை 

1,205 ) 

விளையாட்டுப் போட் 
விளையாட்டுப் போட்டி 

டிச் செலவுகள் 

2,975 ) 
4,850 

புல் வெட்டும் பொறி 5,000 
பல்வகை வரவு 

375 

( Mowing Machine ) 
புல் விற்றது 

200 எழுது பொருளும் 

300 

அச்சுக் கூலியும் 
வாடகை பெற்றது 2,400 

இருப்பு கீஇ 
ரொக்கம் 

250 


வங்கி 


5,370 


5,620 


27,645 


27,645 


1-7-70 - ல் இருந்த சில பேரேட்டுக் கணக்குகள் : கழக நிலமும் 
கட்டடமும் ரூ . 50,000 ! விளையாட்டுக் கருவிகள் ரூ . 1,500 ; மனைத் 
துணைப் பொருள்கள் ரூ . 2,000 ; இவ்வாண்டில் பெற்ற உறுப்பினர் 
தொகையில் 1971-71-ஆம் ஆண்டுக்காகப் பெற்றது ரூ . 100 
அடங்கியுள்ளது . 


* 476 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரூ . 


30-6-1971 - ல் விளையாட்டுக் கருவிகள் ரூ . 2,900 என மதிப் 
பிடப்பட்டன . புல்வெட்டும் பொறி 1-4-1971 -ல் வாங்கப்பட்டது . 
அதன் மீது 20 % ம் , மனைத் துணைப் பொருள் மீது 5 % ம் தேய்மானம் 
கணக்கிடுக . நுழைவுக் கட்டணத்தை மூலதன வரவாக்குக . 

30-6-70 30-0.71 

ரூ . 
வாடகை பெற வேண்டியது 

100 

200 
முதலீட்டின் மீது பெறவேண்டிய வட்டி 

125 
அச்சுக் கூலி தர வேண்டியது 

50 
ஊதியம் 1774 

200 

150 
உறுப்பினர் தொகை பெறவேண்டியது 

350 

300 
30-6-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக் 
கையும் , அந்நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப்பைத் தயார் செய்க . 

30-6-1970 - ல் உள்ள முதல் நிதியைக் கண்டுபிடிக்க , அந்நாளிற் 
கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க வேண்டும் . 
அது கீழ்க் காட்டிய வகையில் இருக்கும் . 
தென்னக விளையாட்டுக் கழகத்தின் 

30-6-1970 - க்கான இருப்பு நிலைக் குறிப்பு . 
பொறுப்புகள் தொகை சொத்துகள் 

தாகை 


. 


கொடுபட வேண்டிய 
அச்சுக்கூலி 50 


ரோக்கம் 
வங்கி 


265 
4,700 


ஊதியம் 


200 


2,000 


முதல் நிதி 


( சமப்படுத்தும் 
தொகை ) 


மனைத்துணைப் 
250 

பொருள்கள் 
58,665 

விளையாட்டுக் 

கருவிகள் 
நிலமும் கட்டடமும் 
பெறவேண்டிய உறுப் 

பினர் தொகை 
பெறவேண்டிய 
வாடகை 


1,500 
50,000 


350 


100 


58,915 


58,915 


( 30-6-1970 - ல் கொடுபட வேண்டிய செலவினங்கள் அவ் 
விருப்பு நிலைக் குறிப்பில் பொறுப்புகள் பகுதியிலும் வரவேண் 
டியவை 

சொத்துகள் பகுதியிலும் காட்டப் பெறுமன்றோ ? 
30-6-70 - ல் உள்ள சொத்துக் கணக்குகள் மட்டிலுமே அந்நாளிற் 


வரவு செலவுக் கணக்கு 


477 


கான இருப்பு நிலைக் குறிப்பில் இடம்பெற வேண்டும் . இவ் 
வாண்டுக் குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கில் பற்றுப் பகுதியி 
லுள்ள தொடக்க ரொக்க , வங்கி யிருப்பும் 30-6-1970 - க் கானவை 
தானே ? எனவே , இவ் விருப்பு நிலைக் குறிப்பில் இடம் பெறு 
கின் றன . ) 

இப்பொழுது வரவு செலவுக் கணக்கையும் இருப்புநிலைக் குறிப் 
பையும் தயாரிக்கலாம் . 

30-6-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 

வரவு செலவுக் கணக்கு 


விவரம் தொகை விவரம் தொகை 

ரூ . 
அரங்க ஏவலர் கூலி 1,000 உறுப்பினர் 
நிலவாடகை 

5001 தொகை 

10,550 
விளையாட்டரங்கக் 

கழி : 1967-70க் 
கண் காணிப்புச் 

குரியது 350 
செலவு 

2,000 

1971-72க்கு 
பயிற்றுவிப்பாளர் 

முன் கூட்டிப் 
கட்டணம் 

3,600 

பெற்றது 21: 0 550 
ஊதியம் 1,650/ 

10,000 
கழி ! 1969-70க் 

கூட்டு : பெற 
குரியது 200 

வேண்டியது 3001 
1,450 | 

10,300 
கூட்டு : செலுத்த 

பல்வகை வரவு 

375 
வேண்டியது 150 / 

200 
1,600 புல் விற்றது 
வாடகை 

2,400 
எழுது பொருளும் 

கழி : 1969-70க் 
அச்சுக் கூலியும் 300 

காகப் பெற்றது 100 
கழி . 1969-70 - க் 

2,300 
குரியது 

50/ 250 கூட்டு : பெற 
வேண்டியது 

2001 
தேய்மானம் : 

2,500 
விளையாட்டுக் 

முதலீட்டின் மீது 
கருவிகள் 1 ; 1001 பெற வேண்டிவ வட்டி 

125 
புல்வெட்டும் 

எந்திரம் 250 / 
மனைத்துணைப் 
பொருள் 1001 

1,450 
முதல் நிதி : 
செலவினும் மிகுதி 
யான வரவு 

3,100 
13,500 

13,500 


478 . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


30-6-1971- க்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


முன் கூட்டிப் பெற்ற 
உறுப்பினர் 
தொகை 


250 
5,370 
2,500 


ரொக்கம் 

வங்கி 
200 முதலீடு 
மனைத்துணைப் 
பொருள் 

2,000 
150 | கழி : தேய்மானம் 100 


செலுத்த வேண்டிய 
ஊதியம் 


1,900 


2,900 


விளையாட்டுப் 

விளையாட்டுக் 
போட்டி நிதி : 

கருவிகள் 1,500 
பெற்றது 4,850 

கூட்டு : வாங்கியது 2,500 
கழி : செல 

4,000 

கழி : தேய்மானம் 1,100 
வழிந்தது 2,975 | 
முதல் நிதி : 

1,875 
1-7-1970 - ல் 58,665 

புல் வெட்டும் 
பொறி 

5,000 
கூட்டு : நன் 

கழி : தேய்மானம் 250 
கொடை , 2,900 

நிலமும் கட்டடமும் 
நுழைவுக் 

பெற வேண்டி 
கட்டணம் 200 

யவை : 
ஆயுள் உறுப்பினர் 

உறுப்பினர் 
தொகை 1,205 தொகை 

300 / 
செலவினும் மிகுதி 

வாடகை 

200 
யான வரவு 

3,100 66,070 முதலீட்டின் மீது 
வட்டி 

125 
68,295 ) 


4,750 ) 
50,000 


625 ) 
68,295 


வரவு செலவுக் கணக்கு 


479 


எடுத்துக்காட்டு 57 : 


முத்தமிழ் இலக்கிய மன்றத்தின் 31-12-1970 - க்கான இருப்பு 
நிலைக் குறிப்பு கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளது . 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


150 
3,275 


5,000 


100 


3,000 


கட னீந்தோர் 

2,500 ரொக்கம் 
கொடுபட வேண்டிய 
ஊதியம் 

200 வங்கியில் தவணை 

வைப்பு 
முன் கூட்டிப் பெற்ற 
உறுப்பினர் 

அரசினர் கடன் 
தொகை 

பத்திரங்கள் 

பற்பல கடனாளிகள் : 
முதல்நிதி 50,400 

உறுப்பினர் 
கூட்டு : செல 

தொகை 

நிலுவை 300 | 
வினும் மிகுதி 
யான வரவு 1,850 | 52,250 சொற்பொழிவு 

மன்ற வாடகை 200 
நூல்கள் ( நூலகம் ) 
மனைத்துணைப் 
பொருள் 


500 
15,000 


2,950 


25,000 


கட்டடம் 
முன் கூட்டிச் 

செலுத்திய ஈட்டுறுதி 
எழுது பொருள் 
இறுதியிருப்பு 


125 ) 


50 


55,050 


55,050 ) 


480 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான ரொக்க நடவடிக்கைகள் 


பெறுதல் 


தொகை 


செலுத்தல் 


தொகை 


ரூ . 
2,655 

250 
475) 


2,500 
2,000 


900 


தொடக்க இருப்பு 

ரொக்கம் 150 
வங்கி 3,275 
வங்கியில் 
தவணை 

வைப்பு 5,000 
நுழைவுக் கட்ட 

ணம் 
உறுப்பினர் தொகை 
அரசினர் கடன் 
பத்திரங்கள் மீதான 
வட்டி 
சொற் பொழிவு மன்ற 
வாடகை 
மனைத்துணைப் 
பொருள் விற்றது 
( 1-1-71- ல் இதன் 

மதிப்பு ரூ . 400 ) 
பழைய செய்தித் 
தாள்கள் முதலியன 
விற்றது 
சொற் பொழிவுக் 
கூட்டங்களின் வசூல் 


2,400 


ஊதியம் 
நகர் மன்ற வரி 
ஈட்டுறுதி 
சென்ற ஆண்டுக் 
கடனீந்தோர்க்குச் 

செலுத்தியது 
8,425 

புது நூல்கள் வாங்கியது 
325 நாளிதழ் , வார இதழ் , 
9,600 

திங்கள் இதழ்கட்குச் 
செலுத்தியது . 
சொற் பொழிவுச் 
105 

செலவுகள் 
தட்டெழுத்துப் 

பொறி 
500 

4 % அரசினர் கடன் 
300 பத்திரங்கள் வாங் 

கியது 
எழுதுபொருள் 
அஞ்சல் 

இறுதி இருப்புகள் : 
150 

ரொக்கம் 274 ) 

வங்கி 2,726 
4,300 

வங்கியில் 
தவணை 
வைப்பு 5000 


2,200 


2,000/ 
254 
75 


8,000 


23,705 


23,705 


வரவு செலவுக் கணக்கு 


481 


சில குறிப்புகள் : 


ஊதியம் தர வேண்டியது 


ரூ .345 


1.4-71 - ல் புதிய அலமாரிகள் ரூ .2,800 - க்கு வாங்கியது 
இன்னும் செலுத்தப்படவில்லை . 


எழுதுபொருள் சரக்கிருப்பு ( 31-12-71 ) 


ரூ .75 


உறுப்பினர் தொகையில் ரூ . 200, 1972 ஆம் ஆண்டுக்காகப் 
பெற்றது அடங்கியுள்ளது . இன்னும் பெற வேண்டிய 
உறுப்பினர் தொகை ரூ . 150 . 


சொற்பொழிவு மன்ற வாடகை ரூ . 150 . 


தவணை வைப்பு மீது 6 % வட்டியும் வர வேண்டியுள்ளது . 


அரசினர் கடன் பத்திரங்கள் 1-7-1971 - ல் வாங்கப்பட்டன் . 
வட்டி கூடியுள்ளது . 


தேய்மானம் கணக்கிடுக : கட்டடம் 3 % மனைத்துணைப் 
பொருள் மீது 10 % நூல்கள் 10 % மனைத்துணைப் பொருள் 
30-6-1971 - ல் விற்கப்பட்டது . ) 


மேற் குறிப்பிட்ட விவரங்களிலிருந்து 31-12-1971 - ல் முடியும் 
ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கையும் , அந்நாளுக்குரிய 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க. 


க-31 


482 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விடை : 


முத்தமிழ் இலக்கிய மன்றத்தின் 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கு 


வ 


ரூ. 


ஊதியம் 


2,655 


உறுப்பினர் தொகை 


9,600 


கழி : 1970 - க் குரியது 


200 
2,455 


கூட்டு : சென்ற ஆண்டில் 
பெற்றது . 

100 


கூட்டு : தர வேண்டியது 


345 | 2,800 


பெற வேண்டியது 


150) 
9,850 


நகர் மன்ற வரி 


250 

கழி : 


ஈட்டுறுதி 


475| 


1970 - க் குரியது 


300 


கூட்டு : 1970 - ல் முன் கூட்டிச் 
செலுத்தியது 

125 | 


600 / 


1972 - க் குரியது 


200 

500 9,350 


நாளிதழ் முதலியவற்றிற்குச் 
செலுத்தியது 


900 நுழைவுக் கட்டணம் 


325 


சொற்பொழிவுச் செலவுகள் 


2,400 அரசினர் கடன் பத்திரங்கள் 

மீது வட்டி 


1051 


எழுது பொருள் 


250) 


கூட்டு : கூடிய வட்டி 


40| 


145 


கூட்டு : தொடக்க இருப்பு 


50 | 
3001 


சொற்பொழிவு மன்ற 
வாடகை 


5001 


கழி : இறுதி யிருப்பு 


751 


225 |கழி : 1970 க்குரியது 


200) 
300| 


அஞ்சல் 


75 / 


மனைத்துணைப் பொருள் . 
விற்றதில் நட்டம் 


80 | கூட்டு : பெற வேண்டியது 

150 / 


450 


தேய்மானம் : 
கட்டடம் 
மனைத்துணைப் பொருள் 
நூல்கள் 


150 


பழைய செய்தித் தாள்கள் 
750 / 

விற்றது 
4851 
1,700 | 2,935 சொற்பொழிவுக் கூட்ட 

வசூல் 
4,755| 
பெற வேண்டிய தவணை 

வைப்பு மீது வட்டி 
|15,020 ) 


4,300 


முதல் நிதி : செலவினும் 
மிகுதியான வரவு 


300 
15,020 


வரவு செலவுக் கணக்கு 


483 


முத்தமிழ் இலக்கிய மன்றத்தின் 31-12-1971- க்குரிய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தாகை 


சொத்துகள் 


தொகை 


ரூ . 


40 


முன்கூட்டிப் பெற்ற உறுப்பினர் தொகை பெற 
உறுப்பினர் தொகை 2001 

வேண்டியது 

150 
தரவேண்டிய 

கூடிய அரசன் கடன் பத்திரங் 
ஊதியம் 345 | 

கள் மீதான வட்டி 

பெறவேண்டிய சொற் 
கட்னீந்தோர் 

பொழிவு மன்ற வாடகை 150 
அலமாரி 2,800 பெறவேண்டிய தவணை 

வைப்பு வட்டி 300 
முதல் நிதி ....52,250 

நூல்கள் 

15,000 
கூட்டு : செலவினும் கூட்டு : புதிதாக 
மிகுதியான 

வாங்கியது 2,000 
வரவு 4,755 57,005 

17,000 
கழி : தேய்மானம் 1,700 

15,300 
மனைத்துணைப் பொருள் 2,950 
கூட்டு : புதிதாக 
வாங்கியது 2,800 

5,750 
கழி : விற்றது 380 
தேய்மானம் 485 865 

4,885 
அரசினர் கடன் 

பத்திரங்கள் 3,000 
கூட்டு : 4 % வரங்கியது 2,000 

5,000 
எழுதுபொருள் இருப்பு 

75 
தட்டெழுத்துப் பொறி 

2,200 
கட்டடம் 

25,000 
கழி : தேய்மானம் 750 

24,250 
ரொக்கம் 

274 

2,726 
வங்கியில் தவணை வைப்பு 5,000 
60,350 

60,350 


484 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மனைத்துணைப் பொருள் மீது கீழ்க்கண்டவாறு தேய்மானம் கணக் 
சிடப்படுகிறது . 


1.1-71ல் மனைத்துணைப் பொருள் 


2 950 


சழி விற்ற மனைத்துணைப் பொருளின் மதிப்பு 


400 
2,550 


தேய்மானம் ஓராண்டிற்கு 10 % விகிதம் 2550x 10 

100 


255 


30-6-71 - ல் விற்கப்பட்ட மனைத்துணைப் பொருளின் 
மீது 6 திங்கட்குத் தேய்மானம் 400x 10x6 

100 12 


20 


1-4-71ல் வாங்கப்பட்ட மனைத்துணைப் பொருள் 
மீது 9 திங்கட்கான தேய்மானம் 2,800x 10x9 

: 
100 12 


20 


மொத்தத் தேய்மானம் நீக்க வேண்டியது 


485 


மனைத்துணைப் பொருள் விற்றதில் நட்டம் : 

1-1-71ல் மனைத்துணைப் பொருளின் மதிப்பு 


400 


கழி : தேய்மானம் 6 திங்கட்கு 


20 


380 


கழி : விற்ற விலை 


300 


விற்பனையில் ஏற்பட்ட நட்டம் 


80 


வரவு செலவுக் கணக்கு 


485 


எடுத்துக்காட்டு 58 : 

இளைஞர் உடற்பயிற்சி மன்றத்தின் 31-12-1971 - க்குரிய 
இருப்பு நிலைக் குறிப்பும் அந்நாளில் முடியும் ஆண்டுக்கான வரவு 
செலவுக் கணக்கும் கீழே தரப்பட்டுள்ளன . 


31-12-1971 - க்குரிய இருப்பு நிலைக் குறிப்பு 


தொகை 


தொகை 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


முன் கூட்டிப் பெற்ற 

பெற வேண்டிய உறுப் 
உறுப்பினர் தொகை 200 பினர் தொகை 

230 
விளையாட்டுப் போட்டி 
4,750 பெற வேண்டிய 

50 

வாடகை 
கழி : விளையாட்டு 
போட்டிச் 

முன் கூட்டிச் செலுத் 
செலவு 3,500 1,250 திய ஈட்டுறுதி 

100 
கொடுபட 
வேண்டிய செலவு எழுதுபொருள் இருப்பு 

75 
ஊதியம் 200 
சிற்றுண்டிச் சரக்கிருப்பு 

175 
தணிக்கைக் 
கட்டணம் 100 

300 சேமிப்பு பத்திரங்கள் 2,000 
முதல் நிதி 40,980 

விளையாட்டுக் கருவிகள் 4,000 
கூட்டு : ஆயுள் 
உறுப்பினர் 

1,300 

மனைத்துணைப் பொருள் 
தொகை 

700 
செலவினும் 

தட்டெழுத்துப் பொறி 2,000 
மிகுதியான 
வரவு 1,000 ) 42,680 நிலமும் விளையாடு 
மிடமும் 

30,000 
ரொக்கம் 

4,500 


44,430 


44,430 


486 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவுசெலவுக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தாகை 


கிற்றுண்டிச் சரக்கு 


2,575 உறுப்பினர் தொகை 


3,650 


ஊதியம் 


2,500 


எழுது பொருள் 


2,800 


ஆண்டு விழா விருந்துச் 
செலவு 


3,200 ஆண்டு விழா விருந்து 

வரவு 
4751 

சிற்றுண்டி மூலம் வரவு 
2,000 வாடகை 
50 மனைத்துணைப் 

பொருள் விற்றதில் 
200 

இலாபம் 
(ஏட்டு மதிப்பு 


600 


வங்கிக் கட்டணம் 


சட்டுறுதி 


50 


கொடுபட வேண்டிய 
தணிக்கைக் 
கட்டணம் 


ரூ .700 ) 


100 


செலவினும் மிகுதி 
யான வரவு 


1,000 


9,600 | 


9,600 


கில குறிப்புகள் : 


31-12-1970 - ல் உறுப்பினர் தொகை பெற வேண்டியது 
ரூ . 300 ; 1971 ஆம் ஆண்டுக்காக 1970 லேயே பெற்ற உறுப்பினர் 
தொகை ரூ . 120 ; 31-12-70 - ல் சிற்றுண்டிச் சரக்கிருப்பு ரூ . 250 ; 
எழுது பொருள் இருப்பு ரூ . 50 ; 1970 - க்குரிய விளம்பரச் செலவு 
ரூ . 375 ; 

1971 - ல் தான் கொடுக்கப்பட்டது . 1971 - ல் தட் 
டெழுத்துப் பொறி ரூ . 2,000 - க்கு வாங்கப்பட்டது . வேறு சொத்து 
கள் ஏதும் இவ்வாண்டில் வாங்கப்படவில்லை . இவற்றிலிருந்து 
31-12-1970- ற் கான இருப்புநிலைக் குறிப்பையும் , 31-12-1971 - ல் 
முடியும் ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கையும் 
தயாரிக்க , 


வரவு செலவுக் கணக்கு 


487 


விடை : 


இளைஞர் உடற்பயிற்சி மன்றத்தின் 
31-12-1970 - க்கான இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 
ரூ . 


2,875 ) 


50 


250 


முன் கூட்டிப் பெற்ற 

ரொக்கம் 

எழுது பொருள் இறுதி 
உறுப்பினர் தொகை 120 

யிருப்பு 

சிற்றுண்டிச் 
கொடுபட வேண்டிய 

சரக்கிருப்பு 

பெறவேண்டிய உறுப் 
விளம்பரச் செலவு 375 பினர் தொகை 

சேமிப்புப் பத்திரங்கள் 
முதல் நிதி 

40,980 விளையாட்டுக் கருவிகள் 

மனைத்துணைப் பொருள் 
நிலமும் விளையாடு 

மிடமும் 
41,475 


300 
2,000 
4,000 
2,000 


30,000 * 
41,475 


ரொக்கம் ரூ . 2,875 சமன் செய்யத் தேவையான தொகை 
( Balancing figure ) . 


இளைஞர் உடற்பயிற்சி மன்றத்தின் 31-12-1971 - ல் முடியும் 

ஆண்டுக்கான பெறுதல்- செலுத்தல் கணக்கு 


2,500 
3,000 
500 


தொடக்க இருப்பு : 

ரொக்கம் 
உறுப்பினர் தொகை 
ஆண்டுவிழா 

விருந்து வரவு 
சிற்றுண்டி 

மூலம் வரவு 
வாடகை 
மனைத்துணைப் பொருள் 

விற்றது 
விளையாட்டுப் போட்டி 


சிற்றுண்டிச் சரக்கு 
2.8751 

வாங்கியது 
3,800 ஊதியம் 

எழுது பொருள் 
2,500 ஆண்டுவிழா விருந்துச் 

செலவு 
2,800 வங்கிக் கட்டணம் 
550 ஈட்டுறுதி 

விளம்பரச் செலவு 
750 தட்டெழுத்துப் 

பொறி 
4,750 விளையாட்டுப் 

போட்டிச் செலவு 
700 இருப்பு கீ / இ 

ரொக்கம் 


2,000 

50 
300 
375 


2,000 


3,500 


ஆயுள் உறுப்பினர் 
தொகை 


4,500 


18,725 


18,725 
4,500 


இருப்பு கீ / கொ 


488 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விளக்கக் குறிப்பு : 


1 . 


உறுப்பினர் தொகை ! 


வரவு செலவுக் கணக்கின்படி உள்ளது . 


3,650 


கூட்டு : சென்ற ஆண்டுக்குரியது இவ்வாண்டில் 

பெற்றது 


300 


அடுத்த ஆண்டு உறுப்பினர் தொகை முன் 
கூட்டி இவ்வாண்டில் பெற்றது 

200 
4,150 


கழி : சென்ற ஆண்டில் முன் கூட்டிப் பெற்றது 


இவ் வாண்டில் சேர்க்கப்பட்டது 120 
இவ் வாண்டில் பெற வேண்டியது 830 

350 
இவ் வாண்டில் பெற்ற மொத்த 

உறுப்பினர் தொகை 3,800 


இவ் விவரங்களை இவ் வாண்டு இருப்புநிலைக் 
குறிப்பிலிருந்து அறிகிறோம் . 


2. : வாடகை : 


வரவு செலவுக் கணக்கின்படி வாடகை 


600 


50 


கழி : பெற வேண்டிய வாடகை 

ரொக்கமாகப் பெற்ற வாடகை 
( இருப்பு நிலைக் குறிப்பில் உள்ள விவரம் . ) 


550 


3 . 


மனைத்துணைப் பொருள் : 


விற்ற மனைத்துணைப் பொருளின் ஏட்டு 

மதிப்பு 


700 


கூட்டு : இலாபம் 


1750 


50 
750 


விற்ற விலை 


வரவு செலவுக் கணக்கு 


489 


4. சிற்றுண்டிச் சரக்கு வாங்கியது : 


... 


வரவு செலவுக் கணக்கில் உள்ளபடி 
கழி : சென்ற ஆண்டு சரக்கிருப்பு 


2,575 

250 
2,325 


175 


கூட்டு : இவ் வாண்டில் உள்ள இறுதி யிருப்பு 

இவ் வாண்டில் வாங்கியது 
(இருப்புநிலைக் குறிப்பிலுள்ள விவரம் . ) 


2,500 


5. ஊதியம் | 


3,200 
200 


வரவு செலவுக் கணக்குபடி 
கழி : கொடுபட வேண்டியது 

ஊதியம் கொடுத்தது 
( இருப்புநிலைக் குறிப்பைக் காண்க . ) 


... 3,000 


6. எழுது பொருள் : 


475 


1 .. 


வரவு செலவுக் கணக்கின்படி 
கழி : தொடக்க இருப்பு 


50 


425 


75 
கூட்டு : இவ் வாண்டின் இறுதியிருப்பு 

இவ் வாண்டு வாங்கிய எழுதுபொருள் 500 


200 


7. ஈட்டுறுதி : 

வரவு செலவு கணக்கின்படி 
கூட்டு : முன் கூட்டிச் செலுத்தியது 

இவ் வாண்டு செலுத்தியது 
( இருப்புநிலைக் குறிப்பில் உள்ளது . ) 


100 


300 


8. விளம்பரச் செலவு : 

சென்ற ஆண்டு தர வேண்டிய விளம்பரச் செலவு இவ் 
வாண்டில் கொடுக்கப்பட்டது என்பதைக் குறிப்பிலிருந்து 
அறிகிறோம் . எனவே , இது பெறுதல் - செலுத்தல் கணக் 
கில் இடம் பெற வேண்டும் . இது சென்ற ஆண்டுக் குரிய 
செலவாகையால் வரவு செலவுக் கணக்கில் இடம் பெற் 
றிருக்கவில்லை, 


490 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


9. தணிக்கைக் கட்டணம் ! 


இது இவ்வாண்டில் கொடுபட வேண்டியது . இன்னும் 
இதைக் கொடுக்கவில்லை யாதலால் , இச் செலவு 
பெறுதல் - செலுத்தல் கணக்கில் எடுத்துச் செல்லப் 
படவில்லை . 


10. விளையாட்டுப் போட்டி நிதி : 

விளையாட்டுப் போட்டிச் செலவு ஆயுள் உறுப்பினர் 
தொகை போன்ற விவரங்களை இருப்பு நிலைக் குறிப்பி 
லிருந்து பெறுகிறோம் 


எடுத்துக்காட்டு 59 : 


... 


31-12-1971 - ல் பாண்டி இளைஞர் மன்றத்தின் இருப்புகள் 
கீழ்க்கண்டவாறிருந்தன , 
உறுப்பினர் தொகை 

3,500 
வங்கி யிருப்பு 

3,750 
தவணை வைப்பு ( 31-12-1970 ) 

5,000 
ரொக்கம் 

230 
தட்டுகள் , கோப்பைகள் , சமையல் 

பாத்திரங்கள் ( cutlery ) ( 31-12-70 ) ... 2,500 
சிற்றுண்டிப் பிரிவின் வரவு 

18,600 
சிற்றுண்டிச் சரக்கிருப்பு (31-12-1970 ) .. 1,200 
மனைத்துணைப் பொருள் ( 31-12-1970 ) . 2,000 
டென்னிஸ் மேசை ( 31-12-1970 ) 

800 
கூலி (சிற்றுண்டிப் பிரிவு ரூ .1,900 ) 

4,600 
விளையாட்டுக் கருவிகள் ( 31-12-1970 ) ... 

2,700 
விளையாட்டுக் கருவிகள் வாங்கியது 

300 
தவணை வைப்பு மீது பெற்ற வட்டி 

300 

3,000 
மணைத்துணைப் பொருள் விற்றது 

300 
( ஏட்டு மதிப்பு ரூ : 275 ) 
ண்ணாடி , பீங்கான் கோப்பைகள் 
வாங்கியது 

400 


. 


மனிஸ் வரவு 


*.. 


வரவு செலவுக் கணக்கு 


491 


. 


11,220 


160 


250 


... 


... 


5,000 


200 


... 
.... 


300 


... 


240 


. 


780 


.... 


200 


... 


சிற்றுண்டிச் சரக்கு 
பல் வகைச் செலவு 
எரிபொருள் 
பரிசு நிதி 
பரிசுகள் வழங்கியது 
ஆயுள் உறுப்பினர் தொகை 
செய்தித் தாள்கள் முதலியவை 
ஆண்டு விழாவில் நிகர வருமானம் 
எழுது பொருள் 
முன் கூட்டிப் பெற்ற உறுப்பினர் 

தொகை ( 31-12-70 ) 
பெறவேண்டிய உறுப்பினர் 

தொகை ( 31-12-70 ) 
முதலீடு ( 31-12-1970 ) 
4 % அரசினர் பாதுகாப்புப் . 

பத்திரங்கள் (Defeace Bonds ) 
விளையாடுமிடம் ( 31-12-1970 ) 
கட்டட நிதி ( 31-12-70 ) 
முதலீட்டின் மீது பெற்ற வருமானம் 

முதல் நிதி 
31-12-1971 -ல் சரிக்கட்டப்பட வேண்டியவை : 


... 


200 


300 


8,500 


6,000 
18,000 
15,000 


570 


... 


... 


23,000 


ரூ .220 


1. பெறவேண்டிய உறுப்பினர் தொகை 
2. சிற்றுண்டிச் சரக்கிருப்பு 


ரூ .560 


3. தட்டுகள் ,, கோப்பைகள் , 
ரூ . 2,400 என மதிப்பிடப்பட்டது . 


சமையல் பாத்திரங்கள் 


4. பாதுகாப்புப் பத்திரங்கள் 1-7-71 - ல் வாங்கப்பட்டன . 

5. பரிசுநிதிப் பணம் ரூ . 5,000 6 % தவணை வைப்பில் 
முதலீடு செய்யப்பட்டுள்ளது , 

6. கொடுக்க வேண்டிய கூலி ரூ . 250 ( இதில் சிற்றுண்டிப் 
பிரிவுக் குரியது ரூ . 100 ) 


492 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


7. செலவினும் மிகுதியான வரவில் 50 % கட்டடநிதிக்கு 
எடுத்துச் செல்க . 


கொடுக்க 


8. செயலர்க்குக் 
( Honorarium ) ரூ . 250 . 


வேண்டிய 


மதிப்பூதியம் 


9. விளையாட்டுக் கருவிகள் மீது 15 % ( 31-12-70 - ல் உள்ள 
இருப்பு மீது ) தேய்மானம் கணக்கிடுக . 


இவற்றிலிருந்து 31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான 
சிற்றுண்டிப் பிரிவின் வாணிகக் கணக்கையும் , வரவு செலவுக் 
கணக்கையும் , அந்நாளுக்கான 

அந்நாளுக்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க , 


விடை : 


பாண்டி இளைஞர் மன்றத்தின் 
31-12-1971 - ல் முடியும் சிற்றுண்டிப் பிரிவின் 

வாணிகக் கணக்கு 


விவரம் 


தொகை 


விவரம் 


தொகை 


18,600 

560 


சரக்கிருப்பு 

1,200 சிற்றுண்டி வரவு 
சரக்கு வாங்கியது 11,220 இறுதிக் சரக்கிருப்பு 
கூலி 

1,900 
கூட்டு : கொடுபட 
வேண்டியது 

100 

2,000 
எரிபொருள் 

250 
தட்டுகள் கோப் 
பைகள் மீது 

தேய்மானம் 
- வரவு செலவுக் க / கு 

500 
( இலாபம் எடுத்துச் 

3,990 
செல்லப்படுகிறது . ) 


19,160 


19,160 


வரவு செலவுக் கணக்கு 


493 


பாண்டி இளைஞர் மன்றத்தின் 
31-12-71 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கு 


வ 


கூலி 


2,700 


உறுப்பினர் 
தொகை 


3,500 


கூட்டு : கொடுக்க 
வேண்டியது 

150 


தர வேண்டிய 
செயலரின் 
மதிப்பூதியம் 


கூட்டு : 1970 ல் 
2,850 
பெற்றது 

200 

3,700 
கழி : 1970 - க் 
250 குரியது 

300 

3,400 
160 

கூட்டு : பெற 
240 வேண்டியது 

220 
200 

டென்னிஸ் வரவு 


பல்வகைச் செலவு 


செய்தித் தாள்கள் 


எழுது பொருள் 


3,620 
3,000 


இதய்மானம் : 


25 


விளையாட்டுக் 
கருவிகள் 


மனைத்துணைப் பொருள் 

விற்றதில் இலாபம் 
405 
ஆண்டு விழாவில் நிகர 
வருமானம் 


செலவினும் மிகுதி 
யான வரவு : 


780 


கட்டட நிதி 4,000 


முதல் நிதி 


4,000 


முதலீட்டின் மீது 
பெற்ற வருமானம் 

570 
கூடியுள்ள வட்டி 120 
8,000 

சிற்றுண்டிப் பிரிவின் 
வாணிகக் க / கு 
( இலாபம் ) 


690 


3,990 


12,105 


12,105 ) 


44 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பாண்டி இளைஞர் மன்றத்தின் 
31-12-71 - க்கான இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


. 


கொடுபட வேண்டிய 
கூலி 


230 
3,750 
5,000 

| 


செயலர் 
ஊதியம் 


பரிசு நிதி 


5,000 


கூட்டு : வட்டி 
பெற்றது 


300 
5,300 


2,400 


கழி : பரிசுகள் 
வழங்கியது 


கட்டட நிதி 15,000 


1,7251 

800 


கூட்டு : செல 
வினும் மிகுதி 
யான வரவு 4,000 


ரொக்கம் 
250 வங்கி யிருப்பு 

தவணை வைப்பு 
250 தட்டுகள் கோப்பைகள் 

சமையல் பாத் 
திரங்கள் 2,500 
கூட்டு : 
வாங்கியது 400 

2,900) 
கழி : தேய்மானம் 

500 
மனைத்துணைப் 
5,100 பொருள்கள் 2,000 

கழி ; விற்றது 275 
டென்னிஸ் மேசை 
பெற வேண்டிய 

உறுப்பினர் தொகை 
19,000 

விளையாட்டுக் 

கருவிகள் 2,700 
கூட்டு : 
வாங்கியது 2,300 

5,000 
கழி : தேய்மானம் 

405 
முதலீடு 8,500 
கூட்டு : அரசினர் 

ப : துகாப்புப் 

பத்திரங்கள் 6,000 
27,300 விளையாடுமிடம் 

சிற்றுண்டிச் சரக்கிருப்பு 
கூடியுள்ள வட்டி 


220 


முதல் நிதி 


23,000 


கூட்டு : ஆயுள் 
உறுப்பினர் 
தொகை 300 

23,300 


4,595 


கூட்டு : செல 
வினும் மிகுதி 
யான வரவு 

4,000 


14,500 
18,000 

560 
120 


51,900 


51,900 


வரவு செலவுக் கணக்கு 


495 


தனித் தொழில் புரியும் வழக்குரைஞர் , மருத்துவர் , போன் 
றோர் தங்கள் தொழில் வருவாயைக் கணக்கிட 

கணக்கிட விரும்புவர் . 
இரட்டைப் பதிவு அடிப்படையில் பதிந்து இருப்புப் பட்டியல் 
தயாரித்து இறுதிக் கணக்குகளைத் தயாரிக்கலாம் . ஆனால் பெரும் 
பான்மையோர் , ரொக்க நடவடிக்கைகளை மட்டில் பதிந்து இறுதி 
யில் பெறுதல் -- செலுத்தல் கணக்கைத் தயாரிப்பர் . இதனடிப் 
படையில் வரவு செலவுக் கணக்கை நாம் தயாரிக்கலாம் . மேலே 
விளக்கிய வகையில் இதனையும் செய்ய வேண்டுமெனினும் , ஒரு 
வேறுபாடு கூர்ந்து நோக்கத் தக்கது . ரொக்க நடவடிக்கை அடிப் 
படையில் கணக்குகளை அவர்கள் எழுதினாலும் , தாங்கள் பிறர்க்குச் 
செலுத்த வேண்டிய பொறுப்பினைக் கணக்கில் எடுத்துக் கொள்வர் . 
ஆனால் தமக்கு வரவேண்டிய வருவாயைச் சேர்த்துக் கொள்வதில்லை 
காரணம் , தங்கட்கு வரவேண்டிய தொகையைக் கோரி வழக்குத் 
தொடுக்கப் போவதில்லை . ஆகவே , வரவேண்டிய தொகைக்கு 
வரவு செலவுக் கணக்கில் வரவு வைத்து , அதே தொகைக்குப் பெற 
வேண்டிய கட்டணக் காப்பு என அக் கணக்கிலேயே பற்றும் வைத் 
திடுவர். இதனால் வரவேண்டிய தொகைக்கு வைத்த வரவு நீக்கப் 
படுகிறது . இத்தகைய கணக்கை பெறுதல் - செலவுக் கணக்கு 
( Receipts and Expenditure Account ) என்கிறோம் . 

கீழ்க்கண்ட கணக்கு இதனை உணர்த்தும் . 
எடுத்துகாட்டு 60 : 

டாக்டர் அருட்செல்வம் 1-1-1971 அன்று தொழில் தொடங் 
கினார் . தனி மருத்துவ மனை யொன்று ரூ .75,000 செலவில் 
அமைத்து ரூ . 1,00,000 முதல் வைத்தார் . அவ் வாண்டுக்குரிய 
பெறுதல்- செலுத்தல் கணக்கு கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளது . 
தொகை 

தொகை 
பெறுதல் 

செலுத்தல் 
ரூ . 

ரூ . 
முதல் 1,00,000 ஊதியம் 

30,000 
கருவிகள் 

60,000 
ஆய்வுக் கட்டணம் 

25,000 
( Consulting Fees ) 

பத்திய உணவு ( Diet ) 5,000 
மின் செலவு 

3,000 
றே மருத்துவ கட்ட 50,000 மருத்துவ இதழ்கள் 

1,000 
ணங்கள் 

5,000 
பல்வகை வரவு 

மனைத்துணைப் 
பொருள்கள் 

7,500 
தவணை வைப்பு 

10,000 
எடுப்பு 

30,000 
வங்கி 

43,500 
ரொக்கம் 

300 

43,800 
2,20,300 

2,20,300 


70,000 மருந்து 


300 நூல்கள் ( Books ) 


496 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ரூ . 4,500 மதிப்புள்ள மருந்தும் , ரூ . 500 மதிப்புள்ள உணவுப் 
பொருள்களும் 31-12-1971 - ல் இருப்பிலிருந்தன . ஊதியம் கொடுக்க 
வேண்டியது ரூ . 3,500 ; பெறவேண்டிய மருத்துவக் கட்டணம் 
ரூ . 2,500 . மருத்துவக் கருவிகள் மீது 20 % -ம் நூல்கள் மீது 5 % -ம் 
தேய்மானம் கணக்கிடுக . தவணை வைப்பு 6 % வட்டியில் 1-8-71 - ல் 
தொடங்கியது . 1971 - ம் ஆண்டுக் குரிய பெறுதல் - செலவுக் 
கணக்கையும் அந்நாளுக்கான இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயாரிக்க . 
31-12-1971 - ல் முடியும் ஆண்டுக்கான டாக்டர் அருட்செல்வத்தின் 

பெறுதல் செலவுக் கணக்கு 


30,000 


ஊதியம் 


30,000 


ஆய்வுக் கட்டணம் 


ரூ . 
70,000 


கூட்டு கொடுக்க 
வேண்டியது 

3,500 


பிற மருத்துவக் 

கட்டணம் 50,000 
33,500 

கூட்டு பெற 
வேண்டியது 

2,500 


மருந்து 


25,000 


52,500 


கழி இறுதி 

யிருப்பு 


4,500 


300 


பல்வகை வரவு 
20,500 
தவணை வைப்பு மீது 

கூடியுள்ள வட்டி 


உணவு வகை 


5,000 


250 


கழி இறுதி 

யிருப்பு 


500 


4,500 


மின் செலவு 


3,000 


மருத்துவ இதழ்கள் 


1,000 


பெறவேண்டிய 

கட்டணக் காப்பு 


2,500 


தேய்மானம் || 


கருவிகள் 


12,000 


நூல்கள் 


250 


12,250 ) 


செலவினும் 

மிகுதியான வரவு 


45,800 
1,23,050 


1.23,050 


வரவு செலவுக் கணக்கு 


497 


டாக்டர் அருட்செல்வத்தின் 31-12-1971 - க்குரிய 

இருப்புநிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தொகை 


சொத்துகள் 


தொகை 


300 
43,500 
10,000 


48,000 


7,500 


நூல்கள் 


கொடுக்க வேண்டிய 

ரொக்கம் 
ஊதியம் 3,500 /வங்கி 
முதல் 1,75,000 

தவணை வைப்பு 
கழி எடுப்பு 30,000 

கருவிகள் 

60,000 
1,45,000 

கழி தேய் 
கூட்டு செலவினும் 

மானம் 12,000 
மிகுதியான 

மனைத்துணைப் 
வரவு 45,800 1,90,800 பொருள் 

5,000 
கழி தேய்மானம் 150| 
மருத்துவ மனை 
உணவுப் பொருள்கள் 

இறுதியிருப்பு 
மருந்து இறுதியிருப்பு 
பெறவேண்டிய பிற 

மருத்துவக் 

கட்டணம் 2,500 
கழி காப்பு 

( Reserve ) 2,500 
தவணை வைப்பு மீது 

கூடியுள்ள வட்டி 


4,750 
75,000 


500 
4,500 


250 


1,94,300 


1,94,300 


குறிப்பு : முதல் தொகை கீழ்க்கண்டவாறு பெறப்பட்டது . 
ரொக்கம் 

ரூ . 1,00,000 
மருத்துவமனை 

75,000 1,75,000 
இவ்விரண்டினையும் வைத்து டாக்டர் தம் தொழிலைத் தொடங்கிய 
தால் இவை முதல் கணக்கிற்கெடுத்துச் செல்லப்பட்டன . 


498 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வினாக்கள் 
1. பெறுதல் -- செலுத்தல் கணக்கின் தன்மைகள் யாவை ? 
2. வரவு செலவுக் கணக்கு என்பது என்ன ? 
3. வரவு செலவுக் கணக்குக்கும் பெறுதல் -செலுத்தல் கணக் 

குக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை ? 
4. பெறுதல் -செலுத்தல் கணக்கிலிருந்து வரவு செலவுக் 
கணக்குத் தயாரிக்கும் முறையினை விளக்குக . 

பயிற்சி 
1. சுந்தர் நினைவுக் கல்விக் கூடத்தின் இருப்புப் பட்டியல் 
கீழே கொடுக்கப் பட்டிருக்கிறது . அவற்றிலிருந்து 31-12-1970 - ல் 
முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கையும் , அந் நாளுக் 
குரிய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


பற்றிருப்புகள் 


தொகை 


வரவிருப்புகள் 


தொகை 


55,175 
3,500 


1,500 
15,000 
12,000 


ரொக்கம் 

425 முதல் நிதி 
வங்கி - நடப்புக் கணக்கு 5,750 உறுப்பினர் தொகை 
தவணை வைப்பு ரூ . 5 % 6,000 ஆயுள் உறுப்பினர் 
அரசினர் கடன் 

தொகை 
--பத்திரங்கள் 

அரசினர் உதவிப் பணம் 
பரிசு நிதி 12,000 

பரிசு நிதி 
24,000 36,000 அரசினர் கடன் பத்தி 
மாணவர் உதவித் 

ரங்கள் மீது வட்டி 
தொகை 

நுழைவுக் கட்டணம் 
அளித்தது 

19,200 நன் கொடை 
மனைத்துணைப் பொருள் 10,000 கொடுபட 
நூலக நூல்கள் 

வேண்டிய ஊதியம் 
( Library Books ) 12,800 

( 1-1-70 ) 
பெறவேண்டிய 

முன் கூட்டிப் பெற்ற 
உறுப்பினர் தொகை 

உறுப்பினர் தொகை 
( 1-1-1970 ) 

250 

( 1-1-70 ) 
ஊதியம் 

9,000 
பல்வகைச் செலவு 

2,300 
பரிசு வழங்கியது 

450 


1,800 

130 
12,500 


500 


70 


1,02,175 


1,02,175 


1970 - க்குப் பெறவேண்டிய உறுப்பினர் தொகை ரூ .3001 
ஊதியந் தரவேண்டியது ரூ . 250 ; உதவிப் பணம் கொடுக்க வேண்டி 
யது ரூ .800 ; 1-7-70 - ல் தவணை வைப்பில் பணஞ் செலுத்தப்பட்டது . 
மனைத்துணைப் பொருள் மீது 5 %-ம் நூல்கள் மீது 10 %-ம் தேய் 
மானம் கணக்கிடுக . 


வரவு செலவுக் கணக்கு 


499 


2. கடலூர் மன மகிழ் மன்றத்தின் 30-6-1971 - ல் முடியும் 
ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கு கொடுக்கப்பட்டிருக் 
கிறது . அவற்றிலிருந்து வரவு செலவுக் கணக்கையும் இருப்புநிலைக் 
குறிப்பையும் தயார் செய்க . 


பெறுதல் - செலுத்தல் கணக்கு 


பெறுதல் 


தொகை 


செலுத்தல் 


தொகை 


வாடகை 


இருப்பு கீ / கொ : 
ரொக்கம் 

150 
வங்கி 

2,000 
உறுப்பினர் 

தொகை 
நாடகத்தின் 

மூலம் வரவு 
கட்டட நிதிக்கு 

நன்கொடை 
மனைத்துணைப் 

பொருள் விற்றது 
( ஏட்டு மதிப்பு ரூ . 300 ) 
பழைய செய்தித் 
தாள்கள் விற்றது 


செய்தித்தாள் 
2,150 :, முதலியவை 

800 

600 
3,775 : நாடக விழாச் 
செலவு 

1,275 
1,850 முதலீடு 5 % 

4,000 
எழுது பொருளும் 
2,200 அச்சுக் 
175 கூலியும் 

370 
பல்வகைச் செலவு 

215 
இருப்பு கீ / இ 
ரொக்கம் 

490 | 
100 வங்கி 

2,500 - 2,990 


10,250 


10,250 


முதலீடு ரூ . 2,000 - க்கான 5 % அரசினர் கடன் பத்திரங்களும் 
ரூ . 2,000 - க்கான யூனிட் டிரஸ்டுகளும் ஆகும் . இவை 2-1-1971 - ல் 
வாங்கப்பட்டன . யூனிட் டிரஸ்டுகள் மீது 8 % இலாப ஈவு 
வழங்கப்பட்டுள்ளது . 1969-70 - க்கான உறுப்பினர் தொகை 
ரூ .100 ம் , 1971-72 - க்கான உறுப்பினர் தொகை ரூ .125 - ம் 
உறுப்பினர் தொகையில் அடங்கியுள்ளன. இவ்வாண்டில் 
இன்னும் பெற வேண்டிய உறுப்பினர் தொகை ரூ . 75 ; 30-6-71 - ல் 
இருந்த மனைத்துணைப் பொருள் ரூ . 600 ; 30-6-71 - ல் 

எழுது 
பொருள் இருப்பு ரூ . 20 ; செலவினும் மிகுதியான வரவில் 
பாதியைக் கட்டடநிதிக்கு எடுத்துச் செல்க . 


500 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


3. கோவை விளையாட்டுக் கழகத்தின் 31-3-69 -க்கான இருப்பு 
நிலைக் குறிப்பும் 31-3-1970 - ல் முடியும் பெறுதல் - செலுத்தல் 
கணக்கும் கீழே தரப்பட்டுள்ளன . 

இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


பதாகை 
ரூ . 


சொத்துகள் 


தொகை 
ரூ . 


முன் கூட்டிப் பெற்ற 

உறுப்பினர் தொகை 
கொடுபட வேண்டிய 
தணிக்கைக் கட்ட 


250 
3,275 


ரொக்கம் 
70 வங்கி 
பெறவேண்டிய உறுப்பி 

னர் தொகை 
200 விளையாட்டுக் கருவிகள் 
21,280 விளையாடு மிடம் 


ணம் 
முதல் நிதி 


125 
5.400 
12,500 


21,550 


21,550 


பெறுத - செலுத்தல் கணக்கு 


பெறுதல் 


தொகை 


செலுத்தல் 


தொகை 


இருப்பு : 
ரொக்கம் 


3,500 

300 


250 


வங்கி 


3,275 


4,000 


உறுப்பினர் தொகை 


ஊதியம் 
தணிக்கைக் கட்டணம் 

யூனிட் டிரஸ்டில் 
3,525 முதலீடு செய்தது 

ஆண்டுவிழாப் போட் 
6,700 

டிச் செலவு 
பரிசுகள் வழங்கியது 
300 

பற்பல செலவுகள் 
இறுதி யிருப்பு : 

ரொக்கம் 170 
250 

தவணை வைப்பு 


1,875 
280 


ஆயுள் உறுப்பினர் 
தாகை 


650 


விளையாட்டுக் கருவிகள் 
கற்றது ( ஏட்டு 
மதிப்பு ரூ .400 ) 


ஆண்டு விழாப் 
போட்டி வசூல் 


5,000 


2,350 வங்கி நட்ப்புக் 


பரிசு நிதி 


4,000 


க / கு 1,625 


6,795 


லாப ஈவு 


275 


17,400 


17,400 


வரவு செலவுக் கணக்கு 


501 


மேலும் சில தகவல்கள் தரப்படுகின்றன. முன் கூட்டிப் பெற்ற 
உறுப்பினர் தொகையும் 1969-70 - ல் பெறவேண்டிய உறுப்பினர் 
தொகையும் முறையே ரூ . 80 , ரூ.300 ஆகும் . ஊதியம் தர 
வேண்டியது ரூ . 

250 . பற்பல செலவுகளில் எழுது பொருள் 
ரூ .380 - க்கு வாங்கியது அடங்கியுள்ளது . 31-3-70 - ல் அச்சுக் கூலி 
தரவேண்டியது ரூ . 50 இருந்தது . எழுது பொருள் இறுதி யிருப்பு 
ரூ . 75 எனவும் மதிப்பிடப்பட்டது . 


மேற் குறித்த விவரங்களிலிருந்து 31-3-70 - ல் முடியும் ஆண்டுக் 
கான வரவு செலவுக் கணக்கையும் அந் நாளுக்கான இருப்பு நிலைக் 
குறிப்பையும் தருக . 


4. டாக்டர் சுந்தர் ரூ . 

5,000 ரொக்கம் வைத்தும் 
ரூ . 15,000 - க்கான கருவிகளுடனும் ரூ . 20,000 

மதிப்புள்ள 
காருடனும் 1-1-1970 - ல் தொழில் தொடங்கினார் . அவ்வாண்டுக் 
கான பெறுதல் -- செலுத்தல் கணக்கு கீழ்க்கண்டவாறிருந்தது . 


தொகை 


தாகை 


செலுத்தல் 


வரவு 


ரொக்கம் வைத்தது 


5,000 மனைத் துணைப் பொருள் 


3,000 


24,200 மருந்துகள் 


4,000 


ஆய்வுக் கட்டணம் 


மருந்தக் வரவு 


6,500 ஊதியம் 


6,000 


வாடகை 


1,650 


கார் - பெட்ரோல் 


செலவு 


1,200 


மின் செலவு 


600 


வார , திங்களிதழ்கள் 


2401 


எடுப்பு 


9,600 


மருத்துவ நூல்கள் 


1,000 


இருப்பு கீ / இ 


8,410 


35,700 


35,700 


502 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-12-1970- ல் மருந்துகள் இருப்பு ரூ . 300 ; மருந்துக்குத் தர 
வேண்டியது ரூ. 200 ; பெட்ரோல் செலவில் 30 % வீட்டிற்குப் 
பயன்படுத்தியது என மதிப்பிடப் பட்டது . ஆய்வுக் கட்டணம் 
வரவேண்டியுள்ளது ரூ. 700. கருவிகள் மீது 10 % ம் மனைத்துணைப் 
பொருள் மீது 5 % ம் தேய்மானம் கணக்கிடுக . இவற்றிலிருந்து 
1970 - ஆம் 

ஆண்டுக்குரிய பெறுதல் - செலவுக் கணக்கையும் 
( Receipts and Expenditure A / C ) 31-12-1970 - க்கான இருப்பு 
நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 

5. மதுரை உடற்பயற்சிக் கழகத்தின் 30-6-71 - ல் முடியும் 
ஆண்டுக்கான பெறுதல்- செலுத்தல் கணக்கு கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


தொகை 


வரவு 


செலுத்தல் 


தொகை 


2,700 
4.400 

150 


இருப்பு 1-7-70 - ல் 

2,300 விளையாடுமிடம் 
உறுப்பினர் 

பராமரிப்பு 
தொகை 

( அ ) 7,850 கூலி 
நுழைவுக் கட்டணம் 370 நிலவாடகை 
முதலீட்டின் 

எழுது பொருள் , 
மீது வட்டி 

300 அச்சுக் கூலி ( ஈ ) | 
ஆண்டு விழா வரவு 

4,320 மனைத்துணைப் 
முதலீடு விற்றது 

800 பொருள் 
( ஏட்டு மதிப்பு ரூ. 950 ) 

ஆண்டு விழாச் செலவு 
6 % தவணை வைப்பில் 

போட்டது 
இருப்பு ( 30-6-71 ) 


575 


. 


750 
2,575 


3,000 
1,790 


15,940 


15,940 


அ. சென்ற ஆண்டில் முன்கூட்டிப் பெற்ற உறுப்பினர் 
தொகை ரூ. 250 இதில் அடங்கியுள்ளது . 

ஆ . சென்ற ஆண்டில் வரவேண்டிய ரூ .120 இதில் அடங்கி 
யுள்ளது . 

இ . சென்ற ஆண்டுக் குரியது ரூ . 400 இதில் அடங்கியுள்ளது 

ஈ , சென்ற ஆண்டில் தரவேண்டியது ரூ . 175 இதில் அடங்கி 
யுள்ளது . 

1-7-70 அன்று விளையாட்டுக் கழகத்தின் பிற பேரேட்டுக் 
கணக்குகள் : கட்டடமும் விளையாடுமிடமும் ரூ . 30,000 . முதலீடு 
ரூ .5,000 . விளையாட்டுக் கருவிகள் ரூ . 2,750 . 

மனைத்துணைப் 
பொருள்கள் ரூ . 1,250 , 


வரவு செலவுக் கணக்கு 


503 


வரவாகக் 


கொள்க . 


நுழைவுக் கட்டணத்தை மூலதன 
30-6-71 - ல் சரிக்கட்ட வேண்டியவை . 


ரூ .250 . 


மீது 


6 % தவணை வைப்பு 1-4-71 - ல் தொடங்கியது . 
கொடுபடவேண்டிய செலவினங்கள் : 

கூலி ரூ . 3501 அச்சுக் கூலி ரூ . 75 ; பெறவேண்டிய உறுப்பினர் 
தொகை விளையாட்டுக் கருவிகள் 

10 % ம் , 
கட்டடத்தின் மீது 5 % ம் தேய்மானம் கண்டு பிடிக்க வேண்டும் . 
இவற்றிலிருந்து அவ்வாண்டுக்கான வரவு செலவுக் கணக்கையும் 
30-6-71 - க்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 

6. புதுவை இலக்கிய மன்றத்தின் 31-3-1971 - ல் முடியும் , 
ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கும் அந்நாளிற்கான இருப்பு 
நிலைக் குறிப்பும் கீழே கொடுக்கப் பட்டுள்ளன . 


வரவு செலவுக் கணக்கு 


ஊதியம் 


ரூ . 
2,400 உறுப்பினர் தொகை 


ரூ . 
4,800 


இசை விழாச் செலவு 


சிறப்புக் கூட்டச் செலவு 


1000 சிறப்புக் கூட்டங்களின் 

வசூல் 1,275 
875 | 
இசை விழா வரவு 

960 
1,300 
வரவினும் மிகுதியான 

செலவு 1,035 
500 


வாடகை 


செய்தித்தாள்கள் 

முதலியவை 


தேய்மானம் : 


நூல்கள் 


300 


அஞ்சல் 


50 


320/ 


எழுது பொருள் 
பரிசுகள் , அன்பளிப்புகள் 

முதலியவை 


1,200 


மனைத்துணைப் பொருள் 

விற்றதில் நட்டம் 


125 | 


( ஏட்டு மதிப்பு ரூ .300 ) 


8.0701 


| 8,071 


504 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இருப்பு நிலைக் குறிப்பு 


பொறுப்புகள் 


தாகை 


சொத்துகள் 


தொகை 


கொடுபட வேண்டிய 

ஊதியம் 


238 


ரொக்கம் 
200 

வங்கி 


1,532 


முன் கூட்டிப் பெற்ற 
உறுப்பினர் தொகை 


50 மனைத்துணைப் பொருள் 


700 


முதல் நிதி - தொடக்கப் 

6,575 


சைக்கிள் 


500 


நூல்கள் 


3,000 


கூட்டு ஆயுள் 
உறுப்பினர் 
தொகை 100 

6,675 


கழி தேய்மானம் 300 


2,700 


பெற வேண்டிய 
உறுப்பினர் தொகை 


120 


கழி வரவினும் 
மிகுதியான 

செலவு 


வாடகை முன் கூட்டிக் 

கொடுத்தது 


1,035 


5,640 


100 


5,890 


5,890 


31-3-1970 - ல் பெறவேண்டிய உறுப்பினர் தொகை ரூ . 175 ; 
செலுத்த வேண்டிய ஊதியம் ரூ . 150 . 1971 - ல் சைக்கிள் வாங்கப் 
பட்டது . 

மேற்கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 31-3-71 - ல் 
முடியும் ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கையும் 
31-3-1970 - க்குரிய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


. 


7. . வள்ளலார் 

அறப்பணி 
கணக்குகளைத் தயாரித்துள்ளனர் , 


மன்றத்தினர் 


கீழ்க்கண்ட 


வரவு செலவுக் கணக்கு 


505 


31-3-71 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கு 


ஊதியம் 


2,600 உறுப்பினர் தொகை 


15,200 


200 


எழுது பொருளும் 

அச்சுக் கூலியும் 


நுழைவுக் கட்டணம் 
540 

நன்கொடை 


10,800 


அறப்பணிச் செலவுகள் : 
உணவு வழங்கியது 

3,785 


முதலீட்டின் மீது 

வட்டி 


380 


மாணவர்க்களித்த 

உதவித் 
தொகை 5,250 


தவணை வைப்பின் 

மீது வட்டி 


3501 


வாடகை 


1,200 


அகதிகட்கு வழங்கிய 
துணிமணி 

வகை 2,100 


நன்கொடை 3,725 


14,860 


தட்டெழுத்துப் பொறி 

விற்றதில் நட்டம் 


200 


வரி 


1751 


ஈட்டுறுதி 


250 


தேய்மானம் : 


150 


மனைத்துணைப் பொருள் 
செலவினும் மிகுதியான 

வரவு 


9,355 


28,130 


28,130 


506 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


31-3-1971 - ஆம் ஆண்டுக்கான பெறுதல் - செலுத்தல் கணக்கு 


தொகை 


வரவு 


செலுத்தல் 


தாகை 


இருப்பு கீ / கொ, 


ஊதியம் 


2,300 


ரொக்கம் 


275 


எழுதுபொருளும் 
அச்சுக் கூலியும் 


500 


வங்கி 


4,580 


விடுதி கட்டியது 


20,000 


தவணை 
வைப்பு 


4 ; 500 


9,335 அறப்பணிச் செலவுகள் 


ஆயுள் உறுப்பினர் 
தொகை 


2,200 


உணவு வழங்கியது 

3,785 


உறுப்பினர் தொகை 


மாணவர் 
உதவித் தொகை 

5,250 


1969-70 


300 


1970-71 


15,000 


1971-72 


150 


நுழைவுக் 
கட்டணம் 


14,860 


225 


நன்கொடை 


அகதிகட்கு வழங் 
கிய துணி மணி 
வகை 

2,100 
15,450 

நன்கொடை 3,725 
2001 

வரி 
10,800 

ஈட்டுறுதி 
5,700 

மிதி வண்டி ( Cycle ) 
2,500 

சேமிப்புப் பத்திரங்கள் 
1.20 வழங்கியது 


300 


மரபுரிமைச் சொத்து 
வழங்கு நிதி 
( Endowment Fund ) 


570 


முதலீட்டின் மீது வட்டி 


2,500 


தவணை வைப்பு வட்டி 


350 இருப்பு கீ / இ 


வாடகை 


1,100 


ரொக்கம் 


350 


தட்டெழுத்துப் பொறி 


900 


வங்கி 


2,570 


தவணை 
வைப்பு 


4,500 


7,420 
48.675 


48,675 


வரவு செலவுக் கணக்கு 


507 


மன்றத்தின் பிற சொத்துகள் ( 1-4-70 - ல் ) : 


கட்டடம் ரூ . 50,000 ; வழங்கு நிதி ரூ . 9,500 ; முதலீடு 
ரூ . 5.000 ; தட்டெழுத்துப் பொறி ரூ . 1,100 ; மனைத்துணைப் 
பொருள் ரூ . 1,500 ; கார் ரூ .12,500 ; சில குறிப்புகள் : 1-4-1970 - ல் 
தரவேண்டிய அச்சுக்கூலி ரூ . 90 ; வரி ரூ . 50 ; பெறவேண்டிய 
வாடகை ரூ . 200 . 


மேலே கொடுக்கப்பட்ட கணக்குகளிலிருந்தும் , பிற விவரக் 
குறிப்புகளிலிருந்தும் 1-4-1970 - க்கான இருப்புநிலைக் குறிப்பையும் 
31-3-1971 - க்கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


8. 31-12-1970 - ல் மதுரை மன்றத்தின் இருப்புகள் கீழ்க் 
கண்டவாறிருந்தன . 


4,000 

370 


3,850 


6,000 


... 
.. 


2,200 


800 


275 


: 


900 


உறுப்பினர் தொகை பெற்றது 
ரொக்கம் 
வங்கி யிருப்பு 
தவணை வைப்பு ( 31-12-1969 ) 
மனைத்துணைப் பொருள் ( 31-12-1969 ) ) 

வாங்கியது 
விளையாடுமிடம் பராமரிப்பு 
வரிப்பந்தாட்ட மேசை ( Table Tennis Board ) 

( 31-12-1969 ) 
பீங்கான் கோப்பைகள் முதலியவை 

( 31-12-69 ) 
சிற்றுண்டிப் பிரிவின் வரவு 
சிற்றுண்டிச் சரக்கிருப்பு ( 31-12-1969 ) 
எழுதுபொருளும் அச்சுக்கூலியும் 
அஞ்சல் செலவு 
தவணை வைப்பு மீது பெற்ற வட்டி 
வரிப்பந்தாட்ட வரவு 
விளையாட்டுக் கருவிகள் ( 31-12-1969 ) 
கூலி (சிற்றுண்டிப் பிரிவு ரூ . 1,800 ) 


500 


.. 


18,900 

450 


... 
... 


280 


... 


501 


.... 


.... 


300 
3,380 
2.300 


... 


3,400 


508 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நன்கொடை 


1,200 


சிற்றுண்டிச் சரக்கு 


.... 


16,205 


கண் 


எணாடி , பீங்கான் கோப்பைகள் 


120 


எரி பொருள் 


.. 


200 


500 


மன்ற விழாவின் நிகர வருமானம் 
மின் செலவு (சிற்றுண்டிப் பிரிவு ரூ . 120 ) 


600 


5,000 


முதலீடு 
செயலரின் மதிப்பூதியம் ( Honorarium ) 

( 1969 - க்கானது ) 


250 


சில குறிப்புகள் : 

1. 31-12-1970 - ல் உள்ள சிற்றுண்டிச் சரக்கிருப்பு ரூ .1,300 

2. 31-12-1969 - க்குரிய உறுப்பினர் தொகை ரூ . 80 - ம் , 1971 
குரிய உறுப்பினர் தொகை ரூ . 120 - ம் , உறுப்பினர் தொகையில் 
அடங்கியுள்ளன . 1970 - ல் பெறவேண்டிய உறுப்பினர் தொகை 


ரூ .250 . 


3. தேய்மானம் கணக்கிடுக : 

கோப்பை , கார் , விளையாட்டுக் கருவிகள் 
டென்னிஸ் மேசை 


. 20 % 


15 % 


4. சிற்றுண்டிச் சரக்கு வாங்கியதற்குச் செலவான தொகை 
யில் ரூ . 300 , சென்ற ஆண்டுக்குக் கொடுக்க வேண்டியது அடங்கி 
யுள்ளது . 

5. செயலரின் மதிப்பூதியம் ரூ . 300 - க்கு உயர்த்தி இவ் வாண் 
டுக்குத் தரவேண்டியுள்ளது . 

6. அச்சுக் கூலி தரவேண்டியது ரூ.75 . 
7. 31-12-1970 - ல் எழுதுபொருள் கையிருப்பு ரூ . 50 . 

- இவற்றிலிருந்து 31-11-1970 - ல் முடியும் ஆண்டுக்கான 
சிற்றுண்டிப் பிரிவின் வாணிகக் கணக்கையும் , வரவு - செலவுக் 
கணக்கையும் , அந் நாளுக்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் 
செய்க , 


வரவு செலவுக் கணக்கு 


509 


9. 1966 மார்ச் 31 - ஆம் நாளில் முடியும் ஆண்டுக்கான 
கீழ்க் கொடுக்கப் பட்டிருக்கும் நல்லன்பர் மன்றத்தில் பெறுதல் , 
செலுத்தல் கணக்கு தயாரிக்கப் பட்டது . 


பெறுதல்- செலுத்தல் கணக்கு 


சென்ற ஆண்டின் 


ரொக்கம் இருப்பு 


1,145 


பரிசுகளும் போட்டிச் 
1,890 செலவுகளும் 
3,240 அச்சுக் கூலியும் 

எழுது பொருளும் 


உறுப்பினர் தொகை 
போட்டிக் 
கட்டணங்கள் 


280 


1,300 வாடகை 


1,500 


நுழைவுக் கட்டணம் 


675 ஊழியர்கள் கூலி 


1,900 


முதலீட்டின் மீது வட்டி 


35 மனைத்துணைப் 


பல்வகை வரவு 


480 


82 பொருள் வாங்கியது. 

முதலீடு வாங்கியது 


800 


1,117 


இருப்பு கீ/ இ 


7.222 


7.222 


ஆண்டுத் தொடக்கத்தில் மன்றத்தின் சொத்துகள் : முதலீடு 
ரூ .1,200 ; மனைத்துணைப் பொருள் ரூ .1,150 ; உறுப்பினர் தொகை 
நிலுவை ரூ . 300 ( நடப்பாண்டில் பெற்றது ) . கொடுபட வேண்டிய 
செலவுகள் ரூ . 300 ( நடப்பாண்டில் செலுத்தப் பட்டது ) . 


ஆண்டிறுதியில் உறுப்பினர் தொகை ரூ . 210 பெற வேண்டி 
யிருந்தது . 

அச்சுக் கூலியும் எழுது பொருளும் , 
வேண்டியது ரூ . 45 . 


1966 மார்ச் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவு 
கணக்கையும் அந்நாளுக்குரிய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் 
செய்க . 


( S. A. S , 1961 ) 


510 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


10. 1970 - ஆம் ஆண்டு மதுரை நண்பர்கள் சழகத்தின் முதல் 
பெறுதல் , செலுத்தல் கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


40,000 


900 


2,100 


1,800 


600 
540 


நன்கொடை 

கட்டடம் 
பெற்றது 

50,000 நால்முனைப் போட்டிக் 
ஒதுக்கு நிதி ( Reserve 

கான செலவு 
Fund ) ( ஆயுள் உறுப் 

மனைத்துணைப் 
பினர் கட்டணம் ) 4,000 | பொருள் 
நால்முனைப் போட்டி 

நடமுறைச் செல 
நிதி ( குறிப்பிட்ட 

| வினங்கள் . 
போட்டிகட்காம் 

ஊதியம் 
செலவினங்களை 

கிரிக்கட் 
பெற்ற தொகை 10,000 வரிப்பந்தாட்டம் . 
நடைமுறை வர 

ஈட்டுறுதி ( 1971 
வினங்கள் 

செப்டம்பர் வரை 
உறுப்பினர் தொகை 

கொடுக்கப் 
( 1971 -க்கான ரூ .100 3,200 பட்டுள்ளது . ) 
உட்பட ) 

தோட்டச் செலவு 
காவல் வாடகை 

101 ) அச்சுக் கூலி 
( Lockers Rent ) 

முதலியவை 
முதலீட்டின் மீதான 

தொலைபேசி 
வட்டி 

100 பல்வகை 
கிரிக்கட் 

400 முதலீடு ( அடக்க 
பல்வகை 

50 

மதிப்பு ) 
வரிப்பந்தாட்டம் 

இருப்பு 
(( Tennis ) 

350 
மேசைக் கோற் 
பந்தாட்டம் 

200 
Billiards ) 

68,400 ! 


360 
170 


30 
250 
150 


18,000 
3,500 


68,400 


ரூ .170 


1970 - க்கான உறுப்பினர் தொகை வர வேண்டியது ரூ . 300 . 
1970 டிசம்பர்த் திங்களுக்கு ஊதியம் 

கொடுக்க 
வேண்டியுள்ளது . மேலே கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து 
1970 டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக் 
கையும் , அந்நாளுக்குரிய இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 

( Adapted For G. D. A ). 


வரவு செலவுக் கணக்கு 


511 


11. கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து 1964 டிசம்பர் 31 - ல் 
முடியும் ஆண்டுக்கான ( i ) பெறுதல் செலுத்தல் கணக்கையும் 
( ii ) வரவு செலவுக் கணக்கையும் தயார் செய்யவும் : 


சென்ற ஆண்டுக்கான உறுப்பினர் தொகை பெற்றது 


2,000 


நடப்பாண்டிற்கான உறுப்பினர் தொகை பெற்றது 


18,000 


நடப்பாண்டிற்கான உறுப்பினர் தொகை 

நிலுவையிலுள்ளவை 


3,000 


கீழ்க்கண்டவற்றிற்காகப் பெற்றது : 


அறை வாடகை 


1,000 


மேசை கோற்பந்தாட்டம் ( Billiards ) 


6,000 


12,500 


சிற்றுண்டிப் பிரிவு 
கீழ்க்கண்டவற்றிற்குச் செலுத்தியது : 


ஊதியம் 


10,000 
1,200 


பழுது பார்க்குஞ் செலவு 
எழுது பொருளும் அச்சுக் கூலியும் 


3,000 


சிற்றுண்டிச் சரக்கு 


8,500 


காவலர் கூலி 


6,800 


4,000 


5,000 


எரிபொருளும் எரிவளியும் 

வாடகையும் வரியும் 
கொடுக்க வேண்டியவை : 

பழுது பார்க்குஞ் செலவு 

சிற்றுண்டிச் சரக்கு 
ரொக்கம் 


800 


2,200 


1964 சனவரி 1 


1,800 


1964 டிசம்பர் 31 


2,800 


(CAIIB 1965) 


51 ) 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


12. அரசி மருத்துவ மனையின் 1944 டிசம்பர் 31 - க்கான 
இருப்புநிலைக் குறிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது : 


பொறுப்புகள் 


£ 


சொத்துகள் 


£ 


நன்கொடை கணக்கு 


10,000 கட்டடம் 


10,650 


செலுத்த 
வேண்டியவை : 


நோயாளிகளின் 
நண்பர்களிட 
மிருந்து வர 
வேண்டியது 


751 


மருந்துகளும் 
கருவிகளும் 


100 


ரொக்கம் 


175 


பத்திய உணவு 
( Diet ) 


260 


பண்டங்கள் 
( Stores ) 


* 401 


சேர்த்து வைக்கப் 
பட்ட மிகுதி 
வருவாய் 


500 


10,900 


10,900 


1945 - க்கான பொருளரின் ( Treasurer ) ரொக்க ஏடு 

கீழ்க் காட்டியவாறிருந்தது . 


பெறுதல் 


£ 


செலுத்தல் 


£ 


இருப்பு ( 1-1-45 ) 


175 செலவினங்கள் : 


உறுப்பினர் 
தொகை 


700 


மருந்து 
2,875 ) 

உணவு 


2,500 


நோயாளிகளின் 
நண்பர்களிட 
மிருந்து பெற்றது 


பண்டங்கள் (Stores ) 


500 


1,400 


கூலி 


600 


இருப்பு ( 31-12-45 ) 


150 


4,450 


4,450 


1945 டிசம்பர் 31 - ல் கொடுக்கப்பட வேண்டியவை : மருந்து 
£ 120 ; உணவு £ 250 / பண்டகம் £ 50. நோயாளிகளின் நண்பர் 


வர்வு செலவுக் கணக்கு 


513 


கான 


களிடமிருந்து £ 120 பெறவேண்டியிருந்தது . 1945 ஆம் ஆண்டுக் 

மருத்துவ மனையின் வரவு செலவுக் கணக்கையும் 1945 
டிசம்பர் 31 ற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 

( U. P. Board ) 


13. மெட்ராஸ் கிரிக்கட் மன்றத்தின் ரொக்க ஏட்டிலிருந்து 
1967 சூன் 30 - ல் முடியும் , ஆண்டுக்கான பெறுதல் செலுத்தல் 
கணக்கு கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


பெறுதல் 


ரூ . 


செலுத்தல் 


ரூ . 


| 1967 


1966 
சூலை 1 
கையிருப்பு ரொக்கம் 


சூன் 30 


5,400 


வங்கி நகலேட்டின் 
படி வங்கியிருப்பு : 
சேமிப்புக் கணக்கு 


3,600 


2,000 கிரிக்கட் பயிற்றுவிப் 

பாளர் ஊதியம் 
நிலப் பாது காவலர் 

ஊதியம் 
16,000 |கருவிகளும் புல்வெட் 

டும் பொறியும் 

வாங்கியது 
4,000 நில வாடகை 


18,000 
3,000 


நடப்புக் கணக்கு 


சூன் 30 


1967 

ஆண்டுவிழாச் செலவு 7,000 
வங்கி வட்டி 

250 எழுது பொருளும் 
நுழைவுக் கட்டணம் 

2,500 அச்சுக் கூலியும் 3,200 

கருவிகள் பொறி 
நன்கொடையும் 

பழுது பார்க்குஞ் 
உறுப்பினர் தொகை 

5,500 
யும் 

35,000 செயலர் மதிப் 
ஆண்டுவிழா வசூல் 1,500 

4,200 

வங்கி நகலேட்டின்படி 
கருவி விற்றது 

1,000 

வங்கி இருப்பு : 
சேமிப்புக் கணக்கு 18,000 


செலவு 


பூதியம் 


ஆண்டுவிழா நிகர 

வருமானம் 


நடப்புக் கணக்கு 
கையிருப்பு ரொக்கம் 


5,350 
1,500 


12,500 


74,750 


74,750 


க -33 


514 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கீழே சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன : 


1966 


1967 


சூலை 1 சூன் 30 


3,000 


2,000 


( i ) உறுப்பினர் தொகை நிலுவை 
( ii ) எழுது பொருளும் அச்சுக் கூலியும் தர 

வேண்டியது 


1,750 


900 


( iii ) . சேமிப்பு வங்கிக் கணக்கின் மீதான 

வட்டி ( வங்கி நகலேட்டில் பதிவாகாதது ) 


175 


( iv ) பொறியும் கருவிகளும் 

10,000 27,000 
சூன் 30 , 1967 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு - செலவுக் 
கணக்கையும் அந்நாளிற்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் 
செய்க . 


| 


1 


( M. U. B. Com . Sept. 1967 ) 


14 . 


வால்டேர் படிப்பகத்தின் 1943 சூன் 30 - க்கான இருப்பு 
நிலைக் குறிப்பு கீழே தரப்பட்டுள்ளது . 


பொறுப்புகள் 


சொத்துகள் 


கொடுபட வேண்டிய 

செலவு 


3,200 


4,850 


முதல் நிதி 
( Capital Fund ) 
கடந்த ஆண்டுகளில் 
செலவினும் மிகுதியான 
வரவுக் கணக்கு 


ரொக்கம் 
650 

மனைத்துணைப் பொருள் 
கடனாளிகள் : 
உறுப்பினர் தொகை 
நிலுவை 

750 


44,350 


சொற்பொழிவு 
மன் ந வாடகை 
நிலுவை 


350 


1,100 


நூல்கள் ( Books ) 


16,850 


முதலீடு 


5,000 


14,000 


45,000 


45,000 


வரவு செலவுக் கணக்கு 


515 


இந்த ஆண்டுக்கான ரொக்க நடவடிக்கைகள் கீழே தரப் 
பட்டுள்ளன . 


-- 


2,400 

700 


500 
1,250 


இருப்பு கீ / கொ 
நுழைவுக் கட்டணம் 
உறுப்பினர் தொசை 
பழைய மனைத்துணைப் 

பொருள் விற்றது 
பழைய செய்தித்தாள் 

களை விற்றது 
நூலக அறை வாடகை 
சொற்பொழிவு, 
பொழுது போக்கு 
நிகழ்ச்சிகள் மூலம் 
வருவாய் 


650 


3,200 ஊதியம் 
2,600 நகராட்சி வரி 
8,500 கட்டடத்தின் மீது 

ஈட்டுறுதி 
600 நூல்கள் வாங்கியது 

சென்ற ஆண்டு கடனீந் 
60 தோர்க்குச் செலுச் 
1,040 தியது 

பழுது பார்க்குஞ் 
செலவு 

தின் பொறிகள் 
3,000 நிறுவியது 

அச்சுக் கூலியும் எழுது 

பொருளும் 
அஞ்சல் 
பல்வகைச் செலவு 
இருப்பு கீ / இ 


250 


4,500 


400 

50 
150 
8,150 


19,000 


19,000 


- 


பென 


-- 


-- 


உறுப்பினர் தொகை வரவேண்டியது ரூ . 1,100 என்றும் 
நூலக அறை வாடகை ரூ . 375 வரவேண்டியுள்ளது என்றும் 
தெரிய வருகிறது . கட்டடத்தின் மீதான ஈட்டுறுதி ரூ . 175 முன் 
கூட்டிச் செலுத்தப்பட்டுள்ளது . செலவினங்கள் கொடுபட வேண் 
டியது ரூ . 800 . 


தய்மானங் கணக்கிடுக : 


| 


கட்டடம் 


21 % முதலீடு 5 % 


நூலகங்கள் 


10 % 


1948 சூன் 30 - க்கு முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் 
கணக்கையும் அந்நாளுக்குரிய இருப்பு நிலைக் குறிப்பையும் தாரிக்க . 

( M. U. B. Com . Sept. 51 ) 
( Campany Secretary Exam . April, 63 ) 


516 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


15. கோவா மன்றத்தின் 1966 - க்கான வரவு செலவுக் கணக்கு 
கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


1966 டிசம்பர் 31 -ல் முடியும் ஆண்டுக்கான 

வரவு செலவுக் கணக்கு 


7,500 

2501 


4,750 உறுப்பினர் தொகை 
100 நுழைவுக் கட்டணம் 
250 ஆண்டு விருந்துக்காகப் 

பெற்றது 
1,000 ஆண்டு விளையாட்டு 

விழாவின் வருமானம் 
450 


1,000 


ஊதியம் 
பொதுச் செலவு 
தணிக்கைக் கட்டணம் 
செயலரின் மதிப் 

பூதியம் 
அச்சுக் கூலியும் எழுது 

பொருளும் 
ஆண்டு விருந்துச் 

செலவு 
வட்டியும் வங்கிக் 

கட்டணமும் 
தேய்மானம் 
மிகுதி ( Surplus ) 


750 


1,500 

150 
300 
600 


9,500 


9,500 


கீழ்க் கண்டவற்றைச் சரிக்கட்டிய பிறகு மேற்கண்ட கணக்கு 
தயாரிக்கப்பட்டிருந்தது . 


ரூ . 


600 


1965 இறுதியில் உறுப்பினர் தொகை 
நிலுவையிலிருந்தது ( Outstanding) 
1965 டிசம்பர் 31 - ல் உறுப்பினர் தொகை 
முன் கூட்டிப் பெற்றது 
1966 டிசம்பர் 31 - ல் உறுப்பினர் தொகை 
முன் கூட்டிப் பெற்றது 
1966 டிசம்பர் 31 - ல் உறுப்பினர் தொகை 
நிலுவையிலிருந்தது 


450 


270 


750 


1966 - ன் தொடக்கத்திலும் 1966 - ன் இறுதியிலும் ஊதியம் 
முறையே ரூ . 400 - ம் ரூ . 450 - ம் கொடுபட வேண்டியிருந்தது . முன் 
கூட்டிச் செலுத்தப் பெற்ற ஈட்டுறுதி ரூ.60 பொதுச் செலவில் 
அடங்கியுள்ளது . 1966 - க்கான தணிக்கைக் கட்டணம் கொடுபட 
வேண்டியுள்ளது . 1966 - ஆம் ஆண்டில் 1985 - க்கான தணிக்கைக் 
கட்டணம் ரூ . 200 கொடுக்கப்பட்டிருந்தது . 


வரவு செலவுக் கணக்கு 


817 


ரூ . 10,000 மதிப்புள்ள குத்தகை நிலம் மன்றத்துக் குரியது . 
1966 சனவரி 1 - ஆம் நாள் மன்றத்திலிருந்த விளையாட்டுக் கருவி 
களின் மதிப்பு ரூ . 2,600 . ஆண்டு இறுதியில் தேய்மானம் கழித்த 
பின் உள்ள 

கருவிகளின் மதிப்பு ரூ . 2,700 . 1965 - ல் மன்றம் 
ரூ.2,000- க்கு வங்கிக் கடன் வாங்கியிருந்தது . இக் கடன் 1966 -ஆம் 
ஆண்டு முழுவதும் இருந்தது . 1966 டிசம்பர் 31 - ல் இருந்த 
ரொக்கம் ரூ . 1,600 ஆகும் . 1966 -க்கான பெறுதல் செலுத்தல் 
கணக்கையும் 1966 டிசம்பர் 31 - க்கான இருப்பு நிலைக் குறிப்பையும் 
தயார் செய்க . 

( Bombay Inter. March , 1969 ) 
16. கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இருப்புப் பட்டியலிலிருந் 
தும் சரிக்கட்டப்பட வேண்டிய விவரங்களிலிருந்தும் 1962 டிசம்பர் 
31 - ல் முடியும் ஆண்டுக்கான பாரத விளையாட்டு மன்றத்தின் வரவு 
செலவுக் கணக்கையும் அந்நாளுக்கான இருப்புநிலைக் குறிப்பையும் 
தயார் செய்க. 


பற்று 


வரவு 


பன்றக் கட்டடம் 


37,400 


நூலக நூல்கள் 


... 


2,280 


மனைத்துணைப் பொருள் 


3,520 


1962 சனவரி 1 - ல் கண்ணாடி , பீங்கான் 
பொருள்கள் 


... 


2,000 


கண்ணாடி பீங்கான் , பொருள்கள் 

வாங்கியது 


... 


1,000 


அச்சுக் கூலியும் எழுது பொருளும் 


225 


வாடகை 


10,870 


உறுப்பினர் தொகை 


12,150 


345 


பொழுது போக்குச் செலவு 


... 


மேசைக் கோற் பந்தாட்டம் ( Billards ) 

விளையாட்டுக்காகப் பெற்றது 


... 


3,845 


மேசைக் கோற் பந்தாட்ட மேசை 

(( Billiards Table) 


10,400 


518 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


மேசைக் கோற்பந்தாட்டச் செலவு 


ரூ . 
2,135 


சிற்றுண்டிச் சாலை இலாபம் 


... 


1,200 


... 


1962 - சனவரி 1 - ல் உறுப்பினர் தொகை 

வரவேண்டியது 


1,125 


மதிப்பூதியம் ( Honorarium ) 


... 


1,500 


ஆண்டு விருந்துக்கான சீட்டுகள் விற்பனை 

மூலம் பெற்றது 


... 


1,600 


ஆண்டு விருந்துச் செலவு 


1,875 


ஊதியம் 


2,700 


நன் கொடை 


8,500 


தணிக்கைக் கட்டணம் 


... 


600 


துப்புரவு , பழுது பார்த்தல் செலவு 


3501 


செய்தித் தாள்களும் இதழ்ரளும் 


180 


வங்கி வைப்புத் தொகை மீதான வட்டி 


... 


25. 


வங்கிக் கட்டணம் 


20 


நுழைவுக் கட்டணம் 


225 


தேர்தல் செலவுகள் 


2,995 


1962 டிசம்பர் 31 - ல் சிற்றுண்டிச் 

சரக்கிருப்பு 


300 


பற்பல கடனீந்தோர் 


3.13. 


ரொக்கம் 


... 


1,900 


வங்கி 


.... 


1,735 


பொது நிதி ( Gencral Fund )) 


... 


33,035 


74,585 


74,585 ) 


வரவு செலவுக் கணக்கு 


519 


சரிக்கட்ட வேண்டியவை : 


(i ) 1962 டிசம்பர் 31 - ல் எழுது பொருள் கையிருப்பு ரூ . 35 


( ii ) உறுப்பினர் தொகை நிலுவைக்காகப் 

பெற்றது 


ரூ .1125 - ம் 


முன் கூட்டிப் பெற்றது ரூ .760 - ம் உறுப்பினர் 


தொகையில் அடங்கியுள்ளன . 


(iii ) வாடகை பெற வேண்டியது 


500 


... 


( iv ) கொடுபடாத ஊதியம் 


200 


( v ) நுழைவுக் கட்டணம் முதலாக்கப் படவேண்டும் . 


( vi ) நன் கொடைத் தொகையில் ரூ . 3,600 தேர்தல் நிதிக்காகப் 

பெற்றது அடங்கியுள்ளது .. மீதியிருப்பதில் பாதித் 
தொகை முதலீட்டு வரவாக்க வேண்டும் . 


( vii ) 


தேய் மானம் கீழ்க்கண்டவாறு கணக்கிடப்படவேண்டும் : 


( 1 ) நூலக நூல்கள் 


10 % 


( 2 ) மனைத்துணைப் பொருள் 


15 % 


( 3 ) மன்றக் கட்டடம் 


5 % 


( 4 ) கண்ணாடி , பீங்கான் 
பொருள்கள் 

1,700 
( Inter - Bombay Nov. 1966 ) 


17. 1968 டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான கணக்குகள் 
S. S. மருத்துவ மனையின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன . 
அவற்றிலிருந்து தொடக்க இருப்பு நிலைக் குறிப்பையும் ( 1968 
சனவரி 1 - ஆம் நாளுக்குரியது ) இறுதி இருப்புநிலைக் குறிப்பையும் 
( 1968 டிசம்பர் 31 ) தயார் செய்க . 


520 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பெறுதல் செலுத்தல் கணக்கு 
( Receipts and Payments Account ) 


இருப்பு : 

ரூ . செ ai வினங்கள் : 

மனைத்துணைப் 
ரொக்கம் 

600 பொருள் வாங்கியது 1,000 
வங்கி 

7,000 கருவிகள் வாங்கியது 2,000 
அரசினர் கடன் 

அறுவை மருந்தகச் 
பத்திரங்கள் 1,80,000 

செலவு 

1,500 
வரவினங்கள் : 

உணவுச் செலவு 

2,500 
உறுப்பினர் தொகை 30,000 வாடகையும் வரியும் 2,400 
நன் கொடை 6,000 ஈட்டுறுதி 

500 
வட்டி 

10,000 அலுவலகச் செலவு 1,200 
பல்வகை 500 ஊதியம் 

24,000 
பல்வகைச் செலவு 

200 
இறுதி இருப்பு : 
ரொக்கம் 

1,800 
வங்கி 

17,000 
அரசினர் கடன் 
பத்திரங்கள் |1,80,000 


12,34,100 


12,34,100 


வரவு செலவுக் கணக்கு 


ரூ . 


ஊதியம் 24,000) 
கழி ! 1967 -க் 
குரியது 

1,500 

22,500 
கூட்டு : 

செலுத்த 
வேண்டியது 1,000 
உணவுச் செலவு 
அறுவை , மருந்தகச் 

செலவு 
வாடகையும் வரியும் : 

செலுத்தியது 2.400 
கழி : 1967 - க்குரியது 

200 
2,200 


உறுப்பினர் தொகை 
பெற்றது 30,000 
சழி : 1967 - க் 
குரியது 

10,000 

20,000 
கூட்டு : பெற 
23,500 

வேண்டியது 8,000 
2,500 நன்கொடை 

வட்டி : 
1,500 பெற்ந்து 10,000 
கழி : 1967 -க் 
குரியது 

2.500 

7,500 
கூட்டு : பெற 
வேண்டியது 2,500 


28,000 
6,000 


10,000 


வரவு செலவுக் கணக்கு 


521 


500 


பல்வகை வரவு 
2,450 


கூட்டு :செலுத்த 

வேண்டியது 250 
ஈட்டுறுதி 

500 
கழி : முன் கூட்டிச் 

செலுத்தியது 100 
அலுவலகச் செலவு 
பல்வகைச் செலவு 
தேய்மானம் : 
கட்டடம் -21 % 
மனைத்துணைப் 

பொருள் 10 % 
கருவிகள் 20 % 
மிகுதி ( Surplus ) 


400 
1,200 

200 


5,000 


400 
1,200 
6,150 


44,500 


44,500 


எல்லா சொத்துகள் மீதும் தேய்மானம் முழு ஆண்டுக்கும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . மருத்துவ மனையின் நிலத்தின் மதிப்பு 
ரூ .50,000 . இது கட்டடத்தின் மதிப்பில் சேர்க்கப் படவில்லை , 
ரூ . 2,00,000 முகமதிப்புடைய அரசினர் கடன் பத்திரங்கள் 
( அவற்றின் அடக்க மதிப்பு ரூ .1,80,000 ) மருத்துவ மனையின் 
நன்கொடை நிதி முதலீட்டைக் குறிப்பதாகும் . 

( Company Secretary Exam . Oct. 1969 , Inter ) 


18 . 1983 டிசம்பர் 31 - ற்கான பாரத கல்விக் கழதத்தின் இருப் 
புப்பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது . அதிலிருந்து வரவு செலவுக் 
கணக்கையும் , இருப்பு நிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


பற்று 


வரவு 


மனைத்துணைப் பொருள் 


... 


12,500 


இவ்வாண்டில் வாங்கிய மனைத்துணைப் 

பொருள் 


3,200 


17,500 


நூலக நூல்கள் 


நூல்கள் வாங்கியது 


.... 


4,300 


... 


கட்டடம் 


... 


2,75,000 


522 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பற்று 


வரவு 


--- 


பொது முதலீடு 


ரூ . 
1,50,000 


... 


முதலீட்டு ஒதுக்கு நிதி 

( Investment Reserve Fund ) 


... 


15,000 


பற்பல கடனாளிகளும் கடனீந்தோரும் 


5,000 


14,500 


... 


நுழைவுக் கட்டணம் 


15,200 


தேர்வுக் கட்டணம் 


-- 


2,400 


உறுப்பினர் தொகை பெற்றது 


... 


20,000 


சான்றிதழ்க் கட்டணம் ( Certificate Fees ) 


500 


மன்ற அறை வாடகை 


6,500 


முதலீட்டின் மீது பெற்ற வட்டி 


5,500 


பற்பல வரவு 


600 


ஊழியர்களின் ஊதியம் 


10,200 


... 


எழுது பொருளும் , அச்சுக் கூலியும், 

விளம்பரமும் 


1,000 


வரியும் , ஈட்டுறுதியும் 


800 


தேர்வுச் செலவுகள் 


600 


... 


இதழ்கட்கான தொகை 


1,200 


... 


பரிசு பொறுப்பாண்மை நிதி 


16,000 


... 


பரிசு பொறுப்பாண்மை முதலீடு 


15,800 


... 


பரிசுப் பொறுப்பு வருமானம் 


650 


*. 


பரிசுகள் வழங்கியது 


450 


பரிசுநிதி வங்கி யிருப்பு 


275 ) 


... 


நன்கொடை பெற்றது ( முதலீட்டுச் 

செலவாக்கப் படவேண்டும் . ) 


18,000 


".. 


வரவு செலவுக் கணக்கு 


523 


பற்று 


வரவு 


ரூ . 


பொதுச் செலவு 


.. 


3751 


முதல் நிதி 


... 


3,89,150 


வங்கி 


... 


5,500 


ரொக்கம் 


.. 


300 / 


5,04,000 ) 5.04,000 


கீழ்க்கண்ட விவரங்களைச் சரிக்கட்ட வேண்டும் : 


உறுப்பினர் தொகை பெற வேண்டியது 


... 4,500) 


உறுப்பினர் தொகை முன்கூட்டிப் பெற்றது 


500 


பொது முதலீட்டில் வட்டி கூடியுள்ளது 


450 


ஊழியர் ஊதியங் கொடுபட வேண்டியது 


... 1,800 


வரியும் ஈட்டுறுதியும் முன்கூட்டிச் செலுத்தியது 


500 


கீழ்க்கண்ட விகிதத்தில் தேய்மானங் கண்டுபிடிக்க . 


( இவ்வாண்டில் வாங்கியது உட்பட ) 


நூலக நூல்கள் 


..... 15 % ஆண்டு விகிதம் 


மனைத்துணைப் பொருள் 


5 % 


கட்டடம் 


1 % 


1963 டிசம்பர் 31 - ல் பொது முதலீட்டின் சந்தை மதிப்பு 
ரூ . 1,30,000 . ஆனால் , இந்த அளவிற்கு ஏட்டு மதிப்பைக் 
கொண்டுவர வேண்டியதில்லை. வருமான வரி தேவையில்லை . 

( C. A. Final) 


524 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


19. கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏழைநல மன்றத்தின் 
பெறுதல் செலுத்தல் கணக்கினின்றும் பிற விவரங்களிலிருந்தும் , 
1946 டிசம்பர் 31 - ல் முடிவும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக் 
கையும் அந்நாளுக்குரிய இருப்புநிலைக் குறிப்பையும் தயாரிக்க . 


பெறுதல் செலுத்தல் கணக்கு . 


. 


இருப்பு 


ரொக்கம் 
வங்கியில் தவணை 

வைப்பு 
வங்கியில் நடப்புக் 
* கணக்கு 
உறுப்பினர் 
தொகையும் 
நன் கொடையும் 
மரபுரிமைச் சொத்து 

( Legacy ) 
சிறப்பு நிதி - நன் 
கொடை 
முதலீட்டின் மீது வட்டி 
வைப்புத் தொகை 

மீது வட்டி 


ரூ . 

ரூ . 
ஓய்வு பெற்றோர்க்கு 

( Pensioners )வழங்கியது 12,650 
70 வாடகை 
( முக்காலாண்டு ) 

7 ) 
5,000 அலுவலகச் செலவும் 

ஊதியமும் 2,750 
1,160 வசூலித்தோரின் கழிவு 

370 
பல்வகைப் பொருள் 
விற்றது 

260 
12,720 அஞ்சல் 

180 
4,000 சிறப்பு நிதியிலிருந்து 

வழங்கிய பணிக் 

கொடை ( gratuity ) 1,430 
1,700 முதலீடு 

3,000 
1,350 இருப்பு : 

வங்கியில் தவணை 
240 வைப்பு 

4,000 
வங்கியில் நடப்புக் 
கணக்கு 

730 
ரொக்கம் 

120 


| 


26,240 


26,240 


மரபுரிமைச் சொத்துகளில் ( Legacies ) பாதியை வரவினமாக 
வும் , மீதியை முதலாகவும் கொள்ளவும் , பொது நிதி யிலிருந்து 
‘சிறப்பு நிதி யை - வேறுபடுத்திக் காட்டவும் செயற்குழு தீர்மா 
னித்தது . 1946 டிசம்பர் 31 - ல் காலாண்டுக்கான வாடகை தரப் 
படவில்லை . பல்வகைப் பொருள்களை விற்றதில் ரூ . 150 வர 
வேண்டியிருந்தது . 

( M. U. B. Com . March 1948 ) 


வரவு செலவுக் கணக்கு 


525 


20 . 1961 டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான ஒரு கலாசார 
மன்றத்தின் பெறுதல் செலுத்தல் கணக்கு கீழ்த்தரப்பட்டுள்ளது . 


ரூ . 
3,100 


முதலீடு 


3,000 
1,450 
6,200 


ரொக்கம் ( 1-1-1961 ) 1,500 வங்கி மேல்வரைப் 
உறுப்பினர் தொகை 

பற்று ( 1-1-1961 ) 
1960 300 

கடன் பத்திரங்களில் 
1961 16,200 
1962 

150 

16,650 மனைத்துணைப் பொருள் 
கலை நிகழ்ச்சிகளில் 

ஊதியம் 
வருவாய் 

2,000 எழுது பொருளும் - 
நுழைவுக் கட்டணம் 

670 

அச்சுக் கூலியும் 
கடன் பத்திரங்கள் மீது 

கலை நிகழ்ச்சிச் செலவு . 
வட்டி 

480 பல்வகைச் செலவு 
பழைய நாற்காலிகள் 

31-12-1961- ல் இருப்பு: 
விற்பனை 

120 

ரொக்கம் 550 
வங்கி 3,100 


890 
1,710 
1,420 


3,650 


21,420 ) 


21,420 


கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்களிலிருந்து 1961 
டிசம்பர் 31 - ல் முடியும் ஆண்டுக்கான வரவு செலவுக் கணக்கையும் 
அந்நாளிற்கான இருப்புநிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 


( i ) ஆண்டு உறுப்பினர் தொகை ரூ . 10 செலுத்தக்கூடிய 1,800 
உறுப்பினர்கள் மன்றத்தில் உள்ளார்கள் . 1960 - ஆம் 
ஆண்டிற்கான உறுப்பினர் தொகை ரூ . 90 வரவேண்டி 
யுள்ளது . 


(ii ) 1960 டிசம்பர் 31 - ல் இருந்த எழுதுபொருள் இருப்பு 

1961 டிசம்பர் 31 - ல் அதன் இருப்பு ரூ . 87 . 


ரூ . 125 . 


( iii ) நுழைவுக் கட்டணம் முதலீட்டு வரவாக்கப் படவேண்டும் . 


( iv ) 1961 டிசம்பர்க்கான ஊதியம் ரூ . 559 தரவேண்டியுள்ளது . 

1960 டிசம்பர் 31 - ல் தரவேண்டிய செலவுகள் ரூ . 132 ஆக 
இருந்தது . 1960 -ஆம் ஆண்டில் தொலைபேசிக் கட்டணத் 
திற்கென மன்றம் ரூ . 500 செலுத்தியிருந்தது . இதில் 
ரூ . 125 1961 - ஆம் ஆண்டுக்குரியது . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


( 3 ) 1960 டிசம்பர் 31 - ல் கட்டடங்களின் மதிப்பு ரூ . 24.100 

ஆகவும் முதலீட்டின் மதிப்பு ரூ . 6,500 ஆகவுமிருந்தன. 
கட்டடம் - முதலீடு - இவற்றின் மீது 5 % தேய்மானங் 
கணக்கிடுக . 

( C. A. Final , May , 1960 ) 


21 , 1966. சூன் 30 - ல் முடியும் ஆண்டுக்கான குழிப் 
பந்தாட்ட மன்றத்தின் { Golf ) பெறுதல் - செலுத்தல் கணக்கு , 
வரவு செலவுக் கணக்கு ஆகியவற்றையும் , அந்நாளுக்கான 
இருப்பு நிலைக் குறிப்பையும் தயார் செய்க . 

தொடக்க உறுப்பினர்களின் உறுப்பினர் தொகையில் 
பாதியும் , பிற உறுப்பினர்களின் நுழைவுக் கட்டணமும் முதலீட்டு 
வரவாக்கப் 

படவேண்டும் என்றும் , செலவினும் மிகுதியாக 
இருக்கும் வரவில் பாதித் தொகையை ஒதுக்கு நிதிக்கு ( Reserve 
Fund ) எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் மன்ற நடைமுறை 
விதிகள் கூறுகின்றன . 
( i ) நடப் பாண்டில் பெற்றவை ; 

ரூ . 50 வீதம் 140 தொடக்க உறுப்பினர்களின் உறுப்பினர் 
தொகை ; ரூ . 10 வீதம் 220 புதுஉறுப்பினர்களிடம் பெற்ற 
நுழைவுக் கட்டணம் ; ரூ 50 வீதம் அவர்களின் உறுப்பினர் 
தொகை ; தவணை வைப்பு மீதான வட்டி ரூ . 180 ; மது 
வகைகள் விற்பனை ரூ. 6,3801 ஆண்டுக்கு ரூ. 450 வீதம் 
1965 டிசம்பர் 31 - ல் முடியும் - அரையாண்டுக்கான 

புல்வெளி வாடகை ; 4 % வட்டியில் கடன் ரூ . 9,000 . 
( ii ) நடப்பாண்டில் செலுத்தியவை : 
மன்ற மேலாளரின் 

ஊதியம் ரூ . 2,500 ; புல்வெளிக் 
காவலரின் கூலி ரூ .1,500 ; வாடகை ரூ . 5,500 / 

கடன் 
மீது வட்டி ரூ . 360 / ஆண்டு விருந்துச் செலவு ரூ. 1,000 
பல்வகைச் செலவு ரூ . 535 ; வரி ரூ . 730 ; பணியாட்கள் 
கூலி ரூ.585 ; எரிபொருள் ரூ. 515 ; மதுவகை வாங்கியது 
ரூ . 8,735 ; மனைத்துணைப் பொருள் வாங்கியது ரூ . 600 : 
திரைச் சீலைகள் ( Furnishings ) வாங்கியது ரூ . 200 ; பழுது 
பார்க்குஞ் செலவு ரூ . 125 ; அச்சுக் கூலி 
A- கட்டடங்கட்டுபவர் ( மன்றக் கட்டடக் கணக்கு ) 
ரூ .2750 ; B- ஒட்டுபவர் ( Joiner ) ( மன்றக் கட்டடக் 
கணக்கு ) ரூ . 5,225 : C- கட்டடக் கலைஞர் ( மன்றக் 
கட்டடக் 

கணக்கு ) ரூ , 1,200 ; D-வண்ணமடிப்பவர் 
( மன்றக் கட்டடக் கணக்கு ) ரூ . 525 . 


ரூ . 390 ; 


வரவு செலவுக் கணக்கு 


527 


( iii ) 1965 சூன் 30 - ல் சையிலிருந்த ரொக்கம் ரூ . 5,260 ; 

6 % தவணை வைப்பில் செலுத்தப்பட்டிருந்த ரொக்கம் 
ரூ . 3,000 ; ( சென்ற ஆண்டிலிருந்து இது கொண்டு 

வரப்படுகிறது ) . மதுவகைகளின் இருப்பு 2870 , 
(iv ) வாடகை ரூ .500 ; பணியாள்கள் கூலி ரூ . 15 ; புல்வெளிக் 

காவலர் கூலி ரூ , 300 ; மதுவகை வாங்கியது ரூ . 265 ; 
A. கட்டடங்கட்டுபவர் ( மன்றக் கட்டடக் கணக்கு ) 
ரூ . 1,300 . இவை செலுத்தப்படவில்லை, 10 தொடக்க 
உறுப்பினர்களிடமிருந்து உறுப்பினர் தொகை பெறப்பட 
வில்லை . 


( v ) மன்ற சட்டடத்தின் மொத்த மதிப்பின் மீது 3 % ம் 

மனைத்துணைப் பொருள் மீது 5 % ம் திரைச்சீலைகள் மீது 
15 % ம் தேய்மானங் கணக்கிடுக . 

( S. A. S. 1963 ) 


15. அனுப்பீடு 

( Consignment ) 


ரிமையை மாற்றித் தராமலேயே ஒருவர் வேறோர் இடத்தி 
லுள்ள மற்றவரிடம் விற்கக் கோரி, சரக்கு அலுப்புவதை அனுப்பீடு 
( Consignment ) என்கிறோம் . அவ்வாறு சரக்கு அனுப்புபவரை 
அனுப்புநர் ( Consignor ) என்றும் , யாருக்குச் சரக்கு அனுப்பப் 
படுகிறதோ , அவரை அனுப்பப் பெறுநர் ( Consignee) எனவும் 
அழைக்கலாம் . 

உற்பத்தியாளரோ அல்லது மொத்த வியாபாரியோ தங்களி 
டம் உள்ள சரக்கை வெளிநாடுகளில் அல்லது தொலைவில் உள்ள 
பிற இடங்களில் விற்க இவ் வழியை மேற் கொள்ளலாம் . 
அனுப்பப் பெறுநர் ஒரு முகவர் ( Agent ) போன்றே பணியாற்று 
கின்றார் . உரிமையைத் தன்னகத்தே வைத்துள்ள அனுப்பு நர் 
முதல்வர் ( Principal ) நிலையில் உள்ளார் . இதனால் சரக்கு சேத 
முறினும் , அழிந்துவிடினும் அனுப்பப் பெறுநர் பொறுப்பாக 
மாட்டார் . 

( சரக்கு ) அனுப்பீட்டு நடவடிக்கையை - விற்பனையெனில் 
தவறாகும் . காரணம் , விற்பனை நடவடிக்கையில் வாங்குநர் சரக்கின் 
முழு உரிமையைப் பெறுகிறார் . கடன் பேரில் விற்றாலுங் கூட 
உரிமை உடனேயே மாற்றப்பட்டு விடுகிறது . விற்குநரும் வாங்கு 
நரும் கடனீந்தோர் கடனாளி நிலையில் இருப்பர் . ஆனால் , அனுப்பீட் 
டில் உடைமை தான் மாறுகிறதே யன்றி உரிமை மாறுவதில்லை . 
இதனால் ஏற்படும் நட்டமனைத்தையும் அனுப்புநரே ஏற்றாக 
வேண்டும் . இதனால் அனுப்புநரும் அனுப்பப் பெறுநரும் முதல்வர் . 
முகவர் நிலையில் இருப்பதை நாம் உணரலாம் . 

இவ் வகையில் 
அனுப்பீடு விற்பனையினின்றும் மாறுபடுகின்றது . 


அனுப்பீடு 


529 


அனுப்புநரின் ஆணை வழியே அனுப்பப் பெறுநர் செயல்பட 
வேண்டும் . பொதுவாக , விற்பனையில் குறிப்பிட்ட சதவிகிதத்தில் 
கழிவுத் தொகை - ( Commission ) அவர்க்குக் கொடுக்கப்படும் . 
விற்பனையின் காரணமாகச் செய்யும் செலவுகளைத் திரும்பப் 
பெற்றுக் கொள்ளும் உரிமை அவர்க்குண்டு . 


கப்பல் வழியோ, பிறமுறைகளிலோ அனுப்புநர் சரக்கை 
அனுப்புகிறார் . அத்துடன் ஒரு பெயரளவு இடாப்பினை ( Proforma 
Invoice) தயாரித்தும் அனுப்புவார் . இடாப்பில் காண வேண்டிய 
விவரங்கள் அனைத்தும் - சரக்கு விவரம் , விலை வீதம் , அளவு 
முதலியன - இதிலும் இருக்கும் . ஆயினும் இதனை இடாப்பு எனக் 
கூறக் கூடாது . 

காரணம் , இது விற்பனை யல்ல . அனுப்பப் 
பெறுநர் இதில் கண்டுள்ள தொகையை அனுப்பவும் தேவையில்லை . 
எனவேதான் இதனைப் பெயரளவு இடாப்பு என்று அழைக் 
கின்றனர் . நல்ல விலையில் சரக்கை விற்க அனுப்பப் பெறுநர் 
கோரப்படுவார் ; அல்லது குறிப்பிட்ட விலைக்கும் கீழாக விற்கக் 
கூடாது என்று கேட்கப்பட்டிருப்பார் . 


சரக்கு துறைமுகத்தை வந்தடைந்ததும் அனுப்பப் பெறுநர் 
துறைமுகக் கட்டணம் ( Dock Fees ), சுங்கவரி ( Customs Duty ), 
சரக்ககற்றுஞ் செலவு போன்றவற்றிற்குப் பணஞ் செலுத்த வேண்டி 
யிருக்கலாம் . சுமைகூலி , பண்டசாலை வாடகை ( Godown Rent ), 
ஈட்டுறுதிக் கட்டணம் (Insurance ) போன்ற செலவினங்களையும் 
மேற்கொள்ள வேண்டியிருக்கும் . சரக்கு வந்தடைந்ததும் , அனுப் 
புநர் முன் பணமாக உண்டியல் ஒன்றை வரைவர் . அனுப்பப் 
பெறுநர் அதனை ஏற்றனுப்புவார் . குறிப்பிட்ட காலத்துக் கொரு 
முறை இந் நடவடிக்கைகளைக் குறித்து அறிக்கை தயார் செய்து 
அனுப்புநரிடம் அனுப்புவார் . இது விற்பனைக் கணக்கறிக்கை 
( Account Sales ) எனப்படும் . 


இதில் விற்பனை பற்றிய விவரம் , தான் ஏற்ற . செலவுகள் , 
தனக்குச் சேர வேண்டிய கழிவுத் தொகை , தான் முன்னர் ஏற்ற 
உண்டியல் தொகை அல்லது அனுப்பிய தொகை போன்றவை 
குறிப்பிடப்பட்டு , மீதி அனுப்பப்படும் அல்லது அனுப்ப வேண்டிய 
தொகையையும் சுட்டிக்காட்டியிருப்பார் . இது கீழ்க் கண்ட 
வடிவத்தில் இருக்கும் . 


சரவணன் வானொலிக் கம்பனியிடம் பெற்று அக் கம்பனிக்காக 
விற்ற 100 வானொலிப் பெட்டிகட்கான விற்பனைக் கணக்கு 
அறிக்கை . 


530 . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விவரம் 


தொகை தொகை 


* 


விற்பனை வகையில் வரவு : 
50 வானொலிப் பெட்டிகள் ரூ .300 வீதம் 15,000 
20 வானொலிப் பெட்டிகள் ரூ.280 வீதம் 5,600 


20,600 


கழி : 


கட்டணங்கள் : 


200 


கட்டணமும் சரக்ககற்றுஞ் செலவும் 
பண்டகசாலை வாடகை 


100 


ஈட்டுறுதி 


200 


கழிவு விற்பனையில் 10 % 


2,060 


கழி 

: 
ஏற்ற உண்டியல் 


2,560 
18,040 
15,000 


III| 


இப்பொழுது வங்கி விடை ( Bank Draft ) 
மூலம் அனுப்பும் தொகை 


11 


3,040 


வி. பி. செ . பி . நீ. 


இன்னிசைக் கம்பனிக்காக 


... 


25-6-1971 


மேலாளர் 


கிறது . 


மேற்கண்ட கணக்கறிக்கையை அனுப்பப் பெறுநரான 
இன்னிசைக் கம்பனி, சரவணன் வானொலிக் கம்பனிக்கு அனுப்பு 

மொத்தம் 70 வானொலிப் பெட்டிகள் ரூ . 20,600 - க்கு 
விற்பனை யாகியுள்ளதையும் , ரூ .500 ஏற்ற செலவினங்கட்கும் , 
ரூ . 2,060 விற்பனையில் கழிவுக்கும் ஆக மொத்தம் ரூ . 2,560 
எடுத்துக் கொண்டதையும் இது வெளிக் காட்டுவதுடன் , முன்னர் 
தான் ஏற்ற உண்டியல் ரூ . 15,000 போக மீதித் தொகையான 
ரூ . 3,040 - ஐ வங்கி விடை ( Bank Draft ) மூலம் அனுப்புவதையும் 
இது தெளிவாக உணர்த்துகிறது . 
விற்பனைக் கணக்கறிக்கையிலிருந்து தான் 

சரக்கனுப்பியவர் 
வண்டிய விவரங்களையும் இன்னும் 30 வானொலிப் பெட்டிகக 
விற்கப்பட வேண்டும் என்பதையும் அறிகிறார் . 


அனுப்பீடு 


531 


பிணைக் கழிவு ( Del Credere Commission ) 
சாதாரணமாக இவ்வகை விற்பனையில் ஏற்படும் நட்டத்தை 
அனுப்புநர்தான் ஏற்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் . ரொக்கத் 
திற்கும் கடன் பேரிலும் சரக்கு விற்கப்படும் என்பது தெரிந்ததே . 
கடன் பேரில் வாங்கியவர்களில் சிலர் பணங் 

கொடுக்கத் 
தவறுவதால் ஏற்படும் வராக்கடன் நட்டத்தையும் ( Bad Debts) 
அனுப்புநர்தான் ஏற்க வேண்டும் . தொலைவில் விற்பனை செய்யும் 
அனுப்பப் பெறுநர் வராக்கடன் போன்ற நட்டத்தைத் தவிர்க்க 
அல்லது அவ்வாறு வராக்கடன் ஏற்படினும் அதற்கு அவரையே 
பொறுப்பாக்க விரும்பின் அதற்கெனத் தனிக் கழிவு கொடுக்க 
வேண்டும் . இதனையே பிணைக் கழிவு ( நாணயச் சான்றுக் கழிவு - Del 
Credere Commission) என்கிறோம் . சாதாரணமாக விற்பனைக்குக் 
கொடுக்கும் கழிவுத் தொகையன்றி , வராக்கடன் ஏற்படின் அதனை 
அனுப்பப் பெறுநர் ஏற்றுக் கொள்வதற்காகக் கொடுக்கும் கழிவே 
ஆகும் இது . இவர்களைப் பிணை முகவர்கள் ( Del Credere Agent ) 
எனலாம் . 


1a 


அனுப்பீட்டில் ஏற்படும் இலாப நட்டத்தை உணர்வதற்குத் 
தனி ஏடுகளில் பதிவு செய்ய வேண்டும் . ஒவ்வொரு ( சரக்கு ) 
அனுப்பீட்டிற்கும் தனித்தனிக் கணக்குகள் வைத்திருத்தல் 
இன்றியமையாதது . அனுப்பீட்டுக் கணக்கு வியாபார இலாப 
நட்டக் கணக்கு போன்றது . 


அனுப்புநர் ஏடுகளில் செய்யவேண்டிய பதிவுகள் : 
அனுப்பீட்டு முறையில் பலர்க்குச் சரக்கனுப்பி விற்பனை 
செய்யலாம் . அவ்வாறு சரக்கனுப்பும் ஒவ்வொருவருக்கும் 
தனித்தனிக் - கணக்கெழுதி வைத்தால் தான் ஒவ்வொரு 
அனுப்பீட்டிலும் ஏற்பட்டது இலாபமா இழப்பா என்ற விவரம் 
தெரியவரும் . 
அனுப்பப் பெறுநர் வாங்குநர் 

வாங்குநர் அல்லர் . அனுப்பப்பட்ட 
சரக்கின் உரிமையை அவர் பெறுவதுமில்லை . எனவே , அவர் 
கணக்கில் பற்று வைக்கக்கூடாது . வாணிகக் கணக்குப் போன்றுள்ள 
‘வெளிச்செல் அனுப்பீட்டுக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . 

அனுப்பீட்டடிப்படையில் சரக்கனுப்பும் போழ்து 
விற்பனை அல்ல என்றும் அதன் மீதுள்ள உரிமை அனுப்பப் 
பெறுநரிடம் உள்ளதென்பதையும் விளக்கியுள்ளோம் . எனவே , 
விற்பனைக் கணக்கில் வரவு வைக்கக் கூடாது . ஆயினும் பொதுவாக 
வாணிகஞ் செய்யும் சரக்கிலிருந்துதான் இது அனுப்பப் பட்டுள்ளது ... 


532 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


எனவே அனுப்பீட்டில் அனுப்பிய சரக்குக் கணக்கு எனும் புதிய 
கணக்கொன்று தொடங்கி அதில் வரவு வைக்கவேண்டும் . எனவே , 
அதற்குத் தேவையான பதிவு : 


அனுப்பீட்டுக் க / கு ... ப 

அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் க / கு 


சரக்கனுப்பும் போழ்து , கப்பல் அல்லது பிற போக்குவரத்துக் 
கட்டணம் , - ஈட்டுறுதி , சுமைகூலி , போன்ற செலவினங்களை 
மேற்கொள்ள வேண்டியிருக்கும் . தேவையான பதிவு : 


அனுப்பீட்டுக் க / கு ... ப 

வங்கிக் க / கு அல்லது ரொக்கக் க / கு 


தனிப்பட்ட செலவுக் கணக்குகளில் 

பற்று 

வைக்கத் 
தேவையில்லை . அவ்வாறு பற்று வைப்பின் பின்னர் அக் கணக்கு 
களனைத்தையும் அனுப்பீட்டுக் கணக்குக்கே மாற்றியாக வேண்டும் . 
எனவே , நேரடியாக அனுப்பீட்டுக் கணக்கில் பற்று வைத்திடலாம் , 
செலவனைத்தும் காசோலை கொடுத்தே ஏற்கிறோம் என்று வங்கிக் 
கணக்கில் வரவு வைக்கிறோம் . 


எக்கல் 


சரக்கை அனுப்பப் பெறுநரிடம் அனுப்பியவுடன் முன் 
பணமாக ( Advance ) அவர் மீது உண்டியலை அனுப்புநர் வரைவது 
வழக்கம் . தம்மீது வரைந்த உண்டியலை அனுப்பப் பெறுநர் 
ஏற்றதற்கான பதிவு : 


ப 


வரவுடைய உண்டியல் க / கு ... ப 

அனுப்பப் பெறுநா க / கு . 


இவ்வுண்டியலை அனுப்புநர் தம் வங்கியில் தள்ளுபடிக்கு 
மாற்றும் போழ்து செய்ய வேண்டிய பதிவு ! 


வங்கிக் க / கு ...... ப 


தள்ளுபடிக்க / கு ... ப 


வரவுடைய உண்டியல் க / கு 


சில வேன்களில் உண்டியல் வரைந்து ஏற்பதற்கு மாறாக வங்கிப் 
பணவிடை ( Bank Draft) வழியாக முன்பணத்தைச் செலுத்துவ 
துண்டு . அதற்கான பதிவு : 


அனுப்பீடு 


533 


வங்கிக் க /கு ... ப 

அனுப்பப் பெறுநர் க / கு 
அனுப்பப் பெறுநரிடமிருந்து விற்பனைக் கணக்கறிக்கை 
பெற்றதும் , விற்பனை , அவர் ஏற்ற செலவு முதலிய விவரங்கள் 
தெரிய வருகின்றன . இவற்றைப் பதிய வேண்டும் . 
விற்பனையைப் பதிய , 


அனுப்பப் பெறுநர் க / கு ... ப 

அனுப்பீட்டுக் க / கு 
அனுப்பப் பெறுநர் ஏற்ற செலவினங்களைப் பதிய 

அனுப்பீட்டுக் க / கு ... ப 

அனுப்பப் பெறுநர் க/ கு 
அனுப்பப் பெறுநர்க்குச் சேரவேண்டிய கழிவுத் தொகையைப் 
பதிய, 


அனுப்பீட்டுக் க / கு ... ப 

அனுப்பப் பெறுநர் க / கு 


அனுப்பிய சரக்கனைத்தையும் அனுப்பப் பெறுநரி விற்றிருப்பா 
ரானால் , அனுப்பீட்டுக் கணக்கு இதன் விளைவைத் தெரிவிக்கும் . 
இதில் ஏற்பட்டது இலாபமா அல்லவா என்பதை இக் கணக்கை 
இருப்புக் கட்டித் தெரிந்து கொள்ளலாம் . வரவுப் பகுதி பற்றுப் 
பகுதியினும் மிகுந்திருக்குமாயின் இலாபம் ஏற்பட்டுள்ளது என்று 
பொருள் . இதனை இலாப - நட்டக் கணக்கில் வரவுப் பகுதிக்கு 
எடுத்துச் செல்ல வேண்டும் . பதிவு : 


அனுப்பீட்டுக் க / கு ... ப 

இலாப - நட்டக் க / கு 
நட்ட மேற்படின் , இலாப - நட்டக் கணக்கில் பற்றுப் பகுதிக்கு 
எடுத்துச் செல்லவேண்டும் . தேவையான பதிவு : 


இலாப - நட்டக் க / கு ... ப 

அனுப்பீட்டுக் க / கு 
அனுப்பப் பெறுநரின் கணக்கையும் தயாரிக்கலாம் . அவர் 
கணக்கு இன்னும் அவரிட மிருந்து பெற வேண்டிய தொகை 
எவ்வளவு என்பதை யுணர்த்தும் , 


1 534 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இறுதிக் கணக்குகளைத் தயாரிக்கும் போழ்து , அனுப்பீட்டில் 
அனுப்பிய சரக்குக் கணக்கை 

முடிக்க வேண்டும் . 

வேண்டும் . வணிக 
நிறுவனமாயின் இக் கணக்கைக் கொள்முதல் கணக்குக்கு எடுத்துச் 
செல்ல வேண்டும் . தேவையான பதிவு : 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் க / கு ... ப 

கொள்முதல் க / கு 
பொருள் உற்பத்தி செய்யும் நிறுவனமாயின் இக் கணக்கை 
வாணிகக் கணக்குக்கு எடுத்துச் சென்று முடிக்க வேண்டும் . பதிவு ! 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் க / கு ... ப 

வாணிகக் க / கு 


எடுத்துக் காட்டு 61 ! 


ச y 


பம்பாயிலுள்ள புதுமை நிலையம் ரூ . 10,000 மதிப்புள்ள 
துண்டுத் துணிகளை ( Piece Goods ) அனுப்பீட்டடிப்படையில் 
விற்க , சென்னை அமுத நிலையத்துக்கு அனுப்புகிறார். கட்டுச் செலவு 
முதலியவற்றிற்கு ரூ . 100 செலவு செய்கிறார் . 


தம்மீது ரூ . 5,000 - க்கு வரைந்த மூன்று திங்கள் தவணை 
உண்டியலை அமுத நிலையம் ஏற்றது . இவ்வுண்டியலைப் புதுமை 
நிலையத்தார் 6 % தள்ளுபடிக்கு வங்கியில் மாற்றினர் . பின்னர் , 
அமுத நிலையம் விற்பனைக் கணக்கறிக்கையையும் சேர வேண்டிய 
தொகையையும் அனுப்பியது . அதில் கீழ்க்கண்ட விவரங்கள் 
இருந்தன . சரக்கு விற்றது ரூ . 15,200 . அவர் ஏற்ற செலவினங்கள் : 
இரயில் சத்தம் ரூ . 250 ; கிடங்கு வாடகை ரூ . 250 ; ஈட்டுறுதி 
ரூ . 200 ; விற்பனைச் செலவுகள் ரூ . 300. அவர்க்குச் சேர வேண்டிய 
கழிவு விற்பனையில் 6 % . இதிலிருந்து அமுத நிலையம் தயாரிக்கும் 
விற்பனைக் கணக்கறிக்கையையும் புதுமை நிலையத்தின் ஏட்டில் 
குறிப்பேட்டுப் பதிவுகளையும் கணக்குகளையும் தயாரிக்கவும் , 


அனுப்பீடு 


535 


விடை 


பம்பாய்ப் புதுமை நிலையத்திடம் பெற்று , அந் நிறுவனத் 
துக்காக விற்ற , துண்டுத் துணிகளின் ( Piece Goods ) விற்பனைக் 
கணக்கறிக்கை . 


விவரம் 


தொகை தொகை 


ரூ . 


விற்பனை வகையில் வருவாய் 


15,200 


கழி : 


இரயில் சத்தம் 
கிடங்கு வாடகை 
ஈட்டுறுதி 
விற்பனைச் செலவுகள் 


250 
250 
200 
300 


-1,000 


912 


கழிவு @ 6 % --WG 


1,912 
13,288 
5,000 


முன்னரே ஏற்ற உண்டியல் 


து 


இப்பொழுது அனுப்பும் 
வங்கிப் பணவிடை . 


+ 8,288 


வி. பி . செ . ப . நீ . 
சென்னை 


அமுத நிலையத்துக்காக 


உரிமையாளர் 


புதுமை நிலையத்தின் ஏடுகளில் 


பற்று 


வரவு 


10,000/ 


10,000 / 


சென்னை அனுப்பீட்டுக் க / கு 
அனுப்பீட்டிலனுப்பிய 

சரக்கு க / கு 
( துண்டுத்துணிகளை அனுப்பீட் 
டடிப்படையில் விற்க, சென்னை 
அமுத நிலையத்துக்கனுப்பியது .) 


536 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


புதுமை நிலையத்தின் ஏடுகளில் 


பற்று 


வரவு 


ப 


100 


100 


சென்னை அனுப்பீட்டுக் க / கு 

வங்கிக் க / கு 
( அனுப்பீட்டில் கட்டுச் செலவு 
செய்தது . ) 


5,000 


5,000 


வரவுடைய உண்டியல் க / கு 

அமுத நிலையம் 
( சென்னை , அமுத நிலையத்திட 
மிருந்து வரவுடைய உண்டியல் 
பெற்றது . ) 


4,925) 

75 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக் க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
(உண்டியல் 6 % -க்குத் தள்ளுபடி 
செய்யப்பட்டது . ) 


5,000 


15,200 


[ 15,200 


அமுத நிலையம் 

சென்னை அனுப்பீட்டுக் க / கு 
( அனுப்பப் பெறுநர் விற்றது ) 
சென்னை அனுப்பீட்டுக் க / கு . 

அமுத நிலையம் 
( அனுப்பப் பெறுநர் செய்த 
செலவு ) 


1,000 


1,000 


912 


912 


சென்னை அனுப்பீட்டுக் க / கு 

அமுத நிலையம் 
( விற்பனையில் 6 % கழிவு 
அனுப்பப் பெறுநர்க்குச் 
சேர வேண்டியது ) 


1 , 


8,288 


8,288 


வங்கிக் க / கு 

அமுத நிலையம் 
அனுப்பப் பெறுநரிடமிருந்து 
கணக்கு தீர்க்கப் பெற்று , 
பெற்ற வங்கிப் பணவிடை ) 


3,188 


3,188 


சென்னை அனுப்பீட்டுக் க / கு 

இலாப - நட்டக் க / கு 
( அனுப்பீட்டில் ஏற்பட்ட இலாபம் , 
இலாப - நட்டக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்லப்படுகிறது . ) 


அனுப்பீடு 


537 


புதுமை நிலையத்தின் ஏடுகளில் 


பற்று 


வரவு 


10,000 


10,000 


| 


அனுப்பீட்டிலனுப்பிய 
சரக்கு க / குப 

கொள் முதல் ககு 
( அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் 
கணக்கைக் கொள்முதல் கணக் 
கிற்கெடுத்துச் செல்ல ) 


75 


75 


இலாப - நட்டக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
( தள்ளுபடிக் கணக்கை இலாப 
நட்டக் கணக்கிற் கெடுத்துச் 
சென்றது ) 


பேரேட்டுக் கணக்குகள் . 

சென்னை அனுப்பீட்டுக் கணக்கு . 


அனுப்பீட்டி 
லனுப்பிய 
சரக்கு க / கு 
வங்கி - கட்டுச் 


அமுத நிலையம் 

விற்பனை 


15,200 


|10,000 


செலவு 


100 


அமுத நிலையம் 
இரயில் 
சத்தம் 

2601 
கிடங்கு 
வாடகை 250 
ஈட்டுறுதி 200 
விற்பனைச் 
செலவு - 300 
அமுத நிலையம் 

கழிவு 
இலாப நட்டக் 


1,000 


912 


க / கு 


| - இலாபம் 
மாற்றப் 


படுகிறது . 


3,188 


|15,200 


15,200 


538 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அமுத நிலயம் 


. 


சென்னை அனுப் 
பீட்டுக் க / கு 
விற்பனை 


|15,200 


5,000 


- 


வரவுடைய 
உண்டியல் 
சென்னை அனுப் 
பீட்டுக் க / கு 

இரயில் 
சத்தம் 250 


கிடங்கு 


1,000 


-- 


வாடகை 250 
ஈட்டுறுதி 2001 
விற்பனைச் 
செலவு 300 
சென்னை அனுப் 
பீட்டுக் க / கு 
கழிவு 
வங்கி 


- 


912 
8,288 
15,200 


15,200 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் கணக்கு 


கொள் முதல் 


சென்னை அனுப் 
பீட்டுக்கு 


| 10,000 


மாற்றப் 
படுகிறது 


10,000 


வரவுடைய உண்டியல் கணக்கு 


அமுத நிலையம் 


15,000 


வங்கி 


4,925| 

75 


தள்ளுபடி 


15,000 


5,000 / 


அனுப்பீடு 


539 


தள்ளுபடிக் கணக்கு 


ரூ . 


இலாப - நட்டக் 


வரவுடைய 
உண்டியல் 


75 


75 


வங்கிக் கணக்கு 


ரூ . 


வரவுடைய 
உண்டியல் 
அமுத நிலையம் 


சென்னை அனுப் 
பீட்டுக் க / கு 


100 


4,925 
18,288 


கொள்முதல் கணக்கு 


அனுப்பீட்டி 
லனுப்பிய 
சரக்கு 


|10,000 


லாப - நட்டக் கணக்கு 


தள்ளுபடி 


75 


சென்னை அனுப் 
பீட்டுக் க / கு 


3,188 


640 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இனி அனுப்பப் பெறுநர் ஏட்டில் எத்தகைய பதிவுகளைச் 
செய்ய வேண்டும் என்பதை ஆய்வோம் , 


அனுப்பீட்டில் விற்பதற்குச் சரக்கு பெறும் போழ்து அதன் 
மீது உரிமை பெறுவதில்லை . எனவே , இதனைக் கொள் முதலாகக் 
கருதிக் கொள்முதல் ஏட்டில் பதியக் கூடாது . அனுப்பீட்டில் 
பெற்ற சரக்கேடு எனுந் தனியொரு ஏட்டில் பெற்ற சரக்குப் பற்றிய 
விவரம் , விலை , விற்பனை நிபந்தனைகள் முதலியவற்றைக் குறித்து 
வைத்தல் நலம் . பதிவேதும் தேவைப்படுவதில்லை . உண்டியல் 
ஏற்கும் போழ்தோ , முன்பணம் அனுப்பும் பொழுதோதான் பதிவு 
செய்ய வேண்டும் . 


தேவையான பதிவு : 


T 


அனுப்புநர் க / கு ... ப 


செலுத்த வேண்டிய உண்டியல் க/கு . 


... 


சரக்கு வந்ததும் இரயில் கட்டணம் , கப்பல் கட்டணம் முதலி 
யவை கட்டவேண்டியிருக்கலாம் . அல்லது துறைமுகக் கட்டணம் 
தீர்வை போன்றவை செலுத்த வேண்டியிருக்கலாம் . பின்னர் 
அவற்றைப் பண்டசாலை அல்லது கிடங்கில் வைத்திருக்க வாடகை 
கொடுக்க வேண்டியிருக்கலாம் . பிறர் மூலமாக விற்கும் போழ்து 
பிற விற்பனைச் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் . 
இவ்வாறு அனுப்பீட்டின் பொருட்டுச் செலவுகள் செய்யும்போழ்து 
செய்ய வேண்டிய பதிவு ! 


அனுப்புநர் க / கு ... ப 


வங்கி அல்லது ரொக்கம் க / கு . 


தனித்தனிச் செலவுகளைக் கணக்கில் பற்று வைக்கக் கூடாது . 
காரணம் அச் செலவுகள் அனுப்புநர்பொருட்டு ஏற்கப்படுகின்றன. 
எனவே , அனுப்புநர் கணக்கில் தான் பற்று வைக்க வேண்டும் . 


அனுப்பீட்டுக் சரக்கை விற்கும் போழ்தெல்லாம் ரொக்கம் 
அல்லது வங்கிக் 

கணக்கில் 

பற்று 

வைக்கலாம் . விற்பனைக் 
கணக்கில் வரவு வைக்கக் கூடாது . அனுப்புநாக்கு அது சேர் 
வேண்டிய தொகை . எனவே , கீழ்க்கண்ட பதிவு தேவைப்படுகிறது . 
ரொக்க விற்பனை யாயின், 


அனுப்பீடு 


541 


ரொக்கம் அல்லது வங்கிக் க / கு ... ப 


அனுப்புநர் க / கு . 


கடன்பேரில் விற்கப்படின் , 


வாடிக்கையாளர் க / கு .... 


அனுப்புநர் க / கு 
சரக்கு விற்றதற்குத் தமக்குக் கழிவு சேரவேண்டியுள்ளது . 
தேவையான பதிவு : 


அனுப்புநர் க / கு ... ப 

கழிவுக் க / கு 
இக் கழிவுக் கணக்கை ஆண்டிறுதியில் இலாப - நட்டக் கணக் 
கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . தேவையான பதிவு : 


கழிவுக் க / கு ... ப 

இலாப - நட்டக் க / கு 
இப்பொழுது அனுப்புநர் கணக்கைத் தயாரிக்கலாம் . .அவர் 
கணக்குக் காட்டும் இருப்பு , தான் அனுப்புநர்க்குச் செலுத்த 
வேண்டிய தொகையை உணர்த்தும் , அத் தொகையை அனுப்பும் 
போழ்து செய்ய வேண்டிய பதிவு ; 


அனுப்புநர் க / கு ... ப 


வங்கிக் க / கு 


தான் விற்பனைக்கு வைத்திருக்கும் சரக்குடன் அனுப்பீட்டின் 
அடிப்படையில் வந்திருக்கும் சரக்கைச் சேர்க்கக் கூடாது . ஆண்டு 
முடிவில் அனுப்பீட்டுச் சரக்குத் தன் கைவசமிருப்பின் இதைத் 
ன் இறுதிச் சரக்குடன் சேர்க்கக்கூடாது . 


எடுத்துக்காட்டு 61 - ல் கொடுக்கப்பட்ட கணக்கை 

அமுத 
நிலையத்தின் ஏடுகளில் பதிந்து தேவையான கணக்குகளைத் 
தயாரிக்க , 


542 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அமுத நிலையத்தின் ( அனுப்பப் பெறுநர் ) ஏடுகளில் 
குறிப்பேடு 

பற்று வரவு 


5,000 


புதுமை நிலையம் 
செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
( அனுப்பீட்டின் முன்பணமாக 

உண்டியலை ஏற்றனுப்பியது .) 


5,000 


15,200| 


வங்கிக் க / கு 

புதுமை நிலையம் 
( புதுமை நிலையத்துக்காக அனுப் 

பீட்டுச் சரக்கை விற்றது ) 


15,200 


1,000/ 


புதுமை நிலையம் 

வங்கிக்க / கு 
( அனுப்பீட்டின் பொருட்டுச் செலவு 

களை ஏற்றது . ) 


1,000 


912 


912 


புதுமை நிலையம் 

கழிவுக் க / கு 
( விற்பனையில் 6 % கழிவு புதுமை 
நிலையத்திடமிருந்து பெற 

வேண்டியது. ) 


8,288) 


புதுமை நிலையம் 

வங்கிக் க / கு 
( கணக்குத் தீர்த்துப் புதுமை நிலையத் 
துக்குச் சேர வேண்டிய தொகையை 

அனுப்பியது . ) 


8,288 


5,000 / 


செலுத்த வேண்டிய 

உண்டியல் க / கு 
வங்கிக் க / கு 
( செலுத்த வேண்டிய உண்டியலுக்கு 
உரிய நாளில் பணஞ் செலுத்தியது . ) 


5,000 


912 


கழிவுக் க / கு 

இலாப - நட்டக் க / கு 
( கழிவுக் கணக்கை இலாப - நட்டக் 

ணக்கிற்கு எடுத்துச் செல்ல . ) 


912 


அனுப்பீடு 


543 


பேரேட்டுக் கணக்குகள் . 


புதுமை நிலையம் 


வங்கி - விற்பனை 


15,200 


செலுத்த 
வேண்டிய 
உண்டியல் 5,000 - 
வங்கி 
இரயில் 

சத்தம் 250 
கிடங்கு 
வாடகை 250 
ஈட்டுறுதி 200 
விற்பனைச் 

300 ) 1,000 
கழிவு 

912 | 
வங்கி 

8,288 


செலவு 


15,200) 


|15,200 


செலுத்த வேண்டிய உண்டியல் க / கு 


வங்கி 


5,000) 


புதுமை நிலையம் 


5,000 / 


வங்கிக் க / கு 


புதுமை நிலையம் 

- விற்பனை 15,200 


புதுமை 

நிலையம் 
இரயில் 

சத்தம் 250 
கிடங்கு 
வாடகை 250 
ஈட்டுறுதி 200 
விற்பனைச் 

செலவு 300 
புதுமை நிலையம் 
செலுத்த 
வேண்டிய 

உண்டியல் 


1,000/ 
8,288 


5,000! 


544 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கழிவுக் கணக்கு 


ரூ . 


இலாப நட்டக் 


ரூ 
912 


புதுமை நிலையம் 


-மாற்றப் 


படுகிறது 


9121 , 


இலாப நட்டக் கணக்கு 


கழிவு 


912 


அனுப்பப் பெறுநர் ஏடுகளில் வேறொரு முறையில் பதிதல் 

அனுப்பப் பெறுநர் ஏடுகளில் பதியும் போழ்து வேறு ஒரு 
முறையும் கையாளப்படுவதுண்டு . இது ஒரு சிறந்த முறை யன்று . 
எனினும் அம் முறையை அறிந்து கொள்ளுதல் நலம் . 

சரக்கு வந்தவுடன் , உள் வரு அனுப்பீட்டுக் கணக்கு ஒன்று 
தொடங்கப் பெறுகிறது . அதில் பற்றும் , அனுப்புநர் கணக்கில் 
வரவும் வைக்கப்படும் . 

செலவுகள் ஏற்கப்படும் போழ்து உள்வரு அனுப்பீட்டுக். 
கணக்கில் பற்றும் , ரொக்கம் அல்லது வங்கிக் கணக்கில் வரவும் 
வைக்கப்படும் . 

தனக்குச் சேர வேண்டிய கழிவுத் தொகையையும் பிணைக் 
கழிவுத் தொகையையும் கணக்கிட்டு உள்வரு அனுப்பீட்டுக் 
கணக்கில் பற்றும் , கழிவுக் கணக்கு , பிணைக் கழிவுக் கணக்குகளில் 
முறையே வரவும் வைக்க வேண்டும் . 

சரக்கு விற்கும் போழ்து , ரொக்கம் அல்லது வங்கிக் கணக்கு 
பற்று வைக்கப்படும் . கடன் விற்பனையாயின் , க பனாளிகள் கணக்கில் 
பற்று வைக்கப்படும் . உள்வரு அனுப்பீட்டுக் கணக்கில் இதற்கான 
வரவு வைக்கப்படும் . உள்வரு அனுப்பீட்டுக் கணக்கின் இருப்பு 
அனுப்புநர் கணக்கிற்கு எடுத்துச் செல்லப்படும் -- 

முன் பணத்திற்காக உண்டியல் ஏற்கும் போழ்து , அனுப்புநர் 
கணக்கில் பற்றும் செலுத்த வேண்டிய உண்டியல் கணக்கில் வரவும் 
வைக்கப்படும் . 


அனுப்பீடு 


b45 


அனுப்பப் பட்ட சரக்கு முழுவதும் விற்கப்படவில்லையாயின் 
உள்வரு அனுப்பீட்டுக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு , அது இறுதி 
யிருப்பாகப் பற்றுப் பக்கத்தில் கீழிறக்கப்படும் . 

கீழிறக்கப்படும் . அனுப்பப் 
பெறுநர் கணக்கில் அவ்வாறே இச் சரக்கிருப்பு பற்று வைக்கப் 
பட்டு , வரவுப் பகுதியில் அது இறுதி யிருப்பாகக் கீழிறக்கப்படும் . 

உள்வரு அனுப்பீட்டுக் கணக்கு இப்பொழுது இருப்புக் காட்டு 
மாயின் , அதனை அனுப்புநர் கணக்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் . 


அனுப்புநர்க்குப் பணம் அனுப்பப்படும் போழ்து , அவர் கணக் 
கில் பற்றும் வங்கிக் கணக்கில் வரவும் வைக்கப்படும் . 


இம் முறை தவறான முறை ; பரவலாகப் பயன்படுத்தப் 
படுவதில்லை . 


எடுத்துக்காட்டு 62 : 

எடுத்துக்காட்டு 61 - ல் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்கிற்கான 
பேரேட்டுக் கணக்குகளை அமுத நிலையத்தின் ஏடுகளில் இம் முறைப் 
படி தயாரிக்கவும் . 


விடை ! 


உள்வரு அனுப்பீட்டுக் கணக்கு 


ரூ . 
10,000 


வங்கி - விற்பனை 


|15,200 


புதுமை நிலையம் 
வங்கி 
இரயில் 
சத்தம் 250 
கிடங்கு 
வாடகை 250 
ஈட்டுறுதி 2001 
விற்பனைச் 
செலவு 300 


1,000/ 


912 


கழிவு 
இருப்பு 
புதுமை 
நிலையக் கணக் 
கிற்கு மாற்றப் 
படுகிறது 


3,288 ) 


| 15,200 


| 15.200 


546 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


புதுமை நிலையம் 


செலுத்த வேண் 
4 ய உண்டியல் 


5,000 


10,000 


வங்கி 


8,288 


உள்வரு அனுப் 

பீட்டுக்க கு 
இருப்பு 
புதுமை நிலையக் 
கணக்கிலிருந்து 
கொண்டு வரப் 
படுகிறது 


3,288| 


13,288 


13,288| 


பிற பேரேட்டுக் கணக்குகளை இவ்வாறே தயார் செய்யலாம் . 


பிணைக் கழிவு; 


இது குறித்து முன்னரே விளக்கியுள்ளோம் . அனுப்பப் 
பெறு தர்க்கு இத்தகைய கழிவு கொடுக்கப்படும் நிலையில் வராக் 
கடன் ஏற்படின் , அனுப்புநர் இந் நட்டத்தை ஏற்க வேண்டிய 
தில்லை . காரணம் அனுப்பப் பெறுநரே அதற்குப் பொறுப்பாவார் 
எனவே , வராக்கடனை நட்டமெனக் கருதி , அனுப்பீட்டுக் கணக்கில் 
பற்று வைக்கக் கூடாது . அனுப்பப் பெறுநர் ஏட்டில் இதற்கான 
பதிவுகள் வரும் , முதலில் வராக் கடனை நீக்க , சாதாரணமாகச் 
செய்யும் பதிவினைச் செய்ய வேண்டும் . அதாவது : 

வராக்கடன் க / கு ... ப 

வாடிக்கையாளர் க / கு . 
இவ் வராக்கடனை இறுதியில் இலாப நட்டக் கணக்குக்கு 
எடுத்துச் செல்லத் தேவையில்லை . காரணம் இது அனுப்பீட்டு 
அடிப்படையில் சரக்கு விற்றதில் ஏற்பட்ட நட்டமே . எனவே , 
தாம் அனுப்பீட்டு விற்பனையில் பெறும் கழிவுக் கணக்கில் சரிசெய்ய 
வேண்டும் . வராக்கடன் போக மீதம் உள்ள கழிவுத் தொகையே 
இதில் ஏற்பட்ட நிகர இலாபமாகும் . தேவையான பதிவு ! 

கழிவுக் க / கு ... ப 

வராக்கடன் க / கு 
எடுத்துக்காட்டு 63 ! 


கடலூர் பளையகாட் கம்பனியார் கல்கத்தாவில் உள்ள 
தமிழ்நாடு துணிக்கடைக்கு ரூ . 5,000 மதிப்புள்ள கைலிகளை 7 % 
கழிவின் பேரிலும் 2 % பிணைக் கழிவின் பேரிலும் அனுப்பீட்டடிப் 


அனுப்பீடு 


547 


படையில் விற்பனைக் கனுப்பினார் . அவர்கள் செலுத்திய இரயில் 
ட்டணம் ரூ . 50. தமிழ் நாடு துணிக்கடை ஏற்ற செலவுகள் : 


ஈட்டுறுதி ... 200 


விளம்பரம் .. 150 


பிற செலவுகள் ... 200 
இக் கைலிகள் ரூ . 4,220 - க்கு ரொக்கத்திற்கும் ரூ . 4,680 - க்குக் 
கடன் பேரிலும் விற்கப்பட்டன . வாடிக்கையாளர்களிடமிருந்து 
ரூ . 4,400 மட்டிலுமே வசூலாகியது . மீதித் தொகையைப் 
பெறமுடியாது என்பது உறுதியாயிற்று . 

கடலூர் பளையகாட் கம்பனிக்குச் சேரவேண்டிய தொகையினை 
வங்கிப் பணவிடை மூலம் அனுப்பினர் எனக் கொண்டு , தமிழ்நாடு 
துணிக்கடையின் ஏட்டில் , தேவையான பதிவுகளையும் , பேரேட்டுக் 
கணக்குகளையும் தயாரிக்க . 


விடை : 


தமிழ்நாடு துணிக்கடையின் ( அனுப்பப் பெறுநர் ) ஏடுகளில் 

குறிப்பேடு 


பற்று 


வரவு 


ரூ . 
550/ 


550 / 


கடலூர் பளையகாட் கம்பெனி 
வங்கிக் க / கு 
( அனுப்பீட்டின் பொருட்டுச் 
செலவுகளை ஏற்றது . ) 


4,220/ 
4,680) 


-- 


வங்கிக் க / கு 
கடனாளிகள் க / கு 

லூர் பளையகாட் கம்பனி 
( ரொக்கத்துக்கும் , கடன் பேரிலும் 
கடலூர். பளையகாட் கம்பனிக்காக 
விற்றது . ) 


8,900 / 


4,400 

280 


வங்கிக் க / கு 
வராக் கடன் க / கு 

கடனாளிகள் க / கு 
( கடனாளிகளிடமிருந்து வசூலான 
தும் , வராக் கடன் நீக்கப்பட்டதும் . 


4,680) 


548 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


8011 


801 


7 % 


கடலூர் பளையகாட் கம்பனி 

கழிவுக் க / கு 
( விற்பனையில் 

சாதாரணக் 
கழிவும் , 2 % பிணைக் கழிவும் கடலூர் 
பளையகாட் கம்பனியிடமிருந்து பெற 
வேண்டியது . ) 


7,549 


கடலூர் பளையகாட் கம்பனி 

வங்கிக்க / கு 
( அனுப்புநர்க்கு வங்கிப் பண விடை 
அனுப்பிக் கணக்கை முடித்தது . ) 


7,549) 


ப 


280/ 


கழிவுக்க / கு 

வராக் கடன் க / கு 
( அனுப்பீட்டில் ஏற்பட்ட வராக் 
கடனைக் கழிவுக் கணக்கில் மாற்றி 


280 


521 


கழிவுக் க / கு 

இலாப- நட்டக் க / கு 
கழிவுக் கணக்கை இலாப - நட்டக் 
கணக்கிற்கு மாற்றியது . ) 


521 


கடலூர் பளையகாட் கம்பனி 


வ 


- 


4,220 


வங்கி - விற்பனை 
கடனாளிகள் 
விற்பனை 


4,680 


550 


வங்கி 

ஈட்டுறுதி 200 
விளம்பரம் 150 
பிற செலவு 
கள் 2001 
கழிவு 
சாதாரணக் 
கழிவு 623 
பிணைக் 
கழிவு 

178 / 
வங்கி 


- 


8011 
7,5494. 


8,900 


8,900 


அனுப்பீடு 


5491 


வங்கிக் கணக்கு 


கடலூர் பளைய 
காட் கம்பனி 
--விற்பனை 
கடனாளிகள் 


4,220 | 
4,400| 


கடலூர் பளைய 

காட் கம்பனி 
-ஈட்டுறுதி 200 
விளம்பரம் 150 
பிற செலவு 
கள் 200 / 
கடலூர் பளைய 
காட் கம்பனி 


550/ 


7,549 / 


கடனாளிகள் கணக்கு 


வங்கி 


4,400/ 


கடலூர் பளைய 
காட் கம்பனி 
- விற்பனை 


4,680/ 


வராக் கடன் 


280 | 


4,680| 


4,680 


வராக் கடன் கணக்கு 


கடனாளிகள் 


280 


2801 


கழிவு - மாற்றப் 
படுகிறது 


கழிவுக் கணக்கு 


ரூ. 


280 ) 


வராக் கடன் 
எடுத்துவரப் 
படுகிறது 
இலாப - நட்டக் 
க / கு - மாற் 
றப்படுகிறது 


கடலூர் பளைய 
காட் கம்பனி 
சாதாரண 
கழிவு 623 
பிணைக் 
கழிவு 178 


5211 


801 
801 


801 


550 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இலாப நட்டக் கணக்கு 


ரூ 


கழிவு 


521 


- 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்பை மதிப்பிடல் 

( Valuation of Consignment Stock ) 
கணக்கை முடிக்கும் நாளன்று அனுப்பப் பெறுநரிடம் சரக்கின் 
ஒரு பகுதி விற்கப்படாமலிருக்கலாம் . அந் நிலையில் அனுப்பீட்டுக் 
கணக்கைத் தயாரிக்கும் போழ்து , சரக்கிருப்பை மதிப்பிட்டு 
உணர்ந்தால்தான் ஏற்பட்ட இலாப - நட்டத்தை அறிய முடியும் . 
சாதாரணமாக அடக்கவிலை , சந்தைவிலை - இதில் எது குறைந் 
துள்ளதோ , அதனடிப்படையில் தான் சரக்கு மதிப்பிடப்படும் . 

தே விதி இங்கும் பொருந்தும் . ஆனால் , அடக்கவிலை எனும் 
சொல் எதைக் குறிக்கும் என்பதைத் தெளிவாக உணர வேண்டும் . 
அடக்கவிலை என்பது அனுப்புநர் தான் வாங்கிய சரக்கு விலையை 
மட்டும் குறிக்காது . அனுப்பு நரும் அனுப்பப் பெறுநரும் ஏற்கும் 
செலவுகள் அச் சரக்கின் மதிப்பைக் கூட்டியிருக்கும் . எடுத்துக் 
காட்டாக , ஒரு பொருளை வெளிநாட்டிலிருந்து ரூ .10,000 - க்குப் 
பெற்று , அதற்காக இறக்குமதி 

வரி , 

கப்பல் கட்டணம் 
முதலியவற்றிற்காக ரூ . 3,000 செலவழித்திருப்பின் , அப்பொருளின் 
மதிப்பு இங்கு ரூ . 13,000 என்றுதானே கூறுவோம் ? அதேபோன்று 
அனுப்பிய சரக்கின் மதிப்பைக் கட்டும் செலவினங்களையும் 
சரக்கை மதிப்பிடும்போது கணக்கிலெடுத்துக் கொள்ளவேண்டும் . 
இச் செலவினை ஏற்றது யார் - அனுப்புநரா , அனுப்பப் பெறுநரா 
என்பதுபற்றி நோக்கத் தேவையில்லை . ஏற்ற செலவு , சரக்கின் 
மதிப்பை உயர்த்தியுள்ளதா என்பதையே காணவேண்டும் . 
எடுத்துக் காட்டாகக் கப்பல் அல்லது இரயில் கட்டணம் 
சரக்கனுப்புகையில் செலுத்தப்படும் ஈட்டுறுதி , தீர்வை , போன்ற 
செலவுகளைக் கூறலாம் . ஆனால் , சரக்கு அனுப்பப் பெறுநரின் 
கிடங்கைச் சேர்ந்த பிறகு ஏற்கப்படும் செலவினங்களைக் கணக்கி 
லெடுத்துக் கொள்ளத் தேவையில்லை ; அவை சரக்கை விற்கும் 
போழ்து 

ஏற்கப்படும் செலவினங்கள் ; சரக்கின் மதிப்பை 
உயர்த்துபவை அல்ல அனுப்பப் பெறுநர் செலுத்தும் பண்ட.சாலை 
வாடகை , ஈட்டுறுதி , அவர் ஏற்கும் பிற விற்பனைச் செலவுகளை 


அனுப்பீடு 


551 


அடக்க விலையில் 

சேர்க்க வேண்டுவதில்லை . இவ்வாறு சரக்கு 
வாங்கிய விலையுடன் அனுப்பப் பெறுநரிடம் வந்து சேரும் வரை 
ஏற்படும் செலவினங்களையும் கூட்டிக் கொள்ளவேண்டும் . இதுவே 
அடக்க விலையாகும் . சந்தை விலையினும் இது குறைத்திருப்பின் , 
இவ்வீதத்திலேயே சரக்கிருப்பை மதிப்பிட வேண்டும் . கீழ்க்கண்ட 
எடுத்துக்காட்டு இதனை தெளிவாக்கும் . 


எடுத்துக் காட்டு 64 ; 
ரூ .15,000 பெறுமான 100 பொருள்களை 

மாதவன் 
அமெரிக்காவிலுள்ள பீட்டருக்கு ஏற்றுமதி செய்கிறார் . அவர் 
ஏற்ற செலவுகள் : 


* 


. 


1,500 


.. 


300 


1. கப்பற் கட்டணம் 

2. கடல் ஈட்டுறுதிக் கட்டணம் 
பீட்டர் ஏற்ற செலவுகள் : 

3. இறக்குமதி வரி 
4. துறைமுகக் கட்டணம் 
5. வெளிச்சுமை கூலி 


2,000 


... 


300 


250 


6 . 


பண்டசாலை வாடகை 


500 


... 


7. விற்பனைச் செலவுகள் 

800 
இவற்றில் 75 பொருள்கள் ரூ 19,500 - க்கு விற்கப்பட்டு 
விட்டன . கழிவு 5 % ம் , பிணைக்கழிவு 3 % ம் பீட்டருக்குச் சேர 
வேண்டியது . இறுதிச் சரக்கினை எவ்வாறு மதிப்பிட வேண்டும் ? 
மாதவன் ஏடுகளில் அனுப்பீட்டுக் கணக்கையும் பீட்டர் கணக்கை 
யும் தயாரிக்கவும் . 


விடை 


இறுதிச் சரக்கிருப்பை மதிப்பிடுமுறை : 

மேலே கொடுக்கப்பட்ட செலவினங்களில் , அனுப்புநர் 
ஏற்ற செலவுகளனைத்தையும் எடுத்துக் கொள்ளவேண்டும் . 
அனுப்பப் பெறுநர் ஏற்றவற்றில் இறுதியாகக் கொடுக்கப்பட்ட 
மூவறு செலவினங்களையும் விட்டுவிட வேண்டும் . வெளிச்சுமை 
கூலி , பண்டசாலை வாடகை , விற்பனைச் செலவுகள் முதலியவை 
விற்கும் போழ்து ஏற்ற செலவினங்களாகும் . முழுச்சரக்குக்கும் 
உரியனவல்ல . சரக்கின் மதிப்பை உயர்த்துவனவுமல்ல . ஆக , முதல் 
நான்கு வகைச் செலவினங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


552 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


. 


3,750 


25 பொருள்களின் விலை 
கூட்டு : 


1500 


300 


2000 


... 


... 


கப்பற் கட்டணம் 
கடல் ஈட்டுறுதிக் கட்டணம் 
இறக்குமதி வரி 

துறைமுகக் கட்டணம் 
100 பொருள்களின் செலவு 
25 பொருள்களின் செலவு 4000 x 25 = 

100 
25 பொருள்களின் அடக்க விலை 


200 
4000 


1,000 


... 


4,750 


00 . 


அனுப்பீட்டுக் கணக்கு 


ரூ . 


அனுப்பீட்டி 
லனுப்பிய 
சரக்கு க / கு 


பீட்டர் 

விற்பனை 
அனுப்பீட்டுச் 
சரக்கிருப்பு 


| 19,500 


15,000/ 


4,750 / -- 


வங்கி 
கப்பற் கட் 
டணம் 1,500 
கடல் 
ஈட்டுறுதி 300 


1,800 


பீட்டர் 
இறக்கு 
மதி வரி 2,000 
துறை 
முகக் 
கட் 
பணம் 2001 
வெளிச் 


சுமை 


கூலி 


250 


பண்ட 


சாலை 


வாடகை 500 
விற்பனைச் 
செலவு 8001 


| 3,750 


அனுப்பீடு 


553 


பீட்டர் 
இயல்பு 
கழிவு 
பிணைக் 
கழிவு 


9751 


5851 


|1,560 


இலாப - நட் 
டக்க / கு 
இலாபம் 
மாற்றப் 
படுகிறது 


12,140 


|24,250 


124,250 


பீட்டர் கணக்கு 


அனுப்பீட்டுக் 

கணக்கு 
- விற்பனை 


19,500 


அனுப்பீட்டுக் 
கணக்கு ! 
இறக்கு 
மதி வரி 2,000 
துறை 
முகக் 
க்ட் 
டணம் 2001 
வெளிச் 
சுமை 
கூலி 250/ 
பண்ட 
சாலை 
வாடகை 5001 
விற்பனைச் 
செலவு 800 / 
அனுப்பீட்டுக் 
கணக்கு 
இயல்பு 
கழிவு 975 | 
பிணைக் 
கழிவு 5851 


3,750 


1,560 
14,190 ) 


இருப்பு கீ / இ 


19,500 


19.500 


இருப்பு கீ / கொ 


14,1901 


554 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கணக்கில் 


சரக்கு மதிப்பிடலில் வேறு கருத்துகளும் நிலவுகின்றன . 
அதாவது அனுப்புநர் ஏற்ற செலவினங்களின் பகுதியை மட்டில் 
சரக்கின் வாங்கிய விலையுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 
அனுப்பப் பெறுநர் ஏற்ற செலவு எதையும் கணக்கில் எடுத்துக் 
கொள்ளக் கூடாது 

என்ற கருத்தைப் பேட்லிபாய் ( Mr. Batliboi ) 
கூறுகிறார் . அவ்வாறு எடுத்துக் கொண்டால் , அடக்க விலையின் 
மதிப்பு மிகவும் அதிகமாகும் - என்பதே அதற்கு அவர் கூறும் 
காரணம் . ஆனால் , சுக்லா ( Mr. Shukla ) , பிக்கில்ஸ் ( Mr. Pickles) 
போன்றவர்கள் இக் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மதிப்பு 
கூடுகிறது என்பதற்காக உண்மை மதிப்பை ஒளிக்கத் தேவையில்லை 
யன்றோ? அவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் அடக்க விலை சந்தை 
விலையினும் குறைந்திருப்பதால் அவ் வீதத்தில் சரக்கு மதிப்பிடப் 
படுகிறது . எனவே , சரக்கின் மதிப்பை உயர்த்தும் செலவை 
அனுப்புநர் ஏற்றிருப்பினும் அனுப்பப் பெறுநர் ஏற்றிருப்பினும் 
கணக்கிலெடுத்துக் கொள்ளுதலே பொருத்தமாகும் . 

இவ்வாறு மதிப்பிடப்பட்ட சரக்கை அனுப்பீட்டுக் கணக்கில் 
வரவுப் பகுதியில் பதிய வேண்டும் . ( வணிக நிறுவனங்களில் , 
இறுதிச் சரக்கிருப்பை வாணிகக் 

வரவு வைப்பது 
போன்றே ). இதற்குத் தேவையான பதிவு : 

அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் க / கு ... ப 

அனுப்பீட்டுக் க / கு 
அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் கணக்கு சொத்தினத்தைச் 
சார்ந்தது . எனவே , இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதியில் 
காட்டப்பட வேண்டும் . அடுத்த ஆண்டுக்கான அனுப்பீட்டுக் 
கணக்கில் அதைப் பற்று வைத்து அக் கணக்கை முடித்திடலாம் . 

சரக்கழிதலில் ஏற்படும் நட்டம் 
களவு , தீ போன்றவற்றால் 

சரக்கிழப்பு ஏற்படலாம் . 
இத்தகைய இழப்பு இயல்பாக ஒவ்வோராண்டும் எழக் கூடியதன்று . 
அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு இவ்வாறு இழக்கப்படின் , அத்தகைய 
நட்டத்தை இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . 
அனுப்பீட்டுக் கணக்கில் இதனை வரவு வைக்கவேண்டும் . இவ்வாறு 
செய்யவில்லையெனில் 

அனுப்பீட்டில் சாதாரணமாக ஏற்பட்ட 
இலாபம் எவ் வளவு என்பதை அறியும் வாய்ப்பில்லாமற் போகும் . 
இத்தகைய சரக்கிழப்பால் அனுப்பீட்டு இலாபம் பாதிக்கப் 
படக்கூடாது . அனுப்பீட்டு வியாபாரம் இலாபகரமாக உள்ளதா 
அல்லவா என்பதை அறிந்து கொள்ள - அதன் போக்கை உணர்ந்து 
கொள்ள -- அனுப்பீட்டுக் கணக்கைப் பொறுத்தவரை , இவ்விழப்பு 
பாதிக்கா வண்ணம் வரவு வைக்கிறோம் . ஆனால் , இந் நட்டத்தை 
இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் செல்வதின் மூலம் , இறுதி 


அனுப்பீடு 


555 


ரூ . 450 


இலாபத்தை இது காட்டுவதில்லை . இழந்த சரக்கை அனுப்பீட்டுச் 
சரக்கை மதிப்பிடுவது போன்றே மதிப்பிட வேண்டும் . ஈட்டுறுதிக் 
கம்பனியிடமிருந்து நட்டஈடு பெற வேண்டியிருப்பின் , அதனைக் 
கழித்தது போக எஞ்சி உள்ளதே இறுதி நட்டமாகும் . அதனை 
மட்டிலுமே இலாப - நட்டக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . 
கீழ்க்காணும் எடுத்துக்காட்டு இதனை விளக்கும் . 
எடுத்துக்காட்டு 651 
மாடலன் கம்பனி 500 மிதிவண்டிகளை 

வீதம் 
பாழ்ப்பாணத்திலுள்ள தனது முகவர் மூர்த்திக்கு அனுப்பீட்டில் 
விற்க அனுப்பியது . கப்பல் கட்டணம் ரூ . 5,000 மும் , ஈட்டுறுதிக் 
கட்டணம் ரூ . 1,000 மும் செலுத்தப்பட்டது . பயணத்தின் 
போழ்து 50 மிதிவண்டிகள் தீயில் அழிவுறவே கப்பலிலிருந்து 
தூக்கியெறியப்பட்டன . மீதியுள்ளவற்றை முகவர் ரூ . 9,000 
சுங்கத் தீர்வை செலுத்தி எடுத்துக் கொண்டார் . ரூ . 75,000 - க்கு 
மாடலன் கம்பனி வரைந்த 3 திங்கள் உண்டியலை ஏற்றனுப்பினார் . 
பண்டசாலை வாடகை 

ரூ . 2,000 மும் , விற்பனைச் செலவுகள் 
ரூ . 2,500 - ம் அவர்கள் கொடுத்தனர் . 350 மிதிவண்டிகளை ரூ . 550 

தம் விற்றதில் ஏற்பட்ட வராக்கடன் ரூ . 2,500 . விற்பனையில் 
20 % கழிவு மூர்த்திக்குத் தர வேண்டும் . அழிவுற்ற மிதிவண்டி 
கட்காக , ஈட்டுறுதிக் கம்பனி ரூ . 15,000 தர ஒப்புக் கொண்டிருக் 

கொண்டு , மாடலன் ஏட்டில் அனுப்பீட்டுக் 
கணக்கையும் பிற பேரேட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க . 


கிறது 


என்று 


விடை : 


மாடலன் ஏடுகளில் 
( யாழ்ப்பாணம் ) அனுப்பீட்டுக் கணக்கு 


ரூ . 


1,92,500 

15,000 , 


2,25,000 


மூர்த்தி -- விற்பனை 
ஈட்டுறு திக் கம்பனி 
இலாப- நட்டக் 

கணக்கு 
ஈட்டுறுதிக் 

கம்பனி 
ஏற்காச் சரக்கழிவு 
அனுப்பீட்டுச் சரக் 

கிருப்பு 


6,000 / 


8,100, 


9,000 ) 


அனுப்பீட்டிலனுப்பிய 

சரக்குக் க / கு 
வங்கி 
கப்பற் கட்டணம் 

5,000 
ஈட்டுறுதி 1,000 
மூர்த்தி 

சுங்கத் தீர்வை 
மூர்த்தி - 
பண்டசாலை 

வாடகை 2,000 
விற்பனைச் 

செலவுகள் 2,500 
மூர்த்தி- கழிவு 
மூர்த்தி - வராக் கடன் 
இலாப- நட்டக் க / கு 

இலாபம் 


48,200/ 


4,500 ) 
9,625 | 
2,500 


7,175 


2,63,800 ) 


2,638,001 


550 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் கணக்கு 


கொள்முதல் க / கு 
- மாற்றப் 

படுகிறது 


12,25,000 


அனுப்பீட்டுக் க / கு 


2,25.000 


மூர்த்தி 


அனுப்பீட்டுக் 


அனுப்பீட்டுக் 


க / கு 


-விற்பனை 


1,92,500 


9,000 


--சுங்கத் 
தீர்வை 
வரவுடைய 

உண்டியல் 
அனுப்பீட்டுக் 
க / கு 
-பண்ட 


75,000 


சாலை 


- 


4,500 


வாட்கை 

2,000 
விற்பனைச் 
செலவு 2,500 
அனுப்பீட்டுக் 
க / கு 

- கழிவு 
அனுப்பீட்டுக் 


9,625 


--வராக் 
கடன் 


2,500 


இருப்பு கீ / இ 


91,875 


1,92,500 


1,92,500 


இருப்பு கீ / கொ ) 


91,875 / 


இலாப நட்டக் கணக்கு 


ரூ . 


அனுப்பீட்டுக் 
கணக்கு 


அனுப்பீட்டுக் 
கணக்கு 
- ஈட்டுறுதிக் 
கம்பனி 
ஏற்காச் சரக் 
கழிவு 


-இலாபம் 
மாற்றப்படு 


8,100 | 


கிறது 


7,175 / 


அனுப்பீடு 


551 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு 


. 


அனுப்பீட்டுக் 
க / கு 


48,200 


இருப்பு கீ / இ 


48,200 


இருப்பு 
கீ / கொ 


48,200 


ஈட்டுறுதிக் கம்பனி 


ரூ . 


அனுப்பீட்டுக் 


க / கு 


8,100 


இருப்பு கீ / இ 


8,100 


இருப்பு கீ / கொ 


8,100 


விளக்கம் : 


தீயிலழிந்த மிதி வண்டிகளின் மதிப்பு கீழ்க்கண்டவாறு 
கணக்கிடப்பட்டது . 

ரூ . 
50 மிதிவண்டிகள் ரூ . 450 வீதம் 

...... 22,500 
கூட்டு 

50 மிதிவண்டிக்கான செலவு : 


கப்பல் கட்டணம் 
ஈட்டுறுதி 


5,000 
1,000 


6,000 


6,000x 50 = 

500 


600 
ரூ . 23,100 


இதில் ஈட்டுறுதிக் கம்பெனி ஏற்றுக்கொண்டது ரூ . 15,000 . 
இது இருப்பு நிலைக்குறிப்பில் சொத்துகள் பகுதியில் காட்டப் 
பெறும் . எனவே , இலாப - நட்டக் கணக்கிற்கு மீதமுள்ள ரூ . 8, 100 
மட்டிலுமே எடுத்துச் செல்லப்படுகிறது . 


558 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இறுதிச் சரக்கிருப்பு கீழ்க் கண்டவாறு மதிப்பிடப் படுகிறது . 


100 மிதிவண்டிகள் ரூ . 450 வீதம் 


45,000 


100 மிதிவண்டிகட்கான கப்பல் கட்டணமும் 


ஈட்டுறுதியும் 


100x6000 

500 


1,200 ) 


100 மிதி வண்டிக்கான சுங்கத்தீர்வை 


100x9,000 

450 


2,000 


ரூ . 48,200 


வேறு 


பிணைக்கழிவு, முகவாக்குக் கொடுக்கப்பட வில்லையாதலால் 
வராக்கடனை அனுப்புநர்தான் ஏற்கவேண்டும் . 

எனவே , 
அனுப்பீட்டுக் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது . சரக்கழிதலின் 
ஏற்படும் நட்டத்தை 

முறையிலும் பதிவதுண்டு , 
மேற்சொன்ன எடுத்துக்காட்டில் , மொத்தம் ஏற்பட்ட நட்டம் 
ரூ . 23,100 - ஐயும் சரக்கழிவின் நட்டக் கணக்கு என்ற புதிய ஒரு 
கணக்கில் பற்று வைத்து , அனுப்பீட்டுக் 

கணக்கில் வரவு 
வைத்திடலாம் . பதிவு : 


சரக்கழிவின் நட்டக் க / குப 

அனுப்பீட்டுக் க / கு 


23,100 

23,100 


இதில் ரூ .15,000 -ஐ ஈட்டுறுதிக் கம்பனி ஏற்றுக் கொள்வதால் 
கீழ்க்கண்ட பதிவைச் செய்ய வேண்டும் . 


ஈட்டுறுதிக் கம்பனிக் க / குப 15,000 
சரக்கழிவின் நட்டக் க / கு 

15,000 
சரக்கழிவின் நட்டக் கணக்கு காட்டும் இருப்பு இலாப - நட்டக் 
கணக்கிற் கெடுத்துச் செல்லப்படும் . 


இலாப - நட்டக் க /குப 8,100 

சரக்கழிவின் நட்டக் க / கு 


8,100 


அனுப்பீட்டுக் கணக்கு , சரக்கழிவின் நட்டக் கணக்கு , இலாப 
நட்டக் கணக்கு முதலியவை கீழ்க்கண்டவாறிருக்கும் . 


அனுப்பீடு 


559 


அனுப்பீட்டுக் க / கு 


/ 


ரூ . 


2,25,000 


1,92,500 


மூர்த்தி 

விற்பனை 
சரக்கழிவின் 
நட்டக் க / கு 
அனுப்பீட்டுச் 
சரக்கிருபு 


23,100 


- 


48,200 


6,000 


9,000 


அனுப்பீட்டி 
லனுப்பியக / கு 
வங்கி 
கப்பற் 
கட்டணம் 

5,000 
ஈட்டுறுதி 

1,000 
மூர்த்தி 
சுங்கத் 

தீர்வை 
மூர்த்தி- 
பண்டசாலை 
வாடகை 

2,000 
விற்பனைச் 
செலவு 2.500 
மூர்த்தி 

கழிவு 
மூர்த்தி 
வராக்கடன் 
இலாப 
நட்டக்க / கு . 
இலாபம் 


4,500 


9,625 


2,500 


7,175 
2,63,800 | 


2,63,800 


சரக்கழிவின் நட்டக் க / கு 


அனுப்பீட்டுக் 

க / கு 


23,100 , 


15,000 


ஈட்டுறுதிக் 

கம்பனி 
இலாப 
நட்டக் க / கு 


8,100 


23,100 


23,100 


இலாப - நட்டக் க / கு . 


சரக்கழிவின் 
நட்டக் க / கு 


8,100 


அனுப் 
பீட்டுக் க/ கு 
இலாபம் 


7,175 | 


560 


கணக்கியலின் கோட்பாடுகள் 
ஈட்டுறுதிக் கம்பனி க / கு 


15,000 / 


இருப்பு கீ / இ 


15.0001 


சரக்கழிவின் 
நட்டக் க / கு 
இருப்பு 

கீ / கொ 


15,000 


இயல்பான நட்டம் 

சில பொருள்களைப் பொறுத்தவரை , சரக்கிழப்பு இயல்பாக 
எழக் கூடியதாக விருக்கும் . நிலக்கரி அனுப்பப்படும் போழ்து , 
வண்டிகளில் ஏற்றி இறக்குவதில் சரக்கின் அளவு குறையலாம் . 
"சில பொருள்கள் ஆவியாவதால் , அளவு குன்றலாம் . 

இவை 
இயல்பாக ஏற்படும் சரக்கிழப்பாகும் . இவ்வாறு தடுக்க முடியாது 
ஏற்படும் நட்டத்திற்குச் சரக்கிழப்பு கணக்கிடும் போழ்து வகை 
செய்யவேண்டும் . எடுத்துக் காட்டாக , 

1000 கிலோ 
விளக்கெண்ணெய் கிலோ ரூ . 2.97 வீதம் அனுப்பப் படுவதாகவும் , 

495 கட்டணம் செலுத்தப்படுவதாகவும் கொள்வோம் . 


* . 


அனுப்பப் 

பெறுநர் 990 கிலோ எண்ணெய்தான் 
பெற்றதாகவும் இறுதியில் 99 கிலோ எண்ணெய் விற்கப்படாமல் 
இருப்பதாகவும் கொண்டால் சரக்கிருப்பு கீழ்க்கண்ட முறையில் 
மதிப்பிடப் படவேண்டும் . 


1000 கிலோ விளக்கெண்ணெய் விலை ரூ .2.97 வீதம் 2,970 


495 


... 


கூட்டு ! கட்டணம் 

990 கிலோ எண்ணெய்யின் மதிப்பு 


3,465 


99 கிலோ எண்ணெய்யின் மதிப்பு 

346.50 
இயல்பாக எழக்கூடிய இழப்பினைக் கழித்தது போகமீதமுள்ள 
அளவு , சரக்கின் மதிப்பாக முழுமதிப்பையும் கொள்ளவேண்டும் . 


எடுத்துக் காட்டு 66 ! 

1-1-1971 - ல் வங்க நிலக்கரிக் கம்பனி 2,000 டன் நிலக்கரியை 
ஒரு டன் ரூ . 100 வீதத்தில் சென்னையிலுள்ள கோவலன் கம்பனிக்கு 
அனுப்பீட்டில் விற்க 

விற்க அனுப்பியது . இரயில்வே கட்டணம் 
ரூ . 12,800 . 15-1-71 - ல் கோவலன் கம்பனி அதனைப் பெற்றனர் . 
தம்மீது மூன்று திங்கள் தவணையில் ரூ .1,20,000 - க்கு வரைந்த 


அனுப்பீடு 


561 


உண்டியலை ஏற்றுத் தந்தனர் . 30-6-71 - ல் கோவலன் கம்பனியிட 
மிருந்து பெற்றவிற்பனைக் கணக்கறிக்கையிலிருந்து தெரிய வந்தவை : 


ரூ .135 


வீதத்தில் 


1400 
செலவினங்கள் : 


விற்கப்பட்டது . ஏற்ற 


. 


பண்டசாலை வாடகை 


... 1,000 


500 


விளம்பரம் 
விற்பனையர்க்குக் கொடுத்த கழிவு 
வராக்கடன் 


.... 2,000 


500 


விற்பனையில் 3 % கழிவு கோவலன் கம்பனிக்குச் சேர 
வேண்டியது . மொத்தத்தில் 100 டன் , எடை குறைந்து காணப் 
பட்டதாகக் குறிப்பிடப்பட்டிருந்தது . விற்பனைத் தொகையி 
லிருந்து செலவுகள் , கழிவுத் தொகை போக மீதமுள்ள 
தொகைக்கான வங்கிப் பணவிடை இணைக்கப் பட்டதாகக் 
கொண்டு , கீழ்க்கண்ட பேரேட்டுக் கணக்குகளைத் தயாரிக்கவும் : 
1. வங்க நிலக்கரி கம்பனி ஏட்டில் ( அ ) அனுப்பீட்டுக் க / கு 
( ஆ ) கோவலன் கம்பனி கணக்கு . 2. கோவலன் கம்பனி ஏட்டில் 
வங்க நிலக்கரிக் கம்பனி க / கு . 


விடை : 


வங்க நிலக்கரிக் கம்பனி ஏடுகளில் 
சென்னை அனுப்பீட்டுக் க / கு 


12,00,000 


1,89,000 / 


அனுப்பீட்டி 
லனுப்பிய 
சரக்கு க / கு 
வங்கி 
இரயில்கட் 

டணம் 
கோவலன் 
கம்பனி 


கோவலன் 
கம்பனி 

-விற்பனை 
அனுப் 
பீட்டுச் 
சரக்கிருப்பு 


12,800 


56,000/ 


பண்ட 


சாலை 
வாடகை 

1,000 / 
விளம் 
பரம் 500 / 


* 625 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


3,500 


விற்பனை 
யர் 
கழிவு 2,000 
கோவலன் 
கம்பனி 
-வராக் 
கடன் 
கோவலன் 
கம்பனி 
- கழிவு 
இலாப 
நட்டக்க / கு 
இலாபம் 


500 


5,670 


22,530 


2,45.000 


2,45,000 


கோவலன் கம்பனி 


1,20,000 


சென்னை 
அனுப்பீட் 
டுக் க / கு 
- விற்பனை 


1,89,000 


- 


வரவுடைய 
உண்டியல் 
சென்னை 
அனுப்பீட் 
டுக க / கு 
- பண்ட 
சாலை 
வாடகை 

1,000 
விளம் 
பரம் 500 
விற் 
பனையர் 
கழிவு 2,000 
சென்னை 


3,500 


அனுடபீட் 


பட்டுக் க / கு 
-வராக் 
கடன் 
சென்னை 
சுனுப்பீட் 


500 


-கழிவு 
வங்கி 


5,670 
59,330 


1,89,000 


11,89,000 


அனுப்பீடு 


5 


விளக்கம் ! 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு கீழ்க்கண்டவாறு 
படுகிறது . 


கணக்கிடப் 


2000 டன் நிலக்கரியின் மதிப்பு 
கூட்டு : இரயில்வே கட்டணம் 


ரூ . 2,00,000 


12,800 


2,12,800 


100 டன் எடை குறைந்து காணப்படுவதால் , 1,900 டன் 
நிலக்கரியின் மதிப்பு ரூ . 2,12,800 ஆகக் கொள்ளவேண்டும் . 


500 டன் நிலக்கரி இறுதிச் சரக்கிருப்பாகும் . 


1,900 டன் நிலக்கரி 


ரூ . 2,12,800 


500 டன் நிலக்கரி 


- 


2,12,800x 500 = 56,000 
1,900 


சரக்கின் மதிப்பு ரூ . 


56,000 


வங்க நிலக்கரிக் கம்பனி உற்பத்தியாளராதலால் , ஆண்டிறுதியில் 
அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் கணக்கினைக் கொள்முதல் கணக் 
குக்கு எடுத்துச் செல்லக் கூடாது ; வாணிகக் கணக்குக்கே எடுத்துச் 
செல்ல வேண்டும் . கீழே , இக் கணக்கு காட்டப்பட்டுள்ளது . 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு க / கு 


வாணிகக் க / கு 
( மாற்றப் 
படுகிறது ) 


சென்னை 
அனுப் 
பீட்டுக் 


2,00,000 


2,00,000 


564 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


* 


2 ) கோவலன் கம்பனியின் ஏடுகளில் 

வங்க நிலக்கரிக் கம்பனி கணக்கு 


செலுத்த 
வேண்டிய 


வங்கி 
விற்பனை 


1,89,000/ 


உண்டியல் 


1,20,000 


வங்கி 


பண்ட 


சாலை 


வாடகை 

1000 
விளம் 
பரம் 5001 
விற்பனை 
யர் கழிவு 

2,000 


3,500 


கடனாளி 
கள் - வராக் 
கடன் 
கழிவு 
வங்கி 


500 
5,670 
59,330 


11,89,000 


1,89,000) 


மேலே கூறிய எடுத்துக்காட்டில் ஏற்பட்ட எடைக் குறைவு 
இயற்கையாக நிகழக் கூடியது . அவ்வாறின்றிச் சரக்கு இருக்க 
வேண்டிய அளவினும் குறைந்து காணப்படின் , அதற்கு அனுப்பப் 
பெறுநர் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும் . எனவே , அனுப்பப் 
பெறுநர் கணக்கில் பற்றும் அனுப்பீட்டுக் கணக்கில் வரவும் 
வைக்க வேண்டும் . அனுப்பப் பெறுநர் அதற்கும் பொறுப் 
ஏற்க வேண்டுவதில்லை எனக் கொடுக்கப்பட்டிருப்பின் , இருக்கின்ற 
சரக்கிருப்பை அனுப்பீட்டுக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . 


பெயரளவு இடாப்பு விலை ( Proforma Invoice Price ) 


இதுகாறும் அடக்க விலையில் சரக்கு அனுப்பப் படுவதாகக் 
கொண்டு பதிவுக ளச் செய்தோம் . சில வேளைகளில் பெயரளவு 
இடாப்பு விலையில் சரக்கு அனுப்பப்படும் . அதாவது அடக்க 
விலையுடன் குறிப்பிட்ட சதவீதம் இலாபம் சேர்த்த விலையாகும் 
வது , அவ் விலக்கும் குறைந்து அனுப்பப் பெறுநர் சரக்கை 


அனுப்பீடு 


685 


விற்கக் கூடாது . சரக்கனுப்பப் பெறுநர்க்கு உண்மையான 
அடச்கவிலை தெரியாதலால் , இதில் ஏற்பட்ட இலாபம் அவர்க்குத் , 
தெரியாது . அனுப்பப் பெறுநரிடமிருந்து இலாபத்தை மறைக்கும் 
நோக்குடன் விற்கவேண்டிய விலையைக் குறித்து அனுப்புவது 
வழக்கம் . இதுதான் பெயரளவு இடாப்பு விலை எனப்படும் . 
இதனைப் பதிவு செய்யும் முறை : 

இடாப்பு விலையில் அனுப்பீட்டுக் கணக்கில் பற்றும் அனுப்பீட் 
டில் அனுப்பிய சரக்குக் கணக்கில் வரவும் வைக்கவேண்டும் . ( பதிவு 
முன்னர்ச் செய்தது போலவே தான் . ஆனால் தொகை , அடக்க 
விலையின் அடிப்படையிலல்லாமல் , இடாப்பு விலையினடிப்படையில் 
மதிப்பிடப்பட்டு , அனுப்பீட்டுக் 

கணக்கில் 

வைக்கப் 
படுகிறது . ) எடுத்துக்காட்டாக ரூ . 30,000 மதிப்புள்ள சரக்கு 
ரூ . 40,000 என்று இடாப்பில் குறிக்கப்பட்டு அனுப்பப்படுவதாகக் 
கொண்டால் கீழ்க்கண்ட பதிவு செய்யப்படும் . 


அனுப்பீட்டுக் க / கு .... ப 40,000 
அனுப்பீட்டிலனுப்பிய 

சரக்கு க / கு 40,000 
பிற பதிவுகள் முன்னர் விளக்கியவாறே . ஆனால் , இறுதியில் 
சரிக்கட்ட வேண்டும் . அடக்க விலைக்கும் இடாப்பு விலைக்கும் 
உள்ள வேற்றுமைத் தொகையை அனுப்பீட்டுக் 

கணக் 
வைக்க வேண்டும் . அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் 
கணக்கில் அதற்கான 

பற்று உரியது . இதனால் 
பீட்டுக் கணக்கில் அதிகமாக வைக்கப்பெற்ற பற்று அகற்றப் 
படுகிறது . மேற்சொன்ன எடுத்துக்காட்டில் செய்ய வேண்டிய 
மாற்றுப் பதிவு : 


கில் வரவு 


அனுப் 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் க / கு ... ப 10,000 

அனுப்பீட்டுக் க / கு 


10,000 


அனுப்பப் பெறுநரிடமிருக்கும் விற்கப்படாச் சரக்கிருப்பை 
இப்பொழுது மதிப்பிட வேண்டும் . இடாப்பு விலையில் மதிப்பீட்டுச் 
சரக்கின் மதிப்பைக் கூட்டும் செலவினங்களின் பகுதியைக் கூட்ட 
வேண்டும் . ( முன் விளக்கியவாறுதான் ; ஆனால் , இடாப்பு விலை 
வீதத்தில் சரக்கிருப்பு மதிப்பிடப் படுகிறது . ) தேவையான 
பதிவு : 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் க / கு 

அனுப்பீட்டுக் க / கு 


566 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


ஆனால் , இவ்வாறு மதிப்பிடும் போழ்து , சரக்கு அடக்க விலை 
யினும் அதிகமான விலையில் மதிப்பிடப்பட்டு விட்டதல்லவா ? 
அடக்கவிலை மதிப்புக்கும் இடாப்பு விலை மதிப்புக்கு முள்ள 
வேற்றுமைத் தாகையைக் 

கணக்கிட்டு , அத் தொகைக்கு 
அனுப்பீட்டுக் கணக்கில் பற்று வைத்து விட்டால் சரியாகிவிடும் . 
தேவையான பதிவு : 


அனுப்பீட்டுக் க / கு ... 
அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் காப்புக் ககு 

( Consignment Stock Reserve A / c ) 
ஆண்டிறுதியில் , இருப்பு நிலைக் குறிப்பில் சொத்துகள் பகுதி 
யில் அனுப்பீட்டுச் சரக்கிருப்பிலிருந்து அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் 
காப்புக் கணக்கு கழித்துக் காண்பிக்கப்படும் . அப்பொழுது தானே 
சரக்கிருப்பின் உண்மை மதிப்பு கிடைக்கும் ? 


கீழ்க்கண்ட வகையில் இருப்புநிலைக் குறிப்பிருக்கும் 

இருப்பு நிலைக் குறிப்பு 


தொகை 
பொறுப்புகள் 

சொத்துகள் 


தொகை 


அனுப்பீட்டுச் சரக் 

கிருப்பு .... 


கழி ! 


அனுப்பீட்டுச் சரக் 
கிருப்புக் காப்பு 


என்று 


அடுத்த ஆண்டுத் தொடக்கத்தில் அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு 
அனுப்பீட்டுக் கணக்கின் பற்றுப் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படும் 

கூறியிருக்கிறோமல்லவா ? அடுத்த ஆண்டிறுதியில் , 
இப்பொழுதுள்ள அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் காப்புக் கணக்கு 
அனுப்பீட்டுக் கணக்கின் வரவுப் பகுதிக்குக் கொண்டு செல்லப் 
பட்டு முடிக்கப் பெறும் . இதனால் தொடக்க அனுப்பீட்டுச் 
சரக்கிருப்பால் அதிகமாக வைக்கப்பட்ட பற்று இறுதியில் 
நீக்கப்பட்டு விடுகிறது . 
எடுத்துக் காட்டு 67 : 

சென்னை மார்க்கோனி கம்பனி தில்லியிலுள்ள திலீப் 
வானொலிக் கம்பனிக்கு 100 வானொலிப் பெட்டிகளை ரூ . 400 


அனுப்பீடு 


567 


ரூ .300 - ம் 


வீதம் அனுப்பீட்டில் விற்க அனுப்பியது . அவற்றின் அடக்கவிலை 
ஒவ்வொன்றும் ரூ . 300 ஆகும் . கட்டுச் செலவுகட்கு ( Packnig ) 
ரூ . 200 - ம் ஈட்டுறுதிக்கு 

செலவழித்தனர் . திலீப் 
கம்பனி ரூ . 700 கட்டணம் செலுத்திச் 

செலுத்திச் சரக்கை எடுத்தனர் . 
ரூ . 7500 - க்கான இரு 

உண்டியலை ஏற்று 
மார்க்கோனி கம்பனிக்கு அனுப்பினர் . பண்டசாலை வாடகை 
ரூ .300 - ம் 

விளம்பரச் செலவு ரூ . 200 - ம் அவர்கள் ஏற்றனர் . 
பிணைக் கழிவு உட்பட 10 % கழிவு திலீப் கம்பனி பெற 
வேண்டியவர்கள் . 


திங்கள் 


தவணை 


50 வானொலிப் பெட்டிகள் ரூ . 425 வீதமும் 25 வானொலிப் 
பெட்டிகள் ரூ . 420 வீதமும் விற்கப்பட்டன என திலீப் கம்பனி 
அனுப்பிய கணக்கறிக்கையிலிருந்து தெரிய வந்தது . 

மார்க்கோனி ஏட்டில் , தேவையான பதிவுகளையும் பேரேட்டுக் 
கணக்குகளையும் தயாரிக்க . 


விடை : 


மார்க்கோனி ஏடுகளில் 
குறிப்பேடு 


பற்று 


வரவு 


40,000/ 


40,000 / 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 

அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு க / கு 
|( ஒன்று ரூ . 400 வீதம் 100 
வானொலிப் பெட்டிகளை அனுப் 
பீட்டில் விற்க அனுப்பியது .) 


ប 


500/ 


500 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 
வங்கிக் க / கு 
|( அனுப்பீட்டிற்கெனக் கட்டுச் 
செலவு , ஈட்டுறுதி முதலியவை 
ஏற்றது . ) 


7001 


700 


தில்லி அனுட்பீட்டுக் க / கு 
( திலீப் வானொலிக் கம்பனி 
திலீப் வானொலிக் கம்பனி அனுப் 
பீட்டின் பொருட்டுக் கட்டணஞ் 
செலுத்தியது . ) 


7,500 


7,500 / 


வரவுடைய உண்டியல் க / கு 
திலீப் வானொலிக் கம்பனி 
( திலீப் வானொலிக் கம்பனி 
உண்டியலை ஏற்றனுப்பியது . ) 


568 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


500 


500 / 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 
திலிப் வானொலிக் கம்பனி 
|( அனுப்பீட்டின் பொருட்டு , 
வாடகை, விளம்பரம் முதலிய 
வற்றிற்குத் திலீப் வானொலிக் 
கம்பனி செலவு செய்தது . ) 


31,750 


31,750 / 


திலீப் வானொலிக் கம்பனி 

தில்லி அனுப்பீட்டுக் க / கு 
(10 வானொலிப் பெட்ட 
வீதமும் 25 வானொலிப் பெட்டிகளை 
ரூ . 420 வீதமும் திலீப் வானொலிக் 
கம்பனி விற்றது . ) 


டிகளை 

ரூ .425 ) 


3,175 


3,175 / 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 

திலீப் வானொலிக் கம்பனி 
(விற்பனையில் 10 % கழிவு திலீப் 
வானொலிக் கம்பனிக்குச் சேர 
வேண்டியது ) 


10,300 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் க / கு ப 

தில்லி அனுபீட்டுக் க / கு 
விற்பனையாகா வானொலிப் 
பெட்டிகளின் மதிப்பு . ) 


10,300 / 


10,000 


10,000 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு க /குப 

தில்லி அனுப்பீட்டுக் ) க / கு 
( அடக்க விலைக்கும், மாதிரி இடாப்பு 
விலைக்கும் உள்ள வேற்றுமைத் 
தொகையைச் சரிக்கட்ட . ) 


2,500 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 
அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் 

காப்புக் க / கு 
( இறுதிச் சரக்கிருப்பு , இடரப்பு 
விலையில் மதிப்பிட்டதை அடக்க 
விலை மதிப்பீட்டுக்குச் சரிசெய்ய . ) 


2,500 


4,675 - 


தில்லி அனுப்பீட்டுக் க / கு 

இலாப நட்டக்க/ கு 
அனுப்பீட்டில் ஏற்பட்ட இலாபத் 
தை இலாப - நட்டக் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்ல . ) 


4,675 


* அனுப்பீடு 


569 


30,000/ 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு க /குப 

கொள்முதல் க / கு 
( அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் 
கணக்கைக் கொள்முதல் கணக்கிற்கு 
எடுத்துச் செல்ல . ) 


30,000/ 


19,875 / 


வங்கிக் க / கு 

திலீப் வானொலிக் கம்பனி 
( திலீப் வானொலிக் கம்பனியிட 
மிருந்து வங்கிப் பணவிடை 
பெற்றது . ) 


19,875 


குறிப்பு : அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு கீழ்க்கண்டவாறு கணக் 
கிடப்படுகிறது . 


ரூ . 


25 வானொலிப் பெட்டிகளின் 
இடாப்பு விலை 


10,000 / 


கூட்டு : கட்டுச் செலவு 

சட்டுறுதி 
கட்டணம் 


200 
300 
700 
| 200 


இதில் - பங்கு .. 


300 


| 10,300 / 


பேரேட்டுக் கணக்குகள் 
தில்லி அனுப்பீட்டுக் கணக்கு 


ரூ . 


. 


40,000 


31,750 


அனுப்பீட்டி 
லனுப்பிய 

சரக்கு 
வங்கி 
கட்டுச் 
செலவு 200 
ஈட்டுறுதி 

3001 
திலீப் 

வானொலிக் 
கம்பனிக் 
- கட்டணம் 


திலீப் 
வானொலிக் 
கம்பனி- 
விற்பனை 
அனுப்பீட்டுச் 

சரக்கிருப்பு 
அனுப்பீட்டி 
லனுப்பிய 
சரக்கு 


10,300 


500 


10,000 


700 


570 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


லீப் 


500 


லீப் 
வானொலிக் 
கம்பனி 
பண்ட 
சாலை 
வாடகை 300 
விளம்பரச் 

செலவு 200 
திலீப் 
வானொலிக் 
கம்பனி 
-கழிவு 
அனுப்பீட்டுச் 
சரக்கிருப்பு 
காப்பு - 
இலாப 
நட்டக் க / கு 
-இலாபம் 


3,175 


2,500 


4,675 


52,050 


52,050 


அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு கணக்கு 


தில்லி அனுப் 
பீட்டுக் 
க | கு 
கொள் முதல் 


தில்லி அனுப் 
பீட்டுக் க / கு 


40,000 


10,000 
30,000 


40,000 


141) ,( 100 


அனுப்பீடு 


571 


திலீப் வானொலிக் கம்பனி 


ரூ . 


தில்லி அனுப் 
பீட்டுக சு / கு 
- விற்பனை 


31,750 


700 


7,500 


தில்லி அனுப் 
பீட்டுக் க / - 

- கட்டணம் 
வரவுடைய 

உண்டியல் 
தில்லி அனுப் 
பீட்டுக் க / கு 
- பண்ட 
சாலை 
வாடகை 

300 
விளம்பரம் 

2001 
தில்லி அனு 
பீட்டுக் க / கு 
--கழிவு 
வங்கி 


500 


- 


3,175 ) 
19,875 


31,750 


31,750 ) 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு 


10,300 


- 


தில்லி அனுப் 
பீட்டுக் க / கு 


இருப்பு கீ / இ 


10,300 


இருப்பு 
கீ / கொ 


10,300 


அனுப்பீட்டுச் சரக்கிருப்புக் காப்புக் க / கு 


இருப்பு கீ / இ 


2,500 


தில்லி அனுப் 
பீட்டுக் க / கு 


2,500 ; -- 


இருப்பு கீ / கொ 


2,500) 


குறிப்பு : முன்னர் விளக்கியவாறு , இருப்புநிலைக் குறிப்பில் , 
சொத்துகள் பகுதியில் , அனுப்பீட்டுச் சரக்கிருப்பில் அனுப்பீட்டுச் 
சரக்கிருப்புக் காப்புக் கணக்கு கழித்துக் காண்பிக்கப்பெறும் . 


512 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வினாக்கள் 


1. ‘ அனுப்பீடு’ என்றால் என்ன ? அது எவ்வகையில் விற்பனை 
யினின்றும் வேறுபடுகிறது ? 


2. விற்பனைக் கணக்கறிக்கை ( Account Sales ) என்றால் 
என்ன ? அது யாரால் , யாருக்கு , ஏன் அனுப்பப்படுகிறது ? 


கணக்கறிக்கையின் 


மாதிரி 


ஒன்றைத் 


3 , விற்பனைக் 
தயாரிக்கவும் , 


4. அனுப்பீட்டுச் சரக்கினை இறுதியில் மதிப்பிடும் முறை 
யாது ? 


5. பீணைக்கழிவு ( Del Credere Commission ) பற்றிக் குறிப்பு 
வரைக . 


6. பெயரளவு இடாப்பு ( Proforma Invoice ) என்றால் என்ன ? 

7. பெயரளவு இடாப்பு விலையில் சரக்கு அனுப்பும் போழ்து . 
இறுதியில் செய்ய வேண்டிய சரிக்கட்டுப் பதிவுகள் யாவை ? 


8. இயல்பான நட்டம் ( Natural loss ) ஏற்படின், அதை 
எவ்வாறு அனுப்பீட்டுக் கணக்கில் பதிய வேண்டும் ? 


9 . பிணைக்கழிவு பெறும் அனுப்பப் பெறுநர் வராக்கடன் 
ஏற்படின் , எவ்வாறு பதிவார் ? 


10. அனுப்பப் பெறுநர் ஏடுகளில் சாதாரணமாகக் காணப் 
படும் பதிவுகள் யாவை ? 


பயிற்சி 


1. பூம்புகாரிலுள்ள கோவலன் அன்கோ மதுரையிலுள்ள 
மாடலன் நிறுவனத்துக்கு அனுப்பீட்டில் விற்க 100 கட்டுகளில் 
கட்டு ரூ .350 வீதம் சரக்கனுப்பினார் . கோவலன் அன் கோ ஏற்ற 
செலவுகள் : ஈட்டுறுதி ரூ . 350 ; கட்டணம் ரூ . 560 ; முன்பணமாக 
மாடலன் நிறுவனம் மீது ரூ . 10,000 க்கு உண்டியல் வரைந்தார் . 
பின்னர் மாடலனிடமிருந்து பெற்ற விற்பனைக் கணக்கறிக்கை 
யிலிருந்து தெரிய வந்தவை : 

கூலி ரூ . 50 ; 

பண்டசாலை 
வாடகை ரூ .300 ; சரக்கு விற்றது ரூ . 42,000 விற்பனையில் 
5 % கழிவும் 3 % நாணய சான்றுக் கழிவும் அனுப்பப் பெறுநர்க் 


சுமை 


அனுப்பீடு 


573 


குரியது . மீதம் உள்ள தொகைக்குக் காசோலை அனுப்பினார் எனக் 
கொண்டு இருவர் ஏடுகளிலும் தேவையான பதிவுகளைத் தருக 
கோவலன் அன் கோ ஏட்டில் அனுப்பீட்டுக் கணக்கையும் , மாடலன் 
கணக்கையும் தயாரிக்க . 

2. கடலூர் காவேரி சர்க்கரை நிறுவனம் பம்பாயிலுள்ள 
தங்களுடைய முகவர் முகம்மது இப்ராஹீம் கம்பனிக்கு 1,000 
சர்க்கரை மூட்டைகளை மூட்டை ரூ .210 வீதம் அனுப்பீட்டடிப் 
படையில் விற்கக் கப்பல் வழி அனுப்பியது . காவேரி சர்க்கரை 
நிறுவனம் ஏற்ற செலவுகள் : வண்டிச் சத்தம் ரூ . 200 ; பிற 
செலவுகள் ரூ . 300. முகம்மது இப்ராஹீம் கம்பனி செலுத்திய 
கப்பல் கட்டணம் ரூ . 1,570 ; பண்டசாலை செலவுகள் ரூ . 430 ; 
ஈட்டுறுதி ரூ . 700 ; பிற விற்பனைச் செலவுகள் ரூ . 800. சர்க்கரை 
எடுத்ததும் ரூ .90,000 க்கான 3 திங்கள் தவணை உண்டியலை ஏற்று 
அனுப்பினர் . கீழ்க்கண்டவாறு அவர்கள் சர்க்கரை மூட்டைகளை 
விற்றனர் . 

மூட்டை ரூ . 240 வீதம் 300 மூட்டைகள் , 
மூட்டை ரூ . 250 வீதம் 250 மூட்டைகள் , 

மூட்டை ரூ.260 வீதம் 350 மூட்டைகள் . 
விற்பனையில் 5 % கழிவு அனுப்பப் பெறுநர்க்குத் தரவேண்டும் . 
மேற் சொன்ன விவரங்களிலிருந்து முகம்மது இப்ராஹீம் அனுப்ப 
வேண்டிய விற்பனைக் கணக்கறிக்கையை முறையுடன் தயாரிக்க . 
காவேரி சர்க்கரை நிறுவனத்தின் ஏடுகளில் அனுப்பீட்டுக் 
கணக்கையும் முகம்மது இப்ராஹீம் கம்பனியின் கணக்கையும் 
தயாரிக்க . 

3. தண்டபாணி அன்கோ திருவனந்தபுரத்திலுள்ள நாயர் 
கம்பனியிடம் அனுப்பீட்டடிப்படையில் 200 இசைப் பெட்டிகளை 
( Gram phones ) இசைப் பெட்டி யொன்று ரூ . 200 வீதம் அனுப் 
பீட்டில் அனுப்பினார் . கட்டுச் செலவுகள் ( Packing Charges ) 
ரூ . 400 ; வண்டிச் சத்தம் ரூ . 150 ; ஈட்டுறுதி ரூ .500 . நாயர் 
கம்பனி செலுத்திய லாரிக் கட்டணம் ரூ 450 ; சுமை கூலி ரூ . 7.5 ; 
விளம்பரச் செலவு ரூ . 250. இவற்றில் 75 இசைப் பெட்டிகள 
ரூ . 225 வீதம் ரொக்கத்திற்கும் 100 இசைப் பெட்டிகளை ரூ . 23 : 5 
வீதம் கடனுக்கும் விற்றார் . கடனுக்கு விற்றதில் 5 இசைப் பெட்டி 
கட்கான தொகை வசூலிக்கப்பட முடியவில்லை. தனக்குச் சேர 
வேண்டிய விற்பனையில் 5 % கழிவுத் தொகை போக மீதியிருக்கும் , 
தொகையை வங்கிப் பணவிடை மூலம் அனுப்பினார் எனக் கொண்டு 
தண்டபாணி அன்கோவின் ஏட்டிலும் , நாயர் கம்பனியின் ஏட்டி 
லும் , தேவையான கணக்குகளைத் தயாரிக்க . 


என 


பண்டசாலை வாடகை ரூ . 200 - ம் அவர் செலுத்கம் 
574 

கணக்கியலின் கோட்பாடுகள் 
ஐ ஆமதாபாத் மொரார்ஜி ஸ்டோர்ஸ் சென்னையிலுள்ள 
தங்கள் முகவர் சாத்தனாருக்கு ரூ . 7,500 மதிப்புள்ள துண்டுத் 
துணிகளை ( Piece Gonds ) அடக்க மதிப்புடன் 20 % கூட்டி அனுப் 
பீட்டில் விற்க அனுப்பி வைத்தார் . விற்பனையில் 5 % சாதாரண 
கழிவும் 2 % நாணயச் சான்றுக் கழிவும் பெறும் உரிமை சாத்தனார்க் 
குண்டு . 

கட்டுச் செலவுகள் ரூ . 200 - ம் , பிற செலவுகள் ரூ . 100 - ம் 
மொரார்ஜி ஸ்டோர்ஸ் ஏற்றனர் . சரக்கைப் பெற்றதும் ரூ . 3000 - க் 
கான இரு திங்கள் தவணை உண்டியலைச் சாத்தனார் ஏற்றனுப்பினார் . 
ரூ . 800 இரயில் கட்டணமும் ரூ . 100 வண்டிச் சத்தமும் சாத்தனார் 
செலுத்தினார் . ரூ . 570 விற்பனைச் செலவும் ஆயிற்று . 

அனுப்பிய சரக்கில் 75 % ஐ ரூ .7,500 க்கு விற்றார் . விற்பனை 
யில் 1 பகுதி கடனுக்கு விற்கப்பட்டது . இதில் ரூ . 500 வராக் 
கடன் 

தீர்மானிக்கப்பட்டது . சாத்தனார் தேவையான 
தொகையை மொரார்ஜி ஸ்டோர்ஸுக்கு அனுப்பி வைத்தார் 
எனக் கொண்டு , இருவர் ஏடுகளிலும் வேண்டிய பேரேட்டுக் 
கணக்குகளைத் தயாரிக்க . 

5 ) கல்கத்தா ராய் அன்கோ கான்பூரில் உள்ள மசூம்தாரிடம் 
ரூ .10,000 அடக்க மதிப்புள்ள பொருள்களை அனுப்பீட்டில் பற்க 
அனுப்பி வைத்தார் . இடாப்பு விலை அடக்க விலையுடன் 25 % 
கூட்டப்பட்டிருந்தது . கீழ்க்கண்ட செலவினங்களை அவர் ஏற்றார் . 

கட்டுச் செலவுகள் 250 
சுமை கூலி 

.. 
75 
இரயில் கட்டணம் 

325 
வழியில் 10 % 

பொருள்கள் சேதமுற்றன . மீதியுள்ள 
வற்றையே மசூம்தார் பெற்றார் , வண்டிச் சத்தம் ரூ . 60 -ம் 

முதலில் 
அனுப்பிய சரக்கில் 80 % பகுதியை ரூ . 13,000 - க்கு மசூம்தார் 
விற்றார் . கடனுக்கு விற்றதில் ரூ . 200 வராக்கடனாகியது . 

விற்பனையில் 5 % கழிவும், இடாப்பு விலைக்கும் அதிகமாக 
விற்ற விலையில் 10 % கழிவும் மசூம்தாருக்குச் சேரவேண்டியது . 
கொடுக்க 

தொகைக்கு வங்கிப் பணவிடை 
அனுப்பினார் எனக் கொண்டு , இருவர் ஏடுகளிலும் தேவையான 
பேரேட்டுக் கணக்குகளைத் தயாரிக்க , 


* 


. 


... 


வேண்டிய 


அனுப்பீடு 


575 


சனவரி 1971 - ல் முருகையன் 200 தையற் பொறிகளை 
( Sewing machines } போர்னியோவிலுள்ள தன் முகவர் முனுசாமி 
யிடம் அனுப்பீட்டில் --- விற்க அனுப்பினார் . பொறியொன்றின் 
இடாப்பு விலை ரூ . 250 ; அடக்கவிலையுடன் 25 % இது கூட்டப்பட்ட 
தாகும் . விற்பனையில் 10 % கழிவு முனுசாமிக் குண்டு . சரக்கனுப் 
பியதும் ரூ . 15,000-க்கு மூன்று திங்கள் தவணையில் முருகையன் 
வரைந்த உண்டியலை முனுசாமி ஏற்றுத் தந்தார் . அதனை உடனே 
வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு மாற்றினார் . கீழ்க்கண்ட செலவினங் 
களை முனுசாமி ஏற்றார் . 


கப்பற் கட்டணம் 


3,500 


சுங்கத் தீர்வை 


... 1,000 


பண்டசாலை வாடகை 


750 


ஈட்டுறுதி 


500 


பல்வகைச் செலவு 


250 


மூன்று திங்களில் 150 தையற் பொறிகளை ரூ . 300 வீதத்தில் 
விற்றார் . 30 பொறிகளை விற்க முடியாமற் போகவே முருகையனுக் 
குத் திருப்பி யனுப்பினார் . இதற்கு அவர் செலுத்திய கப்பற் 
கட்டணம் ரூ .700 . மீதியுள்ள பொறிகளை ரூ . 235 வீதத்தில் 
தானே எடுத்துக்கொண்டார் . தன்னிடம் கடனுக்கு வாங்கிய 
ஒருவர். ரூ . 300 திருப்பித் தரவில்லை . 


4 


ஏப்ரல் 30 ல் கணக்குகள் வங்கிப் பணவிடை மூலம் தீர்க்கப் 
பட்டது என்று கொண்டு இருவர் ஏடுகளிலும் பேரேட்டுக் கணக்கு 
களைத் தயாரிக்க . 


கூடலூர் குமரன் எண்ணெய் மில் 1,000 கிலோ மணிலா 
எண்ணெயைச் சென்னை சிங்காரத்திடம் அனுப்பீட்டில் விற்க 
அனுப்பினார் . 1 கிலோ எண்ணெயின் அடக்க விலை ரூ . 4.00 . 
ஆனால் , இதன் இடாப்பு விலை ரூ . 5.00 . இரயில் கட்டணமும் 
ஈட்டுறுதியும் ரூ . 800 ஆயின . சிங்காரம் தன் கைக்கு அது சேர்ந்த 
போழ்து 10 கிலோ ஒழுகி விட்டதால் குறைந்து காணப்பட்டதாக 
அறிவித்தார் . அவர் அனுப்பிய விற்பனைக் கணக்கறிக்கையி 
லிருந்து . தெரிய வந்த விவரங்கள் : 


ரூ . 8 % வீதம் 800 கிலோ விற்கப்பட்டு விட்டது . அவர் ஏற்ற 
செலவினங்கள் : பண்டசாலை வாடகை ரூ . 250 ; விளம்பரம் ரூ . 500 . 


516 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


விற்பனையர்க்குக் கொடுத்த ஊதியம் ரூ . 500. விற்பனையில் 3 % 
கழிவும் 1 % நாணயச் சான்றுக் கழிவும் சிங்காரம் பெறவேண்டியது . 

வங்கிப் பணவிடை மூலம் செலுத்த வேண்டிய தொகையைச் 
சிங்காரம் அனுப்பி விட்டதாகக் கொண்டு , இருவர் ஏடுகளிலும் 
பேரேட்டுக் கணக்குகளைத் தயாரிக்க . 

& பூம்புகார் நிறுவனம் சிங்கப்பூரிலுள்ள ‘சிங்கப்பூர் கார்ப் 
போரேஷனிடம் 1,000 மிதிவண்டிகளை அனுப்பீட்டில் விற்க 
அனுப்பி 

வைத்தது . மிதிவண்டி ஒவ்வொன்றின் அடக்கவிலை 
ரூ . 350 ஆகும் . ஆனால் , ரூ . 400 என இடாப்பில் குறிப்பிட்டு 
அனுப்பியது . கப்பல் கட்டணம் ரூ . 10,000 ; ஈட்டுறுதி ரூ . 2,500 
ஆகியவற்றைப் பூம்புகார் நிறுவனம் ஏற்றது . கப்பலில் 125 மிதி 
வண்டிகள் தீயில் சேதமடையவே தூக்கியெறியப்பட்டன. மீதி 
வந்தடைந்த மிதி வண்டிகளைச் சிங்கப்பூர் கார்ப்பொரேஷன் 
ரூ . 8,750 துறைமுகக் கட்டணம் செலுத்தி எடுத்துக் கொண்டது . 
ஈட்டுறுதிக் கம்பனியிடம் நட்ட ஈடாக ரூ . 29,000 பூம்புகார் 
நிறுவனம் பெற்றது . 

இரு திங்கள் தவணையில் ரூ . 1,00,000 - க்கான தவணை உண்டிய 
லைச் சிங்கப்பூர் கார்பொரேஷன் ஏற்றனுப்பியது . 750 மிதிவண்டி 
களை , மிதிவண்டி யொன்று ரூ . 425 வீதம் விற்றது . விளம்பரத் 
துக்கு ரூ . 500 - ம் பண்டசாலை வாடகைக்கு ரூ . 750 - ம் பிறசெலவு 
கட்கு ரூ . 250 - ம் சிங்கப்பூர் கார்ப்பொரேஷன் செலவழித்தது 
விற்பனையில் 5 % கழிவும் (நாணயச் சான்று கழிவும் உட்பட ) 
இடாப்பு விலையினும் அதிகம் விற்கும் விலையில் 10 % கழிவும் , 
சிங்கப்பூர் கார்ப்பொரேஷனுக்குச் சேர வேண்டும் . தன் கைவச 
முள்ள மிதிவண்டிகளில் சிலவற்றைச் செப்பனிட ஆன செலவு 

என்றும் , 4 மிதிவண்டியின் விலையை வாடிக்கையாளரிட 
மிருந்து பெறமுடியவில்லை என்றும் கொண்டு இருவர் ஏடுகளிலும் 
தேவையான கணக்குகளைத் தயாரிக்கவும் . 
( 9 ) 

மதுரை பாண்டியன் மின்விசிறி நிறுவனம் மங்களூர் 
எலக்ட்ரிக்ல்ஸுக்கு மின்விசிறிகளை அனுப்பீட்டில் கீழ்க்கண்ட 
நிபந்தனைகளுடன் அனுப்பியது. 


ரூ .350 


(i) இடாப்பு விலைக்குக் கீழ் விற்கக் கூடாது . 
( ii) இடாப்பு விலையில் 5 % கழிவும் அதற்கு மேல் விற்கப்படும் 

விலையில் 20 % கழிவும் மங்களூர் எலக்ட்ரிகல்ஸுக்கு 

உண்டு . 
(iii ) இடாப்பு விலையில் 7.5% -க்கு 30 நாள் தவணையில் பாண்டி 

யன் மின் விகிறி நிறுவனம் உண்டியல் வரைவது . 


அனுப்பீடு 


577 


1-7-1971 - ல் 500 மின்விசிறிகளை மங்களூர் எலக்ட்ரிக்கல்ஸுக்கு 
இடாப்பு விலை ரூ . 200 வீதத்தில் அனுப்பியது . இதன் அடக்க 
விலை ரூ . 150 ஆகும் . இரயில் கட்டணம் ரூ . 1,000 - ம் ஈட்டுறுதி 
ரூ . 500- ம் பாண்டியன் நிறுவனம் ஏற்றது . 

மங்களூர் எலக்ட்ரிகல்ஸ் 200 மின்விசிறிகளை ரூ. 220 வீதமும் , 
250 மின்விசிறிகளை ரூ . 230 வீதமும் விற்றது . 

விற்றது . விற்பனைச் 
செலவுகள் ரூ . 400 ; பண்டசாலை வாடகை ரூ . 600 ; முதலியவற்றை 
யும் ஏற்றது . மீதித் தொகைக்கு 31-12-71 - ல் வங்கிப் பணவிடை 
அனுப்பியது . 30 மின்விசிறிகள் பழுது பட்டிருக்கவே அவற்றிற்கு 
40 % தேய்மானம் கழிக்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது . 
இருவர் ஏடுகளிலும் தேவையான பேரேட்டுக் கணக்குகளையும் 
31-12-71 - ல் தயாரிக்க . 

சனவரி 1970 - ல் செந்தில் சிவமணிக்கு 50 கட்டுகளில் 
பொருள்களை அனுப்பீட்டில் விற்க அனுப்பினார் . அவற்றின் 
அடக்க விலை ரூ . 30,000 . ஆனால் , இடாப்பு : விலை அடக்க விலையுடன் 
20 % கூட்டப் பெற்றிருந்தது . கீழ்க்கண்ட செலவினங்களைச் 
செந்தில் ஏற்றார் . 


100 


வண்டிச் சத்தம் 
கப்பல் கட்டணம் 


1,250 


300 


450 


ஈட்டுறுதி 
சிவமணி ஏற்ற செலவுகள் : 

சரக்ககற்றுஞ் செலவு 
வண்டிச் சத்தம் 
பண்டசாலை வாடகை 
ஈட்டுறுதி 


100 


200 


300 


5 கட்டுகளில் உள்ள பொருள்கள் கடல் நீரால் சேதமடைந் 
தன . மீட்கப்பட்ட பொருள்களின் மதிப்பு ரூ . 600 . ஈட்டுறுதிக் 
கம்பனியிடமிருந்து செந்தில் ரூ . 1,200 நட்ட ஈடாகப் பெற்றார் . 
மீதியுள்ள கட்டுகளில் 35 - ஐ ரூ . 36,250 - க்குச் சிவமணி விற்றார் . 

விற்பனையில் 5 % கழிவு சிவமணிக்குச் சேர வேண்டும் . 


சூன் திங்களில் கட்டு ஒன்று ரூ . 700 வீதம் 5 கட்டுகளைச் 
சிவமணி எடுத்துக் கொண்டார் . 30-6-1970 - ல் அனுப்ப வேண் 
டிய தொகைக்கு வங்கிப் பணவிடை அனுப்பினார் . 


18 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இருவர் ஏடுகளில் தேவையான பதிவுகளையும் பேரேட்டுக் 
கணக்குகளையும் தயாரிக்க . 


11 . 1958 மார்ச் 1 - ம் நாளன்று ரூ 20,000 மதிப்புள்ள 
சரக்கைக் கிருஷ்ணன் ஹரிகோவிந்திடம் அனுப்பீட்டில் அனுப் 
பினார் . கட்டணத்திற்கும் ஈட்டுறுதிக்கும் அவர் செலுத்தியது 
ரூ . 1,200 ( கிருஷ்ணனுடைய கணக்கு ஆண்டு 31 12-1958 - ல் 
முடிவடைகிறது . 

மொத்த விற்பனையில் 5 % கழிவு ஹிரிகோவிந்துக்குச் சேர 


வேண்டியது . 


30-6-1958 வரையுள்ள காலத்துக்குக் கணக்கு அறிக்கை 
ஒன்றை ஹரி கோவிந்து கிருஷ்ணனுக்கு அனுப்பினார் . கீழ்க்கண்ட 
விவரங்கள் அதில் தெரிய வந்தன ; 


( i ) சரக்கின் 60 % ரூ .16,000 - க்கு விற்கப்பட்டது . அதில் 

ரூ . 13,000 - க்கு ரொக்கம் பெறப்பட்டது . 
(ii ) அனுப்பிய சரக்குக்கு ரூ . 600 - ம் , விற்ற சரக்குக்கு , 

ரூ .400- ம் ஹரிகோவிந்து செலவு செய்தார் . 
மேற்குறிப்பிட்ட கணக்கு அறிக்கையும் அனுப்பப் பெற்ற 
வங்கிப் பணவிடையை ரொக்கத்திற்கு மாற்ற 10-7-1958 - ல் 
கிருஷ்ணன் கொடுத்த வங்கிக் கட்டணம் ரூ . 20 ஆகும் . 


அடுத்த ஆறு திங்கட்கான கணக்கறிக்கையை ஹரி கோவிந்து 
மீண்டும் அனுப்பினார் . அதில் கண்டவை . 


(i ) மீதியிருந்த சரக்கு ரூ .11,000 - க்கு விற்கப்பட்டது . 

விற்பனைச் செலவுகள் ரூ .300 ஆயின . 
( ii ) வாடிக்கையாளர்களிடமிருந்து ரூ .200 திரும்பப்பெற 

முடியவில்லை . மீதித்தொகை அனைத்தும் வசூலாகி 


விட்டது . 


5-1-1959 அன்று மீதத்தொகைக்கு ஹரிகோவிந்து அனுப்பிய 
வங்கிப் பணவிடையை ரொக்கத்திற்கு மாற்ற ரூ . 10 வங்கிக் 
கட்டணம் கிருஷ்ணன் கொடுத்தார் . 


கிருஷ்ணன் ஏடுகளில் , அனுப்பீட்டுக் 
ஹரிகோவிந்து கணக்கையும் தயாரிக்க . 


கணக்கையும் , 


( M. U. B. Com . April , 1961 ) 


அனுப்பீடு 


579 


12 . 1959 சூன் 10 - ஆம் நாளன்று பம்பாயிலுள்ள சர்தார் 
அன் கோ , கல்கத்தாவிலுள்ள தேக்கர் அன் கோவிடம் 100 கட்டுகள் 
ஒயின் அனுப்பீட்டில் அனுப்பினார் . அனுப்பிய சரக்கின் மதிப்பு 
ரூ . 7,500 . ஆனால் , விற்பனையில் 25 % இலாபம் கூட்டி , மாதிரி 
இடாப்பில் ( Proforma Invoice ) விலையிடப்பட்டது . அதேநாளில் 
கட்டணத்திற்கும் , ஈட்டுறுதிக்கும் ரூ . 600 அனுப்பீட்டாளர் 
( Consignor ) செலவு செய்தார் . 

சூலை 1 - ல் 

இறக்குமதி வரி 
ரூ . 1000 - மும் , துறைமுகச் கட்டணம் 

ரூ . 200 - ம் 

அனுப்பப் 
பெறுநர் , செலவு செய்தார் . அனுப்பீட்டிற்கு முன் பணமாக 
ரூ 4000 - க்கு வங்கிப் பணவிடை ( Bank Draft ) எடுத்தனுப்பினார் . 


சூலை 13 - ல் 80 கட்டுகளை ரூ . 10,500 - க்கு விற்றார் . மொத்த 
விற்பனையில் ( Gross Sales ) 5 % கழிவு அவர்க்குரியது . மீதி அனுப்ப 
வேண்டிய தொகைக்குத் தேக்கர் அன் கோ வங்கிப் பணவிடை 
அனுப்பி விட்டதாகக் கொண்டு , அனுப்புநர் , அனுப்பப் 
பெறுநர்- இருவர் ஏடுகளிலும் பதிவுகளைத் தருக . 

( M. U. B ... Com . Sept. 1963 ) 


13. செட்டியாருக்கு 10 மோட்டார்கார்களை இராசன் அனுப் 
பீட்டில் அனுப்பினார் . ஒவ்வொருகாரின் அடக்கவிலையும் ரூ . 8,000 
ஆகும் . ஆனால் அடக்க விலையுடன் 25 % கூட்டி இடாப்பில் விலை 
யிடப்பட்டது . இராசன் ஏற்ற செலவுகள் : 


கட்டணம் 


800 


ஈட்டுறுதி 


1,500 


ஈட்டுறுதிக் 


பயணத்தின் போழ்து ஒரு கார் சேதமாகியது . 
கம்பனி ரூ . 6,000 கொடுத்தது . 


ஒன்று ரூ . 12,001) வீதம் 5 கார்களைச் செட்டியார் விற்றார் . 
ஈட்டுறுதிக்கும் கார்களைப் பாதுகாத்து வைப்பதற்கும் ரூ . 1,700 
செலவு செய்தார் . ரூ . 50,000 - க்கான 3 திங்கள் உண்டியல் 
ஒன்றை இராசன் வரைய செட்டியார் ஏற்றுத் தந்தார் . உடனே 
தனது வங்கியில் 6 % தள்ளுபடிக்கு இராசன் மாற்றினார் . 5 % 
கழிவு செட்டி பாருக்குத் தரப்பட வேண்டும் . 

இராசன் ஏடுகளில் தேவையான பேரேட்டுக் கணக்குகளைத் 
தயாரிக்க , 

( M. U. B. Com . Sept. 1967.) 


580 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


14, 1966 டிசம்பர் 5 - ல் 

பாம்பேயிலுள்ள தெலிபங்கன் 
லிமிடெட் 200 வானொலிப் பெட்டிகளைச் சென்னையிலுள்ள தங்கள் 
முகவர் J. இராமனுக்கு அனுப்பீட்டில் அனுப்பியது . ஒவ்வொன் 
றின் அடக்கவிலையும் ரூ . 300 ஆகும் . விற்பனையில் 25 % மொத்த 
இலாபம் காட்டுமாறு மாதிரி இடாப்பில் விலையிடப்பட்டது . 
டிசம்பர் 27 - ல் மாதிரி இடாப்பு விலையில் 10 % இலாபத்திற்கு 
அனுப்பீட்டுச் சரக்கில் 75 % ஐ அனுப்பப் 

75 % ஐ அனுப்பப் பெறுநர் விற்றார் . 
தெலிபங்கன் கம்பனி செலுத்திய கட்டணமும் ஈட்டுறுதியும் 
ரூ . 600. இராமன் கீழ்க்கண்ட செலவினங்களை ஏற்றார் . 


(i ) சுமை கூலி , பண்டசாலை வாடகை, ஈட்டுறுதிக் கட்டணம் 

முதலியவை ரூ . 400 . 
( ii) விளம்பரமும் பிற விற்பனைச் செலவுகளும் ரூ . 500 , 

விற்பனையில் 5 % கழிவும் , 3 % நாணயக் கழிவும் அனுப்பப் 
பெறுநர்க்குச் சேரவேண்டும் . 


டிசம்பர் 31 - ல் மீதம் செலுத்த வேண்டிய தொகைக்கு வங்கிப் 
பண விடை மூலம் அனுப்பப் பெறுநர் அனுப்பினார் . 

தெலிபங்கன் லிமிடெட் கம்பனியின் ஏடுகளில் பேரேட்டுக் 
கணக்குகளைத் தயாரிக்க . 


( M. U. B. Com . April 1968. ) 
( 15 . 1956 பிப்பிரவரி 21 - ல் தனது முகவர் டைகரு க்கு லைன் 
என்பவர் 90 மிதி வண்டிகளை அனுப்பீட்டில் விற்க அனுப்பினார் . 
அதன் அடக்க விலை ஒவ்வொன்றும் ரூ . 180 ஆகும் . ஈட்டுறுதியும் 
கட்டணமும் ரூ . 1,080 ஆகியது . மொத்த விற்பனையில் 10 % 
கழிவு டைகருக்குச் சேர வேண்டியது . 


வேறு வண்ணமுடைய 10 மிதிவண்டிகளை 

உடனடியாக 
டைகர் திருப்பியனுப்பிவிட்டார் . இதற்காகக் கட்டணமும் 
ஈட்டுறுதியும் ரூ . 200 ஆகியது . 

லைனின் நிதியாண்டு சூன் 30 , 1956 - ல் முடிவடைகிறது . அந் 
நாளுக்குரிய விற்பனைச கணக்கறிக்கையை டைகரிடமிருந்து லைன் 
பெற்றார் . இதிலிருந்து வெளியான விவரங்கள் . ரூ . 21,600 - க்கு 
60 மிதிவண்டிகளை டைகர் விற்றிருந்தார் . பண்டசாலை வாடகை 
ரூ . 360 ( சரக்கு முழுவதற்கும் ) செலுத்தியிருந்தார் . மிதிவண்டிகளை 
விற்றதில் சுமை கூலி ரூ . 300 செலுத்தப்பட்டிருந்தது . செலுத்த 
வேண்டிய தொகைக்கு வங்கிப் பணவிடை டைகர் அனுப்பினார் . 
தை மாற்ற லைன் வங்கிக் கட்டணம் ரூ . 60 கொடுத்தார் . 


அனுப்பீடு 


581 


மீதியுள்ள மிதிவண்டிகளை ரூ . 6,300 - க்கு டைகர் விற்றார் ; ஆன 
செலவு ரூ .160 . 1956 செப்டம்பர் 30 - க்குரிய இரண்டாவது 
விற்பனைக் கணக்கறிக்கை , ஒன்றை லைனு க்கு அனுப்பினார் 
செலுத்த வேண்டிய தொகைக்கு வங்கிப் பணவிடை இணைத்தனுப் 
பினார் . லைனு க்கு இதை மாற்ற ஆன வங்கிச் செலவு ரூ . 40 . 


லைனி ன் ஏடுகளில் கொள்முதல் அனைத்தும் வாணிகக் கணக் 
கில் பற்று வைக்கப்படுகிறது . லைன் ஏடுகளில் கீழ்க்கண்ட கணக்கு 
களைத் தயாரிக்க . 


( i ) அனுப்பீட்டுக் கணக்கு 
(ii ) அனுப்பீட்டிலனுப்பிய சரக்குக் கணக்கு 
(iii ) டைகரி ன் கணக்கு 

Institute of Chartered Accountants in England and 
Wales- தழுவியது . 


16 . சுரேஷிடம் அனுப்பீட்டில் விற்க ரூ .20,000 மதிப்புள்ள 
பொருள்களைக் கணேஷ் அனுப்பி , ரூ . 8,000 - க்கான உண்டியலை 
வரைகிறார் . இவ் வுண்டியல் ரூ . 7,980 - க்குத் தள்ளுபடி செய்யப் 
படுகிறது . கணேஷ் ஏற்ற செலவுகள் : சுமைகூலி ரூ . 125 ; கட்டுச் 
செலவு ரூ . 50 ; ஈட்டுறுதி ரூ . 75 ; கட்டணம் ரூ . 250 . 


அனுப்பீட்டுச் சரக்கில் பாதியை கடன் பேரில் ரூ . 15,000 - க்குச் 
சுரேஷ் விற்கிறார் . மீதியுள்ள பாதியை ரூ . 8,000 ரொக்க விற்பனை 
செய்கிறார் . சரக்கற்றுஞ் செலவு ரூ . 75 - ம் , பண்டசாலை வாடகை 
ரூ . 225 - ம் , வேறு கட்டணங்கள் ரூ . 100 - ம் சுரேஷ் ஏற்றார் . மொத்த 
விற்பனையில் 4 % கழிவும் , 2 % பிணைக் கழிவும் அவர்க்குச் சேர 
வேண்டும் . விற்பனைக் கணக்கறிக்கையுடன் மீதி செலுத்த வேண் 
டிய தொகைக்கு வங்கிப் பணவிடையும் இணைத்துச் சுரேஷ் 
அனுப்புகிறார் . அதே - நிபந்தனைகளில் 

பின்னர் விற்கும் 
பொருட்டு , விற்கப்படாச் சரக்கைத் தம்மிடமே சுரேஷ் வைத்துக் 
காள்கிறார் . 

கணேஷ், சுரேஷ் - இருவர் ஏடுகளிலும் தேவையான பேரேட்டுக் 
கணக்குகளைத் தயாரிக்கவும் . 

( M. U. B.Com . Sept. 1970 ) 


17. கோல் கம்பனி 1966 சூன் 1 - ல் சேல்ஸ் கம்பனிக்கு டன் 
ஒன்று ரூ . 10 வீதம் 2,000 டன் நிலக்கரியை அனுப்பீட்டில் விற்க 
அனுப்பியது . நிலக்கரி சுரங்க விலையும் இரயில் கட்டணமும் டன் 
ஒன்றுக்கு முறையே ரூ . 7-50 - ம் ரூ .2- ம் ஆகும் . 


583 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சேல்ஸ் கம்பனியிடமிருந்து சூன் 28 ல் பெற்ற விற்பனைக் 
கணக்கறிக்கையில் தெரிய வந்தவை : டன் ஒன்று ரூ . 16 வீதம் 
1,000 டன் விற்கப்பட்டு விட்டன ; விற்பனைச் செலவுகள் ரூ . 880 ; 
ஈட்டுறுதி ரூ .120 ; தரகு 14 % ; கழிவு 21 % விற்பனைத் தொகையி 
லிருந்து செலவு போக எஞ்சிய தொகைக்கு உண்டியல் ஒன்றையும் 
இணைத்தனுப்பியிருந்தனர் . மொத்த அனுப்பீட்டில் 40 டன் 
எடை குறைந்திருந்ததாகவும் , அனுப்பப் பெறுநர் அறிவித்தனர் . 
கோல் கம்பனியின் ஏடுகளில் தேவையான கணக்குகளைத் தயார் 
செய்க . 


( Adapted for Chartered Accountants ) 


ரூ . 650 ; 


18. கிழக்கு போர்னியோவில் இருக்கும் தனது கிம்பாலிக்கு 
ரூ .16,500 மதிப்புள்ள பொருள்களை அனுப்பீட்டில் 

அனுப்பீட்டில் விற்க 
பம்பாயிலுள்ள கட்டாவ் அனுப்பினார் . அனுப்புநர் ஏற்ற 
செலவுகள் : கப்பல் கட்டணம் 

ஈட்டுறுதி ரூ . 490 . 
கிம்பாலி மீது ரூ . 5,500 க்கு ஆறு திங்கள் தவணை உண்டியல் ஒன்று 
வரையப்பட்டு , அது உடனடியாக ரூ . 4,520 - க்குத் தள்ளுபடி 
செய்யப்பட்டது . 

சில நாள்களில் அனுப்பப் பெறுநரிடமிருந்து விற்பனைக் 
கணக்கறிக்கை பெறப்பட்டது . அதில் கண்ட விவரங்கள் : 
பொருள்களில் ஒரு பகுதி ரூ .10,000 - க்கு விற்கப்பட்டது . ஏற்ற 
செலவினங்கள் ரூ. 370 ; கழிவு ரூ . 500 ; மீதித் தொகைக்கும் பண 
விடை ( Draft ) இணைக்கப்பட்டது . ( ரூ . 5,500 - க்கு 

முன்னர் 
வரைந்த உண்டியல் கணக்கில் செலுத்தப்பட்டதாகக் கொள்க . ) 
விற்கப்படாச் சரக்கின் மதிப்பு ரூ .10,500 . அனுப்புநர் ஏடுகளில் 
தேவையான குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தந்து , பேரேட்டுக் 
கணக்குகளைத் தயார் செய்க . 

( Bombay University ) 
கல்கத்தா பிலிப்ஸ் கம்பனி ஒன்று ரூ . 60 வீதம் 1,000 
வானொலிப் பெட்டிகளைப் பம்பாய் தேசாய் கம்பனிக்கு 1964 
மார்ச் 25 - ல் அனுப்பியது . அனுப்பீட்டில் பிலிப்ஸ் கம்பனி கீழ்க் 
கண்ட செலவினங்களை ஏற்றது . 


( 19 


கட்டணம் ரூ . 750 ; வண்டிச் சத்தம் ரூ . 45 , ஈட்டுறுதி ரூ. 250 ; 
ரூ . 90,000 - க்கு மாதிரி இடாப்பு அனுப்பப்பட்டது . மொத்த 
விற்பனைத் தொகையில் 5 % கழிவு முகவர்க்குத் தரவேண்டியது . 
முன் பணமாக ரூ . 20,000 - க்கு வரைந்த உண்டியலை முகவர் ( Agent ) 
ஏற்றுக் கொண்டார் , 


அனுப்பீடு 


583 


1964 சூன் 30 - ல் 100 வானொலிப் பெட்டிகள் முழுவதும் தீயில் 
அழிவுற்றன . ஈட்டுறுதிக் கம்பனியிடமிருந்து அனுப்புநர் ரூ . 900 
பெற்றுக் கொண்டார் . தன் முகவரிடமிருந்து 1964 டிசம்பர் 
31 - ல் விற்பனைக் கணக்கறிக்கையைப் பெற்றது . அதில் கண்ட 
விவரங்கள் : 


600 பெட்டிகள் விற்பனை 


60,000 


கழி | 


சுங்கவரி 


... 10,000 


துறைமுகக் கட்டணமும் 
சரக்ககற்றுஞ் செலவு 


... 


500 


பண்டசாலை வாடகையும் 


... 


450 


ஈட்டுறுதியும் 
விற்பனைச் செலவு 
. முகவர் கழிவு 


... 


600 


3,000 


* 14,550 


நிகர விற்பனை 


... 


45,450 


முன்னரே ஏற்ற உண்டியல் தொகை கழித்தது போக செலுத்த 
வேண்டிய தொகைக்கு ( Sight Traft ) இத்துடன் அனுப்பப்பட்டது . 
சில வானொலிப் பெட்டிகள் சேதமுற்றுவிட்டன என்று முகவரி 
அறிவித்தனர் . அவற்றைப் பழுது பார்க்க ரூ . 600 செலவாகும் . 
என்றும் மதிப்பிடப்பட்டது . 


பிலிப்ஸ் வானொலிக் கம்பனியின் ஏடுகளில் அனுப்பீட்டுக் 
கணக்கையும் அனுப்பப் பெறுநர் கணக்கையும் தயாரிக்கவும் . 

( U. P. Board ) 


16. இணை நிறுவனம் 

( Joint Venture ) 


ஒப்பந்தத்தின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட வணிகச் செயலில் 
இருவர் அல்லது மேற்பட்டோர் ஈடுபட்டு , அதிலுறும் ஆதாயம் 
அல்லது நட்டத்தைப் பகிர்ந்து கொள்ளும் முறையினை இணை 
நிறுவனம் ( Joint Venture) என்கிறோம் . குறிப்பிட்ட வாணிகம் 
முடிவுற்றதும் கலைந்திடுவர் . இது கூட்டு நிறுவனம் போன்றது . 
சிலர் 

கூடி இணைந்து செயல்படுகின்றனர் . ஒப்பந்தத்தில் 
கூறியவாறு இலாப நட்டத்தைப் பகிர்ந்து கொள்கின்றனர் . 
எடுத்துக் காட்டாக , அன்பரசும் ஆடலரசும் ஒரு கட்டடம் 
கட்டித்தரும் ஒப்பந்தத்தை ஏற்கலாம் . இருவரும் தேவையான 
செலவுகளை ஏற்றுப் பின்னர் இதில் கிடைக்கும் இலாபத்தைக் 
குறிப்பிட்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் . ஒருவர் பொருளை 
வாங்கிப் பிறர்க்கனுப்பலாம் ; பிறர் அதனை 

விற்கலாம் . 
இதிலுண்டாகும் இலாப - நட்டத்தை இருவரும் பகிர்ந்து 
கொள்ளலாம் . இலாப - நட்ட விகிதம் கொடுபட வில்லையாயின் , 
சமமாகப் பிரித்துக் கொள்ள வேண்டும் . இந் நிறுவனம் கட்டடம் 
கட்டி முடிந்தவுடன் கலைக்கப்பட்டுவிடும் ; அவ்வாறே குறிப்பிட்ட 
பொருள் விற்றான பிறகு முடிவடைந்துவிடுகிறது . 

இவ்வாறு 
குறிப்பிட்ட வாணிக நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒப்பும் நிறுவனம் 
இணை நிறுவனமாகும் . • தாற்காலிகக் கூட்டு நிறுவனம் போன்று 
செயல்படுகிறது . - கூட்டுப் பங்குக் கம்பெனி வெளியிடும் பங்குகளை 
ஒப்புறுதி செய்தல் , பங்குகளை வாங்கி விற்றல் - போன்ற நடவடிக்கை 
களிலும் இவை ஈடுபடும் . 


நடத்தும் முறைக்கேற்பக் கணக்குப் பதியும் முறைகளும் 
மாறுபடும் . சில வேளைகளில் இணை நிறுவன நடவடிக்கைகளைப் 

முற்றிலும் தனியேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன் . 


பதிய 


இணை நிறுவனம் 


585 


இணை வங்கிக் கணக்கு 
பின்னர்க் காண்போம் 


தொடங்கப் படுகிறது . அவற்றைப் 


பெரும்பாலும் தனியேடுகள் இதற்காக ஒதுக்காமல் 
ஒவ்வொருவரும் தம்தம் ஏடுகளில் அவ்வப்பொழுது நடவடிக்கை 
களைப் பதிந்து வருவர் . 

வங்கியில் தனியாக இணை வங்கிக் கணக்கும் தொடங்குவ 
தில்லை . செயல் அல்லது பேர்கொண்ட நடவடிக்கை முடிந்ததும் , 
ஒவ்வொருவரும் அடுத்தவர்க்குத்தான் செய்த செலவுகளையும் 
பெற்ற வரவுகளையும் ( இணை நிறுவன 

நடவடிக்கைகளைத் ) 
தெரிவிக்கின்றார் . ஒவ்வொருவரும் தம் தம் ஏடுகளில் 

இணை 
நிறுவனக் கணக்கைத் தயாரித்து இலாப- நட்டத்தை உணர 
முடியும் . அடுத்தவர் கணக்கைத் தயாரித்து அவர்க்குத் தாம் 
பணஞ் செலுத்த வேண்டியுள்ள தா அல்லது அவரிடம் பெறவேண்டி 
யுள்ளதா என்பதை அறிய முடியும் . 

இணை நிறுவனத்துக்காகப் பொருளை வேறொருவர்க்கு 
அனுப்பும் போழ்து இணை நிறுவனக் கணக்கில் (Joint Venture a / c ) 
பற்று வைக்க வேண்டும் . நம்மிடம் இருக்கும் சரக்கை இதற்குப் 
பயன்படுத்தலால் கொள்முதல் கணக்கில் வரவு வைத்தலே நன்று . 
இதனை விற்பனையாகக் கொண்டு விற்பனைக் கணக்கிலும் சிலர் வரவு 
வைக்கின்றனர் . ஆனால் , நாம் நம்மிடம் உள்ள சரக்கைத்தான் 
இதற்குப் பயன் படுத்துகிறோம் . நம்மிடமில்லையெனில் , 
வாங்கித் தானே அனுப்பியிருப்போம் ? அந் நிலையில் வாங்கிய 
விலைக்குத்தானே இணை நிறுவன விற்பனைக்கு அனுப்பி யிருப்போம் 
நம்மிடமுள்ள சரக்கை , நாம் 

சரக்கை , நாம் வாங்கிய விலையில் தான் இணை 
நிறுவனக் கூட்டாளிக்கு அனுப்புகிறோம் . எனவே , விற்பனைக் 
கணக்கில் வரவு வைப்பதைவிட , கொள்முதல் கணக்கில் வரவு 
வைப்பதே.பொருத்தமாகப் படுகிறது . (உரிமையாளர் தன் சொந்தப் 
பயன் கருதி வணிக நிறுவனத்திலுள்ள பொருளை எடுத்துக் கொள் 
ளின், எடுப்புக் கணக்கில் பற்றும் , கொள்முதல் கணக்கில் வரவும் 
வைப்பதை இவண் நினைவு கூர்தல் நன்று . ) எனவே , தம்மிடமுள்ள 
சரக்கை இணை நிறுவனத்தில் விற்பான் வேண்டி , இணை நிறுவனக் 
கூட்டாளியிடம் அனுப்பும் போழ்து செய்ய வேண்டிய பதிவு : 


அதனை 


இணை நிறுவனக் கணக்கு ..ப 

கொள்முதல் க / கு 
சரக்கை வாங்கி அனுப்பின் செய்ய வேண்டிய பதிவு : 

இணை நிறுவனக் க / கு ... ப 
ரொக்கம் அல்லது வங்கிக் க / கு 


50 . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இணை நிறுவனத்தின் பொருட்டுச் செலவு மேற்கொள்ளப்படும் 
போழ்து செய்ய வேண்டிய பதிவு : 

இணை நிறுவனக் க / கு 

வங்கிக் க /கு 
தாமே பொருள்களை விற்றிருப்பின் , 
வங்கிக்கணக்கு அல்லது ரொக்கக் க / கு ... 

இணை நிறுவனக் க / கு 
கடனுக்கு விற்றிருப்பின் , 

கடனாளிகள் க/ கு ... 

இணை நிறுவனக் க / கு 
தாம் இணை நிறுவனக் கூட்டாளிமீது உண்டியல் வரைந் 
திருப்பின் , 

வரவுடைய உண்டியல் க / கு 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு 


... 


அவ்வுண்டியலைத் தள்ளுபடிக்கு மாற்றின் , 

தள்ளுபடிக்கு மாற்றின் , சாதாரணமாக 
இதற்குச் செய்யவேண்டிய பதிவு : 

வங்கிக் க / கு 
தள்ளுபடிக்ககு 

வரவுடைய உண்டியல் க / கு 
ஆனால், இத் தள்ளுபடி நமக்கு செலவன்று . இணை 
நிறுவனத்தின் பொருட்டு நிகழ்வதால் , இத் தள்ளுபடிக் கணக்கை 
இணை நிறுவனக் கணக்கிற்கு எடுத்துச் சென்று பற்று வைப்பதே 
பொருந்தும் . எனவே, வங்கியில் உண்டியலைத் தள்ளுபடி செய்யும் 
போழ்து ஏற்படும் தள்ளுபடிக் கணக்கும் அல்லது காசோலையை 
வங்கியில் வசூலிக்க ஆகும் தண்டல் செலவும் ( Collection Charge ) 
ஒரு இணை நிறுவனச் செலவாகக் கொண்டு பின்னர்க் கீழ்க்கண்ட 
பதிவைச் செய்யவேண்டும் . 


இணை நிறுவனக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
இணை நிறுவனம் தனக்குக் கழிவு கொடுக்க வேண்டியிருப்பின் 

இணை நிறுவனக் க / கு 

கழிவுக் க / கு 


இணை நிறுவனம் 


581 


இணை நிறுவனக் கூட்டாளி விற்றதற்கு அல்லது சரக்கு 
வாங்கியதற்குக் கழிவு கொடுக்க வேண்டியிருப்பின் , 


இணை நிறுவனக் க/ கு u 

இனைநிறுவனக் கூட்டாளிக் க / கு 


சில வேளைகளில் விற்காதிருக்கும் சரக்கைத் தாமே எடுத்துக் 
கொள்ள விழையலாம் . அது சரக்கு வாங்கியதற்கு ஒப்பாகிறது . 
இதற்கான பதிவு : 


கொள்முதல் க / கு .... ப 

இணை நிறுவனக் க / கு . 


இணை நிறுவனக் கூட்டாளி விற்காதிருக்கும் சரக்கைத் தான 
எடுத்துக் கொள்ளின் , செய்யவேண்டிய பதிவு : 


இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு ... ப 


இணை நிறுவனக்க/ கு 


இணைநிறுவனத்தின் பொருட்டுக் கூட்டாளி செலவுகளை 
மேற்கொள்ளின் , 


... 


இணைநிறுவனக் க / கு 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு . 


இணை நிறுவனத்துக்காகக் கூட்டாளி சரக்கு வாங்கியிருப்பின் 
செய்யவேண்டிய பதிவு : 


இணை நிறுவனக் க / கு 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு . 


இணை நிறுவனக் கூட்டாளி முன்பணமாக நம்மீது உண்டியல் 
வரைய அதை நாம் ஏற்கும் போழ்து , 


இணைநிறுவனக் கூட்டாளிக் க / கு 

செலுத்த வேண்டிய உண்டியல் க/ கு . 


அவ்வுண்டியலைக் கூட்டாளி வங்கியில் தள்ளுபடிக்கு மாற்றின் , 
அத் தள்ளுபடியைக் கணக்கில் கொண்டுவர வேண்டுமல்லவா ? 
தேவையான பதிவு : 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இணை நிறுவனக் ககு 

இணைநிறுவனக் கூட்டாளிக் க / கு . 
இணை நிறுவனக் கூட்டாளி விற்றிருப்பின் , 

இணை நிறுவனக் க / கு 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு . 
இவற்றையெல்லாம் இணை நிறுவனக் கணக்கில் எழுதியவுடன் 
இதில் ஏற்பட்ட இலாப - நட்டம் தெரியும் . தனை ஒப்புக் 
கொண்ட விகிதத்தில் பிரித்துக்கொள்ள வேண்டும் . இலாப 
மாயின் , தேவையான பதிவு ! 


| 


... 


... 


இணை நிறுவனக் க / கு 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு 

இலாப - நட்டக் க / கு . 
இதில் ஏற்பட்டது நட்டமாயின் , 

இணை நிறுவனக் கூட்டாளிக் க / கு 
இலாப நட்டக் க / கு 

இணை நிறுவனக் க / கு 
கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு இப் பதிவுகளைத் 
தெளிவாக்கும் . 
எடுத்துக்காட்டு 68 : 

நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் இணை நிறுவன அடிப்படையில் 
பொருள் விற்று 3 : 2 எனும் விகிதத்தில் அதிலேற்படும் இலாப 
நட்டத்தைப் பகிர்ந்துகொள்ள முடிலெடுத்தனர் . ரூ . 10,000 - க்குச் 
சரக்கு வாங்கி நலங்கிள்ளி நெடுங்கிள்ளியிடம் 

நெடுங்கிள்ளியிடம் அனுப்பினார் . 
இதிலேற்பட்ட செலவு ரூ .300 . இரு திங்கள் தவணை உண்டியல் 
ஒன்று ரூ .5,000 - க்கு வரைய நெடுங்கிள்ளி அதனை ஏற்றனுப்பினார் . 
இதனை 6 % வீதம் தன் வங்கியில் தள்ளுபடி செய்தார் . 
நலங்கிள்ளி அனுப்பிய சரக்குடன் , நெடுங்கிள்ளி தன்னிடமுள்ள 
ரூ .5,000 மதிப்புள்ள சரக்கையும் இணைநிறுவனத்தில் சேர்த்து 
விற்கிறார் . அவர் ஏற்ற செலவுகள் : பண்டசாலை வாடகை ரூ 400 ; 
பிற செலவுகள் ரூ .1,200 ; சரக்கு விற்றது ரூ 26,500 ; ரூ .1,500 
மதிப்புள்ள விற்பனையாகாதிருந்த சரக்கை நெடுங்கிள்ளி எடுத்துக் 
கொண்டார் . விற்பனையில் 5 % கழிவு நெடுங்கிள்ளிக்குச் சேர 
வேண்டும் என்றும் மீதித்தொகை காசோலை மூலம் கொடுக்கப் 
பட்டதாகவும் கொண்டு இருவர் ஏடுகளிலும் பதிவுகளைத் தருக 
பேரேட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க . 


இணை நிறுவனம் 


89 


நலங்கிள்ளியின் ஏடுகளில் . 

குறிப்பேடு .. 


10,000 


ஆனை 
இணை நிறுவனக் க / கு 

வங்கிக் க / கு 
( சரக்கு வாங்கி இணை நிறுவனத்தில் 
விற்க அனுப்பியது . ) 


10,000 


300 


இணை நிறுவனக் க/ கு 

வங்கிக் க / கு 
( இணை நிறுவனச் செலவை நலங் 
கிள்ளி ஏற்றது . ) 


300 


5,000 


5,000 


வரவுடைய உண்டியல் க / கு 

நெடுங்கிள்ளி 
( வரவு மடய உண்டியலை நெடுங் 
கிள்ளி ஏற்றுத் தந்தது . ) 


4,950 

50 


வங்கிக் க / கு 
தள்ளுபடிக க / கு 

வரவுடைய உண்டியல் க / கு 
( நெடுங்கிள்ளியின் உண்டியல் 6 % 
தள்ளுபடி செய்யப்பட்டது . ) 


5,000 


50 


50 


இணை நிறுவனக் க / கு 

தள்ளுபடிக் க / கு 
( தள்ளுபடிக் கணக்கை இணை 
வனக் கணக்கிற்கு மாற்றியது . ) 


5,000 


5,000 


இணை நிறுவனக் க / கு 
நெடுங்கிள்ளி 

( நெடுங்கிள்ளி, தன்னிடமுள்ள 
சரக்கை இணை நிறுவனத்துக்குக் 
கொண்டுவந்தது . ) 


1,600 


1,600 


இணை நிறுவனக் க / கு 

நெடுங்கிள்ளி 
( பண்டசாலை வாடகை முதலிய 
செலவுகளை நெடுங்கிள்ளி ஏற்றது . ) 


26,500 


நெடுங்கிள்ளி 

இணை நிறுவனக் க / கு 
( நெடுங்கிள்ளி இணை நிறுவனத்துக் 
காக விற்றது . ) 


26,500 


590 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1,500 


1,500 


நெடுங்கிள்ளி 

இணை நிறுவனக் க / கு 
( இணை நிறுவனச் சரக்கை நெடுங் 
கிள்ளி எடுத்துக் கொண்டது . ) 


1225 


1,325 


இணை நிறுவனக் க / கு 

நெடுங்கிள்ளி 
( நெடுங்கிள்ளிக்குச் சேர வேண்டிய 
விற்பனை மீதான கழிவு . ) 


9,725 


இணை நிறுவனக் க / கு 

இலாப நட்டக் க / கு 

நெடுங்கிள்ளி 
( இணை நிறுவன இலாபம் 3 : 2 
விகிதத்தில் பிரிக்கப்பட்டது . ) 


5,835 
3,890 


11,185 


வங்கிக் க / கு 

நெடுங்கிள்ளி 
( சேர வேண்டிய தொகைக்கு நெடுங் 
கிள்ளியிடப் காசோலை பெற்றது . ) 


11,185 


பேரேட்டுக் கணக்குகள் 
இணை நிறுவனக் க / கு 


வ 


கா 


- 


10,0001 

300 
50 


|26,500 


நெடுங்கிள்ளி 

விற்பனை 
நெடுங்கிள்ளி 
சரக்கு எடுத்துக் 
கொண்டது 


5,000 ) 


1,500 


வங்கி -- சரக்கு 
வங்கி - செலவு 
தள்ளுபடி 
நெடுங்கிள்ளி.- 

சரக்கு 
நெடுங்கிள்ளி 
பண்டசாலை 
வாடகை 400 
பிற செல 
வுகள் 1,200 
நெடுங்கிள்ளி 

கழிவு 
இலாபம் : 
லாப - நட்டக் 
க / கு - 3 
பாகம் 5835 
நெடுங் 


1,6001 


1,325 , 


இலாபம் 
பாகம் 3,890 


9,725 
28,000 / 


28,000 


இணை நிறுவனம் 


591 


நெடுங்கிள்ளி 


26,500 


5,000/ 


இணை நிறுவனம் 

விற்பனை 
இணை நிறுவனம் 
சரக்கு எடுத்துக் 
கொண்டது . 


5,000/ 


1,500 


வரவுடைய 
உண்டியல் 
ணை நிறுவனம் 
கொள்முதல் 
இணை நிறுவனம் : 
பண்டசாலை 
வாடகை 

400 
பிற செல 
வுகள் 1,200 
இணை நிறுவனம் 

கழிவு 
இணைநிறுவனம் 

* பங்கு 
இலாபம் 


1,6001 


1,325/ 


3,890 / -- 
11,185 


வங்கி 


28.000 


| 28,000 


வரவுடைய உண்டியல் க / கு 


நெடுங்கிள்ளி 


5,000) 


வங்கி 
தள்ளுபடி 


4,950 

50 


5.000 


5,000 


தள்ளுபடிக் கணக்கு 


வரவுடைய 
உண்டியல் 


இணை நிறுவனம் 
மாற்றப்படு 


50 


கிறது 


50 


592 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


வங்கிக் கணக்கு 


. 


வரவுடைய 

உண்டியல் 
நெடுங்கிள்ளி 


இணை நிறுவனம் 

சரக்கு 
இணை நிறுவனம் 


4,950 
11,185 


10,000/ 


செலவு 


300 


இலாப - நட்டக் க / கு 


இணை நிறுவனம் 


ரூ . 
5,835 


நெடுங்கிள்ளியின் ஏடுகளில் 

குறிப்பேடு 


பற்று 


வரவு 


10,000 


இணை நிறவனக் க / கு 

நலங்கிள்ளி 
( இணை நிறுவனத்துக்காக நலங்கிள்ளி 
சரக்கு வாங்கியது . ) 


10,000 / 


ப 


300/ 


- 


இணை நிறுவனக் க / கு 

நலங்கிள்ளி 
( இணை நிறுவனத்துக்காக நலங்கிள்ளி 
ஏற்ற செலவு , ) 


3001 


5,000 / 


நலங்கிள்ளி 

செலுத்த வேண்டிய உண்டியல் 
( நலங்கிள்ளி வரைந்த உண்டியலை 
ஏற்றனுப்பியது . ) 


5,000) 


50 


இணை நிறுவனக் க / கு 

நலங்கிள்ளி 
( நலங்கிள்ளி செலுத்திய தள்ளுபடி . ) 


50 


--- 


இணை நிறுவனம் 


593 


ரூ . 


ரூ . 
5,000/ 


இணை நிறுவனக் க / கு 

கொள்முதல் 
( நம்மிடமுள்ள சரக்கை இணை நிறுவ 
னத்தில் ஈடுபடுத்தியது . ) 


5,0001 


- 


1,600 


இணை நிறுவனக் க / கு 

வங்கிக் க / கு 
(பண்டசாலை வாடகை முதலிய செவ 
வுகட்குக் கொடுத்தது . ) 


1,6001 


26,500 . 


வங்கிக் க / கு 

இணை நிறுவனக் க / கு 
( இணை நிறுவனத்துக்காக விற்றது ) 


26,500 / 


1,500 


கொள் முதல் க / கு 

இணை நிறுவனக் க / கு 
( இணை நிறுவனச் சரக்கை எடுத்துச் 
கொண்டது . ) 


1,500_ 


1,325 


1,325 


இணை நிறுவனக் க / கு 

கழிவுக் க / கு 
( ரூ 26,500 மீது 5 % கழிவு சேர 
வேண்டியது . ) 


9,7251 


இணை நிறுவனக் க / கு 

இலாப நட்டக் க / கு 

நலங்கிள்ளி 
( இணை நிறுவன இலாபம் 2 :? எனும் 
விகிதத்தில் பிரிக்கப்பட்டது . ) 


3,8901 . 
5,835 , 


| 11,185 | 


நலங்கிள்ளி 

வங்கிக் க / கு 
நலங்கிள்ளிக்குச் சேர 

வேண்டிய 
தொகைக்குக் காசோலை விடுத்தது . ) 


11,185_ 


504 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நெடுங்கிள்ளியின் ஏடுகளில் பேரேட்டுக் கணக்குகள் . 

இணை நிறுவனக் க கு . 


10,000 


26,500 


- 


300 


வங்கி 

விற்பனை 
கொள்முதல் 
--சரக்கு 
எடுத்துக் 
கொண்டது 


50 
5,000 


1,500 


நலங்கிள்ளி , 

சரக்கு 
நலங்கிள்ளி 

செலவு 
நலங்கிள்ளி 

தள்ளுபடி 
கொள்முதல் 
வங்கி 
பண்டசாலை 
வாடகை 400 
பிற செல 
வுகள் 1,200 
சழிவு 
இலாபம் : 

இலாப 
நட்டக் க / கு 

3,890 
நலங்கிள்ளி 

5,835 


1,600 
1,325 


9,725 


28,000 


28,000 


நலங்கிள்ளி 


செலுத்த வேண் 

டிய உண்டியல் 
வங்கி 


5,000 
11,185 


10,000/ 


300 / 


2 


இணை நிறுவனம் 

- சரக்கு 
இணை நிறுவனம் 
--செலவு 
ணை நிறுவனம் 

தள்ளுபடி 
இணை நிறுவனம் 
- இலாபம் : 


50/ 


- 


பங்கு 


5,835 


| 16.185 


16.185 | 


- 


பிற பேரேட்டுக் கணக்குகளையும் இவ்வாறே தயார் செய்ய 
வேண்டும் . 


இணை நிறுவனம் 


595 


வேறு முறை : 
இணை 

நிறுவனக் கணக்கைக் குறிப்பினடிப்படையிலும் 
தயாரிக்கலாம் . இணை நிறுவனத்தில் ஏற்படும் இலாப . 
நட்டத்தை உணர 

இணை 

நிறுவனக் குறிப்புக் கணக்கு 
(Memorandum of Joint Venture a / c ) என்று ஒன்று தொடங்கப் 
படுகிறது . இது ஒரு பெயரளவுக் கணக்குப் போன்றே தயாரிக்கப் 
படுகிறது . இது ஒரு குறிப்புக் கணக்காதலால் , இது கணக்கேடு 
களில் 

பகுதியாகக் கருதப்படுவதில்லை . இந் நிலையில் 
ஒவ்வொருவர் ஏடுகளிலும் இணை நிறுவனக் கணக்குத் தயாரிக்கப் 
படும் . இது ஆள்சார் கணக்குப் போன்று அமைகிறது . இவ்வாறு 
தயாரிக்கப்படும் இணை நிறுவனக் கணக்கில் தான் ஈடுபட்டுள்ள 
நடவடிக்கைகளை மட்டிலுமே பதிய வேண்டும் . தான் இணை 
நிறுவனத்தின் பொருட்டு 

ஏற்ற 

செலவுகளையும் செலுத்திய 
தொகையையும் இணை நிறுவனக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . 
இணை நிறுவனத்தின் பொருட்டுப் பெற்ற தொகையையும் வரவு 
களையும் அக் கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . 
இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கைத் தயாரிக்கத் தேவையான 

பதிவுகள் : 

ஒரே வகையான கணக்கைத்தான் இணை நிறுவனக் 
கூட்டாளிகள் அனைவரும் தயாரிப்பர் , இணை நிறுவனக் குறிப்புக் 
கணக்கில் செலவுகளனைத்தும் , அச் செலவுகளை ஏற்ற கூட்டாளி 
களின் பெயரால் பற்று வைக்கப்படும் . ஒரு கூட்டாளி, சரக்கு 
அனுப்பி யிருப்பின் , இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கில் பற்றும் 
அச் சரக்கை அனுப்பிய கூட்டாளியின் பெயரால் பற்றும் வைக்கப் 
படுகிறது . 

எக் கூட்டாளிக்காவது கழிவு கொடுக்க வேண்டியிருப்பின் , 
இக் குறிப்பு இணை நிறுவனக் கணக்கில் கழிவு பெறும் கூட்டாளியின் 
பெயரால் , பற்று வைக்கவேண்டும் . 


எக் கூட்டாளி சரக்கை விற்றிருக்கிறாரோ அவர் பெயரால் 
இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . 

எக் கூட்டாளியாவது சரக்கை எடுத்துக் கொண்டால் , அவர் 
பெயரால் இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கில் வரவு வைக்க 
வேண்டும் . 


இல பம் ஏற்படின் , குறி . பு இணை நிறுவனக் கணக்கில் பற்றும் , 
இணை நிறுவனக் கூட்டாளிகள் ஒவ்வொருவர் கனக்கிலும் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட விகிதத்தில் வரவும் வைக்கவேண்டும் . 


596 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சென்ற 


பின்னர் ஒவ்வொருவர் ஏட்டிலும் பிற கூட்டாளியுடன் இணை 
நிறுவனக் கணக்கு என்று ஒன்று தயாரிக்க வேண்டும் . அதாவது 
எடுத்துக் காட்டில் நலங்கிள்ளி 

ஏட்டில் 
நெடுங்கிள்ளியுடன் இணை நிறுவனக் கணக்கு என்றும் , 
நெடுங்கிள்ளி தனது ஏட்டில் நலங்கிள்ளியுடன் இணை நிறுவனக் 
கணக்கு என்றும் தயாரிப்பர் . அதைக் கீழ்க்கண்ட 
தயாரிக்க வேண்டும் . 


வகையில் 


தான் ஏற்ற செலவுகள் , வாங்கிய அல்லது தன்னிடமுள்ளதை 
இணை நிறுவனத்துக்குப் பயன்படுத்திய சரக்கின் மதிப்பு , தான் 
கூட்டாளிக்கு அனுப்பிய தொகை அல்லது ஏற்ற உண்டியல் , 
தனக்குச் சேரவேண்டிய கழிவுத் தொகை முதலியவற்றை இணை 
நிறுவனக் கணக்கில் பற்று வைக்கவேண்டும் . தான் விற்றது , 
பிற கூட்டாளியிடமிருந்து பெற்றது - போன்றவற்றை 
கணக்கில் 

வரவுவைக்கவேண்டும் . குறிப்பு இணை நிறுவனக் 
கணக்கு இலாபத்தை உணர்த்தியிருப்பின் , தனக்குரிய இலாபத்தை 
மட்டில் இப்பொழுது தயாரிக்கப்படும் இணைநிறுவனக் கணக்கில் 
பற்று வைக்கவேண்டும் ; நட்டமாயின் தன் பங்கிற்கான நட்டத்தை 
மட்டில் இக் கணக்கில் வரவு வைக்கவேண்டும் . இப்பொழுது 
இக் கணக்கு வரவிருப்புக் காட்டு மாயின் , தான் அத் தொகையைக் 
கூட்டாளியிடமிருந்து பெற வேண்டுமென்றும் , பற்றிருப்புக் 
காட்டுமாயின் தான் அத் தொகையைக் கூட்டாளிக்கு அனுப்ப 
வேண்டும் என்றும் பொருள் . 


68 - ல் 


மேற்கூறிய விளக்கங்களிலிருந்து எடுத்துக்காட்டு 
குறிப்பிட்ட கணக்கை இம் முறையில் தயாரிக்கலாம் . 


இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கு 


நலங்கிள்ளி - 
சரக்கு வாங்கி 


26,500 


யது 


10,000 


நெடுங்கிள்ளி 
விற்பனை 
நெடுங்கிள்ளி- 
சரக்கு 
எடுத்துக் 
கொண்டது 


300 


1,500/ 


நலங்கிள்ளி - 

செலவு 
நெடுங்கிள்ளி 

தள்ளுபடி 
நெடுங்கிள்ளி - 
சரக்கு 
கொடுத்தது 


501 


5,000 | 


ணை நிறுவனம் 


597 


1,600 


நெடுங்கிள்ளி 
பண்டசாலை 
வாடகை 400 
பிற செலவு 

கள் 1,2001 
நெடுங்கிள்ளி 

கழிவு 
இலாபம் : 
நலங்கிள்ளி 

5,835 
நெடுங் 
கிள்ளி 3.8901 


1,325 - 


9,725| 


28,00 | 


28,000 


நலங்கிள்ளியின் ஏட்டில் , நெடுங்கிள்ளியின் கணக்கு இம் முறை 
யில் கீழ்க்கண்டவாறிருக்கும் . 


நெடுங்கிள்ளியுடன் இணை நிறுவனக் க / கு 


10,000 / 


வங்கி - சரக்கு 
வாங்கியது 

செலவு 
கள் 


வரவுடைய 

உண்டியல் 
வங்கி 


5,000 


வங்கி 


- 


11,185 ) 


300 


தள்ளுபடி 


501 


இலாப - நட்டக் 

பங்கு 
நிறுவன இணை 
இலாபம் 


5,835 | 


16,185 


16,185- 


598 


கணச்கிடலின் கோட்பாடுசள் 


நெடுங்கிள்ளியின் ஏட்டில் , நலங்கிள்ளியின் கணக்கு கீழ்க் 
கண்டவாறு இருக்கும் . 


நலங்கிள்ளியுடன் இணைநிறுவனக் க / கு 


- 


25,500 


5,000 


செலுத்த வேண் 
டிய உண்டியல் 
கொள்முதல் 
சரக்கு ஈடு 
படுத்தியது 


வங்கி விற்பனை 
கொள்முதல் 
சரக்கு எடுத்துக் 
கொண்டது 


1,500 / 


5,000 


1,600 
1,325 


பண்டசாலை 
வாடகை 400 
பிற செல 
வுகள் 1,200 ) 
கழிவு 
இலாப - நட்டக் 
க / கு பங்கு 
இணை நிறுவன 
இலாபம் 
வங்கி 


3,890 | 
11,185) 
28.000 


| 28,100 


எடுத்துக் காட்டு 69 : 

ஒரு கூட்டுப் பங்குக் கம்பனி வெளியிடும் பங்குகளை ஒப்புறுதி 
செய்யும் பொருட்டு இளங்கோவும் செங்குட்டுவனும் இணை 
நிறுவனத்தில் ஈடுபட்டனர் . ஏற்படும் இலாப - நட்டத்தை 3 : 2 
எனும் விகிதத்தில் பிரித்துக்கொள்ள ஒப்பினர் . பூம்புகார் 
லிமிடெட் எனும் கம்பனி பங்கொன்று ரூ . 100 மதிப்புள்ள 10,000 
சாதாரணப் பங்குகளையும் ரூ . 100 மதிப்புள்ள 7 % சலுகைப் பங்கு 
5,000 - மும் வெளியிட்டது . எல்லாப் பங்குகளையும் . இளங்கோ 
செங்குட்டுவன் இணை நிறுவனம் கீழ்க்கண்ட நிபந்தனைகளுடன் 
ஒப்புறுதி செய்தது . 

கம்பனியின் பதிவுச் செலவுகள் அனைத்தையும் இணை 

நிறுவனம் ஏற்றுக் கொள்வது . 
2. பங்கு வெளியிடும் செலவுகளையும் ஏற்றுக் கொள்வது . 
3. எல்லாப் பங்குகளையும் ஒப்புறுதி செய்வது . 

இதன் மறுபயனாக ( Consideration ) ரூ . 100 மதிப்புள்ள 500 
சாதாரணப் பங்குகளை ஒதுக்குவதாகவும் சலுகைப் பங்குகட்கு 21 % 
ஒப்புறுதிக் கழிவு வழங்குவதாகவும் பூம்புகார்க் கம்பனி ஒப்புக் 


1 . 


கொண்டது . 


இணை நிறுவனம் 


599 


கீழ்க்கண்ட செலவினங்களை இளங்கோ ஏற்றார் . 


2,000 


தகவலறிக்கை அச்சிடுதலும் வெளியிடுதலும் 
வல்லுநர்கள் ( Experts ) , மதிப்பீட்டாளர்கள் 
இவர்கட்கான கட்டணம் 


1,000 


ஒதுக்குக் கடிதங்கள் , பங்குச் சான்றிதழ் முதலியன 
அச்சடித்தல் 

2,500 
சலுகைப் பங்குகளை விற்க 11 % வீதம் பங்குத்தரகர் 
கட்குக் ( Brokers ) கொடுத்த கழிவு . 
செங்குட்டுவன் ஏற்ற செலவினங்கள் ! 
வழக்குரைஞர் கட்டணம் 

1.200 


அலுவலக வாடகை 


1,800 


அமைப்பு ஆவணம் , நடைமுறை விதிகள் முதலியவை 
அச்சடித்தல் 

3,500 


.. 


2,000 


அலுவலக ஊதியம் 
பிற செலவினங்கள் 


1,000 


சலுகைப் பங்குகளில் 600 - க்கும் சாதாரண பங்குகளில் 
400 - க்கும் விண்ணப்பங்கள் வராமற் போகவே இணை நிறுவனம் 
இவற்றை ஏற்க வேண்டியதாயிற்று . செங்குட்டுவன் சலுகைப் 
பங்குகட்கான தொகையையும் , இளங்கோ சாதாரண பங்கு 
கட்கான தொகையையும் கொண்டு வந்தனர் . இதனைக் கொண்டு 
ளிண்ணப்பிக்கப் பெறாப் பங்குகளை வாங்கினர் . 


ஒப்புறுதி ஒப்பந்தத்தின்படி , பூம்புகார்க் கம்பனி ஒப்புறுதிக் 
கழிவையும் 500 பங்குகளையும் வழங்கினர் . செங்குட்டுவன் 
இவற்றைப் பெற்றுக் கொண்டார் . இணை 

நிறுவனம் தம் 
கையிலுள்ள பங்குகள் அனைத்தையும் விற்றது . இளங்கோ தான் 

சாதாரண பங்குகட்கு ரூ . 80,000 பெற்றார் . 
செங்குட்டுவன் ரூ . 600 சலுகைப் பங்குகளை விற்றதில் ரூ 48,000 
பெற்றார் . 


விற்ற 


ரூ . 900 


இருவர் 


1. இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கையும் , 
ஏடுகளிலும் பேரேட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க , 


100 


கணக்கியலில் கோட்பாடுகள் 


இணைதிறுவனக் குறிப்புக் கணக்கு 


| 

செங்குட்டுவன் - 


தகவலறிக்கை 

2,000 


ஒப்புறுதிக் கழிவு 


12,500 


--- 


கட்டணம் 1,000 ) 
ஒதுக்குக் 
கடிதம் , பங்குச் 
சான்றிதழ் 2,500 

5,500 


இனகோ 
91} } சாதாரணப் 
பங்குகள் 

விற்பனை 


80,000/ 


11,000 


செங்குட்டுவன் - 
600 சலுகைப் 
பங்குகள் 

விற்பனை 


48,0001 


- 


செங்குட்டுவன் 
வழக்குரைஞர் 

1.200 

1,800 
அமைப் 
பாவணம் 3,5001 


ஊதியம் 2,000 
பிற செலவு 1,000 


9,500/ 


செங்குட்டுவன் 
விண்ணப்பிக்கப் 
பெறாச் சலுகைப் 
பங்குகள் 


60,000 


இளங்கோ 
விண்ணப்பிக்கப் 
பெரச் சாதாரணப் 
பங்குகள் 


40,000 


பலாபம் : 
இளங்கோ * 

12,000 
செங்குட்டுவன் , 

3 
8,000 


20,000 


1.40 ), 500 


1,40.5{ 10 


குறிப்பு 1 4,400 சலுகைப் பங்குகட்கே விண்ணப்பங்கள் 
வந்துள்ள தால் , அதற்கான தொகை மீது இளங்கோ கொடுத்த 
தரகுத் தொகை கணக்கிடப்படுகிறது . 


ஒப்புறுதி அளித்ததற்கு மறுபயனாகக் கம்பனி பங்குகளை 
வழங்கிய போழ்து , பதிவொன்றும் செய்யக்கூடாது . 


இணை நிறுவனம் 


601 


இளங்கோ ஏடுகளில் 
செங்குட்டுவனுடன் இணை நிறுவனக் கணக்கு 


வங்கி -900 


சாதாரண 
பங்குகள் விற்பனை 


80,000 


வங்கி 
தகவலறிக்கை 

2,000 ) 
வல்லுநர் 
கட்டணம் 1,000 
ஒதுக்குக் 
கடிதம் , பங்குச் 
சான்றிதழ் 2,500 

தரகு 5.500 


11,000 


வங்கி 

விண்ணப்பிக்கப் 
பெறாச் சாதாரணப் 
பங்குகள் 


40,000 / 


இலாப நட்டக் 

கணக்கு 


- பங்கு 


12,000 


வங்கி 


17,000 


80,000 ) 


80,000 


செங்குட்டுவன் ஏடுகளில் 
இளங்கோவுடன் இணை நிறுவனக் கணக்கு 


வங்கி - ஒப்புறு திக் 

கழிவு 


-12 500 


வங்கி -600 


வங்கி 
வழக்குரைஞர் 

1,200 
வாடகை 1,800 
அமைப் 
பாவணம் 3500 
ஊதியம் 2,000 
பிறசெலவு 1,000) 


சலுகைப் 


பங்குகள் விற்பனை 


48,000 


9,500 


வங்கி 


17,000 


வங்கி 
விண்ணப்பிக்கப் 
பெறாச் சலுகைப் 

பங்குகள் 


60,000) 


இலாப நட்டக் 

கணக்கு 


- பங்கு 


8,000 / 


77.500 ) 


77,500 


a 


802 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தனியேடுகவில் பதியும் முறை 
( Maintaining separate Books ) 


இணை நிறுவன 

நிறுவன நடவடிக்கைகளைத் தனியேடுகளில் பதியு 
முறையுமுண்டு . அந் நிலையில் , ஒவ்வொரு கூட்டாளி போடும் 
தொகைகளை இணைவங்கிக் கணக்கு ( Joint Bank Account ) ஒன்று 
தொடங்கி அதில் செலுத்துவர் . இணை நிறுவனத்துக்கென சரக்கு 
வாங்கவும் பிற செலவுகளை மேற் கொள்ளவும் இக் கணக்கு 
பயன்படுத்திக் கொள்ளப்படும் . இணை நிறுவனக் கணக்கு முன் 
விளக்கியவாறே தயாரிக்கப்படும் . இம் முறையில் தேவையான 
பதிவுகளைக் கீழே காண்போம் . 


( 1 ) இணை நிறுவனக் கூட்டாளிகள் பணஞ் செலுத்தும் 
போழ்து ; 


இணைவங்கிக்கு... ப 

கூட்டாளிக்ககு 
( 2 ) இணை நிறுவனத்துக்கெனச் சரக்கு வாங்கும் போழ்து ; 

இணை நிறுவனக் க / கு ... ப - 

இணை வங்கிக் க / கு 
(3 ) செலவுகளை மேற் கொள்ளும் போழ்து : 

இணை நிறுவனக்கு ... ப 

இணை வங்கிக் க / கு 


( 4 ) இணை நிறுவனச் செலவுகளை 
ஏற்கும் போழ்து : 


எக் கூட்டாளியாவது 


இணை நிறுவனக் க / கு ... ப 

( குறிப்பிட்ட ) கூட்டாளிக் க / கு 
( 5 ) சரக்கு விற்பனையைப் பதிய அல்லது இணை நிறுவனப் 
பணி முடிவுற்றதும் ஒப்பந்தப் பணம் பெறும் போழ்து : 

இணை வங்கிக் க / கு ... ப 

இணை நிறுவனக் க / கு 
இப்பொழுது இணை நிறுவனக் கணக்கு , ஏற்பட்ட இலாபம் 
அல்லது இழப்பை உணர்த்தும் . இதனை 

ஒப்புக் கொண்ட 
விகிதத்தில் கூட்டாளிகள் கணக்கிற்கு எடுத்துச் சென்று கூட்டு 
நிறுவனக் கணக்கை முடித்திடலாம் . 


இணை நிறுவனம் 


603 


ஒவ்வொரு கூட்டாளியின் சணக்கு தனக்குச் சேரவேண்டிய 
தொகையை அல்லது தான் கொடுக்க வேண்டிய தொகையை 
உணர்த்தும் . பெற வேண்டியவரிடமிருந்து தொகைகளைப் பெற்றுக் 
கொடுக்க வேண்டியவர்கட்கு 

அவர்களின் 

கணக்கு காட்டும் 
தொகைகளைக் கொடுத்துவிடின் , வங்கிக் கணக்கு 

முடிவுறும் . 
இப்பொழுது ஒவ்வொருவர் ஏடுகளிலும் இணை நிறுவன முதலீட்டுக் 
கணக்கு ( Joint venture Investment Account ) என்று ஒன்றைப் 
புதிதாகத் தயாரிக்க வேண்டும் 

வேண்டும் இதில் இணை நிறுவனத்தின் 
பொருட்டுத் தான் செலுத்திய தொகைகளைப் பற்று 

வைக்க 
வேண்டும் . இணை நிறுவனத்திடமிருந்து தாம் பெறுந் தொகையை 
இக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் . இணை நிறுவனச் சரக்கு 
அல்லது சொத்தைத் தாம் எடுத்துக் கொண்டாலும் இக் கணக்கில் 
வரவு வைக்கவேண்டும் . இக் கணக்கு வரவிருப்பைக் காட்டு 
மாயின் அது தன் பங்கு இலாபம் என்பதையும் , பற்றிருப்பைக் 
காட்டுமாயின் தன் பங்கு நட்டமென்பதையும் , உணரலாம் . 
இவ்விலாப அல்லது நட்டம் இலாப - நட்டக் கணக்கிற்கு எடுத்துச் 
செல்லப்படும் . தேவையான பதிவு : 


இலாபமாயின் : 


இணை நிறுவன முதலீட்டுக் க / கு . ப 


இலாப - நட்டக் க / கு 
நட்டமாயின் , 


இலாப - நட்டக் க / கு ... ப 

இணை நிறுவன முதலீட்டுக் க / கு 


இக் கணக்கு உணர்த்தும் இலாபம் அல்லது நட்டமும் இணை 
நிறுவன ஏடுகளில் தயாரிக்கப்படும் இணை நிறுவனக் கணக்கு 
காட்டும் இலாபம் அல்லது நட்டமும் ஒரே தொகையாகத்தான் 
இருக்கும் . 


கீழ்க்கண்ட எடுத்துக் காட்டு இதனை விளக்கும் . 


எடுத்துக் காட்டு 70 : 


இணை 


இலக்குவனும் இளவழகனும் மர வியாபாரத்தில் ஈடுபட 

நிறுவனம் அமைத்தனர் . . இலக்குவன் ரூ . 20 000 - மும் 
இளவழகன் ரூ . 10,000 - மும் இவ் வியாபாரத்திற்குச் செலுத்தினர் . 
வைத்து 

வங்கியில் இணைக் ( கணக்கு Joint a / c ) 
தொடங்கினர் . முதல் விகிதத்திலேயே இலாப - நட்டத்தைப் 


இதனை 


604 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பிரித்துக் கொள்ள இசைந்தனர் , ரூ . 20,200 மதிப்புள்ள 
மரத்தினை வாங்கினர் . பொறி வகைகள் முதலியவற்றை ரூ .1000 - க்கு 
வாடகைக்கு எடுத்தனர் . கீழ்க் குறிப்பிட்ட செலவுகளை மேற் 
கொண்டனர் : கூலி ரூ . 3,500 ; இட வாடகை ரூ . 2,220 ; லாரிச் 
சத்தம் 3,700 ; இலக்குவன் பழுது பார்ப்பதற்காக ரூ . • 280 
கொடுத்தார் . - மரங்கள் ரூ . 43,700 - க்கு விற்கப்பட்டன . ரூ . 1,300 
மதிப்புள்ள மரச் சட்டங்களை இளவழகன் எடுத்துக்கொண்டார். 


இணை நிறுவனக் கணக்கு , இணை வங்கிக் கணக்கு , இளவழகன் 
இலக்குவன் கணக்குகளைத் தயாரிக்க . இருவர் ஏடுகளிலும் இணை 
நிறுவன முதலீட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க . 


விடை : 


இணை நிறுவனக் கணக்கு 


20,200 


- 


வங்கி - விற்பனை 
இளவழகன் - 
மரம் எடுத்துச் 


43,700 ) 


வங்கி - மரம் 

வாங்கியது 
வங்கி 
பொறி 
( வாடகை ) 

1,000 
3,500 


கொண்டது . 


1,300 / 


கூலி 


வாடகை 

2,220 
லாரிச் 
சத்தம் 3,700 


10,420 


இலக்குவன் 

பழுதுபார்க் 
குஞ் செலவு 


280 / 


இலாபம் : 


இலக்குவன் 

- 9,400 / 
இளவழகன் 

+ -4,700 


14,100 


45,000 


45,000) 


இணை நிறுவனம் 


605 


இணைவங்கிக் கணக்கு 


20,000 
10,000 / 


இலக்குவன் 
இளவழகன் 
இணை நிறுவனம் 

விற்பனை 


20,200 


43,700/ 


இணை நிறுவனம் 
--மரம் 
வாங்கியது 
இணை நிறுவனம் 
பொறி 
வாடகை 

1,000 
3,500 


கூலி 


வாடகை 

2,220 
லாரிச் 
சத்தம் 3,700 ( 10.420 


- 


இலக்குவன் 
அளவழகன் 


|29,680 | 
13,400 | 


- 


73,700 ) 


( 73,700 


- 


இலக்குவன் கணக்கு 


வங்கி 


29,680 ! 


29,000 ) 


வங்கி 
இணை நிறுவனம் . 
பழுதுபார்க்குஞ் 


செலவு 


280 


இணை நிறுவனம் 

* பங்கு 
இலாபம் 


- 


9,400 / 


29,680| 


29,680| 


இளவழகன் கணக்கு 


10,000 


இணை நிறு 
வனம் 
மரம் எடுத் 
துக் கொண் 
டது . 
வங்கி 


வங்கி 
இணை நிறுவனம் 

பங்கு 
இலாபம் 


- 


- 


4,700 


1.300 / 
13 400 


14,700 


14,700 


இலக்குவன் ஏடுகளில் , இணை நிறுவன முதலீட்டுக் கணக்கு 
கீழ்க்கண்டவாறிருக்கும் 


இணை நிறுவன முதலீட்டுக் -கு 


| லங்கி 
வங்கி 


ரூ . 
20,000 


வங்கி 


29,680 


பழுது 
பார்க்குஞ் 
செலவு 
லாப - நட்டக் 


280 


--இலாபம் 


9.400 


29,680 


29,680 


இளவழகன் ஏடுகளில் 
இணை நிறுவன முதலீட்டுக் க / கு 


வங்கி 
இலாப - நட்டக் 


10,000 


இணை நிறுவனம் . 
மரம் எடுத் 
துக் கொன் 


இலாபம் 


4,700 ) 


1,300 
13,400 / 


| 


14,700 


14,700/ 


இணை நிறுவனம் 


607 


வினாக்கள் 


1. இணை நிறுவனம் என்றால் என்ன ? 
2 . இணை நிறுவனம் எவ்வாறு அனுப்பீட்டினின்றும் வேறு 

படுகின்றது ? 


3. இணை நிறுவன நடவடிக்கைகளை எவ்வெம் முறைகளில் 

பதியலாம் ? 


பயிற்சி 


I 

அப்பரும் சுந்தரரும் ரூ.2,00,000 - க்குத் திரைப்படம் ( Film ) 
எடுத்துத்தர இணை நிறுவனத்தில் ஈடுபட்டனர் . 

அப்பர் 
ரூ .90,000 -ம் , சுந்தரர் ரூ.70,000 -ம் முதல் வைக்கின்றனர் . 
இத் தொகைகளை இணைவங்கிக் கணக்கு ஒன்று தொடங்கி அதில் 
செலுத்துகின்றனர் . கீழ்க் கண்டவாறு செலவுகளை ஏற்றனர் . 


30,000 
10,000 


கருவிகள் 
புகைப்படப் பொறி 

( Camera ) 
நடிகர்கள் கட்டணம் 
கூலியும் பிறசெலவுகளும் 


1,00,000 

5,000 


வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்து இவை செலவழிக்கப்பட்டன. 
அப்பர் தன்னிடமுள்ள ரூ .7,000 மதிப்புள்ள காட்சி அமைப்பு 
களைக் கொடுத்தார் . புகைப்படப் பொறியைச் சுந்தரர் ரூ . 5,000 - க்கு 
எடுத்துக் கொண்டார் . காட்சி அமைப்புகளை ரூ . 2,000 மதிப்பிட்டு 
அப்பர் தாமே எடுத்துக் கொண்டார் . படம் எடுத்து முடிந்ததும் 
ரூ . 2,00,000 ஐயும் பெற்றனர் . 

இணை நிறுவனத்தின் ஏடுகளிலும் , அப்பர் சுந்தரர் இருவர் 
ஏடுகளிலும் தேவையான கணக்குகளைத் தயாரிக்க . 


வச்சிரமும் வேலாயுதமும் இணை நிறுவனத்தில் ஈடுபடவும் 
ஏற்படும் இலாப - இழப்பை 3 : 2 விகிதத்தில் பிரித்துக் கொள்ளவும் 
ஒப்புக்கொண்டனர் . ரூ 7,700 - க்குச் சரக்கு வாங்கி , வச்சிரம் 
வேலாயுதத்துக்கு 

அனுப்பினார் . லாரிக் கட்டணம் ரூ 350 
வச்சிரம் செலுத்தினார் . வேலாயுதம் தன்னிடமுள்ள சரக்கிலிருந்து 
ரூ .4,300 - க்கானவற்றையும் இணை நிறுவன வணிகத்தில் பயன் 


608 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


படுத்தினார் . அலுவலக வாடகை ரூ 200 ; ஊதியங் கொடுத்தது 
ரூ 400 ; பிற செலவுகள் ரூ . 450 - ம் ஏற்றார் . ரூ . 22,300 - க்கு எல்லாப் 
பொருள்களையும் அவர் விற்றார் . விற்பனையில் - 5 % கழிவு 
வேலாயுதத்துக்குச் சேரவேண்டியது . வங்கிப் பணவிடை மூலம் 
கணக்கை வேலாயுதம் தீர்க்கிறார் . 


இருவர் ஏடு களிலும் தேவையான பதிவுகளையும் பேரேட்டுக் 
கணக்குகளையும் தயாரிக்கவும் . 


3. கடலூர் மாணிக்கசாமியும் மதுரை 

இரத்தினமும் 
கோலாலம்பூரில் உள்ள தங்கள் முகவர் கஸ்தூரி - ரெங்கனுக்குக் 
கைலிகளை அனுப்பி 

வணிகஞ் செய்ய இணை நிறுவனத்தில் 
ஈடுபட்டனர் . 3 : 1 எனும் விகிதத்தில் , 

விகிதத்தில் , ஏற்படும் 

இலாப 
நட்டத்தைப் பகிர்ந்து கொள்ளவும் ஒப்பினர் . கைலி ஒன்று 
ரூ . 10 அடக்க விலையில் 1,000 கைலிகளை மாணிக்கசாமி 
அனுப்பினார் . கப்பல் கட்டணமும் பிற செலவுகளும் ரூ . 2,500 
ஆயின. இரத்தினம் 200 கைலிகளை 

ஒன்று ரூ . 12 வீதம் 
அனுப்பினார் . கப்பல் கட்டணமும் பிற செலவுகளும் ரூ . 500 
ஆயின. 

எல்லாவற்றையும் ரூ . 24,000 - க்குக் கஸ்தூரி ரெங்கன் விற்றார் . 
கடை வாடகை 

ரூ . 300 ; 

விளம்பரச் செலவு ரூ 200 ; பிற 
செலவுகள் ரூ . 150 ; அவர்க்கு 8 % கழிவு விற்பனையில் உண்டு . 
விற்பனைக் கணக்கறிக்கையுடன் தொகையையும் மாணிக்க 
சாமிடம் அனுப்புகிறார் . 


மாணிக்கசாமி , இரத்தினம் இருவர் ஏடுகளிலும் தேவையான 
கணக்குகளைத் தயாரிக்கவும் . 


4 / பாலுவும் 


4 . வேலுவும் இணை நிறுவனம் 

அமைத்துக் 
கட்டடம் - கட்டித்தர தீர்மானித்தனர் . ஏற்படும் இலாப 
இழப்பில் 2 : 1 விகிதத்தில் பிரித்துக் கொள்ளவும் உடன்பட்டனர் . 


50,000 


5,000 


செங்கல் , இரும்பு முதலியவை 

( பாலு கொடுத்தது ) 
கட்டடக்கலை வல்லுநர் கட்டணம் 

(பாலு கொடுத்தது ) 
கலி , வண்ணப் பூச்சு முதலியவை 

( வேலு கொடுத்தது ) 


25,000 


இணை நிறுவனம் 


509 


கட்டடம் முடிவுற்றதும் அதற்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட 
தொகையான ரூ .1,00,000 

பெற்றார் . இரும்பு , மரப் 
பொருள்கள் ரூ . 2,500 - க்கானவற்றை வேலு எடுத்துக்கொண்டார் . 


பாலு 


இவற்றைக் குறிப்பு இணை நிறுவனக் கணக்கில் ( Memorandum 
of Joint Venture ) பதிவு செய்து , பின்னர் இருவர் ஏடுகளிலும் 
இணை நிறுவனக் கணக்கையும் பிற பேரேட்டுக் கணக்குகளையும் 
தயாரிக்க . 


5. இரங்கூன் யூ நூவும் சென்னை உருத்திரனும் 
நிறுவனத்தில் கீழ்க் கண்ட நிபந்தனைகளுடன் ஈடுபடுகின்றனர் . 


இணை 


( i ) யூநூ இரங்கூனிலிருந்து மரம் சென்னைக்கு அனுப்புவது . 
சென்னையிலிருந்து உருத்திரன் 

( லுங்கி ) களை 
இரங்கூனுக்கு அனுப்புவது . 


கைலி 


( ii ) ஒவ்வொருவரும் விற்பனைத் தொகையில் 5 % கழிவு 

( பிணைக் கழிவு உட்பட ) பெற வேண்டியது . 


சமமாகப் 


( iii ) ஏற்படும் இலாப - நட்டத்தில் 

கொள்வது . 


பகிர்ந்து 


1-3-1971 - ல் உருத்திரன் 1000 கைலிகளைக் 

கைலியொன்று 
ரூ . 12 வீதத்தில் வாங்கி அனுப்பினார் . கப்பல் கட்டணம் ரூ . 1,200 ; 
கட்டுச் செலவுகளும் பிற செலவுகளும் ரூ . 300 ; ஈட்டுறுதி ரூ . 200 - ம் 
செலவாயின . இவற்றிற்கு இரங்கூனில் துறைமுகச் 

செலவு 
ரூ . 200 ஆயிற்று . 


அதே நாளில் யூநூ தேக்குமரம் டன் ஒன்று ரூ .1,000 வீதம் 
100 டன் மரம் ஏற்றனுப்பினார் . கப்பல் கட்டணம் ரூ . 8,000 ! 
துறைமுகக் கட்டணம் ரூ . 2,000 - மும் வண்டிச் செலவு ரூ .1,000 - மும் 
பண்டசாலை வாடகை ரூ . 2,000 - மும் ஈட்டுறுதி ரூ .1,000 - மும் உ.ருத் 
திரன் செலு தினார் . 30-8-71 - ல் 90 டன் தேக்கு மரத்தை டன் 
ஒன்று ரூ.500 வீதம் விற்றார் . மீதியுள்ளவற்றை மரம் பண்ட 
சாலைக்கு வந்து சேர்ந்த விலையின் அடிப்படையில் உருத்திரன் 
எடுத்துக் கொண்டார் . 


வந்த கைலிகளில் 950 கைலிகளை ரூ . 20 வீதத்தில் யூநூ 
விற்றார் . விளம்பரச் செலவு ரூ . 300 ஆயிற்று . கடைக்கு வந்து 
சேர்ந்த விலையினடிப் படையில் 50 கைலிகளைத் தான் எடுத்துக் 
கொண்டார் . 


AFH 


sto 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


இருவர் ஏடுகளிலும் இணை நிறுவனக் கணக்கு , இணை நிறுவனக் 
கூட்டாளிகளின் கணக்கு , முதலியவற்றைத் தயாரிக்கவும் . 
கணக்கு 30-8-71- ல் தீர்க்கப்படுவதாகக் கொள்ளவும் . 


6. ஏலத்தில் பொருள்களை வாங்கி விற்கும் வாணிகத்தில் 
இணை நிறுவனம் அமைத்து , ஏற்படும் இலாப - இழப்பில் 3 : 2 
எனும் விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள எழிலனும் 

எழிலனும் பொழிலனும் 
இசைந்தனர் . ஏலத்தில் பொருள்களை வாங்க எழிலன் நிதி 
வழங்குவது என்றும் , அவற்றை விற்கும் பொறுப்பைப் பொழிலன் 
ஏற்றுக் கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது . வட்டி ரூ . 400 
எழிலனுக்குச் சேர வேண்டியது . 


ரூ . 40,000 - க்குப் பொருள்களை ஏலத்தில் எடுத்துப் 
பொழிலனிடம் அனுப்பினார் . மூன்று திங்கள் தவணையில் 
ரூ .20,000 - க்கு வரைந்த உண்டியலைப் பொழிலன் ஏற்றனுப்பினார் . 
இவ்வுண்டியலை உடனே வங்கியில் 6 % ல் தள்ளுபடிக்கு மாற்றினார் . 
கீழ்க்கண்ட செலவுகளைப் பொழிலன் ஏற்றார் . 


இரயில் கட்டணம் ரூ . 400 ; வண்டிச் சத்தம் ரூ . 300 ; கழிவு 
ரூ . 500 ; பல்வகைச் செலவுகள் ரூ . 250. பொருள்கள் ரூ . 60,000 - க்கு 
விற்கப்பட்டன, ரூ . 500 மதிப்புள்ள பொருள்களைப் பொழிலன் 
எடுத்துக்கொண்டார் . மீதி அனுப்ப வேண்டிய தொகையைக் 
காசோலை மூலம் பொழிலன் அனுப்பிவிட்டார் . 


குறிப்பு இணை நிறுவனக் கணக்கைத் தயாரித்து எழிலன் , 
பொழிலன் இருவர் ஏடுகளிலும் தேவையான பேரேட்டுக் 
கணக்குகளையும் தயாரிக்கவும் . 


1 / 


1 கலைப் பொருள்களை வாங்கி விற்கும் நோக்குடன் அன்பு 
மணியும் அந்தோணியும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டனர் . 
விற்பவர்க்கு 5 % கழிவுண்டு . 


* 


1-7-71 ல் ரூ . 7,500 மதிப்புள்ள பொருள்களை அன்புமணி 
வாங்கினார் . ரூ . 5,000 மதிப்புள்ள பொருள்களை அந்தோணி 
வாங்கினார் . இதற்கென ரூ . 200 அன்புமணியும் ரூ . 150 
அந்தோணியும் தரகு தொகை ( Brokerage ) கொடுத்தனர் . 


ரூ . 5,000 - க்கான கலைப் பொருள்களை ரூ . 9,000 - க்கு விற்றார் 
அன்புமணி , ஏற்ற விற்பனைச் செலவு ரூ . 300 .. ரூ . 2,500 - க்கான 
வற்றை அந்தோணியிடம் 

அனுப்பிவிட்டார் . கட்டணமும் 
சட்டுறுதியும் அவர் செலுத்தியது ரூ . 200 . 


இணை நிறுவனம் 


611 


* தான் வாங்கியவற்றில் ரூ. 4,000 மதிப்புள்ளவற்றை 
ரூ . 6,000 - க்கும் , அன்புமணி அனுப்பிய கலைப் பொருள்களை 
ரூ . 3,200 - க்கும் அந்தோணி விற்றார் . அவர் செய்த விற்பனைச் 
செலவு ரூ. 300. 

31-12-1971 - ல் அந்தோணியிடம் விற்கப்படாமலிருந்த 
ரூ . 1,000 மதிப்புள்ள கலைப் பொருள்களை அதே மதிப்பில் தான் 
எடுத்துக் கொள்வதாக அன்புமணி கூற , அன்றே கணக்கும் 
தீர்க்கப்பட்டது . 

இருவர் ஏடுகளிலும் இணை நிறுவனக் கணக்கையும் இணை 
நிறுவனக் கூட்டாளிகள் கணக்குகளையும் தயாரிக்க . 


8. மரம் வாங்கிப் பலகைகளாக இழைத்து வணிகஞ் செய்ய 
மாதவனும் ஆதவனும் இணைநிறுவனம் அமைத்தனர் . மாதவன் 
ரூ . 2,00,000 முதல் வைக்கவும் அத் தொகைமீது கணக்குத் தீர்க்கப் 
படும் நாள் வரை 6 % ஆண்டு வட்டி தரவும் ஒப்புக் கொள்ளப் 
பட்டது : ஆதவன் இப் பணி முழுவதையும் செய்ய வேண்டியது . 
திங்கள் ரூ . 500 வீதம் ஊதியம் இதற்கெனப் பெற்றுக் கொள்ள 
வேண்டியது . விற்பவர்க்குக் கழிவு 3 % உரியது . 


ரூ . 1,50,000 மதிப்பு மரங்களை மாதவன் வாங்கியனுப்பினார் . 
மீதி ரூ . 50,000 - ஐ ஆதவனிடம் அனுப்பினார் . 

ரூ . 25,000 
மதிப்புள்ள பொறிகளை ஆதவன் இணை நிறுவனத்திற்கு வாங்கினார் . 
ஆதவன் ஏற்ற பிற செலவினங்கள் : 


... 
... 


அறுப்பு , இழைப்புக் கூலி 
லாரி லாடகை, சுமைகூலி முதலியவை 
பொறி பராமரிப்புச் செலவு 
மரவாடி வாடகை 
- ஈட்டுறுதி 


60,000 
12,000 
2,000 
2,500 
1,000 


... 


மரப் பலகைகளை மாதவன் ரூ . 3,20,000 - க்கு விற்றார் . அதில் 
பாதித் தொகையை ஆதவனிடம் அனுப்பினார் . 31.12-71 - ல் 
வாங்கிய பொறியை ரூ . 16,000 மதிப்பில் ஆதவன் எடுத்துக் 
கொள்வதென்றும் , விற்கப்படாமலிருந்த ரூ. 10,000 மதிப்புள்ள 
மரப் பலகைகள் , சட்டங்கள் முதலியவற்றை மாதவன் எடுத்துக் 
கொள்வதென்றும் ஒப்புக் கொள்ளப்பட்டது . 

இருவர் ஏடுகளிலும் தனித்தனியே இணைநிறுவனக் கணக்கு 
களையும் , இணை நிறுவனக் கூட்டாளிகள் கணக்குகளையும் தயாரிக்க 


612 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


9. துரையரசும் அருட்செல்வமும் முறையே ரூ . 30,000 
ரூ . 20,000 முதல் வைத்து , நிலம் வாங்கி மனைகளாகப் பகுத்து 
விற்கவும் , ஏற்படும் இலாப - நட்டத்தில் முதல் விகிதத்திலேயே 
பிரித்துக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டனர் . முதல் தொகைகளை 
இணைவங்கிக் கணக்கொன்று தொடங்கி அதில் செலுத்தினர் . 


செலவுகள் 


ரூ . 20,000 கொடுத்து நிலம் வாங்கினர் . 

ஆன 
கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளன . 


தரகு தொகை 
நிலத்தைச் சமன்படுத்தக் கூலி 
விளம்பரம் 


ரூ . 
2,000 
4,700 
1,300 


நிலம் வாங்க வழக்குரைஞர்க்குக் கட்டணம் ரூ . 300 துரையரசு 
கொடுத்தார் . பகுக்கப்பட்ட வீட்டு மனைகள் ரூ . 57,500- க்கு 
விற்கப்பட்டன. மீதியுள்ள இருமனைகளைத் துரையரசு 
ரூ .5,300 - க்கும் அருட்செல்வம் 4,700 - க்கும் எடுத்துக் 
கொண்டனர் . மனைகளை விற்றதற்கு அருட்செல்வத்துக்கு 5 % 
கழிவு தரப்படவேண்டும் . 


இணைவங்கிக் கணக்கு , இணை நிறுவனக் 

கணக்கு , இணை 
நிறுவனக் கூட்டாளிகள் கணக்குகள் முதலியவற்றையும் இருவர் 
ஏடுகளிலும் கூட்டு நிறுவன முதலீட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க . 


10 . வில்லவனும் வில்லியமும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டு 
ஏற்படும் இலாப நட்டத்தினைச் சமமாகப் 

சமமாகப் பிரித்துக் கொள்ள 
ஒப்பினர் . ரூ . 20,500 மதிப்புள்ள பொருள்களை வில்லவன் 
வாங்கி ரூ . 200 கட்டுச் செலவுடன் ( Packing Charges ) வில்லியத் 
திடம் அனுப்பினார் . ரூ . 300 லாரி கட்டணஞ் செலுத்தி வில்லியம் 
அதனைப் பெற்றுக் கொண்டார் . ரூ . 10,000 - க்கான இரு திங்கள் 
தவணை உண்டியலை வரைய , அதனை வில்லியம் ஏற்றனுப்பினார் . 
இதை வங்கியில் 

ரூ . 9,900 - க்குத் தள்ளுபடிக்கு மாற்றினார் 
வில்லியம் ஏற்ற செலவுகள் : 


300 


அலுவலக வாடகை 
பிற செலவுகள் 
விளம்பரம் 


700 


... 
... 


200 


... 


ஈட்டுறுதி 


250 


- 


இணை நிறுவனம் 


613 


விற்பனையில் 3 % கழிவு வில்லியத்திற்குச் சேரவேண்டியது . 


ரூ . 1,200 மதிப்புள்ள பொருள்கள் தீயிலழிந்து விட்டன . 
ஈட்டுறுதிக் கம்பனியிடமிருந்து வில்லியம் பெற்றது ரூ . 800 . 


விற்கப்படாத ரூ . 300- க்கான பொருள்களை வில்லவன் 
எடுத்துக் கொண்டார் . 


குறிப்பு இணை நிறுவனக் கணக்கையும் இருவர் ஏடுகளிலும் 
பேரேட்டுக் கணக்குகளையும் தயாரிக்க . 


11. இணை நிறுவனம் ( Joint Venture ) 


எனில் 


என்ன ? 


கல்கத்தாவிலுள்ள சீநிவாசன் , சென்னையில் உள்ள இராமசாமி 
யுடன் சிங்கப்பூரிலுள்ள சாமுவேலுக்கு சணல் கட்டுகளைக் கப்பலில் 
அனுப்பிவிற்கும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டார் . ரூ . 50,000 
மதிப்புள்ள சணலைச் சீநிவாசன் அனுப்பினார் . கட்டணத்துக்கும் 
ஈட்டுறுதிக்கும் ரூ . 2,500 - ம் , 

சுங்க வரிக்கு 

ரூ . 1,200 - ம் 
செலுத்தினார் . ரூ . 40,000 மதிப்புள்ள சரக்கினை இராமசாமி 
அனுப்பினார் . அவர் மேற்கொண்ட செலவுகள் வருமாறு : 
கப்பல் கட்டணம் ரூ .1,800 ; துறைமுகக் கட்டணம் ரூ . 300 ; 
சுங்கத் தீர்வை ரூ . 900 ; பிற செலவினங்கள் ரூ . 400 . 


இணை நிறுவனத்தின் பொருட்டுச் சீநிவாசன் 

இராமசாமி 
யிடம் ரூ . 10,000 அனுப்பினார் . நிகர விற்பனைத் தொகையாக 
ரூ . 1,20,000 - ஐ , இராமசாமி , சாமுவேலிடமிருந்து பெறுகிறார் . 
சீநிவாசன் , இராமசாமி -இருவர் ஏடுகளிலும் இந் நடவடிக்கைகள் 
எவ்வாறு பதியப்படும் ? 

( Sept. 64. ) 
12. ஜப்பானியிலுள்ள C யிடம் பருத்திப் பஞ்சு அனுப்பி 
விற்க , சென்னையிலுள்ள A யும் கல்கத்தாவிலுள்ள B யும் இணை 
நிறுவனத்தில் ஈடுபடுகின்றனர் . ரூ . 60,000 மதிப்புள்ள பஞ்சை 
A அனுப்புகிறார் . கப்பல் கட்டணம் ரூ . 3000 , பிறசெலவுகள் 
ரூ . 3,150 - அவர் ஏற்றார் . ரூ . 41,500 மதிப்புள்ள பஞ்சை B 
அனுப்பினார் . அவர் ஏற்ற செலவுகள் : கப்பல் கட்டணமும் , 
ஈட்டுறுதியும் ரூ . 2,600 ; துறைமுகக் கட்டணம் ரூ . 400 ; சுங்கக் 
கட்டணம் ரூ . 800 ; பிற செலவுகள் ரூ . 1,000 . இணை நிறுவனத்தின் 
பொருட்டு A B யிடம் அனுப்பியது ரூ . 12,000 . நிகர விற்பனைத் 
தொகையாக ரூ . 1,59,450 - ஐ விற்பனைக் குறிப்புக் கணக்குடன் 
C விடமிருந்து B பெறுகிறார் . 


814 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


A யின் ஏடுகளில் குறிப்புப் பதிவுகளையும் , இணை நிறுவனக் 
சணக்கையும் , B யின் ஏடுகளில் A யின் கணக்கையும் தயார் செய்க , 

( M. U. April 1969 ) 
A , ரூ . 20,000 மதிப்புள்ள பின்னல் பொருள்களை வாங்கி 
விற்கும் இணை நிறுவனத்தில் A யும் B யும் ஈடுபட்டனர் . 
ஏற்படும் இலாப - நட்டத்தில் இருவரும் சமமாகப் பங்கிட்டுக் 
கொள்ள இசைந்தனர் . தேவையான நிதியை A கொடுத்தார் . 
விற்பனையில் 71 % கழிவு பெற்றுக்கொண்டு விற்க ‘ B முன் 
வந்தார் . 31 % ரொக்கத் தள்ளுபடி போக மீதித் தொகையை ‘ A 
செலுத்தினார் . செலவிற்கென B யிடம் ரூ . 400 கொடுத்தார் . 
B. யிடமிருந்து 

ரூ . 5,000 - க்கு , ரூ . 10,000 - க்கு , ரூ . 3000 - க்குக் 
காசோலைகள் பெற்றார் . கீழ்க்கண்ட செலவினங்களை B ஏற்றார் : 


பயணச் செலவு 
கட்டுச் செலவும் சுமை கூலியும் 
பண்டசாலை வாடகை 
விளம்பரம் 


1,450 
516 

300 
1,140 

128 


... 


பலவகை 


எல்லாப் பொருள்களையும் ரூ . 16,000 - க்கு B விற்று , அதி 
தொகையைத் தனது வங்கிக் கணக்கில் போட்டார் . பயணத்தின் 
போழ்து ஏற்பட்ட பொருட் சேதத்துக்கு நட்ட ஈடாக ரூ . 100 - ஐச் 
சரக்கு கொண்டு வந்தோரிடம் பெற்று , அதனையும் வங்கிக் கணக்கில் 
கட்டினார் . ரொக்கத் தள்ளுபடிக்கென பெற்ற தொகையை , 
வட்டிக்குப் பதிலாக A தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்ள 
இருவரும் ஒப்பினர் . இருவர் ஏடுகளிலும் இந் நடவடிக்கைகளை 
எவ்வாறு பேரேட்டுக் கணக்குகளில் பதிவதென்பதைக் காட்டுக . 
குறிப்பேட்டுப் பதிவுகள் வேண்டியதில்லை . 

( A , 1900 M. U. B. Com . Special Accounts) . 
14. A , B , C மூவரும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டு , 
ஏற்படும் இலாப - நட்டத்தைச் சமமாகப் பங்கிட்டுக் கொள்ள 
இசைந்தனர் . D யிடமிருந்து ரூ .1,25,000 - க்கும் A யிடமிருந்து 
ரூ . 25,000 - க்கும் , சரக்கு வாங்கினர் . A ரூ . 30,000 மும் ரூ , 40,000 
மும் C ரூ .90,000 மும் வழங்கினர் . இத் தொகைகள் இணை வங்கிக் 
கணக்கில் 

( Joint Bank a / c ) . செலுத்தப்பட்டன . D- க்குக் 
காசோலை விடுத்துக் கணக்கைத் தீர்த்துக் கொண்டனர் . 

சுமை 
கூலியும் பிறசெலவுகளும் ரூ . 7,500 ஆகியது . ரொக்க விற்பனையில் 


இணை நிறுவனம் 


815 


ரூ . 65,000 கிடைத்தது . E யிடம் கடன் பேரில் ரூ . 1,40,000 - க்குச் 
சரக்கு விற்றனர் . இத் தொகைக்கு C வரைந்த உண்டியலை 
E ஏற்றார் . இவ்வுண்டியலை ரொக்க மாக்கியதில் ரூ .1,37,000 
கிடைத்தது . விற்பனையில் 5 % கழிவு A- க்குச் சேரவேண்டியது . 


இறுதியில் கணக்குகள் காசோலை மூலம் தீர்க்கப்பட்டன . 
என்று கொண்டு , தேவையான குறிப்பேட்டுப் பதிவுகளைத் தந்து 
கணக்குகளைத் தயாரிக்கவும் . 

( CAIIB Feb. 1966 ) 
5. AB அன்கோ ரூ . 10,000 மதிப்புள்ள சரக்கு வாங்கி 
XY அன்கோவிடம் இணை நிறுவனத்தில் விற்க அனுப்பினர் . 
இலாபத்தை 3 , 1 விகிதத்தில் பிரித்துக்கொள்ள 

பிரித்துக்கொள்ள இசைந்தனர் . 
கட்டணம் , ஈட்டுறுதி , சுமைகூலி முதலியவற்றிற்கு AB அன்கோ 
ரூ .500 செலவழித்தனர் . ரூ . 3,000 - க்கு XY அன்கோ மீது உண்டியல் 
வரைந்தனர். இவ்வுண்டியல் ரூ . 2,920 - க்குத் தள்ளுபடி 
செய்யப்பட்டது . 


XY அன்கோ , துறைமுகக் கட்டணம் , பண்டசாலை வாடகை 
முதலியவற்றிற்கு ரூ . 500 செலுத்தினர் . விற்பனையில் ரூ . 15,000 
கிடைத்தது விற்பனைச் செலவு ரூ . 250 ஆனது . 


மெர்த்த விற்பனையில் 5 % கழிவு போக , மீதி செலுத்த 
வேண்டிய தொகைக்கு வங்கிப் பணவிடை XY அன்கோ AB 
அன்கோவிடம் அனுப்பினர் . இருவர் ஏடுகளிலும் பேரேட்டுக் 
கணக்குகளைத் தயாரிக்க . (CAII B - Nov. 69) 

16. கட்டட ஒப்பந்தக்காரர்களான A யும் B யும் ஒரு கூட்டுப் 
பங்குக் கம்பனிக்காக ரூ . 1,00,000 - க்குக் கட்டடம் கட்டும் 
ஒப்பந்தத்தில் ஒன்றிணைய விரும்புகின்றனர் . இந்தத் தொகை 
ரூ .80,000 தவணை களாகவும் , ரூ . 20,000 - க்குக் கம்பனியின் 
முழுதுஞ் செலுத்தப்பட்ட 

செலுத்தப்பட்ட பங்குகளாகவும் கொடுக்கப்படும் . 
வங்கியில் அவர்கள் பெயர்களில் இணை கணக்கு என்று ஒன்று 
தொடங்கப்பட்டது . A ரூ . 25,000 -மும் 

B ரூ . 15,000 - மும் 
செலுத்தினர் . இலாப - நட்டத்தில் 2 , 1 விகிதத்தில் பங்கிட 
ஒப்பினர் . நடவடிக்கைகள் கீழ்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றன : 


கூலி கொடுத்தது 
பொருள்கள் வாங்கியது 
A- தன்னிடமிருந்த பொருள்களை வழங்கியது 


... 30,000 
... 70,000 

5,000 


616 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


4,000 


B- தன்னிடமுள்ள பொருள்களை வழங்கியது 
கட்டடக்கலை வல்லுநர் கட்டணம் 

A கொடுத்தது 


... 2,000 


ஒப்பந்தம் நிறைவேறியபின் தொகை கிடைத்தது . 


கம்பனியின் பங்குகளை ரூ . 16,000 மதிப்பில் A எடுத்துக் 
கொண்டார் , மீதியுள்ள ரூ . 3,000 மதிப்புள்ள பொருள்களை B 
எடுத்துக்கொண்டார் . இணை நிறுவனக் கணக்கையும் , A , B 
இருவர் கணக்குகளையும் தயார் செய்யவும் . 


( B. Com .) 


w 


17 கடலில் மூழ்கிவிட்ட கப்பலை வாங்க இணை நிறுவனத்தில் 
A , B , C மூவரும் ஈடுபடுகின்றனர் . கப்பலின் விலை ரூ . 3,00,000 
ஆகும் . இதில் ஏற்படும் இலாப -நட்டத்தைச் சமமாகப் பங்கிட்டுக் 
கொள்ள இணை நிறுவனக் கூட்டாளிகள் உடன்படுகின்றனர் . 


ஒவ்வொரு கூட்டாளியும் தேவைப்படும் பொழுது பணந் 
தருகின்றனர் . மொத்தம் 
மொத்தம் அவர்கள் இதில் போட்ட 

முதல் 
வருமாறு : 


A 

2,00,000 
B 

1,85,000 
C 

1,80,000 
இத் தொகைகள் மீது ஆண்டு வட்டி 6 % தரப்பட வேண்டும் . 


... 


கப்பலை மீட்கும் பணி எட்டுத் திங்களில் முடிவுற்றது . மீட்புச் 
செலவு மொத்தம் ரூ . 1,65,000 ஆனது . பிற பல்வகைச் செலவுகள் 
ரூ . 30,000 ஆனது . கடலில் மீட்கப்பட்ட கப்பலை விற்றதில் 
ரூ. 6,75,100 கிடைத்தது . 


- இணை நிறுவன நடவடிக்கைகள் A- யின் ஏட்டில் எழுதப்பட்டு 
வந்தன . இணை நிறுவனக் கணக்கையும் B , C , இவர்களின் கணக் 
கையும் தயாரிக்கவும் . 

( C. U. B. Com . 1955 ) 


18. பழைய கார்களை வாங்கி விற்க , A யும் B யும் இணை நிறுவ 
னத்தில் ஈடுபட்டனர் . இதில் ஏற்படும் இலாப - நட்டத்தை 2 : 1 
எனும் விகிதத்தில் பிரித்துக்கொள்ள உடன்பட்டனர் , 


இணை நிறுவனம் 


617 


1958 ஆகஸ்டு 16 - ல் இரண்டு கார்களை முறையே ரூ . 4,800 - க் 
கும் ரூ : 7,200 - க்கும் A வாங்கினார் . ரூ . 1,800 செலவழித்துப் 
பழுதுபார்த்தார் . 1958 செப்டம்பர் 1 - ஆம் நாள் ஒரு காரை 
ரூ . 6,000 - க்கும் , செப்டம்பர் 10 - ல் மற்ற காரை ரூ . 9,300 - க்கும் 
விற்றார் . 

1958 செப்டம்பர் 12 - ல் மீண்டும் ஒரு காரை ரூ . 9,000 - க்கு 
வாங்கினார் . அதனை செப்டம்பர் 20 - ல் B , ரூ . 12,000 - க்கு விற்றுத் 
தன் வங்கிக் கணக்கில் தொகையைச் செலுத்தினார் . 


1958 ஆகஸ்டு 12 - ல் B , ரூ . 6,000 - க்கு ஒரு கார் வாங்கி , அதனை 
ஆகஸ்டு 15 - ல் ரூ . 7,500 - க்கு விற்றார் . இதற்கு ஆன செலவு 
ரூ . 600. 1958 ஆகஸ்டு 20 - ல் இக்காரை வாடிக்கையாளர் 
திருப்பியனுப்பி விட்டார் . அவருக்கு 

ரூ.7,200 கொடுக்கப் 
பட்டது . செப்டம்பர் 30 அன்று இக் கார் விற்கப் படாதிருந்தமை 
யால் , ரூ . 6,750 - க்கு , A. இக் காரை எடுத்துக்கொள்ள ஒத்துக் 
கொண்டார் . 


1958 செப்டம்பர் 30 - ல் கொடுக்க வேண்டியவர்க்குத் தொகை 
செலுத்தப்பட்டு A B இருவர் கணக்கும் தீர்க்கப் பட்டது . A. யின் 
ஏடுகளில் இணை நிறுவனக் கணக்கைத் தயார் செய்க . 

( M. U. B. Com . Sept. 62 ) 


19. A- யும் B- யும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டு , ஏற்படும் 
இலாப - நட்டத்தைச் சமமாகப் பங்கிட்டுக் கொள்ள 

உடன் 
பட்டனர் . 1945 மார்ச் 25 - ல் ரூ . 12,500 மதிப்புள்ள பொருள் 
களை A வாங்கி , B யிடம் அனுப்பினார் . அதே நாளன்று கப்பல் 
கட்டணம் ரூ . 360 ; ஈட்டுறுதி ரூ . 125 : பல்வகைச் செலவுகள் 
ரூ .. -100 - முதலிய செலவுகளையும் A ஏற்றார் . இருதிங்கள் 
தவணையில் ரூ . 6,000 - க்கு B. மீது உண்டியலொன்றையும் வரைந் 
தார் . மார்ச் 29 - ல் B பொருள்களைப் பெற்றார் . துறைமுகக் 
கட்டணத்துக்காக ரூ . 250 , B. செலுத்தினார் . ஏப்ரல் 30 - ல் B யிட 
மிருந்து விற்பனைக் கணக்குக் குறிப்பு A வரப் பெற்றார் . அதிலிருந்து 
தெரிய வந்தவை : சரக்கு முழுவதும் ரூ . 17,000 - க்கு விற்கப் 
பட்டிருந்தது . பண்டங்களைப் 

பாதுகாப்பதற்கும் விற்பதற்கும் 
B ரூ . 1,000 செலவழித்திருந்தார் . 


A யின் ஏடுகளில் தேவையானப் பதிவுகளைத் தந்து , இணை 
நிறுவனக் கணக்கை முடிக்கவும் . 

( M. U. B. Com . Sept. 65 ) 


618 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


20. பழைய கார்களை வாங்கி விற்க இணை நிறுவனத்தில் 
ஈடுபடவும் , ஏற்படும் இலாப நட்டத்தை 3 : 2 எனும் விகிதத்தில் 
பிரித்துக் கொள்ளவும் லீட் ( Lead ) என்பவரும் ‘ ஃபாலோ 
( Follow ) என்பவரும் உடன்பட்டனர் . 


1966 டிசம்பர் 1 - ல் ரூ . 73,600 - க்கு எட்டு கார்கள் லீட் 
வாங்கினார் . டிசம்பர் 5 - ல் வரிக்கும் , ஈட்டுறுதிக்கும் ரூ . 2,560 
கட்டினார் . டிசம்பர் 31 - ல் ரூ . 99,200 - க்கு இவற்றை 

இவற்றை விற்று 
அதில் ரூ . 16,500- ஐ ஃபாலோ விடம் 

அனுப்பிவிட்டு மீதித் 
தொகையைத் தன் வங்கிக் கணக்கில் கட்டினார் . 


1966 டிசம்பர் 20 - ல் ரூ . 62,000 - க்கு ‘ " பாலோ ஐந்து கார்கள் 
வாங்கினார் . டிசம்பர் 25 - ல் ரூ . 2,600 வரிக்காகவும் ஈட்டுறுதிக் 
காகவும் செலுத்தினார் . ரூ . 3,900 செலுத்திப் பழுதுபார்த்தார் . 
1967 சனவரி 2 - ல் இவற்றில் மூன்று கார்களை ரூ . 51,000- க்கு 
விற்று , அத் தொகையைத் தன் வங்கிக் கணக்கில் செலுத்தினார் . 
மீதியுள்ள இருகார்களையும் ரூ . 28,000 - க்கு லீட் எடுத்துக் கொள்ள 
உடன்பாடாயிற்று . 1967 சனவரி 10 - ம்நாள் இணை நிறுவனம் 
முடிக்கப் பெற்றது . 


( i ) குறுப்பு இணை நிறுவனக் கணக்கு ( Memorandum of Joint 
Venture A / c ( ii ) ‘ லீட் ஏட்டில் ஃபாலோ வுடன் இணை நிறுவனக் 
கணக்கு ஆகியவற்றைத் தயாரிக்கவும் . 


( M.U. B. Com . April 1967) 


21. சேலம் விளக்குக் கம்பனி (வரையறுக்கப்பட்டது ) ( Salem 
Lamps Ltd ) வெளியிடும் ரூ . 1 மதிப்புள்ள 10,00,000 பங்குகளை 
ஒப்புறுதி செய்ய A யும் B யும் இணை நிறுவனத்தில் ஈடுபட்டனர் . 
இலாப நட்டத்தைச் சமமாகப் பங்கிட்டுக் கொள்ள ஒப்பினர் . 
கம்பனியுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பங்கு 
ஒதுக்கும் வரை ஆகும் செலவினங்களை A- யும் B யும் ஏற்க 
வேண்டும் . இதற்கு மறு பயனாக, சேலம் கம்பனி , முழுமையும் 
செலுத்தப் பட்ட பங்கு ஒவ்வொன்றும் ரு. 1 மதிப்புள்ள 1,50,000 
பங்குகளை அவர்கட்கு வழங்க வேண்டும் . கீழ்க்கண்ட செலவினங் 
களை மேற்கொள்ள A இணை நிறுவனத்துக்குப் பணம் தந்தார். 


வாடகை 


வழக்குரைஞர் கட்டணம் 


3,000 
5,000 


இணை நிறுவனம் 


619 


ரூ . 


கீழ்க்கண்ட செலவுகளை B ஏற்றார் : 

முத்திரைக் கட்டணங்களும் 
பதிவுக் கட்டணங்களும் 
விளம்பரச் செலவுகள் 
தொழில் அமைப்பு ஆவணம் , கம்பனி 
நடைமுறை விதிகள் போன்றவற்றிற் 
கான அச்சுக் கூலி 


3,000 
2,500 


3,500 


கட்கு 


கம்பனி வெளியிட்ட 10,00,000 பங்குகளில் 30,000 பங்கு 

விண்ணப்பங்கள் ( Applications ) வரவில்லை . இதற்கு 
வேண்டிய பணத்தை A கொண்டு வந்தார் . இப் பங்குகளை வாங்க 
கம்பனியில் இத் தொகை செலுத்தப்பட்டது . 


ஒப்புறுதி நிறைவேற்றப்பட்டதுடன் ,, சேலம் விளக்குக் 
கம்பனி 1,50,000 பங்குகளை இணை நிறுவனத்துக்குக் கொடுத்தனர் . 

இணை நிறுவனம் இப் பங்குகள் அனைத்தையும் விற்றது . 
1,20,000 பங்குகளை விற்றதில் A 1,10,000 பெற்றார் . மீதியுள்ள 
60,000 பங்குகளை விற்றதில் A ரூ . 55,000 பெற்றார் . 


இணை நிறுவனக் கணக்கைகையும் , A , B. இருவரின் தனிக் 
கணக்குகளையும் தயாரித்து , இருவர் கணக்குகளும் இறுதியாகத் 
தீர்க்கப் பட்ட முறையைக் காட்டுக . 

( M. U. B. Com . Sept. 1968 ) 


22. மலிவான விலையில் கிடைக்கும் பொறியை வாங்கி விற்கும் 
நோக்குடன் தில்லியிலுள்ள தேசாயும் கான்பூரில் உள்ள கபூரும் 
இணை நிறுவனத்தில் ஈடுபட்டனர் . தேசாய் வாங்க வேண்டியது , 
கபூர் விற்க வேண்டியது . ஏற்படும் இலாப -நட்டத்தை 2 : 3 விகி 
தத்தில் பிரித்துக் கொள்ள வேண்டியது . இணை நிறுவனத்தின் 
பொருட்டு ரூ . 25,000 தேசாயிக்குக் கபூர் அனுப்பினார் . 


பிறகு 


ரூ . 20,000 மதிப்புள்ள பொறியைத் தேசாய் வாங்கி , அதைப் 
பழுது பார்க்க ரூ . 

9,500 செலவு செய்தார் . 21 % வாங்கும் 
பொழுது கழிவு கொடுத்தார் . பிற செலவுகட்கு ரூ .900 ஆனது . 

அப் பொறியைக் கான் பூருக்கு அனுப்பினார் . இரயில் 
கட்டணத்துக்கு ரூ . 1,500 - ம் , வரி ரூ . 700 - ம் செலுத்திக் கபூர் 
பொறியைப் பெற்றுக் கொண்டார் . பொறியின் ஒரு பகுதியை 
ரூ .35,000 - க்கு விற்றார் . மீதியுள்ள பகுதியை ரூ .7,500 - க்குத் 
தானே எடுத்துக்கொண்டார் . அவர் ஏற்ற பிற செலவுகள் : 


620 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


பண்ட சாலை வாடகை ரூ . 450 : ஈட்டுறுதி ரூ . 500 ; தரகு ரூ . 830 : 
பிற செலவுகள் ரூ . 640 . 


ஒவ்வொருவர் ஏட்டிலும் கணக்குகளைத் தயாரிக்க . 

( Company Secretaries Exam . Intermediate , April 1969) 


23. பழங் கலைப்பொருள்களை இங்கிலாந்தில் வாங்கி , அமெரிக் 
காவில் விற்க இணை நிறுவனத்தில் பென்னட்டும் பார்லோவும் 
ஈடுபடுகின்றனர் . கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டன . 


சூன் . 1 . 


2,000 


பென்னட் £ 
வாங்கினார் . 


மதிப்புள்ள 


பொருள்களை 


சூன் . 6 . 


£ 3,500 மதிப்புள்ள 
கொண்டு வந்தார் . 


பொருள்களை பார்லோ 


சூன் . 


8 £ 4,200 

வாங்கினார் . 


மதிப்புள்ள பொருள்களை பென்னட் 


சூன் . 16. சில பொருள்கள் இலண்டனில் விற்கப்பட்டன. 

£ 4,000 இதில் பெறப்பட்டது . இதனை இருவரும் 
சமமாகப் பங்கிட்டு எடுத்துக் கொண்டனர் . 


சூன் . 20. மீதிமிருந்த பொருள்கள் கப்பல் வழியாக அமரிக்கா 

வுக்கு அனுப்பட்டன. கப்பல் கட்டணமும் பிற செலவு 
களும் £ 600 ஆயின . இதை பார்லோ கொடுத்தார் . 


சூன் . 30. தன் சொந்த 

சொந்த வாணிகத்தின் பொருட்டும் , கலைப் 
பொருள்கள் விற்பனையை மேற்பார்வையிடும் நோக் 
கோடும் பென்னட் அமரிக்கா சென்றார் . இதற்கான 
மொத்த செலவு £ 800 - ல் பாதித் தொகையை இணை 
நிறுவனத்துக்கு எடுத்துச்செல்ல ஒப்புக் கொள்ளப் 

பட்டது . 
சூலை 8 . 

அமரிக்காவில் பென்னட் விற்ற பொருள்களின் மதிப்பு 
£ 9,000 . 


சூ . 31. மீதியுள்ள கலைப் பொருள்கள் விற்க முடியாதென 

£ 1,200 மதிப்பில் பார்லோ எடுத்துக் கொண்டார் . 
இப் பொருள்களை மீண்டும் இங்கிலாந்துக்கு இறக்குமதி 
செய்ய , பார்லோ ஏற்ற செலவு £ 100- ஐயும் இணை 
நிறுவனக் கணக்கிற்கு எடுத்துச்செல்ல 
கொள்ளப்பட்டது . 


ஒப்புப் 


இணை நிறுவனம் 


இணை நிறுவனக் குறிப்புக் கணக்கையும் பென்னட் ஏடுகளில் 
இணை நிறுவனக் கணக்கையும் தயார் செய்க . இலாபம் சமமாகப் 
பங்கிடப்பட வேண்டும் . 

( C. C. S ) 
24. வளர்ந்து வரும் நகரொன்றில் வீட்டு மனை வாங்கி வீடு 
கட்டி விற்கும் நோக்குடன் E , F என்பவர்கள் இணை நிறுவனத்தில் 
ஈடுபடுகின்றனர் . 5 ஏக்கர் நிலமொன்றை ரூ . 8,000 - க்கு வாங்கு 
கின்றனர் . இதற்கான சட்ட முறைச் செலவுகள் ரூ . 1960 ஆனது . 
இவை அனைத்துக்கும் E 1964 சனவரி 1 -ம் நாள் பணஞ் செலுத்து 
கிறார் . 

வீடொன்று ரூ . 57,600 வீதம் நான்கு வீடுகளைக் கட்டிக் 
கொடுக்க ஒரு ஒப்பந்தக்காரர் உடன்படுகிறார் . கட்டடக்கலை 
நிபுணரின் சான்றிதழ் பேரில் கீழ்க்கண்டவாறு ஒப்பந்தக்காரருக்குப் 
பணம் செலுத்தப்பட்டது . 

E 

F 
கொடுத்தது 

கொடுத்தது 


32 


22 


1954 சூன் 

30 

64,000 
செப்டம்பர் 30 

48,000 
நவம்பர் 30 

64 000 
1955 சனவரி 81 

54,400 
கட்டடக்கலை வல்லுநர் கட்டணமும் பிற செலவுகளும் சேர்ந்து 
ரூ . 17,600 - ஐ , E 1955 மார் 31 - ல் செலுத்தினார் . 

ஒவ்வொன்றின் விலையும் ரூ . 80,000 என்று நான்கு வீடுகளும் 
விற்பனைக்கு விடப்பட்டன . அவற்றில் இரு வீடுகள் ரூ .76,800 
வீதம் விற்கப்பட்டன. இதற்கான செலவு ரூ . 4,000 போக மீதிப் 
பணத்தை E பெற்றுக் கொண்டனர் , சில நாள்களுக்குப் பிறகு 
மூன்றாவது வீடு ரூ . 70,400 - க்கு விற்கப்பட்டது . செலவு போக 
நிகர விற்பனைத் தொகையான ரூ . 68,480 - ஐ F பெற்றார் . 

நான்காவது வீட்டை அடக்க விலையில் E எடுத்துக் கொள்ள 
ஒப்புக் கொள்ளப்பட்டது . E யிடம் இவ்வீட்டைமாற்றிக் கொடுக்க 
ஆன செலவு ரூ. 800 . 

இணை நிறுவனத்தில் ஏற்படும் இலாபநட்டத்தைச் சமமாகப் 
பிரித்துக் கொள்கின்றனர் என்று கொண்டு E , F இருவர் . ஏடுகளி 
லும் இணை நிறுவனக் கணக்குகளையும் குறிப்பு இணை நிறுவனக் 
கணக்கையும் ( Memorandum Joint Venture a / c) தயார் செய்க 

( S. I , A. Inter . Nov. 55 ) 


தவணைக் 


17. விழுக்காட்டுத் தவணை நாள் 
அல்லது சராசரித் தவணை நாள் 

((Average Due Date ) 
ஒருவர் பிறரிடமிருந்து வெவ்வேறு நாள்களில் கடன் வாங்கி 
யிருக்கலாம் . வெவ்வேறு நாள்களில் வெவ்வேறு 
காலங்களில் பிறர் வரைந்த உண்டியலை ஏற்றிருக்கலாம் . 
அவ்வாறாயின் கடன் வாங்கியவர் 

வெவ் வேறு 

நாள்களில் 
அவற்றைத் திருப்பியடைக்க வேண்டியிருக்கும் . இது தொல்லையாக 
இருக்கும் . இதைத் . தவிர்க்கும்பொருட்டு எல்லாக் கடன்களையும் 
ஒரே நாளில் கொடுக்க விரும்பலாம் . இது கடனீந்தோர்க்கு 
நன்மை பயக்கும் . ஆனால் , இதனால் வட்டி நட்டம் ஏற்படா 
திருந்தால் தான் கடனீந்தோர் இதற்கு ஒப்புவார் . தமக்கு எவ்வித 
நட்டமுமேற்படாத 

வகையிலும் கடனீந்தோர்க்கும் 
மேற்படா வண்ணமும் உள்ள ஒரு நாளில் முழுக்கடனும் 
அடைக்கப்பட்டாக வேண்டும் . அத்தகைய நாள் விழுக்காட்டுத் 
தவணை நாள் ( Average Due Date ) எனப்படும் . ( பல நாள்களில் 
பல்வேறு தொகைகளைச் செலுத்துவதற்கு மாறாக , 

முழுத் 
தொகையையும் ஒரே போழ்தில் செலுத்தத் தக்க நாளே விழுக் 
காட்டுத் தவணை நாள் என்பது புலப்படும். 


நட்ட 


விழுக்காட்டு நாளைக் கணக்கிடு முறை 
1. ஏதேனும் ஒரு தவணை நாளை அடிப்படை அல்லது 
தொடக்க நாளாகக் கொள்க . விரைவில் வரவிருக்கும் தவணை 
நாளை அல்லது இறுதியாக வரவிருக்கும் தவணை நாளை அல்லது 
இடையில் உள்ள எத்தவணை நாளையும் இவ்வடிப்படை நாளாகக் 
கொள்ளலாம் . முதலில் வரும் தவணை நாளை அடிப்படைத் தவணை 
நாளாக்கிக் கொண்டதாகக் கருதுவோம் . 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 


623 


2. இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் அடிப்படைத் தவணை 
நாளிலிருந்து பிற தவணை நாள்கள் வரை உள்ள நாள்களைக் 
கணக்கிடுக . அடிப்படைத் தவணை நாளை விட்டுவிட வேண்டும் . 


3. ஒவ்வொரு தொகையையும் 2 - ல் கணக்கிட்ட அதற்குரிய . 
நாள்களால் பெருக்குக . இவ்வாறு பெருக்கப்பட்டுக் கிடைக்கும் 
தொகை ‘ விளை தொகை 

அல்லது 

பெருக்குத் தொகை 
( Product ) எனலாம் . 


4. பெருக்குத் தொகைகளையும் செலுத்த வேண்டிய கடன் 
தொகைகளையும் தனித்தனியே கூட்டுக . 


5. பெருக்குத் தொகைகளின் 

கூட்டுத் 

தொகையைச் 
செலுத்த வேண்டிய மொத்தத் தொகையால் வகுக்கவும் . 


அடிப்படைத் தவணை நாளிலிருந்து இவ் வீவைக் கூட்டின் 
விழுக்காட்டுத் தவணை நாள் கிடைக்கும் . இந் நாளில் பொத்தத் 
தொகையைச் செலுத்த வேண்டும் என்பது புலப்படும் . 


எடுத்துக்காட்டு 71 : 


மணிவாசகம் எழுதிய உண்டியல்களை மாணிக்கம் ஏற்றார் . 
அவற்றின் விவரங்கள் கீழ்க்கொடுக்கப்பட்டுள்ளன . விழுக் 
காட்டுத் தவணை நாளில் ஒரே தொகையாகச் செலுத்த மாணிக்கம் 
விரும்புகிறார் . அதனைக் கண்டு பிடி . 


உண்டியல் தவணை நாள் 


தொகை 


மார்ச் 4 


... 1,700 


மே 


15 


500 


900 - 


- 


... 


சூன் 20 


சூலை 10 


... 1,200 


800 


சூலை 29 


விடை 1 : 


முதலில் முடியும் தவணை நாளான மார்ச் 4 ஐ அடிப்படை 
நாளாகக் கொள்வோம் . 


24 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தவணை நாள் 


அடிப்படை 
நாளிலிருந்து 
உள்ள நாள்கள் 

0 


பெருக்குத் 
தொகை 


தொகை 


... 


மார்ச் 4 
மே 15 


1,700 

500 


900 


... 


சூன் 20 
சூலை 10 
சூலை 29 


72 
1081 
128 
147 


0 
36,000 

97,200 
1,53,600 
1,17,600 


.. 


1,200 

800 


. 


... 


மொத்தம் 5; 100 


4,04,400 


பெருக்குத் தொகையை மொத்தஞ் செலுத்த வேண்டிய 
தொகையால் வகுக்க வேண்டும் . 


4,04.400 

5 100 


79.3 ( அல்லது ) 79 


அடிப்படை நாளுடன் இதனைக் கூட்டின் , விழுக் காட்டுத் 
தவணை நாள் கிடைக்கும் . 


மார்ச் , 4 லிருந்து 79 நாள்கள் ... மே , 28 


விடை 2 . 


சூன் 20 - ஐ அடிப்படை நாளாகக் கொண்டு , இக் கணக்கைச் 
செய்யலாம் . 
தவணை நாள் அடிப்படை நாளி தொகை பெருக்குத் 
லிருந்து உள்ள 

தொகை 
நாள்கள் 


மார்ச் 4 


1081 


1,700 

500 


மே . 15 


1,83,600 
18,000 


36 


0 


900 


0 


சூன் 20 
சூலை 10 
சூலை 29 


20 


+ 


1,200 

800 


39 


24,000 
31,200 


+ 


மொத்தம் 


5,100 


1,46,400 


24,000 + 31,200- ( 1,83,600 


+ 18,000 ) 


1,46,400 , 


இழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 625 

குறியிட்ட தொகைகளைக் கழித்து விடுகிறோம் . 
பெருக்குத் தொகையை மொத்தஞ் செலுத்த வேண்டிய தொகை 
பால் வகுக்க , 


- 1,46,400 

5,100 


-28.7 ( அ ) -- 29 . 


நாம் எடுத்துக் கொண்ட அடிப்படை நாளான சூன் 20 லிருந்து 

நாளைக் கழித்தால் இம் முறையிலும் மே 22 -ம் நாளே விழுக் 
காட்டுத் தவணை நாளாக ஆகிறது . 


விடை 3 . 


இறுதியில் முடியும் தவணை நாளான சூலை - 29 - ஐ அடிப் 
படை நாளாகக் கொண்டும் கணக்கைத் தயாரிக்கலாம் . 


தவணை நாள் 


அடிப்படை நாளி தொகை 
லிருந்து மொத்த 
நாள்கள் 


பெருக்குத் 
தொகை 


. 


மார்ச் 4 


147 


1,700 

500 . 


மே 


15 


75 


39 


900 


சூன் 20 
சூலை 10 
சூலை 29 


2,49,900 

37,500 
35,100 
22,800 

0 


19 


1,200 


0 


800 


மொத்தம் 


- 


5,100 


3,45,300 


3,45,300 

5,100 


= - 67.7 ( அ ) - 68 


சூலை 29 லிருந்து 68 நாள்கள் முன்னால் எனில் மே 22 - ம் நாளே 
விழுக்காட்டுத் தவணை நாள் என்றாகிறது . 


விடை 4 . 


முதல் தவணை நாளுக்கு முன்னுள்ள எந் நாளையும் அடிப் 
படை நாளாகக் காண்டும் , விழுக்காட்டுத் தவணை நாளை உணர 
லாம் . எடுத்துக்காட்டாக மார்ச் 1- நாளை அடிப்படையாகக் 
கொண்டு இப்பொழுது கண்டு பிடிக்கலாம் : 

40 


626 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தவணை நாள் 


தொகை 


அடிப்படை நாளி 
லிருந்து மொத்த 
நாள்கள் 


பெருக்குத் 
தொகை 


மார்ச் 4 


3 


1,700 


மே 15 


75 


500 


111 


900 


சூன் 20 
சூலை 10 


5,100 
37,500 
99,900 
1,57,200 
1,20,000 


131 


1,200 

800 


சூலை 29 


1501 


மொத்தம் 


5,100 


4,19,700 


4,19,700 

5,100 


82.3 ( அ ) 82 


அடிப்படை நாளான மார்ச் 1 - ம் நாளுடன் 82 நாள்களைக் கூட்டின் 
மே 22 கிடைக்கிறது . இம் முறையிலும் விழுக்காட்டுத் தவணை 
நாள் மே 22 என்று அறிகிறோம் . 


விடை 5 . 


இவ்வாறே இறுதியில் முடியும் தவணை 

நாளுக்குப் 
பின்னுள்ள எந்நாளையும் அடிப்படை நாளாகக் கொண்டு , இக் 
கணக்கைத் தயாரிக்கலாம் . 

தயாரிக்கலாம் . எடுத்துக்காட்டாக , சூலை 31 ஐ 
அடிப்படை நாளாகக் கொண்டு விழுக்காட்டுத் தவணை நாளைக் 
கணக்கிடுவோம் . 


தவணை நாள் 


தாகை 


அடிப்படை 

நாளிலிருந்து 
மொத்த நாள்கள் 


பெருக்குத் 
தொகை 


மார்ச் -4 


1,700 
500 


மே -15 ) 


- 


- 


- 149 

77 
- 41 

21 


900 


சூன் -20 
சூலை-10 
சூலை -29 


- 2,53,300 

38,500 
36,900 
25,200 
1,600 


- 


1,200 

800 


-- 2 


மொத்தம் 


5,100 


- 3,55,500 


-3,55,500 

5,100 


--69.7 ( அ ) --70 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 627 


அடிப்படை நாளான சூல 31 - க்கு 70 நாள்கள் முன்னால் 
என்றாகிறது . அதாவது மே 22- ம் நாளே விழுக்காட்டுத் தவணை 
நாள் என்பது பெறப்படும் . 


வேண்டியது 


இவற்றிலிருந்து நாம் உணர 

ஒன்றுண்டு . 
அதாவது , எந்நாளையும் அடிப்படை நாளாக்கிக் கொண்டு கணக் 
கிடலாம் . பெருக்குத் தொகை - ( கழித்தல் குறியுள்ளது ) ஆக 
இருப்பின் , அடிப்படை நாளுக்கு முன் அத்துணை நாள்களில் விழுக் 
காட்டுத்தவணை நாள் வருகிற தென்றும் , பெருக்குத் தொகை + 
( கூட்டல் குறியுள்ளது ) ஆக இருப்பின் , அடிப்படை நாளுக்குப் 
பின் அத்துணை நாள்களில் விழுக்காட்டுத்தவணை நாள் கிடைக்கிற 
தென்றும் அறிகிறோம் . 


விழுக்காட்டுத் தவணை . நாளில் - பணஞ் 

செலுத்தப்படின் 
கடனீந்தோர் எவ்விதத்திலும் வட்டி நட்டமடைவதில்லை யென் 
பதையும் , கடனாளியும் எம்முறையிலும் பாதிக்கப் படுவதில்லை 
யென்றும் முன்னரே கூறினோம் . கடனாளி இவ்வாறு கணக்கிடப் 

விழுக்காட்டுத் தவணை நாள் கடந்தபின் பணஞ் செலுத்து 
வதாயின் , விழுக்காட்டுத்தவணை நாளுக்குப்பின் பணம் செலுத்தும் 
வரையுள்ள நாள்களுக்கு வட்டி கணக்கிடப்படும் . ) 


படும் 


மேற்குறித்த எடுத்துக்காட்டில் மொத்தத் தொகையான 
ரூ . 5,100 ஐயும் மே 22 - ல் செலுத்த வேண்டும் என்று ஆகிற 
தல்லவா ? மாணிக்கம் ஆகஸ்டு 3 - ல் தொகையைச் 

செலுத்து 
வதாகக் கொள்வோம் . 5 % வட்டியுடன் செலுத்த வேண்டி 
யிருப்பின் , மொத்தம் அவர் 
அவர் செலுத்த வேண்டிய 

தொகை 
எவ்வளவு ? 


விடை : 


விழுக்காட்டுத் தவணை நாள் மே , 22. இதிலிருந்து அவர் 
செலுத்தும் நாளான ஆகஸ்டு 3 வரை உள்ள காலத்தினடிப் 
படையில் வட்டி கணக்கிட வேண்டும் . 


வட்டி : 5,100 x 


731 
365 


X 


5 
100 


= ரூ . 51 


மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை ; ரூ . 5100 + 51 
= ரூ. 5,151 . 


628 


கணக்கியலில் கோட்பாடுகள் 


எடுத்துக் காட்டு 72 : 


அந்தோணி , ஷைலக் இருவரிடை நிகழ்ந்த நடவடிக்கைகள் 
கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளன . 


1971 


500 


1,000 


சூலை . 1 . 

1. ஷைலக்கிடம் வாங்கியது 
15. ஷைலக்கிடம் சரக்கு வாங்கியது 

ஷைலக்கிடம் சரக்கு விற்றது 
18. ஷைலக் செலுத்திய ரொக்கம் 


ஆகஸ்டு .. 


800 


800 


செப்டம்பர் . 

15. ஷைலக்கிடம் சரக்கு வாங்கியது 
27. ஷைலக்கிடம் ரொக்கம் செலுத்தியது 


2,000 


1,500 


... 


32 


இருவர்க்கும் உள்ள கணக்கை அக்டோபர் 3 - ம் நாள் 5 % 
வட்டி சேர்த்த ஒரே தொகை செலுத்தி முடித்துக்கொள்ள முடிவு 
செய்யப்பட்டது . விழுக்காட்டுத்தவணை நாளையும் செலுத்த 
வேண்டிய தொகையையும் கண்டுபிடி . 


விடை : 


குறிப்பு : தவணை உண்டியலைப் பொறுத்தவரை உண்டியல் 
காலத்துடன் 3 சலுகை நாள்களைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 
அவ்வாறு பெறுவதே தவணை நாள் என்பதை இவண் நினைவு 
கூர்தல் நலம் . 

1-7-71 என்பதை அடிப்படை நாளாகக் கொள்வோம் . 


ஷைலக்கின்கணக்கு 


விவரம் 


நாள் 


தவணை நாள் 


மொத்த 


நாள்கள் 


தொகைபெருக்குத் 

தொகை 


நாள் 


விவரம் 


தவணை நாள் 


மொத்த 


நாள்கள் 


தொகை 


பெருக்குத் தொகை 


- 


1971 


1971 


ஆகஸ்.விற்பனை 


ஆகஸ். 


ஜூலை.1கொள்முதல்ஜூலை 


T 


7 


37 


800 


29,600 


1 


0 


500 


செப்.ரொக்கம் 


செப். 


15கொள்முதல்ஜூலை 


28 


89 


1,500 


1,33,500 


15 


14 


1,000 


14,000 


ஆகஸ்டு 18 


இருப்பு 


2,000 


41,300 


ரொக்கம் 


ஆகஸ் 


18 


48 


800 


38,400 


செப்டம் 15 

கொள்முதல் 


செப். 


4,300 


2,04,400 


15 


76 


2,000 


1,52,000 


41,300 


4,300 


2,04,400 


=20.7(அ)21 


2,000 


630 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


அடிப்படையாக எடுத்துக் கொண்ட நாளான சூலை 1 - லிருந்து 
21- நாளைக் கூட்டின் , விழுக்காட்டுத் தவணை நாள் கிடைக்கிறது . 
அதாவது சூலை 22 ஆகும் . 
மொத்தம் தர 

வேண்டிய தொகையான ரூ . 2,000 - ஐ 
அக்டோபர் 3 - ம் நாள் செலுத்தப் போவதால் விழுக்காட்டுத் 
தவணை நாளான சூலை 22- லிருந்து அக்டோபர் 3 - ம் நாள் வரை 
உள்ள நாள்களுக்கு 5 % வீதத்தில் வட்டி கணக்கிடவேண்டும் . 

2,000 73 

5 
வட்டி : 

x 

X 
365 100 


ரூ . 20 


அக்டோபர் 3 - ம் நாள் அந்தோணி செலுத்த வேண்டிய 
தொகை ரூ . 2,020 

சில வேளைகளில் தான் செலுத்த வேண்டியிருக்கும் போழ்து 
பெருக்குத் தொகை தன் சார்பில் இருக்கலாம் . பெருக்குத் 
தொகை தன் சார்பில் வரின் , கண்டு பிடிக்கும் நாள்களை அடிப் 
படை நாளிலிருந்து கழிக்க வேண்டும் . அதாவது விழுக்காட்டுத் 
தவணை நாள் அடிப்படை நாளுக்கு முன்னுள்ளது என்று பொருள் . 

கூட்டு நிறுவனத்தில் ( Partnership ) கூட்டாளிகள் வேண்டும் 
போழ்து ( கூட்டு நிறுவன ஒப்பந்தத்தை மீறாவகையில் ) தங்கள் 
சொந்தப் பயனுக்குப் பணமெடுப்பர் . அது ‘ எடுப்பு ( Drawings ) 
எனப்படும் . எடுப்புத் தொகை மீது கூட்டாளி வட்டி கொடுக்க 
வேண்டியிருக்கலாம் . அவ்வாறாயின் ஒவ்வொரு முறை படுப்புத் 
தொகை எடுக்கும் போழ்தும் , அந்நாளிவிருந்து ஆண்டு இறுதிநாள் 
வரை வட்டி கணக்கிட வேண்டும் . இதற்கு விழுக்காட்டுத் 
தவணை நாள் கண்டுபிடித்து வட்டி கணக்கிடுவதை எளிதாக்க 
லாம் . கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டு இதனை நன்கு விளக்கும் . 
எடுத்துக் காட்டு 73 : 

31-12-1971 - ல் முடியும் அரையாண்டில் ஒரு கூட்டாளி 
கீழ்க்கண்ட நாள்களில் தன் சொந்தச் செலவுகட்குக் கூட்டு 
நிறுவனத்திலிருந்து பணமெடுத்தார் . 

எடுப்புத் தொகை 
1971 
சூலை 20 

300 
ஆகஸ்டு 17 

950 
செப்டம்பர் 22 

450 
அக்டோபர் 28 

410 
நவம்பர் 15 

400 
டிசம்பர் 31 

280 


நாள் 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 631 


மேற்குறித்த எடுப்புகளின் விழுக்காட்டுத் தவணை நாளைக் 
கண்டு பிடித்து , 6 % ஆண்டு வட்டி வீதம் 31-12-1971 - ல் முடியும் 
அரையாண்டுக்கு எடுப்புகளின் மீது வட்டி கணக்கிடு . 


விடை: 


கண்டுபிடிக்கப்படும் விழுக்காட்டுத் தவணை நாளிலிருந்து 
அரையாண்டு முடியும் நாள்வரை உள்ள நாள்களின் மீது தான் 
வட்டி கணக்கிடப்படவேண்டும் . இறுதி 

அடிப்படை 
நாளாகக் கொள்வோம் . 


நாளை 


எடுப்பு நாள் 


அடிப்படை நாள் 
வரை உள்ள 
மொத்த நாள் 


எடுப்புத் 
தொகை 
ரூ . 


பெருக்குத் 
தொகை . 
ரூ . 


1971 


164 


300 


- 


350 


450 


சூலை , 20 
ஆகஸ்டு 17 
செப்டம்பர் , 22 
அக்டோபர் , 28 
நவம்பர் , : 5 
டிசம்பர் , 31 


136 
100 
64 | 
46 
0 


49,200 
47,600 
45,000 
26,240 
18,400 

O 


410 
400 


280 


2,190 


1,86,440 


- 


1.86,440 
2,190 


--85.1 ( அ ) 


85 


என்றாகிறது . 


- 


டிசம்பர் 31 லிருந்து 85 நாள் சளுக்கு முன் 
அதாவது , அக்டோபர் 7 - ம் நாள் தான் விழுக்காட்டுத் தவணை 
நாளாகும் . 

* டி அக்டோபர் 7 - ம் நாளிலிருந்து டிசம்பர் 31 வரை 
ரூ . 2,190 -க்குக் கணக்கிடப்படவேண்டும் . 


2,190 


வட்டி : 


6 
X 

100 


85 
X 

305 


= ரூ.30.60 


கூட்டாளி எடுப்பு மீது தர வேண்டிய வட்டி ரூ . 30.60 ஆகும் , 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


நடைமுறைக் கணக்கு 


(( Account Current) 


தான் 


தானே ? 


வணிகத் தொடர்புற்றிருக்கும் இருவர் 

இருவர் தங்கட்கிடையே 
நிகழும் பல நடவடிக்கைகளைக் குறித்துவைப்பது மட்டுமின்றித் 
குறித்து வைத்திருக்கும் கணக்கை 

அவ்வப்பொழுது 
மற்றவர்க்கு அனுப்பிச் சரிபார்த்துக் கொள்வது வழக்கம் . 
குறிப்பிட்ட காலத்தில் தன் ஏட்டில் காணப்படும் அடுத்தவர் 
கணக்கின் நகலாகவே ( Copy ) அஃதிருக்கும் . சரக்கு வாங்குதல் 
விற்றல் , வெவ்வேறு நாள்களில் ரொக்கம் செலுத்துதல் - பெறுதல் , 
உண்டியல் வரைதல் - ஏற்றல் , 

போன்ற 

நடவடிக்கைகள் 
பெருகியிருக்கும் நிலையில் அவ்வப்பொழுது கணக்கைச் சரிபார்த்துக் 
கொள்ளுதல் சிறந்தது 

நடவடிக்கைகட்கு ஒப்புக் 
கொள்ளப்பட்ட விகிதத்தில் வட்டியும் கணக்கிடப்படும் . ஆக 
இவ்வாறு அனுப்பப்படும் கணக்கில் தங்கட்கிடையே நிகழ்வுற்ற 
நடவடிக்கைகள் மட்டுமின்றி வட்டியும் கணக்கிடப்பட்டுக் காட்டப் 
பெற்றிருக்கும் . இதனை நடைமுறைக் கணக்கு ( Account Current ) 
எனலாம் . உற்பத்தியாளர் தன்னிடம் கடனுக்குச் சரக்கு வாங்கிப் 
பல தவணைகளில் ரொக்கம் செலுத்தும் வணிகருக்கு இக்கணக்கைத் 
தயாரித்தனுப்புவர் . ஒரு வாணிகர் தம்மிடம் தொடர்புற்ற 
மற்றொரு வாணிகருக்கு அனுப்புவர் ; அனுப்பீட்டு வாணிகத்தில் 
அனுப்பப் பெறுநர் அனுப்புநர்க்கு அனுப்புவர் ; வங்கி தன் 
வாடிக்கையாளர்க்கு இதனை அனுப்பும் ; இணை நிறுவன வாணிகத் 
திலும் இது பயன் படுத்தப்படுகிறது . 


கணக்கின் தலைப்பு ( Heading of the Account ) 

இக் கணக்கைத் தயாரித்து அனுப்புநர் , அனுப்பப் பெறுநர் 
என இருவர் உள்ளதை இக் கணக்கின் தலைப்பே உணர்த்தும் . 
ப.சிதம்பரனாருடன் 
சித்தரஞ்சனின் நடைமுறைக் கணக்கு " 
( Chitaranjan in Account Current with Chidambaranar ) என்ற 
தலைப்பில் , இக் கணக்கைத் தயாரித்தனுப்புவது சிதம்பரனார் ; 
சி தரஞ்சலுக்கு இது அனுப்பப்படுகிறது என்பது புலனாகும் ) 
இதனத் தயாரிக்கும் முறைகள் பல , 

வட்டி வாய்பாட்டு முறை ( Interest Tables ) 
ஒவ்வொரு நடவடிக்கையின் தவணை நாளிலிருந்து ( Duc date ) 
கால இறுதிவரை உள்ள நாள்களுக்கு , அந் நடவடிக்கைக்கான 
தொகை மீது குறிப்பிட்ட வட்டி கணக்கிடப்படுகிறது . ஒவ்வொரு 
நடவடிக்கைக்கும் இவ்வாறு வட்டி கணக்கிடப்படும் . குறிப்பிட்ட 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 633 


காலத்தில் தயாரிக்கப்படும் நடப்புக் கணக்கில் தொடர்புற்ற 
அடுத்தவர் அளித்த பயன் மதிப்பு மீதும் , பெற்றபயன் மதிப்பு 
மீதும் வட்டி கணக்கிடப் 

படுவதால் , இறுதியில் அவர்க்கு 
வட்டி செலுத்த வேண்டியுள்ளதா அல்லது அவரிடமிருந்து வட்டி 
வரவேண்டியுள்ளதா என்பதும் அறிய முடிகிறது . அவர் கொடுக்க 
வேண்டிய தொகையுடன் வட்டியும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது ; 
அல்லது சழிக்கப்படுகிறது . இதற்கு வட்டி வாய்பாடுகள் 
(Interest Tables ) உள்ளன . அதன் கணைகொண்டு வட்டியை 
எளிதாக உணரலாம் . எனவே , இம் முறை வட்டி வாய்பாட்டு 
முறை எனப்படுகிறது . 


- 


கணக்குத் தொடக்க நாளில் இருப்பு கொண்டு வரப் 
பட்டிருப்பின் , அந்நாளையும் கணக்கிலெடுத்துக் கொள்ளவேண்டும் . 
உண்டியல் ஏற்றிருப்பின் அல்லது பெற்றிருப்பின் , அத் தவணைக் 
காலத்துடன் சலுகை நாள்களையும் சேர்த்துக் கொள்ளவேண்டு 
மென்பதை மறத்தலாகாது . சில நடவடிக்கைகட்குத் தவணைக் 
காலம் கொடுக்கப்படாமலிருக்கலாம் . அந் நிலையில் நடவடிக்கை 
நிகழ்ந்த நாளே தவணை நாளாகக் கொள்ளப்படும் . எடுத்துக் 
காட்டாக , ஏப்ரல் 18 - ம் நாள் ரூ 500 - க்குச் சரக்கு விற்றது எனவும் 
தவணை நாள் மே -2 எனவும் கொடுக்கப்பட்டிருப்பின் , மே 2 லிருந்து 
கால இறுதிவரை உள்ள நாள்களுக்குத்தான் வட்டி கணக்கிட 
வேண்டும் . அவ்வாறின்றி , சாக்கு விற்றது ஏப்ரல் 18 - ம் நாள் 
என மட்டும் கொதிக்கப்பட்டிருப்பின் , ஏப்ரல் 18 - ஆம் நாளையே 

நாளாகக் கொள்ள வேண்டும் . நாள்களை எண்ணும் 
போழ்து நடவடிக்கை நிகழ்ந்த நாளை எடுத்துக் கொள்ளக் கூடாது . 
ஏப்ரல் 18 ஆம் நாள் சரக்கு விற்றது எனில் , ஏப்ரல் 19 ஆம் 
நாளிலிருந்து வட்டி கணக்கிட வேண்டும் . எடுத்துக்காட்டாக , 
கணக்கு சூன் 30 - ல் -முடிவதாகவும் 5 % வட்டி எனவும் 
கொண்டால் , இந் நடவடிக்கைக்கு வட்டி கணக்கிட வேண்டிய 
காலம் கீழ்க்கண்டவாறு தீர்மானிக்கப்படும் . 


தவணை 


நாள்கள் 


ஏப்ரல் 


12 


( 30-18 ) 


.. 


மே 


31 


30 


சூன் 


- 


73 


500 X 


5 


73 x 
* 65 


5 


வட்டி : 


100 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


சிவப்பு மை வட்டி ( Red Ink Interest ) 


ஒரு முக்கியமான கருத்தையும் இவண் உணர்தல் நன்று . 
ஒரு நடவடிக்கையின் தவணை நாள் , நடப்புக் கணக்கிற்குரிய காலத் 
திற்குப்பின் வருமாயின் , வட்டி கணக்கிடு முறையை இவண் 
காண்போம் . எடுத்துக்காட்டாக , ஏப்ரல் 8 - ம் நாள் ஏகாம்பரம் 
இரு திங்கள் தவணை உண்டியலை ஏற்றுத் தந்ததாகவும் ஏப்ரல் 30 - ம் 
நாளுடன் கணக்கு முடிக்கப் பெறுவதாகவும் கொள்வோம் . 
பொழுது இவ்வுண்டியலின் தவணை நாள் சூன் . 11 ஆகிறது . இது 
கணக்கு முடிந்த 42 - ம் நாளாகும் . ஏகாம்பரத்தின் கணக்கோ 
ஏப்ரல் 8 - ம் நாளே வரவு வைக்கப்படுகிறது . ஆனால் , இதற்கான 
ரொக்கம் சூன் 11 - ல் தான் கைக்குக் கிடைக்கிறது . எனவே , 
ஏப்ரல் 8 - ம் நாளில் அவர் கணக்கு வரவு வைக்கப்படினும் , அதற்கு 
வட்டி உரியதன்று என்பதை நாம் உணரலாம் அல்லவா ? அதுமட்டு 
மன்று . ஏகாம்பரம் இக்கால முடிவிலிருந்து 42 நாள்கள் சென்ற 
பின்னரே தொகை செலுத்துவார் . ஆகவே , இக் காலத்திற்கு 
42 நாள்களுக்கு வட்டி பெற வேண்டியுள்ளது . அதனைக் கணக் 
கிட்டு இப்பொழுதே கணக்கில் பற்று 

வைத்துவிடின் , பின் 
தயாரிக்கப்படும் அடுத்த காலத்திற்கான கணக்கில் வட்டி கணக் 
கிடுதல் எளிதாகும் . நேரடியாகத் தொடக்க இருப்பின் மீது வட்டி 
கணக்கிட்டுக் கொள்ளலாம் . இல்லையெனில் 42 நாள்கள் கழிந்த 
பின் , முன் காலத்திற்குரிய ( Realling to previous period ) ஒரு 
தொகை வரவேண்டியுள்ளது என்பதை நினைவு கூர்ந்து , வட்டி 
சேர்க்க வேண்டியிருக்கும் . எனவே , நாம் பின்பற்ற வேண்டிய 
முறை : 


நடப்புக் கணக்கு இறுதி நாளிலிருந்து அதன் தவணை நாள் 
வரை வட்டி கணக்கிட்டு , அதனைச் 

அதனைச் சிவப்பு மையில் வரவுப் 
பகுதியில் எழுத வேண்டும் . ( பிற வட்டித் தொகையினின்றும் இது 
மாறுபடுகிறது . இவ் வட்டியைக் குறிப்புக்காக வரவுப் பகுதியில் 
எழுதுகிறோமே வன்றி - எதிர்ப் பகுதியில் தான் இவ் வட்டி இடம் 
பெறவேண்டும் . ஆனால் , அதற்குரிய நடவடிச்கையை இங்கு 
இணைக்கவே 

இப் பகுதியில் எழுதுகிறோமேயன்றி- கணக்கில் 
சேர்க்கக் கூடாது . காரணம் - இப்பொழுது அவரிடமிருந்து 
ரொக்கம் பெறவில்லை. இவ்வாறு இதனை வேறுபடுத்திக் காட்ட 
இவ் வட்டித் தொகையைச் சிவப்பு மையில் எழுதுகிறோம் . ] இது 
சிவப்பு மை வட்டி ( Red ink interest) எனப்படும் . 


வரவுப் பகுதியில் எழுதிய இச் சிவப்பு மை வட்டியைப் பற்றுப் 
பகுதியில் “ எதிர்ப் பகுதியின் படி சிவப்பு மை வட்டி ” என்று 
சாதாரண மையில் எழுதிப் பற்று வைக்கவேண்டும் . 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 635 


அவ்வாறே கணக்குக் காலத்துக் கப்பால் இருக்கும் தவணை 
நாளுக்காகக் கணக்கு இப்பொழுது பற்றுவைக்கப் படுமாயின் , 
கணக்கு முடிவு நாளிலிருந்து தவணை நாள் வரை வட்டி கணக்கிட்டு 
முதலில் பற்றுப் பகுதியில் சிவப்பு மையில் எழுதவேண்டும் . 
அதே வட்டித் தொகையைப் பின்னர் வரவுப் பகுதியில் " எதிர்ப் 
பகுதியின்படி சிவப்பு மை வட்டி ” என்று சாதாரண மையில் எழுதி 
வரவு வைக்கவேண்டும் . எனவே , சிவப்பு மையில் எழுதப்படும் 
வட்டியைக் கணக்கில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் 
எதிர்ப் பகுதியில்தான் அது 

கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் 
என்பதையும் மீண்டும் நினைவு கூர்தல் நல்லது . 


இறுதியில் இரு பகுதிகளிலுமுள்ள வட்டித் தொகைகளைத் 
தனித்தனியே கூட்டி இருப்புக் கட்டவேண்டும் . வட்டி பற்றிருப்புக் 
காட்டுமாயின் , பற்றுப் பகுதியில் ‘வட்டி எனக் குறிப்பிட்டுத் 
தொகைப் பத்தியில் சேர்த்துக் கொள்ளவேண்டும் . வட்டி வர 
விருப்புக் காட்டுமாயின் , வரவுப் பகுதியில் ‘வட்டி எனக் குறிப் 
பிட்டுத் தொகைப் பத்தியில் 

பத்தியில் சேர்த்துக் கொள்ளவேண்டும் . 
பிறகு தொகைப் பத்தி இருப்புக்கட்டப்படும் . 


என 


( சிவப்பு மை வட்டியால் எழும் குழப்பத்தைத் தவிர்க்க , இதனை 
எழுதாமலேயே விட்டுவிட்டு , எப் பகுதியில் வட்டியைச் சேர்க்க 
வேண்டுமோ அப் பகுதியில் மட்டும் பதிந்து விடலாம் 
வில்லியம் பிக்கிள்ஸ் ( William Pickles ) கருதுகிறார் . ( " In order 
to prevent confusion , it is submitted that it is preferable to avoid 
red ink interest and always to insert the interest upon its correct 
side ) ” . ) 


இந் நடப்புக் கணக்கு சாதாரணமாகப் பேரேட்டும் கணக்குப் 
போன்றே தயாரிக்கப்படும் . ஆனால் , ஒவ்வொரு பகுதியிலும் 
மூன்று கூடுதலான பத்திகள் இருக்கும் . ஒரு பத்தியில் தவணை 
நாளும் அடுத்த பத்தியில் வட்டி கணக்கிடப்படவேண்டிய 
நாள்களும் குறிக்கப்படும் . இன்னொரு பத்தியில் வட்டி குறிக்கப் 
பெறும் . கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டு இதனை நன்கு விளக்கும் . 


எடுத்துக் காட்டு 74 : * ) 


கீழ்க்கண்ட நடவடிக்கைகளிலிருந்து நாவலனுக்குக் கோவலன் 
30-6-71 - ல் அனுப்ப வேண்டிய நடப்புக் கணக்கைத் தயாரிக்கவும் . 
5 % வட்டி கணக்கிடுக . 


636 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1971 


ரூ . 585 


ரூ .185 


சனவரி - 1 , இருப்பு 

( கோவலனுக்கு நாவலன் தரவேண்டியது ) . 
18 . ரொக்கம் பெற்றது 
10 . கோவலன் நாவலனிடம் விற்ற சரக்கின் 

மதிப்பு ரூ . 780 . 
மார்ச் 3 . கோவலனிடம் நாவலன் விற்ற சரக்கு ரூ . 750 
ஏப் 11 . கோவலனிடம் நாவலன் வாங்கிய சரக்கு ரூ . 1,328 

( தவணை நாள் ஏப்ரல் 25. ) 
ஏப் 14 , 

நாவலன் சரக்கு திருப்பியனுப்பியது ரூ . 128 

( ஏப்ரல் 11 ல் வாங்கிய சரக்கிலிருந்து ) 
மே 8 . நாவலனிடம் கொடுத்த ரொக்கம் ரூ 250 
20 . நாவலனிடம் சரக்கு வாங்கியது ரூ . 300 

( தவணை நாள் சூன் 10 ) 
மூன்று திங்கள் தவணையில் ரூ . 730 - க்கு எழுதிய 

உண்டியலை நாவலன் ஏற்றுத் தந்தது . 
16 . கோவலன் நாவலனிடம் விற்ற சரக்கு ரூ . 375 
27 . நாவலனிடம் பெற்ற ரொக்கம் ரூ . 255 . 
1. வட்டி வாய்ப்பாட்டு முறை ( எதிர்ப்பக்கம் -637 பார்க்க ) 


9 


விளக்கம் : 


இக் கணக்கைத் தயாரித்தனுப்புபவர் கோவலன் . எனவே , 
அவர் பெயரை முதலில் வைத்து இக் 

கணக்கு தலைப்பிடப் 
படுகிறது . 

கோவலன் ஏட்டில் நாவலனின் கணக்கைத் தயார் செய்கிறோம் . 
எனவே , நாவலனிடமிருந்து ரொக்கம் பெறுவதும் , விற்ற சரக்கைதி 
திரும்பப் பெறுவதும் , சரக்கு வாங்குவது போன்றவை இக் கணக் 
கில் வரவு வைக்கப்படுகின்றன . நாவலனிடம் சரக்கு விற்பது , 
ரொக்கம் கொடுப்பது போன்றவை இக் கணக்கில் பற்று வைக்கப் 
படுகின்றன . இனி ஒவ்வொரு நடவடிக்கையையும் ஆய்வோம் . 
இருப்பு : 
நாவலன் தரவேண்டியுள்ளதால் இது 

தாவலன் கணக்கில் 
பற்றிருப்பாகும் . சென்ற ஆண்டிலிருந்து இருப்பு இவ் வாண்டுக் 


1. 


வட்டி 
வாய்பாட்டு 
முறை(InterestTablesMethod) கோவலனுடன்நாவலனின்நடைமுறைக்கணக்கு 


பே. 


பே. 


தவணை 


விவரம் 


நாள் 


ஜூன்30 வரைஉள்ள நாள்கள் 


வட்டி 


தொடை 


தொகை 


நாள் 


விவரம் 


தவனைநான் 


ஜூன்,30 வரைஉள்ள நாள்கள் 


வேட்டி 


கா. 


எ 


எ. 


ப-LAR 


15711 


2.1இருப்புகீ/கொ.. 


ஜன.11 


1811450855 


ஜ.18 


163 


413185 


2.10விற்டனை 


பிப்.10 


1401416 


780 


ம.3 


காள்முதல் 


மா.3 


119 


1223750 


1.11)விற்டனை 


251 


66-2 


1328--ஏ.24விற்பனைத்தமுப்பம் 


ஏ.25 


66 


116128 


நீ)8 


ரொக்கம் 


மே.8 


53 


1182 


250 


10 


20 


(82300 


விற்பனை 


316 


14 


செ. 


67 


6171730 


... 


3 


0/10/255 


07:1375 

2வரவுடய 

உண்டியல் T27ராக்கம் ன். ஜூ30வட்டிஇருப்பு ன். 

அருப்புகீ/இ 3226 


ரூ.73e:சிவப்பு மைவட்டிஎதிர்ப் பகுதியில்படி 


ன். 


3226 


... 


... 


67 


100226 


. 


வட்புக்கணக்கு 


50173351)26 


50/70/335026 


- 


இருப்புகீ/கொ.. 


11012126 


--- 


838 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


கணக்கிற்குக் கொண்டு வரப்படும் . தொடக்க இருப்பாதலால் 
1970 டிசம்பர் 31 - ம் நாளே இத் தொகையை நாவலன் தரவேண் 
டியுள்ளதால் - சனவரி 1 - ம் நாளையும் கணக்கிலெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . கீழ்க்கண்டவாறு சூன் 30 வரையுள்ள - வட்டி கணக் 
கிடப்பட வேண்டிய நாள்களைக் கண்டு பிடிக்கலாம் . 


நாள்கள் 


31 


28 


ஜனவரி 
பிப்ரவரி 
மார்ச் 
ஏப்ரல் 
மே 


31 


.... 
.... 


30 


31 


30 


: 


181 


வட்டி : 


585 X 


181 
365 


X 


= ரூ .14.50 


100 


நடவடிக்கைகளைப் பொறுத்தவரை , நடவடிக்கை நிகழ்ந்த 
நாளை விட்டுவிட வேண்டும் . 


பிப்ரவரி 10 : 

நாவலனிடம் சரக்கு விற்றுள்ளதால் , நாவலன் கணக்கில் 
பற்று வைக்கப்பட்டுள்ளது . கீழ்க்கண்டவாறு வட்டி கணக்கிடப் 
படுகிறது . 


18 நாள்கள் 
31 


பிப்ரவரி 
மார்ச் 
ஏப்ரல் 
மே 


30 


31 


சூன் 


30 


140 


வட்டி 


= 780 


X 140 

X 
365 


5 

= ரூ .14.96 
100 


மார்ச் 3 : 


கோவலனிடம் நாவலன் 

விற்ற சரக்கு என்பதால் 
கோவலனைப் பொறுத்தவரை , சரக்கு வாங்கியதாகிறது . எனவ , 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 639 


நாவலன் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது , 
ஏப்ரல் 11 : 

கோவலனிடம் நாவலன் வாங்கிய சரக்கு என்பதால் 
நாவலனிடம் விற்றது என்பது பொருளாகிறது . ஏப்ரல் 11- ம் 
நாள் விற்றிருப்பினும் , தவணை நாள் ஏப்ரல் 25 எனக் கொடுக்கப் 
பட்டிருக்கிறது . தவணை நாளிலிருந்து சூலை 30 வரையுள்ள காலத் 
திற்குத்தான் வட்டி கணக்கிட வேண்டும் . இது கீழே காட்டப் 
பட்டுள்ளது . 


நாள்கள் 


ஏப்ரல் 


5 ( 30-25 ) 


... 


மே 


31 


சூன் 


30 


... 


66 


வட்டி ரூ 1328 x 


66 
365 


5 
100 


= ரூ .12 


ஏப்ரல் 14 : 


நாவலன் சரக்கைத் திருப்பியனுப்பியது . கோவலனைப் 
பொறுத்தவரை விற்பனைத் திருப்பமாகும் . எனவே , நாவலன் 
கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது . ஏப்ரல் 14 - ம் நாளே இதனைத் 
திரும்பப் பெறினும் , இந் நாளிலிருந்து மொத்த நாள்களைக் 
கணக்கிடக் கூடாது . காரணம் , நாவலன் திருப்பியனுப்பிய 
சரக்கு ஏப்ரல் 11 - ம் நாள்" வாங்கியது . அதனுடைய தவணை நாள் 
ஏப்ரல் 25 எனக் கொடுக்கப் பட்டிருக்கிறது . எனவே , அதிலிருந்து 
திருப்பியனுப்பப் பெற்ற இதன் தவணை நாளும் ஏப்ரல் 
என்பது புலனாகும் . முன் விளக்கியவாறு ஏப்ரல் 25 - லிருந்து 

ன் 30 முடிய 66 நாள்கள் உள்ளன . அதற்கு வட்டி கணக்கிடப் 
படுகிறது . 


மே 20 : 


முன் 

நடவடிக்கையை விளக்கியவாறே மே 20- ல் சரக்கு 
வாங்கி யிருப்பினும் , தவணை நாள் சூன் 10 எனக் கொடுக்கப் 
பட்டிருப்பதால் சூன் 10 - லிருந்து 30 வரை உள்ள காலத்துக்கு 
அதாவது 20 நாள்களுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது . 
சூன் 2 / 


வரவுடைய உண்டியல் . ஏற்குநர் நாவலன் . 
எனவே , அவர் கணக்கில் 

வரவு 

வைக்கப்படுகிறது . மூன்று 


640 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


திங்கள் தவணை உண்டிய லாததால் , 

மூன்று 

சலுகை 
நாள்களைச் சேர்க்க , இதன் தவணை நாள் செப்டம்பர் 5 என்றாகிறது . 
கணக்கு சூன் 30 -ம் நாளுடன் முடிவடைவதால் இதற்குப் பின் 
67 நாள்களில் தவணை நாள் வருகிறது . சிவப்பு மை வட்டி பற்றி 
முன்பே விரிவாக விளக்கியுள்ளோம் . அதன்படி , 

இக்கால 
முடிவுக்குப் பின்னுள்ள 67 நாள்களுக்கான வட்டி ரூ . 6.70 வரவுப் 
பகுதியில் சிவப்பு மையால் எழுதப்படுகிறது . ஆனால் இது கணக்கில் 
எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை . 


சூன் 30 - லிருந்து உண்டியல் தவணை நாளான செப்டம்பர் 5 
வரை இதற்கான வட்டி ரூ . 6.70 . இதனை இப்பொழுது அவர் 
கணக்கில் பற்று வைக்கிறோம் . அவரிடமிருந்து இதையும் நாம் 
பெற வேண்டும் என்றாகிறது . 


2. பெருக்குத் தொகை முறை ( Product Method ) 


இம் முறையில் புது விதிகள் ஏதுமில்லை . ஆனால் , ஒவ்வொரு 
நடவடிக்கைக்கும் வட்டி கணக்கிடுவதைத் தவிர்க்க இம் முறை 
பயன்படுகிறது . நடவடிக்கைகள் அதிக மிருக்கும் போழ்து இம் 
முறையே சிறந்தது என்பதையும் , பரவலாக இம் முறையே 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் சொல்ல வேண்டு 
வதில்லை . 


வட்டிப் பத்திக்கு மாறாக பெருக்குத் தொகைப்பத்தி இம் 
முறையில் இருக்கும் . தொகையையும் நாளையும் 

நாளையும் பெருக்கின் 
கிடைப்பது பெருக்குத் தொகை என்பதை உணரவும் . விழுக் 
காட்டுத் தவணை நாள் தலைப்பில் விளக்கப்பட்ட விதியின் அடிப் 
படையில் அமைகிறது . ( குறிப்பிட்ட 

நாள்களுக்குக் 
குறிப்பிட்ட தொகைக்குக் கணக்கிடப்படும் வட்டியும் , 
ஒரேநாளில் அதன் பெருக்குத் தொகை மீது கணக்கிடப்படும் 
வட்டியும் ஒன்றுதானே ? எடுத்துக் காட்டாக , ரூ . 730 - க்கு 
50 நாள்களுக்கு 5 % ஆண்டு வட்டி கணக்கிடுவதும் 

அதன் 
பெருக்குத் தொகையான ( தொகை x நாள் = 730 x 50 = 
36,500 ) 36,500 மீது ஒரு நாள் வெட்டி கணக்கிடுவதும் ஒன்று 
தானே ? ) இக் கொள்கைதான் இங்குப் பயன்படுத்தப்படுகிறது . 

ஒவ்வொரு நடவடிக்கையின் தவணை நாள்களையும் ஒரு நாளாக 
மாற்ற , ஒவ்வொரு நடவடிக்கைத் தொகையும் அதன் தவணை 
நாள்களால் பெருக்கப்படுகிறது . இப் பெருக்குத் தொகை அந்தந்த 
நடவடிக்கையின் எதிரில் பெருக்குத்தொகைப் 

பத்தி யில் 
எழுதப்படும் . 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 641 


இரு பகுதிகளிலும் ( பற்றுப் பகுதி , வரவுப் பகுதி ) - உள்ள 
பெருக்குத் தொகைகளை இருப்புக் கட்ட வேண்டும் . பின்னர்ப் 
பெருக்குத் தொகை இருப்பின் மீது குறிப்பிட்ட வட்டி ஒரு 
நாளுக்குக் கண்டுபிடிக்க வேண்டும் , பெருக்குத் தொகை 
பற்றிருப்புக் காட்டுமாயின் ( பற்றுப் பகுதியின் கூட்டல் தொகை 
வரவுப் பகுதியினும் மிகுந்திருக்குமாயின் ) , பற்றுப் பகுதியில் 
அவ்வாறு கண்டு பிடித்த வட்டியைப் பெருக்குத் தொகை இருப்பு 
மீதான வட்டி ” என்று குறிப்பிட்டுத் தொகைப் பத்தியில் எழுத 
வேண்டும் . பின்னர் , தொகைப் பத்தி இருப்புக் கட்டப்படும் . 
பெருக்குத் தொகைப் பத்தி வரவிருப்பைக் காட்டுமாயின் , 
அதற்கான வட்டியை வரவுப் பகுதியில் தொகைப் பத்தியின் கீழ் 
“ பெருக்குத் தொகை மீதான வட்டி ” என்று குறிப்பிட்டு எழுத 
வேண்டும் . 


ஒரு நடவடிக்கையின் தவணை நாள் , கணக்குக் காலத்திற்குப் 
பின் வருமாயின் , முன்னர்ச் ‘சிவப்புமை வட்டி யில் விளக்கியவாறு , 
கால இறுதி நாளிலிருந்து தவணை நாள் வரை உள்ள நாள்களால் 
தொகையைப் பெருக்கிச் சிவப்புமையினால் இப்பெருக்குத் 
தொகையையும் மொத்த நாளையும் எழுத வேண்டும் . சிவப்புமை 
பெருக்குத் தொகையைக் கணக்கில் எடுத்துக் கொன்ளக்கூடாது 
என்பதை உணர வேண்டும் . பின்னர் எதிர்ப் பகுதியில் சாதாரண 
மையில் “ எதிர்ப் பகுதியின் படி சிவப்புமை பெருக்குத் தொகை 
என்று குறிப்பிட்டுப் பெருக்குத் தொகைப் பத்தியில் எழுத 
வேண்டும் . பின்னரே பெருக்குத் தொகையை இருப்புக் கட்ட 
வேண்டும் . இம் முறையில் 74 - வது எடுத்துக்காட்டுச் செய்யப் 
பட்டுள்ளது . 


3. வட்டி எண்கள் முறை ( Interest Numbers ) 

முன் விளக்கப்பட்ட பெருக்குத் தொகை முறை போன்றதே 
இஃதும் . சிறிது வேறுபாடுண்டு. இது ஆங்கில முறை ( English 
Method ) எனவும் அழைக்கப்பெறும் . பெருக்குத் தொகைப் 
பத்திக்கு மாறாக “ வட்டி எண்கள் ” பத்தி இரு பகுதிகளிலும் 
இருக்கும் . பெருக்குத் தொகை ஒவ்வொன்றையும் ( நாள்கள் 
நடவடிக்கைத் தொகை ), 100 ஆல் வகுத்து , வரும் ஈவை இப் 
பத்தியின் கீழ் எழுத வேண்டும் . எனவே , 

பெருக்குத் தொகை 
வட்டி எண் = 

100 
இறுதியில் வட்டி யெண்களை இருப்புக் கட்டி இதன் மீது வட்டி 

வேண்டும் . முதலிலேயே 100 ஆல் ஒவ்வொரு 


கணக்கிட் 


க-41 


2.பெருக்குத்தொகைமுறை(ProductsMethod) 
கோவலனுடன்நாவலனின்நடைமுறைக்கணக்கு 


பே. 


நாள் 


விவரம் 


தவணை நான் 


ஜூன்30), வரை 

பெகுக்குத்தொகை 
உள்ள நாள்கள் 

தொகை 


நாள் 


விவ,ம் 


தவணே நாள் 


ஜூன் 
30) 
பெருக்குத்தொகை 
உள்ள 

தொகை நாள்கள் 


கு 


எ 


1971 


1971 


இருப்புகீ/கொ 


ஜன.1 


181 


1,05,885 


585 


ஐ.18ரொக்கம் 


ஜ.18) 


163 


30,155) 


185 


பி.10)விற்பனை 


பி.10 


140 


1,09,200 


780 


மா.3கொள்முதல் 


மா,3 


119 


89,250 


750 


ஏ25 


87,648 


1.328) 


ஏ.11விற்பனை மேE 

ரொக்கம் 


ஏ.14லிற்பனைதிருப்பம் 


66. 


8,448) 


128) 


ஏ.25 ஐன் 

10 


மே 


53 


13,250 


250 


20 


மே20/கொள்முதல் 


6,000 


ஜூன் 


8 ஜூன் 

16 


300 


ஜூன் 


14 


5,250 


375) 


செ.5| 


67 


48,910 


730 


16விற்பனை 30சிவப்புமை, 

பெருக்குத் தொகை 


48,910 


ஜூன் 


2 வரவுடைய 

உண்டியல் 
27ரொக்கம் 
30பெருக்குத் 

தொகைஇருப்பு 


27/ 


3 


765 


255 


30பெருக்குத் 

தொகைஇருப்பு மீதுவட்டி 


2,35,525 


2,35,525 

365 


5 100 


32 


26) 


,130இருப்புகீ/இ 


1,002|26 


3,70,143 


3.350 


26 


ஜூலை 


3,70,14313,350|26 


இருப்புகீ/கொ 


1,002) 


26) 


| 


கோவலனுடன்நாவலனின்நடைமுறைக்கணக்கு 


வ 


பே. 


பே. 


தொகை 


நாள் 


விவரம் 


வட்டி 


தவணைநாள் 


. 


ஜூ30வரை உள்ளநாள் 

கள் 


தொகை 


நாள் 


எண்கள் 


விவரம் 


ஜூ30வரை 

உள்ள. நாள்கள் 


தேவணைநாள் 


வட்டி எண்கள் 


ரூ 


எ. 


* 


1971 


1971) 


ஜ. 


ஜ.1இருப்புகீ/கொ 


||181 


1,059 


585 


- 


-- 


ஜ.18 


ரொக்கம் 


ஜ.18 


163 


302 


185) 


- 


-- 


பி.10 விற்பனை 


பி.10 


140 


1,092 


780 


-- 


மா.3கொள்முதல் 


மார்3| 


119 


893 


750 


- 


- 


11 


விற்பனை 


ஏ.251 


66 


876 


1,328 


ஏ.14விற்பனைத் 

திருப்பம் 


ஏ251 ஜூன் 


66 


84 


128 


-- 


மே8ரொக்கம் 


53 


133 


250 


ஜூன் 


மே8 பின் 

16 


மே20கொள்முதல் 


10 


20 


60 


300 


| 


16விற்பனை 


14 


53 


375 


- 


- 


ஜூன் 


உரவுடைய உண்டியல் 


30|சிவப்புமை 


2 


செ.5 gன் 


67 


489 


730 


- 


-- 


வட்டிஎண் 


489 


27ரொக்கம் 


211 


3 


22 


8 


255 


- 


30வட்டிஎண்கள் இருப்புமீது 

வட்டி 2,355x5 


30வட்டிஎண்கள் 

இருப்பு 


32) 


26 


/ 


2,355 


13 


30இருப்புகீஇ 


1.02/26 


365 


3,702 


3,350 


26 


3,702 


3,350,26 


லை 


1 


இருப்புகீ/கொ! 


1,002|-26 


WATTN 


844 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


தொகையும் வகுக்கப்பட்டுள்ளதால் கீழ்க்கண்டவாறு வட்டி 
கணக்கிடப்படும் . 

வட்டி எண்களின் இருப்பு 
வட்டி = 

X வட்டி வீதம் 

365 
வட்டி எண்களின் இருப்பு பற்றிருப்புக் காட்டுமாயின் , பற்றுப் 
பகுதியில் தொகைப் பத்தியில் 

சேர்த்துக் 

கொள்ளப்படும் . 
வரவிருப்புக் காட்டுமாயின் வரவுப் பகுதியில் தொகைப் பத்தியில் 
சேர்த்துக் கொள்ளப்படும் . 
எடுத்துக் காட்டு 74 : 


முன் பக்கத்தில் ( 643 ) --இம் முறையில் செய்யப்பட்டுள்ளது . 


4. இருப்புப் பெருக்குத் தொகை முறை ( Products of Balance 
method ) . 


இம் முறை பெரும்பாலும் வங்கிகள் கையாளும் முறையாகும் . 
ஓவ்வொரு நடவடிக்கைக்குப் பின் கணக்கு இருப்புக் கட்டப் 
படுகிறதல்லவா ? அவ்விருப்புத் தொகையின் அடிப்படையில் இது 
தயாரிக்கப்படுகிறது . எடுத்துக் காட்டாக , இந்தியன் வங்கியில் 
1-7-71 - ல் இப்ரஹீம் ரூ . 4,000 செலுத்துகிறார் என்று கொள்வோம் . 
15-7-71 - ல் அவர் ரூ . 500 எடுத்து விட்டால் அவர் கணக்கு 
ரூ . 3,500 இருப்பு , இருப்பதாகத் தானே காட்டுகிறது ? பின்னர் 
28-7-71 - ல் ரூ . 300 வங்கியில் கட்டின் , அவர் கணக்கு ரூ . 3800 
இருப்பதாகக் காட்டும் . இவ்வாறு ஒவ்வொரு நடவடிக்கைக்குப் 
பின் அவர் கணக்கு இருப்புக் கட்டப்படுகிறது . 


இம் முறையில் ஒவ்வொரு நடவடிக்கையின் நாள்களும் அதன் 
நாள் அல்லது தவணை நாளிலிருந்து அடுத்த நடவடிக்கையின் நாள் 
வரை கணக்கிடப்படுகின்றன . இறுதியிருப்பின் நாள்கள் அல்லது . 
இறுதியில் நிகழ்ந்த 

நடவடிக்கையின் நாள்கள் அவ்விறுதி 
நாளிலிருந்து கணக்கு முடியும் நாள்வரை கணக்கிடப்படும் . 


ஒவ்வொரு இருப்பும் இவ்வாறு 

கண்டு 

பிடிக்கப்படும் 
நாள்களால் பெருக்கப்படும் . இருப்பு பற்றிருப்பாயின் பெருக்குத் 
தொகை பற்றுப் பெருக்குத் தொகைப் பத்தியில் ( Dr. Product 
Column ) எழுதப்படும் ; அது வரவிருப்பாயின், அதன் பெருக்குத் 
தொகைப் பத்தியில் ( Cr . Product Column ) எழுதப் பெறும் . 


மேலே கூறப்பட்ட எடுத்துக்காட்டில் 

இப்ரஹீம் கணக்கு. 
ரூ . 4,000 வரவிருப்பைச் சூலை 14 வரை காட்டுகிறது . சூலை 15 - ல் 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 645 
நிகழும் நடவடிக்கையால் இருப்பு மாறுகிறது . எனவே , அடுத்த 
நடவடிக்கை நாள்வரை உள்ள 

நாள்கள் 

14. இவ்விருப்பின் 
பெருக்குத் தொகை = 4000x 14 = 56,000 . சூலை 15 - ல் இருப்பு 
ரூ . 3,000 ஆகிறது . இவ் விருப்பு 28-7-71 வரை 

உள்ளது . 
அதாவது 13 நாள்கள் . இவ்விருப்பின் பெருக்குத் தொகை 
3500x13 = 45,500 . இவ்வாறு இருப்புகளின் பெருக்குத் 
தொகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுத் தனிப் பத்திகளில் எழுதப் 
படுகின்றன . 

இறுதியில் பற்றுப் பெருக்குத் தொகைப் பத்தியும் வரவுப் 
பெருக்குத் தொகைப் பத்தியும் தனித் தனியே கூட்டப்பட்டு வட்டி 
கணக்கிடப்படுகிறது . சில வேளைகளில் பற்றுப் பகுதிக்கும் வரவுப் 
பகுதிக்கும் வெவ்வேறு வீதங்களில் வட்டி கணக்கிட வேண்டி 
யிருக்கலாம் . இவ்விரு வட்டிகளின் வேறுபாட்டுத் தொகை 
கணக்கிற் கெடுத்துச் செல்லப்படுகிறது . அதாவது , நிகரவட்டி 
வாடிக்கையாளர்க்குக் கொடுக்க வேண்டியிருப்பின் அவர் இருப்புத் 
தொகையுடன் கூட்டிக் கொள்ளப்படும் . நிகர வட்டி வாடிக்கை 
யாளர் தர வேண்டியிருப்பின் , அவர் இருப்பிலிருந்து கழித்துக் 
கொள்ளப்படும் . இது பற்றிருப்பாயின் - மேல்வரைப் பற்றாயின் 
( Over Draft ) அத்துடன் இவ் வட்டி கூட்டிக் கொள்ளப்படும் . 
கீழ்க்கண்ட எடுத்துக் காட்டு இதனை நன்கு விளக்கும் . 
எடுத்துக்காட்டு 75 : 

2-1-1971 - ல் செல்வநாதன் ரூ . 5,000 - த்துடன் வங்கிக் கணக்கு 
தொடங்கினார் . கீழ்க் குறிப்பிட்டவாறு வங்கியில் பணஞ் 
செலுத்தினார் . 

செலுத்திய தொகை 


நாள் 


ஜனவரி 20 

2,500 
மார்ச் 9 

2,200 
மே 27 . 

5,100 
கீழ்க்கண்டவாறு வங்கியிலிருந்து எடுத்தார் . 
பிப்ரவரி 22 

5,700 
ஏப்ரல் 5 

8,600 
10 

2,700 


சூன் 


வங்கிப் பேரேட்டில் செல்வ நாதனின் கணக்கைத் தயாரிக்க . 
பற்றிருப்புகளின் மீது 6 % வட்டியும் வரவிருப்புகளின் மீது 3 % 
வட்டியும் கணக்கிடுக . 30-6-1971 - ல் கணக்கை முடித்திடு . 


4.இருப்புப்பெருக்குத்தொகைமுறை 

(ProductsofBalanceMethod). கடலூர்வங்கியுடன்செல்வநாதனின்நடைமுறைக்கணக்கு. 

பற்றுப்வரவுப் விவரம்பற்று வரவு 

இருப்பு|நாள்பெருக்குத்பெருக்குத் 

கள்தொகைதொகை 


15 


நாள் 


வ 


1971 சனவரி2 


வ 


5,000/ 2,500 


18| 33 


வ 


20 


90.000 2,47,500 

27,000 1,08,000 


12 


வ 


5,700 


பிப் 


5,000/ 7,500/ 1,800/ 4,000/ 4,600/ 


15 


22 


ரொக்கம் ரொக்கம் தனக்கே(Self)காசோலைஎண்... ரொக்கம் 

காசோலைஎண்... ரொக்கம் 

காசோலைஎண்.. 


வ 


27 


மார்ச்,9 


2,200 


தனக்கே 


8,607 


2,39,200 


52 


- 


7,000 


வ 


5 மே. 27 ஜூன்10 


5,100 


500/ 


14 


தனக்கே 


2,700/ 


44,000 


2,200 


20) 


ஜூன்30 


7|14| 


ப 


2,20977) 


வட்டி இருப்புகீ/இ 


2,207/14 


ආමබා 


1 


இருப்புகீ/கொ 


17,0071417,007/14 


2,83,200| 


4,79,500 


2,207|14/ 


2.209177/ 


குறிப்பு:வட்டிகீழ்க்கண்டவாறுகணக்கிடப்படுகிறது. 

ரூ.2,83,200மீது6%வட்டி(ஒருநாளுக்கு)ரூ.46.55 ரூ.4,79,500மீது3%வட்டி(ஒருநாளுக்கு)ரூ39.41(7.14) 


நிகரவட்டி,வாடிக்கையாளர்தரவேண்டியதுரூ.7.14 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 


647 


வினாக்கள் 


1. விழுக்காட்டுத் தவணை நாள் ( Average Due date ) என்றால் 

என்ன ? அதைக் கண்டுபிடிக்கும் முறையை விளக்குக . 
2. நடைமுறைக் கணக்கு ( Account current) என்றால் என்ன ? 

அதில் வட்டி எவ்விதத்தில் கணக்கிடப்படுகிறது ? 
3. சிவப்பு மை வட்டி ( Red Ink Interest ) என்றால் என்ன ? அது 

ஏன் அவ்விதம் அழைக்கப்படுகிறது ? 
4. இருப்புப் பெருக்குத் தொகைமீது வட்டி எவ்வாறு கணக்கிடப் 

படுகிறது ? 
5. பெருக்குத் தொகைமீது வட்டி கணக்கிடப்படும் முறையை 

விளக்குக. 
6. நடைமுறைக் கணக்கில் வட்டி கணக்கிடும் முறைகள் பல 

வற்றையும் சுருக்கிக் கூறுக . ( உத்கல் பல்கலைக் கழகம் -1868 ) 


பயிற்சி 
1 . ஒரு வணிகர் கீழ்க்கண்ட நாள்களில் சரக்கு வாங்கினார் 
தவணை நாள்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . மொத்தம் செலுத்த 
வேண்டிய தொகைக்கு ஒரு உண்டியலை ஏற்க விரும்புகிறார் . 
விழுக்காட்டுத் தவணை நாளில் உண்டியல் செலுத்தத் தக்கதாக 
இருக்க வேண்டுமாயின் அந் நாளினைக் கண்டுபிடி . 


நாள் 
1969 


தொகை 


பிப்ரவரி 2 
மார்ச் 5 
ஏப்ரல் 12 
மே 20 


2 . 


500 

750 
1,200 

300 


தவணை நாள் 
மார்ச் 1 
ஏப்ரல் 
மே | 5 
சூன் 

10 


குசேலர் கீழ்க்கண்ட நாள்களில் கண்ணனிடம் பணஞ் 
செலுத்த வேண்டியிருந்தது . 


700 


1970 சூலை 8 

ஆகஸ்டு 12 
செப்டம்பர் 5 
நவம்பர் 2 


500 
325 
800 


648 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


குசேலா இவற்றையெல்லாம் ஒரே தொகையாகச் செலுத்த 
எண்ணின் , எந்நாளில் செலுத்த வேண்டும் ? 


கடன் 


3. ஆரோக்கியசாமி அபூர்வசாமியிடம் ரூ . 3,800 
பட்டிருந்தார் . கீழ்க் கண்டவாறு கடனை அடைக்க அவர் ஏற்றுக் 
கொண்டிருந்தார் . 


மார்ச் 2 
ஏப்ரல் 10 
சூலை 15 
செப்டம்பர் 15 


300 
700 
1,000 
1,800 


கடன் தொகை ரூ . 3,800 - ஐ அக்டோபர் 16 - ம் நாள் அடைப் 
பதாகவும் விழுக்காட்டுத் தவணை நாளிலிருந்து 6 % வட்டி கணக் 
கிட்டுக் கொள்ளவும் கூறினார் . கண்ணன் இதற்கு ஒப்பினார் . 
விழுக்காட்டுத் தவணை நாள் எது என்பதையும் , வட்டியுடன் 
மொத்தம் அவர் செலுத்த வேண்டிய தொகையையும் கண்டுபிடி . 


4. 30-6-71 - ல் முடியும் அரையாண்டில் கீழ்க்கண்டவாறு 
கீரன் , கூட்டு நிறுவனத்திலிருந்து தன் சொந்தப் பயன் கருதி 
எடுத்துக்கொண்டார் . 


நாள் 


தொகை 


... 


சனவரி 12 
பிப்ரவரி 1 - 
மார்ச் 7 
ஏப்ரல் 10 
மே 20 


700 
100 
300 


500 


950 
250 


சூன் 17 | 


எடுப்புமீது 5 % வட்டி செலுத்தவேண்டும் . விழுக்காட்டுத் 
தவணை நாளைக் கண்டுபிடித்துச் செலுத்த வேண்டிய வட்டித் 
தொகையைக் கணக்கிடுக. 


ஆறுமுகம் எழுதிய கீழ்க்கண்ட உண்டியல்களை ஏழுமலை 
ஏற்றார் . கீழ்க்கண்ட பல்வகை உண்டியல்கட்கு மாறாக விழுக் 
காட்டுத் தவணை நாளில் ஒரே தொகையாகச் செலுத்த விரும்பின் 
எந்நாளில் செலுத்தவேண்டும் ? 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 649 


மார்ச் 7 - ல் வரைந்த மூன்று திங்கள் 


தவணை உண்டியல் 


ரூ .1000 . 


பார்வைக்குப்பின் 60 நாட்களில் செலுத்த வேண்டிய 
உண்டியல் ரூ 500 ( உண்டியல் நாள் மார்ச் -25 , ஏற்றநாள் 26 ) . 
சூலை 12 - ல்வரைந்த ஒரு திங்கள் தவணை உண்டியல் ரூ . 700 . 
ஆகஸ்டு 20 - ல் வரைந்தஇருதிங்கள் தவணை உண்டியல் ரூ . 400 . 


6 . சனகன் எழுதிய உண்டியலைத் தசரதன் ஏற்றார் . உண்டியல் 
களின் விவரங்கள் கீழ்த் தரப்பட்டுள்ளன . 


உண்டியல் நாள் 


தவணை நாள் 


தொகை 


1971 . 
சனவரி , 10 
பிப்ரவரி , 23 
ஏப்ரல் , 5 
மே , 10 


1 திங்கள் 
2 திங்கள் 
3 திங்கள் 
2 திங்கள் 


400 
570 
600 
530 


நாளில் 


உண்டியல்களின் மொத்தத் தொகையை ஒரே 
செலுத்தத் தசரதன் விரும்புகிறார் . என்று செலுத்த வேண்டும் ? 
30-6-71 - ல் அவர் செலுத்த விரும்பின் 6 % வட்டி வீதம் எவ்வளவு 
வட்டி செலுத்த வேண்டும் ? 


7. பாண்டியனிடமிருந்து பல்லவன் கீழ்க்கண்ட நாள்களில் 
சரக்கு வாங்கினார் . 


ஆகஸ்டு 3 
செப்டம்பர் 10 
அக்டோபர் 
நவம்பர் 2 
டிசம்பர் 15 


* 


360 
440 
500 
200 
600 


ஒவ்வொரு முறையும் வாங்கிய நாளிலிருந்து ) இரு திங்கள் 
தவணையில் செலுத்தத்தக்க உண்டியல்களைப் பல்லவன் ஏற்றார் . 
இவற்றிற்கு மாறாக , விழுக்காட்டுத் தவணை நாளிலிருந்து ஒரு 
திங்கள் தவணையில் செலுத்தவேண்டிய முழுத் தொகைக்குமான 
ஓர் உண்டியலை ஏற்பதாகப் பல்லவன் கூறினார் . விழுக்காட்டுத் 
தவணை நாள் யாது ? 


650 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


8 . 1-1-1971 - ல் விஷ்ணு குமார் சிவநேசனிடம் ரூ . 500 கடன் 
பட்டிருந்தார் . சிவநேசனிடம் கீழ்க்கண்ட நாள்களில் மேலும் , 
சரக்கு வாங்கினார் . 


நாள் 


தொகை 


750 


சூன் 10 
சூலை 5 


தவணை நாள் 

சூலை 10 

சூன் 25 
செப்டம்பர் 26 


500 
1,000 


செப்டம்பர் 11 


முழுத் தொகையையும் 6 % வட்டியுடன் நவம்பர் 2 - ல் . 
செலுத்தின் , எவ்வளவு செலுத்தவேண்டும் ? 


நடை முறைக் கணக்கு 
1. கீழ்க் கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நடைமுறைக் 
கணக்கில் பதிவுசெய்து , பூங்குன்றனிடம் பாவலன் அனுப்ப 
வேண்டியுள்ளது . 6 % வீதம் வருட வட்டி கணக்கிடுக . 
1971 

ரூ 
சனவரி 

5. பூங்குன்றன் பாவலனிடம் கடன் பேரில் 
சரக்கு வாங்கியது 

2,100 


27. பூங்குன்றன் பாவலனிடம் செலுத்தியது 


750 . 


பிப்ர 15. பாவலனிடம் பூங்குன்றன் விற்ற சரக்கு 


1,058 


... 


18. பாவலன் பூங்குன்றனிடம் திருப்பி 

யனுப்பிய சரக்கு 


மார்ச் 25. பாவலன் பூங்குன்றனிடம் விற்றது 


... 


570 


... 


ஏப்ரல் 10. பாவலன் பூங்குன்றனிடம் செலுத்தியது 


500 


... 


மே 


5. பூங்குன்றனிடமிருந்து பாவலன் பெற்ற 

ரொக்கம் 


700 


2. கருணாநிதிக்கும் கலாநிதிக்குமிடையே சூலை 1 லிருந்து 
டிசம்பர் 31 வரை நடைபெற்ற 

நடவடிக்கைகள் கீழ்க 
கொடுக்கப் பட்டுள்ளன . 


சூலை 


1. கருணாநிதியிடம் கலாநிதி வாங்கிய சரக்கு ... 3,578 

( ஆகஸ்டு 2 - ம் நாள் தவணை நாள் ) 


விழுக்காட்டுத் தவணை நாள் இவ்லது சராசரித் தவணை நாள் 65f 


சூலை 25 .. கருணாநிதியிடம் கலாநிதி விற்ற சரக்கு ... 1,200 

( ஆகஸ்டு 15 - ம் நாள் தவணை நாள் ) 
ஆகஸ்டு 20. கருணாநிதியிடம் ரொக்கம் செலுத்தியது ... 1,350 


10. கருணாநிதியிடம் சரக்கு வாங்கியது 


1,250 


( தவணை நாள் அக்டோபர் 15 ) 
அக்டோபர் 17. கருணாநிதியின் ரூ . 1,000 - க்கான முன்று திங்கள் 

தவணை உண்டியலை ஏற்றது . 


ரூ .500 


ரூ .770 


நவம்பவர் 10. கருணாநிதியிடமிருந்து பெற்றது 

டிசம்பர் 5. கருணாநிதியிடம் விற்ற சரக்கு 
31.12-1971 - ல் கருணாநிதி கலாநிதிக்கு அனுப்ப வேண்டிய 
நடைமுறைக் கணக்கைத் தயாரிக்கவும் . 5 % வட்டி கணக்கிடவும் . 


3. அப்பருக்கும் அப்துலுக்கு மிடையே 1-1-1671லிருந்து 
30-6-71 வரை நிகழ்வுற்ற நடவடிக்கைகள் கீழ்க் கொடுக்கப் 
பட்டுள்ளன . அவற்றிலிருந்து அப்துலுக்கு அப்பர் அனுப் 
வேண்டிய நடைமுறைக் கணக்கை 5 % வருட வட்டி கணக்கிட்டுத் 
தயாரிக்க . 


ஜனவரி 


1. அப்பருக்கு அப்துல் செலுத்த 

வேண்டியது இருப்பு ... ரூ . 575 
27. அப்பரிடம் அப்துல் சரக்கு 

வாங்கியது 


ரூ .770 


ரூ .350 


பிப்ரவரி 5. அப்துலிடம் அப்பர் சரக்கு விற்றது 

( மார்ச் 5 - தவணை நாள் ) 


10. அப்பரிடம் அப்துல் திருப்பியனுப்பிய 

சரக்கு ... ரூ . 50 
( இது பிப்ரவரி 5 - ல் வாங்கிய சரக்கு ) 


மார்ச் 15. அப்பரிடம் அப்துல் விற்ற சரக்கு ... 

சரக்கு ... ரூ . 375 
ஏப்ரல் 7. அப்பரிடமிருந்து அப்துல் பெற்ற 

ரொக்கம் ரூ . 175 
28. அப்பரிடமிருந்து அப்துல் சரக்கு 

வாங்கியது ரூ . 870 


552 


சணக்கியலின் கோட்பாடுகள் 


மே 


10. அப்பரிடம் அப்துல் செலுத்திய ரொக்கம் ரூ . 500 
26. இரு திங்கள் தவணை ரூ . 400 -க்கு அப்பர் 

எழுதிய உண்டியலை அப்துல் ஏற்றுத் தந்தது . 


சூன் 


15. அப்பரிடம் அப்துல் சரக்கு வாங்கியது ரூ . 230 . 
4. ல் 

1.7-1971 - ல் சுந்தர் வங்கியில் ரூ .10,000 செலுத்தி 
நடப்புக் கணக்கு தொடங்கினார் . கீழ்க்கண்ட நாள்களில் வங்கியில் 
பணஞ் செலுத்தினார் . 


... 


செப்டம்பர் 
நவம்பர் 


20 
15 
11 


2,500 
5,000 
6,800 


கீழ்க்கண்ட நாள்களில் வங்கியிலிருந்து பணம் எடுத்தார் . 


12 


ஆகஸ்டு 

5,700 
அக்டோபர் 11 

4,200 
டிசம்பர் 8 

1300 
வங்கியின் பேரேட்டில் 31-12-71 - ற்கான சுந்தரின் 
நடைமுறைக் கணக்கைத் தயாரிக்க . பற்றிருப்புகள் மீது 5 % 
வட்டியும் வரவிருப்புகள் மீது 2 % வட்டியும் கணக்கிடுக . 
5. 30-6-1970 - ல் கதிரவன் மதியழகனிடம் ரூ . 

600 தர 
வேண்டியிருந்தது . கீழ்க்கண்ட நாள்களில் கதிரவன் மதியழகனிடம் 
சரக்கு வாங்கினார் . 

தொகை 


சூலை 17 

( தவணை நாள் ஆகஸ்டு 2 ) 
செப்டம்பர் 25 ( தவணை நாள் அக்டோபர் 10 ) 
நவம்பர் 22 ( தவணை நாள் டிசம்பர் 7 ) 


750 
640 . 
320 


... 


செப்டம்பர் 25 - ல் வாங்கிய சரக்கில் ரூ . 140 - க்கானவை சேத 
முற்றிருக்கவே அவற்றை அக்டோபர் 1 - ம் நாளில் மதியழகனிடம் 
திருப்பியனுப்பி விட்டார் . 

சூலை 30 - ல் ரூ . 500 - ம் , செப்டம்பர் 17 - ல் ரூ . 500 - ம் , டிசம்பர் 
31 - ல் ரூ . 250 - ம் கதிரவன் மதியழகனிடம் செலுத்தினார் . 5 % 
வருட வட்டி வீதம் கணக்கிட்டு , 31-12-1970 - ல் முடியும் அரை 
யாண்டுக்கான நடைமுறைக் கணக்கை மதியழகன் கதிரவனிடம் 
அனுப்பத் தயாரிக்கவும் . 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 


653 


6. நித்தியானந்தத்துக்குச் சத்தியானந்தம் 1-4-1971ல் 
ரூ . 775 தரவேண்டியிருந்தது . அவர்கட்கிடையே நிகழ்வுற்ற 
நடவடிக்கைகள் கீழ்க் கொடுக்கப்பட்டுள்ளன . 

கீழ்க்கண்ட நாள்களில் சத்தியானந்தம் நித்தியானந்தத்திடம் 
சரக்கு வாங்கினார் . 


. 


ஏப்ரல் 20 ( தவணை நாள் மே . 1 ) 

825 
மே 28 ( தவணை நாள் சூன் 8 ) 

5.30 
சூன் 10 ( தவணை நாள் சூலை 25 ) 

760 
ஆகஸ்டு 20 

420 
மே 28 - ல் வாங்கிய சரக்கில் ரூ . 80 - க்கானவற்றை சூன் 5 - லும் , 
ஆகஸ்டு 20 - ல் வாங்கியவற்றில் ரூ . 70 - க்கானவற்றை ஆகஸ்டு 
25 - லும் சத்தியானந்தம் திருப்பி அனுப்பினார் . 

கீழ்க்கண்ட நாள்களில் நித்தியானந்தம் சத்தியானந்தத்திடம் 
சரக்கு வாங்கினார் . 

ரூ . 
5 

350 
ஆகஸ்டு 5 

470 
5 - ல் வாங்கிய சரக்கில் ரூ . 50 -க்கானவற்றை 
நித்தியானந்தம் திருப்பி யனுப்பினார் . 

கீழ்க்கண்டவாறு சத்தியானந்தம் நித்தியானந்தத்திடம் 
பணஞ் செலுத்தினார் . 


சூலை 


... 


மே 5 
ஆகஸ்டு 8 


750 
350 


நித்தியானந்தம் எழுதிய ரூ . 500 - க்கான மூன்று திங்கள் 
உண்டியலை சூன் 20 - ல் சத்தியானந்தம் ஏற்றுத் தந்தார் . 


நித்தியானந்தம் , சத்தியானந்தத்துக்கு அனுப்பவேண்டிய 
30-31971 - ல் முடியும் அரையாண்டுக்கான நடைமுறைக் கணக் 
கைத் தயாரிக்க , ஆண்டு வட்டி 6 % வீதம் கணக்கிட வேண்டும் . 


7. கீழ்க் 

கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலிருந்து 
31-3-1970 - ற்கான நடைமுறைக் கணக்கைக் 

கணேசன் 
குமாரனுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது . வரவுப் பதிவுகள் - மீது 
5 % -ம் , பற்றுப் பதிவுகள் மீது 3 % -ம் , வட்டி கணக்கிடப்பட 
வேண்டும் . 


654 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


1970 


செப்டம்பர் 


குமரன் கணேசனுக்குத் தரவேண்டியது 

( இருப்பு ) 
15. குமரனிடம் சரக்கு விற்றது 


400 


... 


350 


300 


460 


60 


400 


அக்டோபர் 17. குமரனிடம் பெற்ற ரொக்கம் 
நவம்பர் 

கணேசன் குமரனிடம் விற்றது 
நவம்பர் 16. குமரன் கணேசனிடம் திருப்பியனுப்பிய 

சரக்கு 
டிசம்பர் 

12. கணேசன் வரைந்த இரு திங்கள் 

தவணை உண்டியலை குமரன் ஏற்றுத் 

தந்தது . 
சனவரி 2. கணேசனிடம் குமரன் விற்ற 

சரக்கு 

( தவணை நாள் சனவரி 17 ) 
பிப்ரவரி 10. குமரனிடம் கணேசன் விற்ற 

சரக்கு 

( தவணை நாள் பிப்ரவரி 25 ) 
மார்ச் 

இரு திங்கள் தவணை உண்டியலைக் 

குமரன் ஏற்றுத் தந்தது . 


200 


575 


400 


1-7-1971- ல் கடலூர் வங்கியில் ரூ . 10,000 செலுத்தி 
இளங்கோ நடப்புக் கணக்கு தொடங்கினார் . ரூ . 20,000 வரை 
மேல்வரைப்பற்றுக்கும் ஏற்பாடு செய்தார் . 31-12-1971 -ல் . 
முடியும் அரையாண்டுக்கான அவர் வங்கி நடவடிக்கைகள் கீழ்க் 
-கொடுக்கப்பட்டுள்ளன . 


சூலை 
ஆகஸ்டு 
ஆகஸ்டு 


30 எடுத்தது 
3 செலுத்தியது 

28 எடுத்தது 
செப்டம்பர் 15 எடுத்தது 
அக்டோபர் 11 செலுத்தியது 
நவம்பர் 

17 செலுத்தியது 
டிசம்பர் 

8 எடுத்தது 


2,500 
15,000 
20,000 
15,000 
10,000 
7,800 
9,300 


விழுக்காட்டுத் தவணை நாள் அல்லது சராசரித் தவணை நாள் 655 


பற்றிருப்புகளின் மீது 5 % வட்டியும் , வரவிருப்புகளின் 
மீது 2 % வட்டியும் கணக்கிட வேண்டும் . 31-12-1671 - ல் 
கணக்கை இருப்புக் கட்டி , நடைமுறைக் கணக்கைத் தயாரிக்க . 

9. கீழ்க் கண்ட உண்டியல்களின் விழுக்காட்டுத் தவணை 
தாளைக் கண்டுபிடி . 


தொகை 


தவணைக்காலம் . 


உண்டியல் வரையப் 

பட்ட நாள் 
1965 சனவரி 15 
1965 மார்ச் 4 
1965 ஏப்ரல் 10 
1965 ஏப்ரல் 22 


250 
400 


3 திங்கள் 
5 திங்கள் 
1 திங்கள் 
2 திங்கள் 


500 


200 


( B. U. I year Com . 1966 oct . 


10. ராசுவிடமிருந்து ஜேம்ஸ்மித் சரக்கு வாங்கினார் . பணம் 
செலுத்தவேண்டிய தவணை நாள்கள் கீழ்க் கொடுக்கப் பட்டிருக் 
கின்றன் . 

தவணை நாள் 
மார்ச் 15 

£ 220 

ஏப்ரல் 18 
ஏப்ரல் 21 £ 125 

மே 24 
£ 200 

சூன் 30 
மே 15 

£ 350 

சூலை 18 


27 


33 


விழுக்காட்டுத் தவணை நாளில் செலுத்த வேண்டிய முழுத் 
தொகைக்கும் ஒரு உண்டியல் வரைய ராசு ஒப்புக் கொண்டார் . 
இவ் விழுக்காட்டுத் தவணை நாளைக் கண்டு பிடி ! 

( C. A. Inter . ) 


11. சூன் 30 - ல் முடியும் அரையாண்டில் ஒரு கூட்டாளி 
( Partner ) கீழ்க்கண்ட நாள்களில் எடுப்புக் கணக்கில் 

பணம் 
எடுத்திருந்தார் : 


சன , 17- £ 150 ; சன 28 , £ 200 : பிப் 18 , £ 120 ; மார் -5 , 
£ 80 ; 

ஏப் 24 , £ 200 ; மே 2 , £ 150 ; - சூன் , 30 , £ 100 . 
ஆண்டு வட்டி 5 % கணக்கிட வேண்டும் . விழுக்காட்டுத் 
தவணை நாளைக் கண்டுபிடித்து , வட்டியைக் கணக்கிடு . 

( U. P. Board . ) 


656 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


12. 1964 டிசம்பர் 31 -ல் முடியும் அரையாண்டில் A தன் 
சொந்தப் பயனுக்கு எடுத்தது கீழே கொடுககப்பட்டிருக்கிறது . 


ரூ .150 ; 


சூலை 16 ரூ . 100 ; செப்டம்பர் 20 

அக்டோபர் 12 - ரூ . 120 ; நவம்பர் 24 - ரூ . 110 . 
விழுக்காட்டுத் தவணை நாளைக் கண்டுபிடித்து , எடுப்புக் 
கணக்கின் மீது 5 % ஆண்டு வட்டி கணக்கிடு . 

( Rajputana Board ) 
13. ஹரிகரனுக்கும் , இராகவனுக்கு மிடையே ஏற்பட்ட 
நடவடிக்கைகள் கீழ்க்கொடுக்கப்பட்டுள்ளன . 

1968 
சனவரி 1. முன்னரே சரக்கு பெற்ற வகையில் 

ராகவன் ஹரிகரனுக்குச் செலுத்த 
வேண்டிய தொகை 

1,630 
18. ராகவன் ஹரிகரனிடம் செலுத் 
திய ரொக்கம் 

1,200 
பிப்ரவரி 6. ராகவனிடம் ஹரிகரன் விற்ற 
சரக்கு 

640 
28. உண்டியல் நாளுக்குப் பின் ஒரு 

திங்கள் தவணையில் செலுத்தக் 
கூடிய ஹரிகரனின் உண்டியலை 
ராகவன் ஏற்றார் . உண்டியல் 
தொகை 

750 
மார்ச் 

15. ராகவனிடம் ஹரிகரன் சரக்கு 
விற்றது . 

980 
ஏப்ரல் 

22 , ஹரிகரனிடம் ராகவன்.செலுத் 
திய ரொக்கம் 

780 
சூன் . 

11 . உண்டியல் நாளுக்குப் பின் இரு 

திங்கள் தவணை உண்டியலை ஹரிகரன் 
வரைய ராகவன் ஏற்றுத் தந்தது . 
உண்டியல் மதிப்பு 

860 
30. ராகவனிடம் ஹரிகரன் விற்ற 
சரக்கு 

530 


13 


... 


... 


... 


1968 சூன் 30 - ல் ராகவனுக்கு ஹரிகரன் அனுப்ப வேண்டிய 
நடைமுறைக் கணக்கைத் - தயாரிக்க . 

( M. U. B. Com . Sept. 1968 ) 


கலைச் சொற்கள் 


AA 


Acceptance 
Acceptance , general 


Acceptance for honour 


Acceptance Partial 
Acceptance Qualified 


Acceptance Supra Protest 
Acceptance Unqualified 
Acceptor 
Acceptor for honour 


ஏற்பு 
பொது ஏற்பு , பொதுப்பட்ட 

ஏற்பு 
நாணய 

ஏற்பு , நாணயத்திற் 

காக ஏற்பு 
பகுதி ஏற்பு 
நிபந்தனை ஏற்பு , நிபந்தனைச் 

குட்பட்ட ஏற்பு 
மறுப்புக்குப் பின் ஏற்பு 
நிபந்தனையற்ற ஏற்பு 
ஏற்குநர் 
நாணய ஏற்கு நர் , நாணயத் 

திற்காக ஏற்குநர் 
பணவசதி உண்டியல் 
- கணக்கு 
பெயரளவுக் கணக்கு 
பெயரளவுக் கணக்கு 
சொத்துக் கணக்கு 
ஆள்சார் கணக்கு 
நடைமுறைக் கணக்கு 


| 


Accommodation Bill 
Account 
| Account , riominal 
Account ; fictitious 
Account , real or property 
Account , personal 
Account Current 
Account Current 
--Balance of Products 

Method 


பெருக்குத் தொகை இருப்பு 
முறையில் நடைமுறைக்கணக்கு 


658 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


-Interest Tables Methods 


--Products Method 


Account Sales 
Accountancy 
Accrued interest 
Adjustment 
Adjustment entries 
Advalorem duty 
Advance 
Advertisement 
After date 
After sight 
Agent 
Agent del credere 
Amount 
Analytical Petty Cash Book 


வட்டி வாய்பாட்டு முறையில் 

நடைமுறைக் கணக்கு 
பெருக்குத் தொகை முறையில் 

நடைமுறைக் கணக்கு 
விற்பனைக் கணக்கறிக்கை 
கணக்கியல் 
கூடிய வட்டி , சேர்ந்த வட்டி 
சரிக்கட்டுதல் 
சரிக்கட்டுப் பதிவுகள் 
பெறுமானப்படி வரி 
முன் பணம் 
விளம்பரம் 
குறித்த நாளுக்குப் பின் 
பார்வைக்குப் பின் 
முகவர் 
பிணை முகவர் 
தொகை 
பாகுபடுத்தப் பெற்ற சில்லறை 

ரொக்க ஏடு 


Asset 
Assets, circulating 
Assets, fictitious 
Assets, floating 
Aſsets fixed 
Assets, intangible 
Assets, liquid 


சொத்து 
கைமாறும் சொத்துகள் 
பெயரளவுச் சொத்துகள் 
உருமாறுஞ் சொத்துகள் 
நிலைச் சொத்துகள் 
புலனாகாச் சொத்துகள் 
ரொக்கச் சொத்துகள் , 
ரொக்கமாகுஞ் சொத்துகள் 
தேயுஞ் சொத்துகள் 
பார்த்தவுடன் 
தணிக்கை 
தணிக்கையா 
விழுக்காட்டுத் தவணை நாள் 


Assets, wasting 
At sight 
Audit 
Auditor 
Average due date 


B 


Bad and Doubtful Debts 
Bad debt 


வரா , ஐயக் கடன் 
வராக் கடன் 


கலைச் சொற்கள் 


659 


வராக் கடன் காப்பு 


Bad debts Provision 
Bad debts Reserve 
Balance 
Balance , cash 
Balance , closing 
Balance , opening 
Balancing 
Balance sheet 
Bank 
Bank Charges 
Bank Draft 
Bank Pass Book 
Bank Reconciliation 

Statement 


இருப்பு 
ரொக்க இருப்பு 
இறுதி இருப்பு 
தொடக்க இருப்பு 
இருப்புக் கட்டல் - 
இருப்பு நிலைக் குறிப்பு 
வங்கி 
வங்கிக் கட்டணம் 
வங்கிப் பணவிடை 
வங்கிக் கணக்கு நகலேடு 


-- 


வங்கிக் கணக்குச் சரிக்கட்டும் 

பட்டி 


- 


Bankruptcy 
Bearer 


H 


Bill 
Bill Book 
Bill of Exchange 
Bill, acceptance of 
* Bill , collection of 


* Bill, discount of 
Bill, dishonour of 


நொடிப்பு நிலை 
கொணர்பவர் , வைத்திருப் 

பவர் 
உண்டியல் 
உண்டியலேடு 
உண்டியல் 
உண்டியல் ஏற்பு 
உண்டியல் தண்டல் , உண்டியல் 

வசூல் 
உண்டியலைத் தள்ளுபடி செய்தல் 
உண்டியலுக்குப் பண மறுக்கப் 

படல் 
ஆவண உண்டியல் , ஆவணஞ் 

சார்ந்த உண்டியல் 
உண்டியலில் மேலெழுதுதல் 
அயல் நாட்டுண்டியல் 
உள் நாட்டுண்டியல் 
நெடுந் தவணை உண்டியல் 
உண்டியல் தவணை முதிர்வு 
குறுந்தவணை உண்டியல் 
கப்பல் வழிச் சீட்டு , கப்பல் 

இரசீது 
செலுத்த வேண்டிய உண்டியல் 


Bill , documentary 


Bill , endorsement of 
Bill , foreign 
Bill , inland 
Bill , long 
Bill , maturity of 
Bill , Short 
Bill of Lading 


- 


- 


- 


Bills Payable 


660 . 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


- 


Bills Receivable 
Bonus 
Books of accounts 
Book debts 
Book - keeping 
Book of orignial entry 
Bought Book 
Broker 
Brokerage 
Brought down 
Brought forward 
Business 


வரவுடைய உண்டியல் 
மேலூதியம் 
கணக் கேடுகள் 
கடனாளிகள் 
கணக்குப் பதிவியல் 
முதற் குறிப்பேடு 
கொள்முதலேடு 


| 


தரகர் 


தரகு 
கீழ்க் கொண்டுவரப்பட்ட 
முன் பக்கப்படி 
தொழில் , வியாபாரம் 


C | 


Capital 
Carriage Inwards 
Carriage Outward 
Carried down 
Cartage 
Case - in - need 
Cash Book 
Cash Credit 
Cash Discount 
Cash on hand 
Cash sales 
Charitable institutions 
Cheque 
Cheque, Crossed 
Cheque, dishonoured 
Cheque, post -dated 
Clearing Charges 
Closing entries 
Collection 
Columnar Petty Cash Book 


முதல் , மூலதனம் 
உள்சுமை கூலி 
வெளிச்சுமை கூலி 
கீழிறக்கப்பட்ட 
வண்டிச் சத்தம் 
உற்றுழி உதவுவோன் 
ரொக்க ஏடு 
ரொக்கக் கடன் 
ரொக்கத் தள்ளுபடி 
கையிருப்பு ரொக்கம் 
ரொக்க விற்பனை 
அற மன்றங்கள் 
காசோலை 
கீறலிடப் பெற்ற காசோலை 
பண மறுக்கப்பட்ட காசோலை 
பின் நாளிட்ட காசோலை 
( சரக்கு ) அகற்றுங் கட்டணம் 
இறுதிப் பதிவுகள் 
தண்டல் , வசூல் 
பத்திகளிடப் பெற்ற சில்லறை 

ரொக்க ஏடு 
வணிக வியல் 
பிணைக் கழிவு 
ஒப்புறுதிக் கழிவு 


- 


- 


Commerce 
Commission , del credere 
Commission, underwriting 


கலைச் சொற்கள் 


661 


Company 
Compensating errors 
Consideration 
Consignee 
Consignment 
Consiginment Inward 
Consignor 
Contra entries 
Copy right 
Cost 
Counterfoil 
Credit 
Credit transaction 
Credit balance 
Credit Note 
Creditor 
Crossing 
Crossing, general 
Crossing , special 
Current Account 


கம்பனி 
ஈடுகட்டும் பிழைகள் 
மறுபயன் 
அனுப்பப் பெறுநர் 
அனுப்பீடு 
உள்வரு அனுப்பீடு 
அனுப்பப் பெறுநர் 
எதிர்ப் பதிவுகள் 
பதிப்புரிமை 
ஆடக்க விலை 
மறுபாதி 
வரவு 
கடன் நடவடிக்கை 
வரவிருப்பு 
வரவுக் குறிப்பு 
கடனீந்தோர் 
கீறலிடல் 
பொதுக் கீறலிடல் 
சிறப்புக் கீறலிடல் 
நடப்புக் கணக்கு , 

நடை 
முறைக் கணக்கு 


Day Book 
Days of grace 
Debenture 
Debit 
Debit balance 
Debit Note 
Debt 
Debtor 
Deposit 
Deposit , fixed 
Depreciation 
Discount 
Discounting a bill 


- 


நாளோடு 
சலுகை நாள்கள் 
சடன்பத்திரம் 
பற்று 
பற்றிருப்பு 
பற்றுக் குறிப்பு 
கடன் 
கடனாளி 
வைப்புத் தொகை 
தவணை வைப்பு 
தேய்மானம் , மதிப்பிழப்பு 
தள்ளுபடி 
உண்டியலைத் தள்ளுபடி 

செய்தல் 
இலாப ஈவு 


Dividend 


662 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


- 


Dock Dues 
Documents of title 
Documents, shipping 
Double entry system 
Doubtful debt 
Donation 
Draft 
Drawee 
Drawer 
Drawings 
Due date 


- 


துறைமுகக் கட்டணம் 
உரிமை ஆவணங்கள் 
கடல் ஆவணங்கள் 
இரட்டைப் பதிவு முறை 
ஐயக்கடன் 
நன்கொடை 
உண்டியல் , வங்கிப் பணவிடை 
எழுதப் பெறுநர் 
எழுது 

நர் 
எடுப்பு 
தவணை நாள் , கெடுநாள் , 

உரிய 

நாள் 
தீர்வை , வரி 
சுங்கத்தீர்வை 
ஏற்றுமதி வரி 
இறக்குமதி வரி 


- 


Duty 
Duty, customs 
Duty , export 
Duty , import 


E & O.E 


- 


- 


Endorse 
Endorsee 
Endorsement 
Endorsement, blank 
Endorsement, facultative 
Endorsement, general 
Endorsement, qualified 
Endorsement , restrictive 
Endorser 
Endowment Fund 
Entrance Fees 
Entry 
Error 
Errors , compensating 
Errors of commission 
Errors of omission 
Errors of Principle 
Expenditure 


E 
பி . வி . நீ ( பிழையும் விடு 

பிழையும் நீங்கலாக ) 
மேலெழுது , புறக்குறிப்பிடு 
- மேலெழுதப் பெறுநர் 

மேலெழுத்து 
வெற்று மேலெழுத்து 
பொறுப்பு தவிர் மேலெழுத்து 
பொது மேலெழுத்து 
நிபந்தனை மேலெழுத்து 
வரையறை மேலெழுத்து 
மேலெழுது நர் 
அறக்கொடை நிதி 
நுழைவுக் கட்டணம் 
பதிவு 
பிழை 
ஈடுகட்டும் பிழைகள் 
செய் பிழைகள் 
விடு பிழைகள் 
விதிப் பிழைகள் 
செலவினம் 


- 


கலைச் சொற்கள் 


663 


- 


Expenditure , capital 

முதலீட்டுச் செலவினம் 
Expenditure, revenue 

நடைமுறைச் செலவினம் 
Expenditure , Deferred revenue- நெடுநாள் பயன் தரு செலவு 
Expenses 

செலவுகள் 
Expenses, installation 

நிறுவும் செலவுகள் 
Expenses, outstanding 

கொடுபட வேண்டிய 

செலவுகள் 
Expenses, prepaid 

முன் கூட்டிச் செய்த செலவுகள் 


F 


சத்தம் 
எரிபொருள் 


Freight 
Fuel 
Fund 
Furniture 


மனைத்துணைப் பொருள் 


G 


- 


Gas 
Gain 
Godown 
Goods 
Goods sent on consignment 
Goodwill 


எரி வளி 
இலாபம் , ஆதாயம் 
கிடங்கு 
சரக்கு 
அனுப்பீட்டிலனுப்பிய சரக்கு 
பொதுநன் மதிப்பு , வாணிக 

நற்பெயர் 
அரசினர் கடன் பத்திரங்கள் 
பணிக் கொடை 
மொத்த நட்டம் 
மொத்த இலாபம் 


- 


Government bonds 
Government securities 
Gratuity 
Grosseloss 
Gross -profit 


H 


Honorarium 


மதிப்பூதியம் 


I 


Imprest system 
Income 


முன்பண மீட்புமுறை 
வருமானம் 


664 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


Income and Expenditure 

Account 
Income Tax 
Insolvency 
Insurance 
Interest 
Investment 
Invoice 
Invoice proforma 


- 


வரவு - செலவுக் கணக்கு 
வருமானவரி 
நொடிப்பு நிலை 
ஈட்டுறுதி 
வட்டி 
முதலீடு 
இடாப்பு 
பெயரளவு இடாப்பு , 

மாதிரி இடாப்பு 


J 


Joint and several liability 


Joint Bank Account 


Joint stock company 
Joint Venture 
Jonit Venture Account 
Joint Venture , Account, 

Memorandum 
Joint Venture Investment 

Account 


கூட்டாகவும் , தனித் 

தனியாகவும் பொறுப்பு 
இணை வங்கிக் கணக்கு , 

கூட்டு வங்கிக் கணக்கு 
கூட்டுப் பங்கு கம்பனி 
இணை நிறுவனம் 
இணை நிறுவனக் கணக்கு 
குறிப்பு இணை நிறுவனக் 

கணக்கு 
இணை நிறுவன முதலீட்டுக் 

கணக்கு 


- 


Journal 
Journalising 


குறிப்பேடு 
குறிப்பேட்டில் பதிதல் 


1 


K 


Kite 


- 


பணவசதி உண்டியல் 


L 


Lease 
Leasehold property 
Ledger 
Ledger Account 
Legacy 


குத்தகை 
குத்தகைச் சொத்து 
பேரேடு , பெயரேடு 
பேரேட்டுக் கணக்கு 
மரபுரிமைச் சொத்து 


- 


கலைச் சொற்கள் 


665 


Liability 
Liabilities, outstanding 


பொறுப்பு 
கொடுபட வேண்டிய 

பொறுப்புகள் 


Licence 
Life Members Fees 


உரிமம் 
ஆயுள் உறுப்பினர் 

கட்டணங்கன் 


Literary Societies 
Loan 
Loan , mortgage 
Loose - tools 
Loss 


இலக்கிய மன்றங்கள் 
கடன் 
ஒற்றிக் கடன் 
விடு கருவிகள் 
நட்டம் 


- 


M 


- 


Manager 
Manufacturing account 


Maturity 
Memorandum of Association 
Money order 
Motive power 


மேலாளர் 
தயாரிப்புக் கணக்கு , 
உற்பத்திக் கணக்கு 
தவணை முதிர்வு 
அமைப்பு முறையேடு 
பணவிடை 
இயக்குவிசை 


N 


Narration 
Notary Public 
Nhtice of dishonour 
Noting 
Noting charges 
Not negotiable 


விளக்கக் குறிப்பு 
சான்றிதழ் அலுவலர் 
பணமறுப்பு அறிவிப்பு 
மறுப்புக் குறிப்பு 
குறிப்புக் கட்டணம் 
மாற்றுத் தன்மையில்லை 


0 


Obsolescence 
Office Expenses 
Opening entries 
Overdraft 


வழக் கொழிவு 
அலுவலகச் செலவு 
தொடக்கப் பதிவுகள் 
மேல்வரைப் பற்று 


P 


கட்டுச் செலவு 


Packing charges 

க -43 


666 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


Packing materials 
Patent 
Pattern 
Payee 
Paying - in -slip 
Pension 
Petty cash 
Plant and Machinery 
Postage 
Posting 
Premium 
Principal 
Product 


கட்டும் பொருள்கள் 
புனைபொருள் உரிமை 
வகை 
பெறுநர் 
செலுத்துச் சீட்டு 
ஓய்வூதியம் 
சில்லறை ரொக்கம் 
பொறிவகை 
அஞ்சற் செலவு 
எடுத்தெழுதுதல் 
முனைமம் 
முதல்வர் , முதல் தொகை 
பெருக்குத் தொகை , 
உற்பத்திப் பொருள் 
உற்பத்தி 
உற்பத்திச் செலவு 
இலாபம் 
இலாப - நட்டக் கணக்கு 
கடனுறுதிச் சீட்டு 
செர்த்து 
தகவலறிக்கை 


Production 
Production , cost of 
Profit 
Profit and loss account 
Promissory note 
Property 
Prospectus 
Provision for discount on 

creditors 


- 


- 


கடனீந்தோர் மீது 
தள்ளுபடிக் காப்பு 


Provision for discount on 

debtors 


கடனாளிகள் மீது தள்ளுபடிக் 

காப்பு 


Purchase 
Purchase Book 


கொள்முதல் 
கொள் முதலேடு, 

கொள்முதல் குறிப்பேடு 
கொள்முதல் திருப்பம் 


Purchase Returns 


- 


Q 


Quadrangular Match Fund 


நான்முகப் போட்டி நிதி 


Railway Freight 
Rates 


R 
இரயில் கட்டணம் 
நகராட்சி வரி 


கலைச் சொற்கள் 


667 


கச்சாப் பொருள் 
தள்ளுபடி 
இரசீது 


பெறுதல் - செலவுக் கணக்கு 


- 


Raw materials 
Rebate 
Receipt 
Receipts and Expenditure 

Account 
Receipts and Payment 

Account 
Rectification of errors 
Red ink interest 
Referee in case of need 
Remuneration 
Renewal of a bill 
Rent 
Repairs 
Reserve Fund 
Returns Inwards 
Returns Outwards 
Revenue 
Risk 
Royalty 


- 


பெறுதல் - செலுத்தல் கணக்கு 
பிழை நீக்கம் 
சிவப்பு மை வட்டி 
உற்றுழி உதவுவோன் 
ஊதியம் 
உண்டியலைப் புதுப்பித்தல் 
வாடகை 
பழுதுபார்க்குஞ் செலவு 
காப்பு நிதி 
உட் திருப்பம் 
வெளித் திருப்பம் 
வருமானம் 
இடர்ப்பாடு 
உரிமைத் தொகை 


- 


Salary 
Sales 
Sales Book 


Sales Returns 
Sams recourse 
Shares 
Single entry 
Sports club 
Statement 
Stock 
Stock , closing 
Stock , opening 
Stock on consignment 
Stores 
Straight line Method 
Subscription 


S1 
ஊதியம் 
விற்பனை 
விற்பனை ஏடு , விற்பனைக் 

குறிப்பேடு 
விற்பனைத் திருப்பம் 
வழியின்றி , பரிகாரமின்றி 
பங்குகள் 
ஒற்றைப் பதிவு 
விளையாட்டு மன்றம் 
அறிக்கை , பட்டி 
சரக்கிருப்பு 
இறுதிச் சரக்கிருப்பு 
தொடக்கச் சரக்கிருப்பு 
அனுப்பீட்டுச் சரக்கிருப்பு 
பண்டங்கள் 
நேர்வழி முறை 
உறுப்பினர் தொகை 


- 


- 


- 


658 


கணக்கியலின் கோட்பாடுகள் 


Subsidiary Books 
Surplus 
Suspense Account 


துணையேடுகள் 
மிகுதி 
இடைநிலைக் கணக்கு 

அனாமத்துக் கணக்கு 


T 


Fax 
Erade discount 
Trade Mark 
Frading account 
Transactions 
Travelling expense 
Trial Balance 


வரி 
வாணிகத் தள்ளுபடி 
வாணிகக் குறி . 
வாணிகக் கணக்கு 
நடவடிக்கைகள் 
பயணச் செலவு 
இருப்புப் பட்டியல் , 
இருப்பு ஆய்வு , இருப்புச் 

சோதனை 


U 


Underwriter 


ஒப்புறுதி செய்வோர் 


V 


சொத்துகளை மதிப்பிடல் 
சரக்கிருப்பை மதிப்பிடல் 


- 


Valuation of assets 
Valpation of stock 
Valuation of stock 

Base Stock Method 
Fifo 


Lifo 


அடியிருப்பு முறை 
‘ முவமுவெ ( முதலில் வந்தது 
முதலில் வெளியேறும் ) 
இவமுவெ ( இறுதியில் வந்தது 
முதலில் வெளியேறும் ) 
மதிப்பு 
சான்றுச் சீட்டு 


Value 
Voucher 


W 


Wage 
Wage , Manufacturing 
Warehouse 
Work in progress 


கூலி 
தயாரிப்புக் கூலி 
பண்டசாலை , பண்டகம் 
வேலை முற்றாப் பொருள் 


